0 கலை நூல்கள்‌ 


அளவை நூல்‌? இதனைத்‌ தருக்க நூல்‌ என்னலாம்‌. 
இது தமிழ்‌ மொழியில்‌ அமைந்தது. இது கட்டளைக்‌ கலித்‌- 
துறையால்‌ ஆனது. 

என்ணூல்‌ : கணக்குப்‌ பற்றிய கலை நூல்‌. இவ்வகை- 


யைச்‌ சார்ந்த எண்‌ சுவடி, குழிமாற்று முதலான நூல்களும்‌ 
உண்டு. 


ஓவிய நூல்‌: இது சித்திரம்‌ வரைதலைப்‌ பற்றி 
அறிவிப்பது, இந்நூல்‌ உண்மையினை * ஓவியச்‌ செந்நூல்‌ ? 
என மணிமேகலை அறிவிக்கிறது. இக்கலையினை உணர்ந்த- 
வர்களை மணிமேகலை, “வித்தகர்‌ இயற்றிய விளங்கிய 
கைவினைச்‌ சித்திரம்‌, என்கிறது. 


கரவட நூல்‌: திருடுவது எப்படி என்பதை அறிவிக்‌. 
கும்‌ நூல்‌. இது குறித்தே “களவும்‌ கற்று மற ”” என்ற 
பழமொழி எழுந்தது போலும்‌! இந்நூலை எழுதியவர்‌ 
கருணீசுதர்‌ எனத்‌ திரு. டாக்டர்‌ ஐயர்‌ அவர்கள்‌ 
கூறியுள்ளனர்‌. திருட்டை அறிந்து திருட்டைக்‌ கண்டு 
பிடிக்க, இஃது இயற்றப்பட்டதாம்‌. இந்தக்‌ கரவட 
நூலின்‌ குறிப்பே, சிலம்பில்‌ ££ மந்திரம்‌ தெய்வம்‌ மருந்தே 
நிமித்தம்‌ தந்திரம்‌ இடனே காலம்‌ கருவி என்று எட்டுடன்‌ 
அன்றே இழுக்குடை மரபில்‌ கட்டூண்‌ மாக்கள்‌ துணை எனத்‌ 
திரிவது ?? என்று கூறுகிறது. மதுரைக்‌ காஞ்சியில்‌ 
கள்வரது தோற்றத்தை, “£ இரும்பிடி மேஎந்தோல்‌ அன்ன 
இருள்சேர்பு, கல்லும்‌ மரனும்‌ துணிக்கும்‌ கூர்மைத்‌ தொடலை 
வாளர்‌ தொடுதோல்‌ அடியர்‌, குறங்கிடைப்‌ பதித்த 
கூர்நுனிக்‌ குறும்பிடிச்‌ சிறந்த கருமை நுண்வினை நுணங்‌- 
கற, நிறம்‌ கவர்பு புனைந்த நீலக்‌ கச்சினர்‌, மென்னூல்‌ ஏணிப்‌ 
பலமாண்‌ சுற்றினர்‌, நிலன்‌ அகழ்‌ உளியர்‌ கலன்‌ அசை இக்‌- 
கொட்கும்‌ கண்மா ருடவர்‌ *? என்று கூறுகிறது. இவ்வாறு 
கள்வர்‌ இருத்தலைக்‌ கரவட நூலால்‌ அன்‌ றி, வேறு எங்ஙனம்‌ 


தெரிய இயலும்‌? 


கனா நூல்‌: இது கனவின்‌ பயனை அறிவிக்கும்‌ நூல்‌. 
கட்டளைக்கலித்‌ துறையால்‌ ஆனது. இதுபற்றி வேறு 
குறிப்பு அறிதற்கு இல்லை. இந்நூலின்‌ பயனும்‌, சிறப்பும்‌ 


20 கலை நூல்கள்‌ 


சீவகனது தாய்‌ கண்ட கனவிற்கும்‌ சச்சந்தன்‌ பயன்‌ 
கூறியதனாலும்‌ அறியப்படுகின்‌ றன. 

பரிநூல்‌ : இதனை வடமொழியார்‌ அசுவநூல்‌ என்பர்‌. 
அதாவது குதிரையின்‌ இலக்கணமும்‌, இன்னின்ன இலக்‌- 
கணமுடைய குதிரைகளைப்‌ பெற்றிருப்பவர்‌ இன்னின்ன 
பலனை அடைவர்‌ என்பதும்‌ இதில்‌ கூறப்படும்‌. இந்த 
உண்மையினை மாணிக்க வாசகர்‌ வரலாற்றில்‌ வரும்‌ குதிரை 
களைப்பற்றிக்‌ கூறும்‌ கல்லாடம்‌, வாதவூரர்‌ புராணம்‌, 
திருவிளையாடற்‌ புராணம்‌ ஆகிய நூல்களில்‌ காணலாம்‌. 
இவ்வாறு கூறுதற்குக்‌ காரணம்‌, பரிநூல்‌ என ஒரு நூல்‌ 
இருந்ததனால்‌ என்பது பெறப்படுதல்‌ காண்க. 


சிற்ப நூல்‌: இதனைச்‌ சிற்ப சாத்திரம்‌ என்பர்‌ வட 

மொழியார்‌. இந்நூல்வழி கோவிலோ, அரண்மனைகளோ, 
கட்டடங்களோ கட்டப்படும்‌ போது, இன்னின்ன இவ்விவ்‌ 
இடங்களில்‌ இருக்க வேண்டும்‌ என்று எடுத்து இயம்பும்‌. 
இங்ஙனம்‌ அமையாதேல்‌, அவை விரைவில்‌ நாசமுறும்‌. 
இவை போன்ற குறிப்புகளைத்‌ தரும்‌ நூல்‌ இது. இந்நூலினை 
௩ன்குணர்ந்ததனால்தான்‌, சேக்கிழார்‌ பெருமானார்‌, பூசலார்‌ 
நாயனார்‌ புராணத்துள்‌, “அடிநிலை பாரித்து?? என்றும்‌, 
₹: அடி முதல்‌ உபானம்‌ ஆதி ஆகிய படைகள்‌ எல்லாம்‌ 
வடிவுறும்‌ தொழில்கள்‌ முற்ற?” என்றும்‌, ££ மானமுடிவுறு 
்‌ சிகரம்‌ ?” என்றும்‌, 
“£ தூபியும்‌ ஈட்டு மிக்க சுதையும்நல்‌ வினையும்‌ செய்து 

கூவலும்‌ அமைத்து மாடு கோவில்சூழ்‌ மதிலும்‌ போக்கி 

வாவியும்‌ தொட்டு மற்றும்‌ வேண்டுவ வகுத்து மற்றும்‌ 

தாபரம்‌ சிவனுக்‌ கேற்க விதித்தநாள்‌ சாரும்‌ நாளில்‌ ” 


என்றும்‌ பாடியுள்ளார்‌. 


நிமித்த நூல்‌: இது சகுன நூல்‌ எனப்படும்‌. இதனை 


வடமொழியார்‌ சகுன சாஸ்திரம்‌ என்பர்‌. சிலம்பு நிமித்த 


உண்மையினை ₹6இமில்‌ ஏறு எதிர்ந்தது இழுக்கு,” 


என்கிறது. கட்சியுள்‌ காரி கலுழ்தலும்‌, ௩ன்சொல்‌ 
கேட்டலும்‌ சகுனமாகக்‌ கருதப்பட்டன, இதனை முறையே, 
புறப்பொருள்‌ வெண்பாமாலையிலும்‌, முல்லைப்பாட்டிலும்‌, 


ப்‌ 
ட்‌ 


கலை நூல்கள்‌ 27 


**நெடிபடு கானத்து நீள்வேள்‌ மறவர்‌ 
அடிபடுத்‌ தார்‌ அதர்‌ செல்வான்‌--துடி படுத்து 
வெட்சி மலைய விரவார்‌ மணிநிரைக்‌ 
கட்சியுள்‌ காரிகலு மும்‌ 77 
என்றும்‌, 
££ எழுவணி ரூர்‌ இருள்மாலை முன்றில்‌ 
குழுவினம்‌ கைகூப்பி நிற்பத்‌- தொழுவில்‌ 
குடக்கள்மி கொண்டுவர என்றாள்‌ குனிவில்‌ 
தடக்கையாய்‌ வென்றி தரும்‌”? 
என்றும்‌, 
££ இன்னே வருகுவர்‌ தாயர்‌ என்போன்‌ 
நன்னர்‌ நன்மொழி கேட்டனம்‌?” 
என்றும்‌ கூறப்படுதல்‌ காண்க. இவ்வாறு கூறுதற்குக்‌ 
காரணம்‌ நிமித்த நூல்‌ உண்மையால்‌ என்க. 
புதையல்‌ நூல்‌: இஃது இன்ன இடத்தில்‌ இன்ன 
பொருள்களைத்‌ தோண்டிப்‌ பெறலாம்‌ என்பதை உணர்த்தும்‌ 
நூல்‌. இதனால்‌ பழங்காலத்தில்‌, இக்காலத்தில்‌ பேசப்பெறும்‌ 
060108 அறிவு அக்காலத்திலும்‌ இருந்தது என்பதை 
அறிந்து இன்புறுவோமாக. உதயணன்‌ கதை என்னும்‌ 
நூல்‌, உதயணனுக்கு இந்நூலில்‌ ஈல்ல புலமை உண்டு 
என்பதைத்‌ தெரிவிக்கிறது. 


மடை நூல்‌: சமையல்‌ முறைகளை அறிவிக்கும்‌ நூல்‌. 
'இதுபோது இது பாக சாத்திரம்‌ என்ற பெயரால்‌ உரை 
௩டையில்‌ விளங்கிக்‌ கொண்டிருக்கிறது. மடை நூல்‌ 
இருந்த உண்மை *மடைநூற்‌ செய்தி? என்ற தொடர்‌ 
மணிமேகலையில்‌ காணப்படுதலாலும்‌, £ நுண்‌ பொருள்‌ * 
பனுவலின்‌ வழாஅப்‌ பல்வேறு அடிசில்‌ ? என்று சிறு 
பாணாற்றில்‌ வரும்‌ அடிக்கு உரை செய்த ஈச்சினார்க்கினியர்‌, 
££ கூறிய பொருளையுடைய மடை நூல்‌ நெறியில்‌, தப்பாத 
பல வேறுபாட்டையுடைய அடிசிலை?? என்று எழுதி- 
யிருப்பதாலும்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 
்‌ யானை நூல்‌: இது யானையின்‌ வளர்ப்பு, யானையைப்‌ 
பிடிக்கும்‌ முறை, அதன்‌ உணவு, அதற்கு வரக்கூடிய நோய்‌, 


22 கலை நூல்கள்‌ 
அந்நோயைத்‌ தீர்க்கும்‌ முறை, அதனைப்‌ செயல்படுத்தும்‌ 
முறைகள்‌ முதலானவற்றை அறிவிக்கும்‌ நூல்‌. 


இங்ஙனம்‌ பல்கலைகட்கும்‌ நூல்கள்‌ தமிழில்‌ இருந்தன, 
அவை தமிழரது கவனக்‌ குறைவாலும்‌, எரியாலும்‌, செல்‌. 
லாலும்‌ அழிந்து 'போயின. இது தமிழர்களது தவக்‌ 
குறைவே ஆகும்‌. 


தமிழ்‌ இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ சில அரிய குறிப்‌- 
புக்களால்‌, தமிழ்‌ மக்களது தொழில்‌ நுட்பக்‌ கலையின்‌ 
அறிவினை நாம்‌ வியக்காமல்‌ இருக்க முடியாது. 


இக்காலத்தில்‌ Government Meteorological Dept. 
பொழுதை அளத்தலையும்‌, தட்பவெப்ப நிலைகளை அறிந்து, 
அளந்து கூறுதலையும்‌ நாம்‌ அறிகிறோம்‌. இந்த விதமான 
செயலை, நாழிகைவட்டில்‌ என்பதைக்‌ கொண்டு தமிழர்‌ 
நடத்தினர்‌. இதனை முல்லைப்‌ பாட்டில்‌ ££ பொழுது அளந்து 
அறியும்‌ பொய்யா மாக்கள்‌ ?? என்றும்‌, “குறுநீர்க்‌ கன்னல்‌ 
இனைத்தினைத்‌ தென்றிசைப்ப ?? என்றும்‌, “நாழிகை 
இசைப்ப” , என்று அகநானூற்றிலும்‌, * நாழிகைக்‌ 
கணக்கர்‌ ? என்று சிலம்பிலும்‌, ““குறுநீர்க் கன்னலின்‌ 
யாமம்‌ கொள்பவர்‌” என்று மணிமேகலையிலும்‌ வருதல்‌ 
காண்க.  காலேந்திரம்‌ என்ற இயந்திரம்‌ பெருங்கதை 
ளி பேசப்படுகிறது. இது காலத்தை அறிவிக்கும்‌ 
கருவி, 


, பழங்காலத்தில்‌ கடிகாரம்‌ கடிகையாரம்‌ என்று வழங்‌ 
கப்பட்டது. அதனைக்‌ கறுப்புக்‌ கயிற்றால்‌ கட்டி ஆரமாக 
மார்பில்‌ அணிந்திருந்தனர்‌. சிலகாலங்கட்கு முன்பு பெரிய 
மனிதர்கள்‌ ௩ம்‌ நாட்டிலும்‌ இவ்வாறு அணிந்திருந்தனர்‌. 
இதுபோது சில நாகரிகர்‌ மூக்குக்‌ கண்ணாடியினை இவ்வாறு 
அணிக்திருத்தல்‌ உண்டு. கடிகை ஆரத்தினைச்‌ சண்ட 
மகாசேனர்‌ தம்‌ கழுத்தில்‌ அணிந்திருந்தார்‌ எனப்‌ பெருங்‌ 
கதை என்னும்‌ நூல்‌ கூறுதலால்‌ அறியலாம்‌. 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ இறைவனிடம்‌ பல பொருள்‌- 
களைத்‌ தமக்குக்‌ கொடுக்க வேண்டினர்‌. அவற்றுள்‌ ஒன்று 
“ காம்பினொடு நேத்திரங்கள்‌ பணித்தருள வேண்டும்‌ ”: 
எனபது. ஈண்டுக்‌ காம்பினொடு நேத்திரங்கள்‌ என்பது 


கலை நூல்கள்‌ 22 


௩ல்ல 18106 இட்ட 0௦0110 21838. என்பதாகும்‌. ஆகவே, 


அக்காலத்தில்‌ மூக்குக்‌ கண்ணாடி அணிந்தமை அறிக. 
இக்காலத்தில்‌ போரில்‌ போரிடப்‌ பல பொறிகள்‌ 
கையாளப்படுகின்‌ றன. அக்காலத்திலும்‌ ££ நூற்று வரைக்‌ 
கொல்லி, பரிவுறு வெந்நெய்‌, பாகடு குழிசி, கல்லிடு 
கூடை, ஆண்டலை அடுப்பு, தூண்டில்‌ தொடக்கு, கைபெயர்‌ 
ஊசி, சென்றெறி சிரல்‌, கோல்‌ குந்தம்‌ ?? முதலானவற்றைப்‌ 
பயன்படுத்தினர்‌. இதன்‌ விளக்கத்தைச்‌ சிலம்பில்‌ காண்க. 
Light House என்பது இக்காலத்தில்‌ கலங்கரை 
விளக்கம்‌ என்னும்‌ பெயருடன்‌ இருப்பதைக்‌ காண்கின்றோம்‌. 
இவ்வமைப்பு ஈமது பண்டைக்‌ காலத்து அமைப்பே ஆகும்‌. 
இதனை, 
££ விண்பொர நிவந்த வேயா மாடத்து 
இரவில்‌ மாட்டிய இலங்குசுடர்‌ ஞெகிழி 
உரவுமீர்‌ அழுவத்து ஓடுகலங்‌ கரையும்‌ ?? 
என்று பெரும்பாணாற்றுப்‌ படையிலும்‌, “* இலங்கு நீர்‌ வரைப்‌ 
பில்‌ கலங்கரை விளக்கமும்‌,” என்று சிலம்பிலும்‌ வருதல்‌ 
காண்க. 


இக்‌ காலத்தில்‌ 'ற021-27010110 07810826_ எனப்படும்‌ 
கழிநீர்‌ செல்லக்‌: கட்டப்படும்‌ அமைப்பு, பழங்காலத்தில்‌ 
கரந்து படை எனப்பட்டது. இது தெரு நடுவில்‌ அமைந்தது. 
கருங்கல்லால்‌ மூடப்பட்டது. இக்‌ காலத்தில்‌ இரும்பு 
வட்டக்‌ கருவியால்‌ மூடப்பட்டுள்ள து. 


தைக்‌ கண்டு களிப்புறுகிறோம்‌, இது போன்ற அமைப்பே 
மணிமேகலையில்‌ கூறப்பெறும்‌ பளிங்கு மாளிகையாகும்‌. 


... இக்‌ காலத்தில்‌ நீரைக்‌ குறைத்தும்‌ பெருக்கியும்‌, 
அலங்காரமாக வெளியிடும்‌ நீர்ணற்றினை Fountain 
என்கிறோம்‌. இது பெரிதும்‌ சோலைகளில்‌ இருப்பதையும்‌ ” 
அறிகிறோம்‌. இவ்வமைப்புக்குத்‌ தமிழர்கள்‌ அக்காலத்தில்‌ 
இட்ட பெயர்‌ ££ இலவந்திகை ? என்பது. 

விசை முடுக்கி விட்டதும்‌ தாமே இயங்கும்‌ வண்டி- 
களும்‌ அக்காலத்தில்‌ இருந்தன. இதனை, * பூணி இன்றியும்‌ 


ன 


24 முச்சங்க வரலாறு 


பொறியின்‌ இயங்கு மாண்‌ விைவையம்‌ ?? என்று பெருங்‌. 
கதை பேசுதல்‌ காண்க. 

“ வலவன்‌ ஏவா வானவூர்தி ?” என்றும்‌, ££ மயிற்‌ பொறி?” 
என்றும்‌ முறையே புறநானூற்றிலும்‌, சீவகசிந்தாமணியி. 
லும்‌ வருதலைக்‌ காணும்போது, அக்காலத்திலும்‌ ஆகாய 
விமானம்‌ இருந்தமை புலப்படுகின்‌ றது. உதயணனும்‌, 
வாசவதத்தையும்‌ ஆகாய விமானத்தில்‌ ஏறிச்‌ சென்று 
சம்புத்‌ தீவில்‌ உள்ள இடங்களைக்‌ கண்டனர்‌ எனப்‌ பெருங்‌- 
கதை மூலமும்‌ அறிகிறோம்‌. 

“ இன்னோரன்ன குறிப்புக்களை ௩ந்தமிழ்‌ நூல்களில்‌ 
காணும்போது, இக்‌ கலைக்குரிய நூல்களும்‌ அவற்றைக்‌ 
கற்றுத்‌ துறைபோய தொழிலாளப்‌ பெருமக்களும்‌ ௩ம்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ இருந்தனர்‌ என்பதை அறிந்து நாம்‌ பெரு- 
மிதம்‌ கொள்ள வேண்டும்‌. 


கள னை 


3. முச்சங்க வரலாறு 
தமிழ்ச்‌ சங்கங்களைப்பற்றி நக்ரேர்‌ வாக்கால்‌ 
அறியப்படுவனவும்‌, இச்சங்கங்களின்‌ வரலாறும்‌ 


(Nakkirar’s references to the Sangam— First Sangam 
and Second Sangam including Third Sangam.) 

ட்‌ சங்கம்‌ என்னும்‌ சொற்குப்‌ பொருள்‌, கூட்டம்‌ என்பது. 
ஈண்டு இச்சொல்‌ புலவர்‌ கூட்டத்தை உணர்த்தி நிற்கிறது. 
இப்‌ புலவர்‌ கூட்டத்தைக்‌ குறிக்கும்‌ வேறு சொற்களும்‌ 
இலக்கியத்தில்‌ பயின்று வந்துள்ளன. அச்‌ சொற்கள்‌ 
ஜாகை, கழகம்‌, கூடம்‌ என்பன. ££ உயர்‌ கூடலில்‌ ஆய்ந்த 
ஒண்‌ தீந்தமிழ்‌ ?? என்று மணி மொழியாரும்‌, “மதுரைத்‌ 
தொகை ஆக்கினான்‌ ?” என்று சம்பந்தரும்‌, ““ நன்பாட்டுப்‌ 
புலவனாய்ச்‌ சங்கம்‌ ஏறி?? என்று அப்பரும்‌, ££ கந்தனை 
வர்‌ கலைதெரி கழகம்‌ £? என்று கம்பரும்‌, “* கூடல்‌ 
புலவர்‌? என்‌ மிம்வி ற கூறுமாற்றால்‌ 

தெரியலாம்‌. வ கல்‌ அது அரியும்‌! கணவு 
அமிழ்ச்‌ சங்கத்திற்குப்‌ பலருடைய ஆதரவும்‌ தொடர்பும்‌ 
இருப்பினும்‌, இச்‌ சங்கத்தை வளர்த்த பெருமை பாண்டி- 


முச்சங்க வரலாறு 25. 


யர்கட்கே ஏற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது. சங்கத்தை நிறுவிய 
வர்களும்‌: பாண்டியர்களே என்பதும்‌ தெரிய வருகின்‌ றது. 


முச்சங்கங்களைப்‌ பற்றி இறையனார்‌ அகப்பொருட்கு 
௩க்கீரர்‌ எழுதிய உரை வழி நாம்‌ அறிவன கீழ்வருவன : 


“ தலைச்‌ சங்கம்‌, இடைச்‌ சங்கம்‌, கடைச்‌ சங்கம்‌ 
என மூவகைப்பட்ட சங்கம்‌ இரீஇயனார்‌ பாண்டியர்கள்‌. 
அவருள்‌ தலைச்‌ சங்கம்‌ இருந்தார்‌ அகத்தியனாரும்‌, திரிபுரம்‌ 
எரித்த விரிசடைக்‌ கடவுளும்‌, குன்றெறிந்த முருகவேளும்‌,. 
முரிஞ்சியூர்‌ முடி நாகராயரும்‌, நிதியின்‌ கிழவனும்‌ என இத்‌ 
தொடக்கத்தார்‌ ஐஞ்னூற்று நாற்பத்‌ தொன்பதின்மர்‌ என்ப. 
அவர்‌ உள்ளிட்டு நாலாயிரத்து நானூற்று ௩ாற்பத்தொன்‌ 
பதின்மர்‌ பாடினார்‌ என்ப. அவர்களால்‌ பாடப்பட்டன 
எத்துணையோ பரிபாடலும்‌, முது நாரையும்‌, முது குருகும்‌ 
களரியாவிரையும்‌ என இத்‌ தொடக்கத்தன. அவர்‌ நாலா- 
யிரத்து நானூற்று நாற்பதிற்றியாண்டு சங்கம்‌ இருந்தார்‌ 
என்ப. அவர்களைச்‌ சங்கம்‌ இரீஇயினார்‌ காய்‌ சின வழுதி 
'முதலாகக்‌ கடுங்கோன்‌ ஈறாக எண்பத்‌ தொன்பதின்‌ மர்‌ 
என்ப. அவருள்‌ கவி அரங்கேறினார்‌ எழுவர்‌ பாண்டியர்‌ 
என்ப. அவர்‌ சங்கம்‌ இருந்து தமிழ்‌ ஆராய்ந்தது கடல்‌ 
கொள்ளப்பட்ட மதுரை என்ப. அவர்க்கு நூல்‌ அகத்‌- 


தியம்‌. ?? 


“இனி, இடைச்சங்கம்‌ - இருந்தார்‌ அகத்தியனாரும்‌, 
தொல்காப்பியனாரும்‌, இருந்தையூர்க்‌ கருங்கோழியும்‌, 
மோசியும்‌, வெள்ளுர்க்‌ காப்பியனும்‌, சிறு பாண்டரங்கனும்‌, 
திரையன்‌ மாறனும்‌, துவரைக்‌ கோனும்‌, கீரந்தையும்‌ என 
இத்‌ தொடக்கத்தார்‌ ஐம்பத்தொன்பதின்மர்‌ என்ப. அவ- 
ருள்ளிட்டு மூவாயிரத்து எழுநூற்றுவர்‌ பாடினார்‌ என்ப. 
அவர்களால்‌ பாடப்பட்டன கலியும்‌, குருகும்‌, வெண்டாளி- 
யும்‌, வியாழ மாலை அகவலும்‌ என இத்‌ தொடக்கத்தன 
என்ப. அவர்களுக்கு நூல்‌ அகத்தியமும்‌, தொல்காப்பியமும்‌, 
மாபுராணமும்‌, இசை நுணுக்கமும்‌, பூத புராணமும்‌ இவை 
என்ப. அவர்‌ மூவாயிரத்து எழுநூற்று யாண்டு சங்கம்‌ 
இருந்தார்‌ என்ப. அவரைச்‌ சங்கம்‌ இரீஇயினார்‌, வெண்டேர்ச்‌ 
செழியன்‌ முதலாக முடத்திருமாறன்‌ ஈறாக ஐம்பத்தொன்‌ 
பதின்மர்‌ என்ப, அவருள்‌ கவி அரங்கேறினார்‌ ஐவர்‌. 


26 முச்சங்க வரலாறு 


பாண்டியர்‌ என்ப. அவர்‌ சங்கம்‌ இருந்து தமிழ்‌ ஆராய்ந்‌ 
தது கபாடபுரத்‌ தென்ப. அக்காலத்துப்போலும்‌ பாண்டிய 
நாட்டைக்‌ கடல்‌ கொண்டது.?? 

“இனிக்‌ கடைச்‌ சங்கம்‌ இருந்து தமிழ்‌ ஆராய்ந்தார்‌ 
சிறுமேதாவியாரும்‌,சேந்தம்‌ பூதனாரும்‌, அறிவுடை அரனாரும்‌, 
பெருங்‌ குன்றூர்க்கிழாரும்‌, இளந்திருமாறனும்‌, மதுரை 
ஆசிரியர்‌ ஈல்லந்துவனாரும்‌, மருதன்‌ இளகாகனாரும்‌ கணக்‌ 
காயனார்‌ மகனார்‌ ஈக்கீரனாரும்‌ என இத்‌ தொடக்கத்தார்‌ 
நாற்பத்‌ தொன்பதின்மர்‌ என்ப. அவருள்ளிட்டு நானூற்று 
நாற்பத்‌ தொன்பதின்மர்‌ பாடினார்‌ என்ப. அவர்களால்‌ 
பாடப்பட்டன. நெடுந்தொகை நானூறும்‌, குறுந்தொகை 
நானூறும்‌, ௩ற்றிணை நானூறும்‌, புறகானூறும்‌, ஐங்குறு 
நூறும்‌, பதிற்றுப்‌ பத்தும்‌, நூற்றைம்பது கலியும்‌, எழுபது 
பரிபாடலும்‌, கூத்தும்‌, வரியும்‌, சிற்றிசையும்‌, பேரிசையும்‌ 
என்று இத்‌ தொடக்கத்தன. அவர்க்கு நூல்‌ அகத்தியமும்‌, 
தொல்காப்பியமும்‌ என்ப.”? 

“அவர்‌ சங்கம்‌ இருந்து தமிழ்‌ ஆராய்ந்தது ஆயிரத்‌ 
தொண்ணூற்‌ றைம்பத்தியாண்டு என்ப. அவர்களைச்‌ சங்கம்‌ 
இரீஇயினார்‌ கடல்‌ கொள்ளப்பட்டுப்‌ போக்திருந்த 
முடத்திரு மாறன்‌ முதலாக உக்கிரப்‌ பெருவழுதி ஈறாக நாற்‌ 
யத்‌ தொன்பதின்மர்‌ என்ப. அவருள்‌ கவி அரங்கேறினோர்‌ 
மூவா பாண்டியர்‌ என்ப, அவர்‌ சங்கம்‌ இருந்து தமிழ்‌ 
ஆராய்ந்தது உத்தர மதுரை என்ப.?? 

, அடியார்க்கு நல்லார்‌ சிலப்பதிகார உரையில்‌ தலைச்‌ 
சங்கம்‌, இடைச்‌ சங்கம்‌ பற்றிய குறிப்புக்களை இறையனார்‌ 
களவியலில்‌ கண்டாங்கு கூறிச்‌ சென்றுள்ளனர்‌. திரு. டாக்‌- 
டர்‌ ஐயர்‌ அவர்கள்‌, தமது சிலப்பதிகாரப்‌ பதிப்பில்‌, தமக்குப்‌ 
பாண்டி நாட்டிலுள்ள செவ்வூர்ச்‌ சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ 
அவர்கள்‌ வீட்டில்‌ இருந்த பழைய ஏட்டுப்‌ புத்தகத்தில்‌ 
கிடைத்த ஓர்‌ அகவல்பாவைக்‌ காட்டியுள்ளனர்‌. அப்பாவழி, 
சங்க வரலாற்றைக்‌ காண்கின்றோம்‌. அதுவும்‌ இறை- 
வினர்‌ களவியல்‌ கூறியாங்கு கூறுகின்றது. என்றாலும்‌, 
சிற்சில குறிப்புக்கள்‌ மட்டும்‌ வேறுபடுகின்‌ றன. எடுத்துக்‌ 
காட்டிற்கு ஒன்றைக்‌ காண்க. களவியல்‌ உரையில்‌ கடைச்‌ 
சங்க நூலாக முத்தொள்ளாயிரம்‌ கூறப்பட்டிலது. ஆனால்‌, 
அகவல்‌ முத்தொள்ளாயிரத்தைச்‌ சேர்த்துக்‌ கூறுகிறது. 


முச்சங்க வரலாறு 27 


முச்‌ சங்கங்களைப்‌ பற்றி இறையனார்‌ களவியல்‌ 
உரையில்‌ நக்கீரனார்‌ கூறிய கூற்றுக்களை ஆய்ந்த நாம்‌, 
நான்காம்‌ சங்கமாகக்‌ கருதப்பட்டதையும்‌ ஈண்டு நினைவு 
கூர்தல்‌ நல்லது. 


நான்காம்‌ சங்கம்‌ 


மேலே கூறிய மூன்று சங்கங்களுக்குப்‌ பின்‌ நான்காம்‌ 
சங்கம்‌ ஒன்று இருந்ததாகத்‌ தெரிகிறது. அதன்‌ காலம்‌: 
கி. பி, ஐந்தாம்‌ நூற்றாண்டெனக்‌ கருதப்படுகிறது. இது 
கி, பி. ஐந்தாம்‌ நூற்றாண்டு கடைசியில்‌, வச்சிர நந்தி சங்கக்‌ 
காலத்தில்‌ ஏற்படுத்தப்பட்டு, கி. பி. ஆரும்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதியிலிருந்து வளர்ச்சியுற்றிருக்க வேண்டும்‌. 


முச்சங்க காலத்தினும்‌ இந்‌ நான்காம்‌ சங்கம்‌ வேரு- 
னது என்பதற்குரிய சான்றாக, அக்‌ காலத்தில்‌ அகவல்‌ பாக்‌- 
களிலும்‌, கலிப்பாக்களிலும்‌ பாடல்களை அமைத்துப்பாடி 
இருக்க, அச்‌ சங்கங்கட்குப்‌ பின்‌ வந்த நூல்கள்‌ வெண்பாக்‌- 
களில்‌ பெரிதும்‌ பாடப்‌ பட்டிருப்பதால்‌ கூறலாம்‌. அதாவது 
கி. பி. 410 ஆம்‌ ஆண்டில்‌ வச்சிர௩ந்தி என்ற சமணமுனிவர்‌, 
திராவிட சங்கம்‌ ஒன்றை நிறுவினார்‌ என்றும்‌, அச்சங்கத்தின்‌ 
மூலம்‌, களப்பிரர்‌ என்பவரால்‌ கலக்கமுற்ற தமிழரைத்‌ : 
தம்‌ பண்டை அற ஒழுக்கங்களைக்‌ கடைப்பிடித்து ஒழுக, 
நல்வாழ்க்கை ௩டத்த நீதி நூல்களை எழுதுவித்தனர்‌. என்றும்‌, 
அங்ஙனம்‌ எழுதப்பட்ட நூல்களே கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ 
சில என்றும்‌ ஈண்டுக்‌ கருதுதற்கு இடம்‌ இருக்கிறது. 
௩க்கீரரும்‌ கடைச்‌ சங்க நூற்களாகக்‌ கீழ்க்கணக்கு 
நூற்களைக்‌ குறிப்பிடாமையினையும்‌ ஈண்டு உளம்‌ கொள்‌- 
ளுதல்‌ வேண்டும்‌. - 


நாலடியாரில்‌ ££ நல்கூர்ந்தக்‌ கண்ணும்‌ பெருமுத்தரையரே 
செல்வரைச்‌ சென்றிரவாதார்‌ ?? என்று வரும்‌ அடிகளில்‌ முத்‌- 
குரையர்‌ என்ற தொடர்‌ வருதல்‌ கொண்டு, அத்‌ தொடர்‌ 
கி. பி. ஏழாம்‌ நூற்றாண்டு, முதலாம்‌ பரமேஸ்வரனைக்‌ குறிக்‌- 
கும்‌ ஆதலில்‌, அக்நூல்‌ கி. ப்பி, 7 ஆம்‌ நூற்றாண்டு என்பர்‌. 
கைந்நிலையின்‌ காலம்‌ கி. பி, ஐந்தாம்‌ நூற்றாண்டென்பர்‌, 
அக்காலத்தனவாகச்‌ சிறுபஞ்ச மூலம்‌, பழமொழி நானூறு, 
திரிகடுகம்‌ முதலான நூல்களையும்‌ கூறுவர்‌. 


28 சங்கம்‌ இருந்தது என்பது 


அக்கால நூல்களின்‌ தோற்றம்‌ நான்காம்‌ சங்க 
காலத்தில்‌ நிகழ்ந்திருக்க வேண்டுமென வரலாற்றால்‌- 
அறியப்படுதலின்‌; நான்காம்‌ சங்கம்‌ ஒன்று இருந்திருக்க 
வேண்டுமென ஏற்றலே பொருத்தம்‌ ஆகும்‌. 


சங்கங்கள்‌ இருந்தன என்பதற்குரிய 
ஆதாரங்களும்‌, பலர்‌ இது பற்றிக்‌ கூறும்‌ 
கருத்து (வேற்றுமைகளும்‌ 


(Three Sangams-—Their existence and different opinions.) 
சங்கம்‌ இருந்தது என்பது 


இத்‌ தலைப்பினைப்‌ பற்றிக்‌ கூறவேண்டுவது இன்றி 
யமையாததாகின்றது. ஒரு சிலர்‌ சங்கம்‌ இருந்ததில்லை 
எனவும்‌ கூறத்‌ துணிகின்றனர்‌. அங்ஙனம்‌ எண்ணுதற்கு 
நூல்கள்‌ இடம்‌ தரவில்லை. 

££ நிலம்தரு திருவில்‌ பாண்டியன்‌ அவையத்து? என்று 
தொல்காப்பியப்‌ பாயிரம்‌, சங்கத்தை அவை என்ற சொல்‌ 
லால்‌ குறிப்பிடுகின்‌ ற து. த 

“தொல்லாணை நல்லாசிரியர்‌ 
புணர்கூட்‌ டுண்ட புகழ்சால்‌ சிறப்பின்‌ 
நிலம்தரு திருவின்‌ நெடியோன்‌ ?? ம்‌ 

என்னும்‌ மதுரைக்‌ காஞ்சி அடிகளில்‌ புலவர்கள்‌ சேர்ந்‌- 
திருந்த சங்கக்‌ குறிப்பைக்‌ காண்க. சங்கம்‌ மதுரையில்‌ 
இருந்தது என்பது -* தமிழ்‌ நிலைபெற்ற தாங்கரும்‌ மரபின்‌ 
மகிழ்கனை மறுகின்‌ மதுரை ?? என்று சிறுபாணாற்றுப்‌ படை 
செப்புகிறது. மணிமேகலை ££ ஒண்‌ தமிழ்‌ மதுரைத்‌ செழுங்‌- 
கலைப்‌ பாவாய்‌ *” என்கிறது. ££ நீண்மாடக்‌ கூடலார்‌ புலன்‌ 
காவில்‌ பிறந்த சொல்‌”? என்பது கலித்‌ தொகை. ££ தென்‌ 
தமிழ்‌ நனனாட்டுத்‌ தீதுதீர்‌ மதுரை ??, ££ தமிழ்‌ கெழு கூடல்‌ ?” 
என்பன புறநானூறு. சின்னமனூர்ச்‌ செப்பேடு, மதுரையில்‌ 
தமிழ்ச்‌ சங்கம்‌ இருந்ததை “ மகாபாரதம்‌ தமிழ்ப்படுத்தும்‌ 
மதுராபுரிச்‌ சங்கம்‌ வைத்தும்‌?” என்று குறிப்பிடுகிறது. 


சங்கம்‌ இருந்தது என்பது 29 


“£ நன்‌ பாட்டுப்‌ புலவனாய்ச்‌ சங்கம்‌ ஏறி, ௩ற்கனகக்‌ கிழி- 
தருமிக்கு அருளினோன்‌ காண்‌ ?? என்பது அப்பர்‌ வாக்கு. 
“கூடலின்‌ ஆய்ந்த ஒண்தீந்தமிழ்‌ ?? என்று குறித்தனர்‌ 
திருவரதவூரர்‌. “தலைச்‌ சங்கப்‌ புலவனார்‌ தம்முன்‌ ?” என்பர்‌ 
சேக்கிழார்‌ பெருமானார்‌?” ££ சங்கத்‌ தமிழ்‌ மாலை முப்பதும்‌ ?? 
என்பது ஆண்டாள்‌ அம்மையார்‌ வாக்கு. சங்கத்‌ 
தமிழ்‌ மூன்றும்‌ தா?” என்பது ஒளவைப்‌ பாட்டியின்‌ மொழி. 
“£ சங்க முகத்தமிழ்‌ ?? என்பர்‌ திருமங்கை ஆழ்வார்‌. ££ பாண்‌- 
டியன்‌ பாடு தமிழ்‌ வளர்த்த கூடல்‌”? என்பது ஆசாரிய 
மாலை. “தென்‌ தமிழ்‌ நாட்டகல்‌ பொதியில்‌ திருமுனிவன்‌ 
தமிழ்ச்‌ சங்கம்‌ சேர்கிற்பீரேல்‌ ? என்பர்‌ கம்பர்‌, யாப்பருங்‌- 
கல விருத்தி மேற்கோள்‌ பாடல்‌ ஒன்றில்‌ “£வீயாத்‌ தமிழ்‌ 
்‌ உடையான்‌ பல்வேல்தானைப்‌ பாண்டியன்‌ ?* எனக்‌ கூறப்‌- 
பட்டுள்ளது. பேராசிரியர்‌ தொல்காப்பிய மரபியல்‌ உரை- 
யில்‌, ££ மூன்று வகைச்‌ சங்கத்து நான்கு வருணத்‌ தொடு- 
பட்ட சான்றோரும்‌,'? என்று முச்சங்கக்‌ குறிப்பினைக்‌ கூறி 
யுள்ளனர்‌. வைணவ வடகலை, தென்கலைக்‌ குரு பரம்பரை : 
பும்‌, திருவாய்‌ மொழியும்‌ சங்கம்‌ இருந்த குறிப்பை அறிவிக்‌ 
கின்றன. திருவிளையாடற்‌ புராணங்கள்‌ சங்கப்‌ பலகை 
இருந்தது என்பதைத்‌ தெரிவிக்கின்‌ றன. 


2 


வால்மீகி ராமாயணம்‌ சங்கம்‌ இருந்ததைக்‌ குறிப்பிடு- 
கிறது. டாலமி பிளைனி போன்ற மேற்கு நாட்டு அறிஞர்‌- 
கள்‌ தாம்‌ எழுதிய குறிப்புக்களில்‌ சங்கத்தைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிட்டுச்‌ சென்றனர்‌. வரலாற்றுக்‌ குறிப்புக்‌ கொண்ட 
பெரிப்புளுஸ்‌ என்னும்‌ நூலும்‌ சங்கத்தைப்‌ பற்றி அறிவிக்‌- 
கின்றது, இலங்கை வரலாற்று நூல்களான மகாவம்சம்‌, 
இராஜாவளி, இராஜ ரத்னாகிரி போன்ற நூல்களும்‌, சங்கம்‌ 
இருந்ததை ஒவ்வி அறிவித்துள்ளன. 

சங்க காலப்‌ புலவர்கள்‌ தக்க புலவர்களையும்‌, தக்க 
நூல்களையும்‌ மதிப்பிடுதற்‌ பொருட்டு இறைவனை வேண்டி, 
ஒரு சங்கப்‌ பலகை பெற்று, அதனை மதுரைப்‌ பொற்றா 
மரைக்‌ குளத்தில்‌ இட்டு, அதில்‌ நூலையோ புலவரையோ 
அமர்த்தினர்‌. அஃது இடம்‌ கொடுப்பின்‌, _அப்புலவரையும்‌ 
நூலையும்‌ ஏற்பது என்றும்‌, இங்ஙனம்‌ இன்றி நீரில்‌ தள்ளி 
விடின்‌, புலவரையும்‌ நூலையும்‌ ஏற்றல்‌ கூடாது என்றும்‌ ஒரு 
முறையை மேற்கொண்டிருந்தனர்‌. இதனை, “மொழி 


30 சங்கத்தைப்‌ பற்றிய பலரது கருத்து வேற்றுமைகள்‌ 


அறிசங்கப்‌ பலகை”, *“மரபறி சங்கப்‌ பலகை?” எனப்‌ 
பழைய திருவிளையாடலும்‌, “ பழுதறும்படி புலவர்‌ ப்‌ 
பலகை :?-என்று வில்லிபுத்தூராரும்‌ கூறுதல்‌ காண்க, 


மதுரையில்‌ சங்கமண்டபம்‌ இருந்தது என்பது, இன்றும்‌ 
மதுரை சுந்தரேசர்‌ கோயிலின்‌ பெரிய சுற்றுவரவின்‌ தென்‌ 
மேற்கு மூலையில்‌ சங்கத்தார்‌ கோயில்‌ என்ற ஒன்று 
அமைந்து இருப்பதைக்‌ காணலாம்‌. அங்கு நாற்பத்‌ 
தொன்பது புலவர்களின்‌ உருவங்களும்‌ உள்ளன. மதுரைப்‌ 
பொற்றாமரைக்‌ கரையில்‌ உள்ள மண்டபக்‌ கற்றூண்களில்‌ 
சங்கத்தாருடைய உருவங்கள்‌ காணப்படுகின்‌ றன. இந்தக்‌ 
குறிப்பினை “ பீடார்‌ பொற்றாமரைச்‌ சங்கம்‌ ? எனக்‌ குலோத்‌- 
துங்கன்‌ கோவை கொண்டு தெளியலாம்‌. சிலேடைப்‌ 
பொருளில்‌ சங்கம்‌ மதுரையில்‌ இருந்ததை, ££ சேல்பாய்‌ ' 
தடத்துமுள செய்யுள்‌ மிக்கேறு சங்கம்‌?” என்று சேக்கி- 
ழார்‌ செப்பியுள்ளதையும்‌ காண்க. 


இச்‌ சங்கத்தில்‌ இறைவனும்‌ ஒரு புலவனாய்‌ இருந்தான்‌ 
என்பதையும்‌ தமிழ்‌ நூல்களில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 
“ சிற்றம்பலத்தும்‌ என்‌ சிந்தையுள்ளும்‌ உறைவான்‌ உயர்‌- 
மதிற்‌ கூடலில்‌ ஆய்ந்த ஒண்டீந்தமிழ்‌ ?? என்பது திருக்‌- 
கோவையார்‌. ₹* சென்றணைந்து மதுரையினில்‌ திருந்து 
நூல்‌ சங்கத்துள்‌ அன்றிருந்து தமிழ்‌ ஆராய்ந்தருளிய 
அங்கணர்‌?” என்பது பெரிய புராணம்‌, 4 மதுரை 
ஆலவாயன்‌ என உரை செய்தே அவை நெடுநாள்‌ 
இருந்தவன்‌ ?? என்பது * வேப்பத்தூரார்‌ திருவிளையாடல்‌. 
££ கண்ணுதல்‌ பெருங்கடவுளும்‌, கழகமோடு அமர்ந்து 
பண்ணுறத்‌ தெரிந்தாய்ந்த பசுந்தமிழ்‌ ?? என்பது பரஞ்சோதி- 
யார்‌ திருவிளையாடல்‌. 


சங்கத்தைப்‌ பற்றிய பலரது கருத்து வேற்றுமைகள்‌ 


திருவாளர்‌ திருநீலகண்ட சாஸ்திரியார்‌ சங்கம்‌ 
இருந்தது என்பதை ஒப்புக்கொண்டாலும்‌, அஃது ஒரு 
சங்கமாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. அச்சங்கம்‌ கி. பி. 
முதலாம்‌ நூற்றாண்டில்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என்பர்‌. 
அவர்‌ கூற்று: “The Sangam age may be taken to have 
extended from say A.D. 100? என்பது. இவருடன்‌ 


சங்கத்தைப்‌ பற்றிய பலரது கருத்து வேற்றுமைகள்‌ 31 


இணைந்து, திரு, வையாபுரிப்‌ பிள்ளை அவர்கள்‌ சங்கப்‌. 
புலவர்கள்‌ யாவரும்‌ கி. பி, இரண்டாம்‌ நூற்றாண்டிற்கு 
முற்பட்டவர்‌ ஆகார்‌ என்று எழுதுகிறார்‌. We may be 
reasonably certain that no poet ‘of the Sangam age 
seems to be earlier than the second century A.D.?’ 
என்பது அவர்தம்‌ மொழிகள்‌. பெருமை சான்ற இட்‌: 
பேரறிஞர்கள்‌ இருவரும்‌ தமிழ்‌ மொழிக்குத்‌ திருத்தமான 
வரி வடிவம்‌ ஏற்பட்டது, கி. பி, மூன்றாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ 
பின்‌ எனவும்‌ கூறியுள்ளனர்‌. “We have seen that the 
languages of the short Brahmi inscriptions of the third 
century was Tamil” என்பது திரு. சாஸ்திரியார்‌ கருத்து. 
The Tamil script in its formative stage contact with 
Sanskrit. and Prakrit Languages and Literature must 
have been largely influential in shaping the Tamil 
101007? என்பது திரு. பிள்ளை அவர்களின்‌ எண்ணம்‌. 


தொல்காப்பியம்‌ சங்கப்‌ புலவர்கட்கு இலக்கணம்‌, 
அஃது இரண்டாம்‌ மூன்றாம்‌ சங்கத்தார்க்கும்‌ முந்திய து. 
அது செம்மை சான்ற செந்தமிழ்‌ மொழிகளால்தான்‌ 
எழுதப்பட்டது. அந்நூல்‌ தமிழ்‌ மொழியின்‌ வரி வடிவ. 
நிலைகளைப்‌ பேசும்போது, 


££ மெய்யின்‌ இயற்கை புள்ளியொடு நிலையல்‌ 
எகர ஞகரத்‌ தியற்கையும்‌ அற்றே ?? 
“* முப்பாற்‌ புள்ளியும்‌ எழுத்தோர்‌ அன்ன 
உள்பெறு புள்ளி உருவா கும்மே. ? 
“புள்ளி இல்லா எல்லா மெய்யும்‌ 
உருவுரு வாகி அகரமொடு உயிர்த்தலும்‌ 
ஏனை உயிரொடு உருவுதிரிந்து உயிர்த்தலும்‌ 
ஆளர்‌ இயல உயிர்த்த வாறே ?? 
என்னும்‌ நூற்பாக்களை இயம்பியுள்ள து. இதனால்‌... 
பழம்‌ பெருங்‌ காலம்‌ முதற்‌ கொண்டே தமிழ்‌ மொழிக்கு 
வடிவம்‌ உண்டு என்பதை நன்கு அறிதல்‌ வேண்டும்‌.. 
தொல்காப்பியக்‌ காலத்துத்‌ தமிழ்‌ மொழியின்‌ வரிவடிவ 
இலக்கணம்‌ தமிழ்‌ மொழிக்கே ஆகும்‌. தமிழ்‌ மொழிக்குரிய. 
எழுத்துக்கள்‌ இத்தனை என்பதையும்‌ தொல்காப்பியனார்‌, 


32 சங்கத்தைப்‌ பற்றிய பலரது கருத்து வேற்றுமைகள்‌ 


ப எழுத்தெனப்‌ படுவ, 
அகர முதல னகா இறுவாய்‌ 
முப்பல்க தென்ப 
சார்ந்துவரல்‌ மரபில்‌ மூன்றலங்‌ கடையே ?? 
என்று அறுதியிட்டு உறுதிப்படுத்தினர்‌. இதனைக்‌ கருத்தில்‌ 
கொண்டே திருவள்ளுவரும்‌ இலக்கிய வாயிலாக உணர்த்த 
வேண்டி; ': 
அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 
/ பகவன்‌ முதற்றே உலகு ?” 
என்று அகரத்தில்‌ தொடங்கி, 
₹: ஊடுதல்‌ காமத்திற்கு இன்பம்‌ அதற்கின்பம்‌ 
கூடி முயங்கப்‌ பெறின்‌. ?? 
என்று னகரத்தில்‌ முடித்துக்‌ காட்டினார்‌. மேலும்‌, தமிழ்‌ 
மொழி தனக்கே உரித்தான ௭, ஒ, ழ, ற, ன, என்ற ஐந்து 
சிறப்‌ பெழுத்துக்களைக்‌ கொண்டு திகழ்ந்தது; திகழ்கிறது; 
திகழும்‌. 
“ மனழள ஒவ்வும்‌ உயிர்மெய்யும்‌ உயிர்‌அளபு 
2 அல்லாச்‌ சார்பும்‌ தமிழ்‌ ?” 
என்று ௩ன்னூல்‌ கூறுதல்‌ காண்க. 
கால்டுவெல்‌ துரைமகனார்‌ தமிழ்‌, பிறமொழியின்‌ துணை 
வேண்டாது தனித்துத்‌ திகழும்‌ நிலையினை ஈடுநிலையில்‌ 
நின்று “The Tamil, however, the most highly cultivated 
ab intra of all Dravidian idioms can dispense with its 
Sanskrit altogether, if need be, and not only stand 
alone, but flourish without its aid” என்று அறை கூறி 
அறைந்திருப்பதைக்‌ காண்க. ்‌ 
மறைமலை அடிகளார்‌ தாம்‌ எழுதிய மாணிக்கவாசகர்‌ 
கால ஆராய்ச்சி நூலில்‌, சங்க கால நூல்களிலும்‌, அதற்கு 
பிற்பட்ட நூல்களிலும்‌ எந்த அளவிற்கு வடசொற்கள்‌ 
சேர்ந்துள்ளன என்பதையும்‌, நூற்றுக்கு எத்தனை விழுக்‌- 
காடு என்பதையும்‌ எண்ணிக்கையோடு எடுத்து எழுதி- 
யிருப்பது கொண்டு, கால்டுவெல்‌ ஐயர்‌ வாக்கு உறுதி 
ஆதலைக்‌ காணலாம்‌. 


அகத்தியரும்‌ அவர்தம்‌ மாணவர்களும்‌ 33 


திரு. இராகவ அய்யங்கார்‌ அவர்களும்‌, பிராமித்‌ தமிழ்‌ 
எழுத்து உண்டாதற்கு முன்னரே, பழங்காலமாகத்‌ தண்ட-. 
மிழ்‌ மொழிக்கே உரிய எழுத்துக்களைத்‌ தமிழ்‌ பெற்றிருக்‌- 
தது என்று கூறுகின்றனர்‌. 

இன்னோரன்ன காரணங்களால்‌ முச்சங்க 'உண்மை- 
களையும்‌ சங்க காலப்‌ பழமையினையும்‌, தமிழ்‌ மொழிக்கே 
உரிய எழுத்து உருவங்களையும்‌ ஈ௩ன்கு தெளிந்து காம்‌ 
பெருமிதம்‌ கொள்ளலாம்‌. 


4. அகத்தியரும்‌ அவர்தம்‌ மாணவர்களும்‌ 
(Agathiar and his disciples) 


அகத்தியர்‌ 


தமிழ்‌ மொழி வழக்கில்‌ ஒருவரைக்‌ கட்டாயப்‌ படுத்தும்‌ 
முறையில்‌ பேசும்போது ₹ அகத்தியமாகச்‌ செய்வாயா, 
வருவாயா? என்று கூறுவதைக்‌ கேட்கின்றோம்‌. இந்தப்‌ 
பொருளை நினைக்கிறபோது தமிழுக்குக்‌ கட்டாயமானவர்‌, 
அவசியமானவர்‌ என்ற காரணம்‌ கருதிப்போலும்‌ இப்‌- 
பெரியார்‌ அகத்தியர்‌ எனப்பட்டார்‌ என்று கருத இடம்‌ 
இருக்கிறது. இவரது வரலாறு, குறிப்பு ஆகியவைகள்‌ ஒரு 
படித்தனவாக இல்லை. பலவாறு சிதறுண்டு, சிக்குண்டு 
உள. இவர்‌ குடத்தினில்‌ பிறந்தனர்‌ என்ற காரணத்தால்‌ 
கும்பமுனி 'எனவழைக்கப்‌ பட்டனர்‌. இவரைத்‌ தமிழ்‌ நூல்‌- 
களும்‌, வடமொழி நூல்களும்‌ குறிப்பிடுகின்‌ றன. இங்குத்‌ 
தமிழ்மொழிச்சார்பில்‌ இவருக்கு எந்த அளவில்‌ இடம்‌ இருக்‌- 
கிறது என்பதைச்‌ சிந்திப்போமாக. 

ஒரு சமயம்‌ இறைவன்‌ இறைவியை மணம்‌ செய்த 
திருவிளையாடலை மேற்‌ கொண்டபோது, தேவர்களும்‌, 
முனிவர்களும்‌, ஏனையோரும்‌ இமயத்தில்‌ ஒன்று கூட, வட 
கோடு தாழத்‌ தென்கோடு உயர்ந்ததாகவும்‌, அந்நிலையினைச்‌ 
சமன்‌ செய்ய இறைவர்‌, அகத்தியரைத்‌ தென்‌ திசை 
சென்று ஆண்டிருந்து சமன்‌ செய்யுமாறு பணித்தனர்‌ 
எனவும்‌, அதுபோது அகத்தியர்‌ தென்னாடு தமிழ்‌ மொழி 
வழங்கும்‌ தேயமாதலின்‌, அங்கு அம்மொழி அறிவின்றி 


es} > 


34 அகத்தியரும்‌ அவர்தம்‌ மாணவர்களும்‌ 


எங்ங்னம்‌ செல்வேன்‌ என்று விண்ணப்பிக்க, இறைவர்‌. 
அவர்க்கு எழுத்து, சொல்‌, பொருள்‌ இலக்கணங்களை 
அறிவித்ததாகவும்‌ பழைய திருவிளையாடற்‌ புராணம்‌, 
* ஆதரம்சேர்‌ குறுமுனியும்‌ எனைஒன்‌ ராக்கி 
அருள்செய்தாய்‌ அருள்செய்த படியே செல்வல்‌ 
ஓதரும்தென்‌ பூமிதமிழ்ப்‌ பூமி என்பர்‌ 
ஓண்டதமிழிற்‌ குரியஎலாம்‌ அடிமைக்‌ திங்கே 
போதமுற அறிவித்தல்‌ வேண்டும்‌ என்று 
போற்றுங்கால்‌ எழுத்துச்சொல்‌ பொருள்முன்‌ ஆன 
நீதியிடைச்‌ சூத்திரங்கள்‌ அறியும்‌ வண்ணம்‌ | 
நெறியின்கண்‌ அறிவித்தார்‌ நேசம்‌ கூர்ந்தே ?? 


என்று கூறுகிறது. காஞ்சி புராணமும்‌ £ தென்‌ மொழியை 
உலகமெலாம்‌ தொழுதேத்தும்‌ குட முனிக்கு வலியுறுத்தார்‌ 
கொல்லேற்றுப்‌ பாகர்‌ ?” என்று அறிவிக்கிறது. இந்தச்‌ : 
சான்றுகளினால்‌ அகத்தியர்‌ தம்‌ பெயரால்‌ அகத்தியம்‌ - 
என்னும்‌ இலக்கண நூலைச்‌ செய்தனர்‌ என்பர்‌, இந்த. 
அகத்தியம்‌ எழுத்து, சொல்‌, பொருளுக்கே இலக்கணம்‌: . 
கூறுவதன்‌ றி இயல்‌, இசை, நாடகம்‌ ஆகிய முத்தமிழுக்கும்‌ 
இலக்கணம்‌ கூறும்‌ நூல்‌ என்று கருதப்படுகிறது. இதுவே 
தமிழ்‌ மொழிக்கு முதல்‌ நூல்‌ என்று பன்னிரு படலம்‌ 
பாயிரம்‌, ££ ஆனாப்பெருமை அகத்தியன்‌ என்னும்‌ அருந்தவ 
முனிவன்‌ ஆக்கிய முதல்‌ நூல்‌ ?? என்று கூறுகிறது. 


முத்தமிழ்‌ இலக்கணங்களைப்‌ பரப்பிய பெருமை அகத்‌ 
தியர்க்கு உண்டு. இதனைப்‌ பலபடி தமிழ்‌ நூல்கள்‌ புகழ்ந்து 
கூறுகின்‌ றன. ££ தமிழெனும்‌ அளப்பரும்‌ சலதி தந்தவன்‌ ??, 
“£ தழற்பொலி விழிக்‌ கடவுள்‌ தந்த தமிழ்‌ தந்தான்‌ ”?, “: தமிழ்‌ 
மாமுனி”? என்பன கம்பர்‌ வாக்குகள்‌. “தேனார்‌ கமழ்‌ 
தொங்கல்‌ மீனவன்‌ கேட்பத்‌ தெண்ணீர்‌ அருவிக்‌ கானார்‌ 
மலையத்‌ தருந்தவன்‌ சொன்ன கன்னித்‌ தமிழ்‌ ?? என்று 
யாப்பருங் கலக்‌ காரிகையும்‌, 4 அகத்தியன்‌ புவனிக்கு 
இயம்பிய தண்டமிழ்‌ ?? என்று வீரசோழியமும்‌, ₹ மூவாத்‌. 
தமிழ்‌ பயந்த முன்னூல்‌ முனிவாழி ?? என்று தண்டி அலங்‌- 
கார மேற்கோள்‌ பாடலும்‌, ££ அகத்தியன்‌ பயந்த செஞ்‌- | 
சொல்‌ஆர்‌ அணங்கு?” என வில்லிபுத்தூரார்‌ பாரதமும்‌ , 
குறிப்பிடுதல்‌ காண்க. 


ர 


அகத்தியரும்‌ அவர்தம்‌ மாணவர்களும்‌ 35 


இங்கே ஓர்‌ ஐயம்‌ எழலாம்‌. அகத்தியர்‌ வருவதற்கு 
முன்பே தென்னாட்டில்‌ தமிழ்மொழி இருந்ததாகக்‌ கூறப்‌- 
படுகிறபோது, அம்மொழிக்கு இலக்கணமும்‌ இலக்கியமும்‌ 
இருந்திருக்கவேண்டுமே. இங்ஙனம்‌ கருத இருக்க, அகத்‌- 
தியர்‌ இலக்கணம்‌ செய்தார்‌ என்பது எப்படி ? என்பதே 
அவ்வையம்‌. இதற்கு விடை டாக்டர்‌ சுவாமிகாத ஜயர்‌ 
தமது “சங்கத்‌ தமிழும்‌ பிற்காலத்‌ தமிழும்‌ ?? என்னும்‌ 
நூலில்‌, அவர்‌ வருவதற்குமுன்னமே இந்காட்டிலிருக்த 
தமிழையும்‌ அதன்‌ இலக்கணத்தையும்‌ அவர்‌ தந்தார்‌ என்று 


கூறி இருப்பது உபசார வழக்கு. இங்ஙனம்‌ கூறி இருத்‌- | 
தற்குக்‌ காரணம்‌, தமிழ்‌ மொழிக்கு அக்காலத்தில்‌ இருந்த , 


ஒரு மெலிவைப்‌ போக்கி, அவர்‌ இலக்கணம்‌ செய்து 


மாணாக்கர்களுக்குப்‌ பாடஞ்‌ சொல்லிப்‌ பாதுகாத்தமையே ?? ' 


என்று எழுதியிருப்பது காண்க. மேலும்‌, அகத்தியர்‌ 
வருவதற்கு முன்‌ தமிழ்‌ நாட்டில்‌ தமிழ்‌ மொழி வழங்கியது 
என்பது காம்‌ உணர்ந்துள்ளோம்‌; அக்காலத்தில்‌ தமிழ்‌ 
இலக்கிய நூல்கள்‌ இருந்திருக்கின்‌றன. இதனை அகத்‌- 
தியரே தமது அகத்திய நூலில்‌ தெள்ளத்‌ தெளிய, 
“ இலக்கியம்‌ இன்றி இலக்கணம்‌ இன்றே 

எள்ளின்‌ முகில்‌ எண்ணெயும்‌ இன்றே 

எள்ளின்‌ றெண்ணெய்‌ எடுப்பது போல 

இலக்கி யத்தினின்‌ றெடுபடும்‌ இலக்கணம்‌ ?” 
என்று இயம்பி இருப்பதையும்‌ ஈண்டு உணர்க. 


அகத்தியர்‌ வடதிசையினின்‌ று போந்து தென்திசையில்‌ 
பொதிகை மலையில்‌ தங்கினார்‌ என்பது யாரும்‌ அறிந்ததே. 
பொதிகையில்‌ தங்கி ஆண்டு ஒரு சங்கத்தையும்‌ அகத்‌- 
தியர்‌ நிறுவினார்‌ என்பதும்‌ வான்மீகி ராமாயணத்தால்‌ தெரி- 
கிறது. சீதையைத்‌ தேடத்‌ தென்திசை நோக்கிச்‌ 
செல்லும்‌ வானரங்களுக்குச்‌ சுக்ரீவன்‌ ** பொதிகை மலையில்‌ 
அகத்தியமா முனிவரின்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ உளது. அங்குச்‌ 
சென்றால்‌ நீங்கள்‌ தமிழ்ச்சுவையினை இனிதில்‌ நுகர்ந்து 
அங்கேயே தங்கிவிடவும்‌ நேரிடும்‌. இதனால்‌ ௩மது குறிக்‌- 
கோள்‌ ௩டைபெருது தடைபெறும்‌ ?? என்று கூறினான்‌ என்‌ 
குறிப்பு உளது. கம்பராமாயணத்துள்‌ பொதியில்‌ மலையில்‌ 
சங்கம்‌ இருந்ததை ££ தென்‌ தமிழ்நாட்‌ டகன்பொதியில்‌ 


கு 


36 அகத்தியரும்‌ அவர்தம்‌ மாணவர்களும்‌ 


திருமுனிவன்‌ தமிழ்ச்சங்கம்‌ ” என்னும்‌ அடி விளக்கிக்‌ 
கொண்டு இருக்கின்றது. - 

அகத்தியர்‌ இறைவனிடம்‌ தமிழ்‌ கற்றனர்‌ என்ப- 
தோடின் றி, முருகப்பெருமானிடத்தும்‌ தமிழ்‌ கற்றனர்‌ 
என்பதும்‌ கூறப்படுகிறது. குமாரக்‌ கடவுள்‌ இயற்றிய 
இலக்கணம்‌ குமரம்‌ எனவும்‌, அதுவே அகத்தியர்‌ செய்த 
அகத்தியம்‌ என்னும்‌ நூலுக்கு முதல்‌ நூல்‌ எனவும்‌ திரு, 
ஆ. முத்துத்தம்பிப்‌ பிள்ளை என்பவர்‌ செந்தமிழ்‌ என்னும்‌ 
பத்திரிகையில்‌ எழுதியுள்ளனர்‌. 


அகத்தியர்‌ செய்த அகத்தியம்‌ முற்றிலும்‌ நமக்குக்‌ 
கிடைத்திலது. ஒருசில நூற்பாக்களே ௩மக்குக்‌ கிடைத்துள. 


. அகத்தியர்‌ முதற்‌ சங்கத்தில்‌ புலவராக இருந்தவர்‌. 
மகேந்திர மலையில்‌ ஆகம நூல்களாம்‌ அருள்‌ நூல்களைக்‌ 
கேட்டனர்‌. தெற்கு நோக்கி வந்தபோது, இடையே குறிக்‌- 
கிட்டு இவரது போக்கைத்‌ தடைசெய்த விந்த மலையை 
அடக்கினர்‌. வில்லவன்‌, வாதாபி ஆகிய இரு அரக்கர்களை 
அழித்தனர்‌. இவர்‌ விதர்ப்பன்‌ மகளான உலோபா முத்திரை 
என்பவரை மணந்தனர்‌. இவ்விருவருக்கும்‌ பிறந்த பிள்ளை 
சித்தன்‌ என்பவர்‌. அகத்தியர்‌ தென்னாடு புறப்பட்டபோது, 
அவர்‌ தம்‌ கமண்டலத்தில்‌ இருந்த கங்கை நீர்‌ கவிழ்ந்து 
காவிரியாறாகப்‌ பாய்ந்தது என்பதை மணிமேகலை, 

அமர முனிவன்‌ அகத்தியன்‌ தனது 
“ கரகம்‌ கவிழ்த்த காவிரிப்‌ பாவை”? 


என்று கூறுகிறது. இன்னோரன்னவை அகத்தியரைப்‌ 
பற்றிய குறிப்புக்கள்‌. மேலும்‌, 


வான்மீகி ராமாயணத்தில்‌ மலையமலைத்‌ தொடர்ச்சிக்‌ 
கண்‌, பொதியில்‌, காவிரித்‌ தோற்றம்‌, கோதாவரித்‌ தோற்றம்‌ 
ஆகிய இடங்களில்‌ அகத்தியர்‌ இருக்கைகள்‌ இருந்தன 
என்றும்‌, இராமர்‌ இவரிடம்‌ சென்று வழிபட்டுப்‌ படைக்‌- 
கல்ங்களைப்‌ பெற்றனர்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளன. இவை- 
மட்டும்‌ அன்றிக்‌ குஞ்சரம்‌ என்னும்‌ மலையில்‌ விசுவகருமன்‌ 
அகத்தியருக்குக்‌ கோவில்‌ கட்டினான்‌ எனவும்‌, இராமனுக்கு 
ஆதித்ய ஹிருதயம்‌ என்னும்‌ மந்திரத்தை அகத்தியர்‌ 
உபதேசித்தார்‌ எனவும்‌ கூறப்படுகின்‌ றன. 


அகத்தியரும்‌ அவர்தம்‌ மாணவர்களும்‌ 37 


இவர்‌ தமிழ்‌ மக்கள்‌ பகைவர்‌ சிலரால்‌ தீதுறாதபடி 
காக்கும்‌ பேராற்றல்‌ படைத்து வாழ்ந்தவர்‌ ; தவவலிமை 
உடையவர்‌. இவர்‌ மதுரைக்‌ காஞ்சியில்‌, 
££ தென்னவன்‌ பெயரிய துன்‌ அரும்‌ துப்பின்‌ 
தொன்முது கடவுள்‌ பின்னர்‌ மேய?” 
என்று. சிறப்பித்துக்‌ கூறப்பட்டுள்ளனர்‌. 


அகத்தியரைப்‌ பற்றித்‌ தொல்காப்பிய எழுத்ததி- 
காரத்தின்‌ பாயிர உரையில்‌, உச்சி மேற்புலவர்கொள்‌. ௩ச்சி- 
னார்க்கினியர்‌ கூறும்‌ வரலாறு: “தேவர்‌ எல்லாம்‌ கூடி, 
யாம்‌ சேர இருந்தனம்‌. மேருத்தாழ்ந்து தென்திசை 
உயர்ந்தது. இதற்கு அகத்தியனாரே ஆண்டு இருத்தற்‌- 
கூரியர்‌? என்று அவரை வேண்டிக்கொள்ள, அவரும்‌ 
தென்திசைக்கண்‌ போதுகின்றவர்‌ கங்கை யாருழைச்‌ 
சென்று காவிரியாரை வாங்கிக்கொண்டு, பின்னர்‌ 
யமதக்கினியாருழைச்‌ சென்று அவருடன்‌ பிறந்த குமரியார்‌ 
உலோபா முத்திரையாரை அவர்‌ கொடுப்ப நீர்‌ ஏற்று, 
கிறீஇப்‌ பெயர்ந்து துவாரப்பதி போந்து நிலம்‌ கடந்த நெடு- 
முடியண்ணல்‌ வழிக்கண்‌ அரசர்பதினெண்மரையும்‌, 
பதினெண்‌ கோடி வேளிர்‌ உள்ளிட்டாரையும்‌ அருவாள- 
ரையும்‌ கொண்டு போந்து காடுகெடுத்து நாடாக்கிப்‌ 
பொதியின்கண்‌ இருந்து, இராவணனைக்‌ கந்தருவத்தால்‌ 
பிணித்து, இராக்கதரை ஆண்டு இயங்காமை விலக்கித்‌ 
திரணதூமாக்கினியாராகிய - தொல்காப்பியனாரை நோக்கி, 
நீ சென்று குமரியாரைக்‌ கொண்டு வருக ?? 
எனக்கூற,” அவரும்‌ “எம்பெருமாட்டியை எங்ஙனம்‌ 
கொண்டு வருவல்‌ ?? என்றார்க்கு £ முன்கைப்‌ பின்னாக நாற்‌ 
கோல்‌ நீளம்‌ அகல நின்று கொண்டு வருக? என, அவரும்‌ 
அங்ஙனம்‌ கொண்டு வருவழி, வையை நீர்‌ கடுகிக்‌ 
குமரியாரை ஈர்த்துக்‌ கொண்டு போகத்‌ தொல்காப்பியனார்‌ 
கட்டளை இறந்து சென்று, ஓர்‌ வெதிர்ங்கோலை முறித்து 
நீட்ட, அது பற்றி ஏறினார்‌. அது குற்றம்‌ என்று அகத்‌- 
தியனார்‌ * குமரியாரையும்‌ தொல்காப்பியனாரையும்‌ சுவர்க்கம்‌ 
புகாப்பீர்‌? எனச்‌ சபித்தார்‌.”?? என்பதாகும்‌. 


அகத்தியர்‌ செய்த அகத்திய நூல்‌ 12,000 பாக்களை- 
யும்‌, நூற்‌ பாக்களையும்‌ யுடையது என்பர்‌. 


38 அகத்தியரும்‌ அவர்தம்‌ மாணவர்களும்‌ 


“£ ஆலும்‌ ஆனும்‌ ஓடும்‌ ஒடுவும்‌ 
சாலும்‌ மூன்றாம்‌ வேற்றுவைக்‌ கதுவே 
செய்வோன்‌ காரணம்‌ செயத்தகு கருவி 
எய்திய தொழில்முதல்‌ இயைபுடைத்‌ ததன்பொருள்‌ 43 


என்பது அகத்தியர்‌ நூற்பா. 


அகத்தியம்‌ என்னும்‌ நூலே இருந்ததில்லை என்று 
கூறுவார்‌ கூற்றும்‌ தமிழகத்தில்‌ உண்டு. ஆனால்‌, உரை- 
யாசிரியர்கள்‌ பலரும்‌ அகத்தியச்‌ சூத்திரங்களை எடுத்து 
மேற்கோள்‌ காட்டியுள்ளனர்‌. இறையனார்‌ களவியல்நூல்‌ 
உரையில்‌ முதல்‌ சங்கத்தார்க்கும்‌, இடைச்சங்கத்தார்க்கும்‌ 
இலக்கண நூல்‌ அகத்தியம்‌ என்று கூறப்பட்டுள்ளது. 

இந்த அகத்தியத்தில்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌, 
யாப்பு, சந்தம்‌ வழக்கியல்‌, அரசியல்‌, அமச்சியல்‌, பார்ப்பன 
இயல்‌, சோதிடம்‌, காந்தருவம்‌, கூத்து முதலானவை பற்றிக்‌ 
கூறப்பட்டிருப்பனவாகத்‌ தெரிகிறது. 


அகத்தியர்‌ செய்தனவாகப்‌ பல மருத்துவ நூல்களும்‌, 
நாடி நூல்களும்‌, சோதிட நூல்களும்‌ கூறப்படுகின்றன. 
அகத்தியர்‌ சிவநெறியினர்‌. இவரது காலம்‌ மிகமிகப்‌ 
பழைய காலம்‌ என்றே கூறவேண்டும்‌. 


அகத்தியரின்‌ மாணவர்கள்‌ 


அகத்தியனார்‌ மாணாக்கர்கள்‌ பன்னிருவர்‌. அவர்கள்‌ 
தொல்காப்பியன்‌, அதங்கோட்டாசான்‌, துராலிங்கன்‌, செம்‌- 
பூட்சேய்‌, வையாபிகன்‌, வாய்ப்பியன்‌, பனம்பாரன்‌, கழா- 
ரம்பன்‌, அவி௩யன்‌, காக்கைபாடினி, நத்தத்தன்‌ என்‌- 
பவர்கள்‌. இது, 
மன்னிய சிறப்பின்‌ வானோர்‌ வேண்டத்‌ 
தென்மலை இருந்த சீர்சால்‌ முனிவரன்‌ 
தன்பால்‌ தண்டமிழ்‌ தாவின்‌ றுணர்ந்த 
துன்னரும்‌ சீர்த்தித்‌ தொல்காப்‌ பியன்முதல்‌ 
பன்னிரு புலவர்‌ ?? 15 
என்னும்‌ புறப்‌ பொருள்‌ வெண்பா மாலை சிறப்புப்‌ பாயிரத்‌- 
தால்‌ தெரிகிறது. இப்பன்னிரு புலவர்களும்‌ சேர்ந்து செய்த 


தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 39 


நூல்‌ பன்னிரு படலம்‌ என்பது. புறப்பொருள்‌ வெண்பா 
மாலை என்னும்‌ நூலுக்கு இதுவே முதல்‌ நூல்‌. 


இப்பன்னிருவருள்‌ தொல்காப்பியர்‌ தொல்காப்பியம்‌ 
என்னும்‌ நூலை இயற்றினார்‌. அதங்கோட்டாசான்‌ என்பவர்‌ 
கான்மறை முற்றிய அதங்கோட்டாசான்‌ என்று பனம்பார- 
ரால்‌ சிறப்பிக்கப்பட்டவர்‌. தொல்காப்பியம்‌ இவர்முன்‌ . 
அரங்கேற்றப்பட்டது. இவ்விரு குறிப்புக்கள்‌ அன்றி வேறு 
தெரிந்திலது. அவி௩யனார்‌, காக்கை பாடினியார்‌, நத்தத்‌- 
குனார்‌, கழாரம்பன்‌, வையாபிகன்‌ தம்தம்‌ பெயரால்‌ இலக்‌- 
கண நூல்‌ செய்தனர்‌ என்பது யாப்பருங்கல உரையால்‌ 
புலனாகிறது, பனம்பாரனார்‌ தொல்காப்பியத்திற்குச்‌ சிறப்‌- 
யுப்‌ பாயிரம்‌ அளித்தவர்‌. இவர்‌ இலக்கண நூல்‌ செய்திருப்‌- 
பதாக யாப்பருங்கல விருத்திவழி அறியவருகிறது. குறுந்‌- 
தொகையில்‌ பனம்பாரனார்‌ பாடிய பாடல்‌ காணப்படுகிறது. 
அவர்‌ வேறு என்பது சிலர்‌ கருத்து. 


ந. தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 
(Tholgappiar) 
தொல்காப்பியர்‌ 


தொல்காப்பியர்‌ அகத்தியர்‌ மாணவர்கள்‌ பன்னிருவ- 
ரில்‌ ஒருவர்‌. அவர்பால்‌ இவர்‌ தமிழ்‌ இலக்கண அறிவு 
பெற்றனர்‌ என்பதைப்‌ பன்னிருபடலத்துப்‌ பாயிரத்தாலும்‌, 
புறப்‌ பொருள்‌ வெண்பா நூலாலும்‌ உணரலாம்‌, 


தொல்காப்பியர்‌ பெயரைப்‌ பற்றிப்‌ பல ஐயங்கள்‌ உள. 
இவரது இயற்பெயர்‌ திரணதூமாக்கினி என்பர்‌, இவரது 
பெற்றோர்‌ ஜமதக்கினி முனிவர்‌ என்பர்‌. யமதக்கினி 
முனிவர்‌ திருமகனார்‌ பரசுராமர்‌ ஆதலின்‌, திரண தூமாக்கினி- 
யார்‌ அவரது உடன்‌ பிறந்தவர்‌ ஆதல்‌ வேண்டும்‌. திரண 
தூமாக்கினியார்‌ பரசுராமர்‌ உடன்‌ பிறந்தார்‌ என்றோ, 
யமதக்கினி முனிவர்‌ புதல்வர்‌ என்றோ வடமொழிப்‌ புராணங்‌- 
களிலேனும்‌, இதிகாசங்களிலேனும்‌ யாண்டும்‌ கூறப்பட்‌- 
லது. ஆகவே, தொல்காப்பியர்‌ பெயர்‌ தொல்காப்பியரே 
ஆதல்‌ வேண்டும்‌. இப்பெயர்‌ குடியை ஓட்டிய பெயர்‌. 


40 தொல்காப்பியரும்‌ தால்காப்பியமும்‌ 


கிழார்‌ ம்பத்தில்‌ தவர்‌ சேக்கிழார்‌ என்‌ 
சேக்கிழார்‌ குடும்பத்தில்‌ பிறந்தவர்‌ கிழ என்று 
இ ட்பட்டதுபோல்‌, இவர்‌ காப்பியக்குடியில்‌ தோன்‌ நின 
பற்றியும்‌, அக்காப்பியக்குடி பழமையான குடி ஆதல்‌ பற்றிஃ 


யும்‌ தொல்காப்பியர்‌ என அழைக்கப்‌ பட்டனர்‌. 


இத்தொல்காப்பியக்‌ குடி, பாண்டிய காட்டின்‌ தென்‌ 
பகுதியிலும்‌, சோழ நாட்டில்‌ சீர்காழிப்பதியின்‌ பக்கத்திலும்‌ 
இன்றும்‌ இருப்பதாகக்‌ கருதப்படுகிறது. மேலும்‌, இத்‌- 
தொல்காப்பியர்‌ என்பதற்கு வேறு பொருளும்‌ கூறப்படு. 
கிறது. அதாவது, தொன்மையான . மொழிமரபைக்‌ 
காக்கும்‌ நூலாகிய தொல்காப்பியத்தைச்‌ செய்தமையின்‌ 
தொல்காப்பியர்‌ என்று அழைக்கப்பட்டார்‌ என்பதாகும்‌. 
தொல்காப்பியரைப்‌ பற்றிய ஒரு சில குறிப்புக்கள்‌ அகத்‌- 
தியர்‌ என்ற தலைப்பின்‌ கீழும்‌ கூறப்பட்டுள்ளது; ஆண்டுக்‌ 


காண்க. 


தொல்காப்பியம்‌ 


தொல்காப்பியர்‌ இயற்றிய தொல்காப்பியத்தைப்‌ 
பற்றி இனிக்‌ காண்போமாக. தொல்காப்பியம்‌ வழிநூல்‌ 
ஆகும்‌. இதற்கு முதல்‌ நூல்‌ அகத்தியர்‌ இயற்றிய அகத்‌- 
தியம்‌ ஆகும்‌, இது பன்னிரு படலத்திலும்‌, பல்காப்பியனார்‌ 
இயற்றிய பல்காப்பியத்திலும்‌ கூறப்பட்டிருத்தலால்‌ அறிய- 
வரும்‌ உண்மையாகும்‌. 


அகத்தியர்‌ நூல்‌ செய்தற்கு முன்னும்‌ தமிழில்‌ நூல்கள்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌. அவற்றையும்‌ தொல்காப்பியர்‌ 
௩ன்கு பயின்‌ றவர்‌. இதனை உட்கொண்டே தொல்காப்பியர்‌ 
தமது நூலில்‌ தாமாகக்‌ கூறுவதாகக்‌ கூறாமல்‌, தமக்கு முன்‌- 
பிருந்த புலவர்களும்‌ இவ்வாறு கூறியுள்ளனர்‌ என்பதை 
௩ன்கு தெரிவிக்க, 


“ புகரின்‌னு என்மனார்‌ புலமை யோரே 
ஆயிரண்‌ டென்ப அறிந்திசி னோரே?? BA 
“£ வரைவின்று என்ப வாய்மொழிப்‌ புலவர்‌ அட ஸம்‌: 
நல்லிசைப்‌ புலவர்‌ செய்யுள்‌ உறுப்பென 
வல்லிதில்‌ கூறி வஞுத்துரைத்‌ தனரே 
்‌ க 


தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 41 


“ யரப்பென மொழிப யாப்பறி புலவர்‌ 
யாப்பின்‌ வழியது என்மனார்‌ புலவர்‌ 
தோலென மொழிப தொன்னெறிப்‌ புலவர்‌ 
நாலென மொழிப நுணங்குமொழிப்‌ புலவர்‌?” 
என்றும்‌ கூறியுள்ளனர்‌. இந்த உண்மையினைத்‌ தொல்‌- 
காப்பியப்‌: பாயிரம்‌ “முந்து நூல்‌ கண்டு முறைப்பட 
எண்ணிப்‌ புலந்தொகுத்தோன்‌ ?? என்று கூறுகிறது. 

: இங்ஙனம்‌ இருக்க, இவர்‌ இந்திரனால்‌ செய்யப்பட்ட 
ஐந்திரம்‌ என்னும்‌ நூலைப்‌ பயின்றவர்‌ என்று கூற வந்து, 
இதற்குச்‌ சான்றாகப்‌ பனம்பாரனார்‌ சிறப்புப்‌ பாயிரத்தில்‌ 
வரும்‌ “ ஐந்திரம்‌ நிறைந்த தொல்காப்பியன்‌ ?? என்பதைக்‌ 
காட்டுவர்‌. மேலும்‌, சிலப்பதிகாரத்தில்‌ வரும்‌ ££ விண்ணவர்‌ 
கோமான்‌ விழுநூல்‌ ?” என்பதையும்‌ எடுத்துக்‌ காட்டுவர்‌. 
விண்ணவர்‌ கோமான்‌ இந்திரனே ஆயினும்‌, அவன்‌ செய்த. 
நூல்‌ “இந்திர காளியத்தை”? என்றும்‌ கருதலாம்‌. இந்திரனால்‌ 
செய்யப்பட்ட இலக்கணம்‌ வடமொழியில்‌ இருப்பதாக இது- 
வரை தெரிந்திலது. அற்றேல்‌, ஐந்திரம்‌ என்பதன்‌ பொருள்‌ 
யாதாக இருக்கலாம்‌ என்று வினவலாம்‌. அத்தொடர்‌ ஜக்‌- 
திறமாக இருக்க வேண்டும்‌ என்பர்‌ தமிழ்‌ வரலாறு எழுதிய 
ஆசிரியர்‌ திரு. 18. சீனிவாச பிள்ளை அவர்கள்‌. அதுபோது 
அத்தொடர்‌ ஐந்து திறங்கள்‌--அதாவது ஐந்து கூறுபாடு- 
கள்‌--என்ற பொருள்‌ தந்து நிற்கும்‌. ஐந்து கூறுபாடுகள்‌ 
ஆவன எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி என்பன. 
இவ்வைந்து கூறுபாடுகளான இலக்கணம்‌ நிறைந்த புலவர்‌ 
என்ற கருத்தில்தான்‌ பனம்பாரனார்‌ **ஐந்திரம்‌ நிறைந்த 
தொல்காப்பியன்‌ ? என்றனர்‌ எனல்‌ பொருத்தம்‌ ஆகிறது. 

£ தொல்காப்பியம்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌ என்ற 
முப்பெரும்‌ பிரிவுடையதேனும்‌, ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ 
யாப்பு அணிகளையும்‌ பொருள்‌ அதிகாரத்தில்‌ இணைத்துப்‌ 
பேசித்‌ தாம்‌ ஐந்திறம்‌ நிறைந்த தொல்காப்பியர்‌ என்று 
நிறுவியுள்ளதைக்‌ காண்க. பொருளதிகாரத்தில்‌ ஏனைய 
இலக்கணங்களும்‌ கூறி இருப்பினும்‌, மொழிக்கு இலக்கணம்‌ 
ஜந்து என்பதே தொன்‌ றுதொட்ட மரபாதல்‌ காண்க. 
அல்லது ஐந்திரம்‌ என்பது இந்திரன்‌ செய்த ஐந்தின்‌ 
வியாகரணம்‌ எனக்‌ கொண்டு, அதனையும்‌ படித்தவர்‌ என்று 
பொருள்‌ . கொண்டு தொல்காப்பியரின்‌ வடமொழிப்‌ 
புலமையினையும்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 


42 தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 


எழுத்ததிகாரத்தில்‌ நூல்‌ மரபு, மொழி மரபு, பிறப்‌- 

பியல்‌, புணரியல்‌, தொகை மரபு, உருபியல்‌, உயிர்‌ மயங்‌- 
கியல்‌, புள்ளி மயங்கியல்‌, குற்றியலுகரப்‌ புணர்ச்சி , என 
ஒன்பது உட்பிரிவுகள்‌ உள. இவ்‌ ஒன்பது பிரிவுகளின்‌ 
நூற்பா நானூற்று எண்பத்து மூன்று. 

ல்‌ மரபில்‌ தமிழ்‌ மொழியில்‌ உள்ள எழுத்துக்களின்‌ 
பெயரையும்‌, முறையையும்‌, தொகையையும்‌, அளவையும்‌, 
கூட்டத்தையும்‌, இனத்தையும்‌, மயக்கத்தையும்‌ பற்றிக்‌ 
கூறப்பட்டுள்ளன. 

“£ மெய்யின்‌ இயற்கை புள்ளியொடு நிலையல்‌ 

எகர ஓகரத்‌ தியற்கையும்‌ அற்றே 

என்ற நூற்பாவினைக்‌ காண்க. 


மொழி மரபு என்பதில்‌ எழுத்தானாம்‌ மொழிகளின்‌ மரபு 
கூறப்பட்டுள்ளது. எழுத்துக்கள்‌ ஒன்றோடொன்று சேர்ந்து 
மொழியாதல்‌ மரபு என்றாலும்‌, ஓர்‌ எழுத்து நின்றே மொழி- 
யாதல்‌ உண்டு என்பதை இப்பகுதியில்‌ ஆசிரியர்‌ விழிப்‌- 
யுடன்‌, 

“£ நெட்டெழுத்‌ தேழே ஓர்‌எழுத்‌ தொருமொழி ?” 

என்று கூறியுள்ளனர்‌. தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ ௭, ஓ 
என்னும்‌ எழுத்துக்கள்‌ மெய்யெழுத்துக்களைப்‌ போலத்‌ 
தலையில்‌ புள்ளி பெற்று எழுதப்பட்டன என்பதை இப்‌ 
பகுதியில்‌ காணலாம்‌. 


, பிறப்பியல்‌, எழுத்துக்கள்‌ எவ்வாறு பிறக்கின்றன 
என்பதை அறிவிக்கிறது. பகரம்‌ மகரம்‌ பிறப்பதை “ இதழ்‌ 
இயைந்து பிறக்கும்‌ பகார மகாரம்‌ ?? என்று கூறியதைக்‌ 
காண்க. 


புணரியல்‌ ஒரு சொல்லோடு ஒரு சொல்‌ புணர்தலைக்‌ 
கூறுவதாகும்‌. மகர ஈற்று அஃறிணைப்‌ பெயருடன்‌ அத்துச்‌- 
சாரியை வரும்போது, அகரம்‌ கெடும்‌ என்பதை “ அத்தின்‌ 
அகரம்‌ மகரமுனை இல்லை?” என்றதைக்‌ காண்க. 


தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 43 


தொகை மரபு என்பதிலும்‌ புணர்ச்சி பற்றிய இலக்‌- 
கணம்‌ தொகுத்துக்‌ கூறப்படுகிறது. வேற்றுமையிலும்‌, 
அல்வழியிலும்‌ வரும்‌ சொற்றொடர்கள்‌ தொக்கி நிற்கும்‌ 
முறையைச்‌ சொல்வதும்‌ தொகை மரபே ஆகும்‌. குற்றிய- 
கரம்‌ இன்சாரியையுடனும்‌ வரும்‌ என்பதைக்‌ “குற்றிய- 
லுகரக்‌ கின்னே சாரியை ?? என்று கூறியதை உணரவும்‌. 


உருபியலில்‌ வேற்றுமை உருபுகளுடன்‌ சொற்கள்‌ 
புணர்வது கூறப்பட்டுள்ளது. நீ என்னும்‌ முன்னிலைப்‌ 
பெயர்‌, வேற்றுமைப்‌ புணர்ச்சியில்‌ நி என்று குறுகி நின்‌ 
என்றாதலை, 


“£ நீஎன்‌ ஒருபெயர்‌ நெடுமுதல்‌ குறுகும்‌ 
ஆவயின்‌ னகர ஒற்றா கும்மே ” 
என்ற நூற்பாவில்‌ காண்க. 


உயிர்‌ மயங்கியலில்‌ ஒரு சொல்லின்‌ ஈற்றில்‌ உயிர்‌ 
| எழுத்து நிற்க, அதனோடு வந்து சேரும்‌ மொழிகள்‌ எவ்வாறு 
அமையும்‌ என்பது அறிவிக்கப்படுகிறது. வாழிய என்பது 
| வாழி எனப்‌ புணர்ச்சியில்‌ வரும்‌ என்பதை, 
| “£ வாழிய என்னும்‌ செயஎன்‌ கிளவி 

இறுதி யகரம்‌ கெடுதலும்‌ உரித்தே ” 
என்ற நூற்பாவில்‌ விளக்கியுள்ளார்‌. 
உ. 

புள்ளி மயங்கியல்‌ “மெய்யுடன்‌ வல்லினமும்‌, சிறு- 
பான்மை ஏனைய இனங்களும்‌ புணரும்‌ புணர்ச்சியைக்‌ கூறு- 
வதாகும்‌. நிலைமொழியில்‌ ணகரமெய்‌ நிற்க வருமொழியில்‌ 
வல்லினம்‌ வந்தால்‌ டகரமாகும்‌ என்பதை 


ணகர இறுதி வல்லெழுத்‌ தியையின்‌ 
டகாரம்‌ ஆகும்‌ வேற்றுமைப்‌ பொருட்கே ”” 
என்பது காண்க. 
குற்றியலுகரப்‌ புணரியலில்‌ குற்றியலுகரப்‌ புணர்ச்சி 
கூறப்பட்டுள்ளது. : வன்றொடர்க்‌ குற்றுகரம்‌ வலி மிக்கு 
வருதலை **வல்லொற்றுத்‌ தொடர்‌ மொழி வல்லெழுத்து 
மிகுமே ?? என்று கூறுதலைக்‌ காண்க. 


44 “தொல்காப்பியரும்‌ ெ தால்காப்பியமும்‌ 


இவ்வெழுத்ததிகாரத்தில்‌ அமைந்துள்ள பிறப்பியல்‌ 
தமிழ்‌ மொழிக்குச்‌ சிறப்புத்‌ தரும்‌ பகுதியாகும்‌, இதன்‌ 
துணை கொண்டு பிறமொழிகளின்‌ ஓசைகளை ௩ன்கு எழுதிக்‌ 
காட்டலாம்‌. ஆசிரியர்‌ பல்வேறு ஒலிகளை நன்கு ஆய்க்துள்‌- 
ளமை, இப்‌ பகுதியில்‌ தெள்ளிதில்‌ விளங்கும்‌. இன்னின்ன 
ஒலிகள்‌ சொற்களைத்‌ தொடங்கற்குரியன, முடித்தற்குரியன 
என்றெல்லாம்‌ கூறி இருக்கின்‌ றனர்‌. இன்னின்ன 
ஒலிகட்குப்‌ பின்‌ இன்னின்ன ஒலிகள்‌ வரும்‌ என்ற திட்ப 
நுட்பங்களை இதில்‌ காணலாம்‌. இந்தத்‌ திட்ப நுட்பம்‌ வட 
மொழி பாணினியத்திலும்‌ இல்லை என்பர்‌ திரு. எஸ்‌. 
வையாபுரிப்பிள்ளை.  இவ்வெழுத்ததிகாரத்திற்கு இளம்‌ 
பூரணர்‌, ௩ச்சினார்க்கினியர்‌ உரை எழுதியுள்ளனர்‌. பேரா- 
சிரியரும்‌, கல்லாடனாரும்‌ உரை எழுதி யுள்ளார்‌ எனத்‌ 
தெரிகிறது. ஆனால்‌, அவை கிடைத்தில. 

சொல்லதிகாரத்தில்‌ கிளவி ஆக்கம்‌, வேற்றுமை இயல்‌, 
வேற்றுமை மயங்கியல்‌, விளிமரபு, பெயர்‌ இயல்‌, வினை 
இயல்‌, இடை இயல்‌, உரி இயல்‌, எச்சு இயல்‌ என 
ஒன்பது பிரிகள்‌ உள. இவ்வதிகாரத்தில்‌ அமைந்துள்ள 
நூற்பாக்கள்‌ மொத்தம்‌ நானூற்று அறுபத்து மூன்றாகும்‌. 

/ கிளவி ஆக்கம்‌ என்பது சொற்கள்‌ பொருள்கள்மேல்‌ 
ஆமாறு உணர்த்துவதாகும்‌. வழுக்களைந்து சொற்களை 
அமைத்துக்‌ கோடலைக்‌ கூறுவது எனினும்‌ ஆகும்‌. இக்கால 
ஆங்கில இலக்கண நூற்களில்‌ முதற்கண்‌ தொடர்களைக்‌ 
கூறிப்‌ பின்‌ ஒவ்வொரு சொறீகளின்‌ பெயர்களைக்‌ கூறு- 
வதைச்‌ சிறப்பாகப்‌ பாராட்டுவர்‌. இம்முறை நமது பண்டைய 
முறை என்பது இச்‌ சொல்லதிகாரத்துக்‌ கிளவியாக்கம்‌ 
கூறுவது கொண்டு நாம்‌ பெருமை கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 
இதன்‌ பிறகே பெயர்‌ விணை லியன இவ்வதிகாரத்தில்‌ 

ட முத இவ்வதிகாரத்தி 
கூறப்பட்டுள்ளன. 

கிளவி ஆக்கத்தில்‌ உயர்திணையாகக்‌ குறிக்கப்பட்டவர்‌ 
பாவா என்பதை ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌, ££ உயர்திணை 
என்மனார்‌ மக்கட்‌ சுட்டே?” என்று கூறி இருப்பது கொண்டு 
தெளியவும்‌. மக்கட்‌ சுட்டு--அதாவது நன்கு மதிக்கப்படும்‌ 
மதிப்பு--அல்லாதவர்‌ உயர்திணையினராகக்‌ கருதப்படார்‌ 
என்பதை ௩ன்கு தொல்காப்பியர்‌ அறிவித்துள்ளதைக்‌ 
காண்க, இதனால்‌ மக்களாகப்‌ பிறந்தவர்கள்‌ யாவரும்‌ 


தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 45 


உயர்திணை ஆகார்‌ என்பது ௩ன்கு புலப்படுதலை உணரல்‌ 
வேண்டும்‌. 
வேற்றுமை இயலில்‌ பெயர்ப்‌ பொருளை வேறுபடுத்தும்‌ 
வேற்றுமை உருபுகளைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது. 
எழுவாய்‌ வேற்றுமை பற்றிக்‌ கூறுங்கால்‌, * எழுவாய்‌ 
வேற்றுமை பெயர்‌ தோன்று நிலையே ?? என்றது காண்க. 
வேற்றுமை மயங்கியலில்‌ ஒரு வேற்றுமை உருபு நிற்க 
வேண்டிய இடத்தில்‌ மற்றொரு வேற்றுமை உருபு மயங்கி 
வருதல்‌ கூறப்பட்டுள்ளது. இதனை, 
“யரதன்‌ உருபில்‌ கூறிற்‌ ரயினும்‌ 
பொருள்செல்‌ மருங்கின்‌ வேற்றுமை சாரும்‌?” 
என்ற நூற்பாவினை உற்று நோக்குக. 
விளி மரபில்‌ விளி வேற்றுமை பற்றிய இலக்கண 
விதிகள்‌ அறிவிக்கப்பட்டுள்ளன. இகர ஈறுடைய நம்பி 
போன்ற சொற்களும்‌, ஐகார ஈறுடைய ௩ங்கை போன்ற 
சொற்களும்‌ ஈம்பீ என்றும்‌, நங்காய்‌ என்றும்‌ வரும்‌ 
என்பதை “இ ஈ ஆகும்‌, ஐ ஆய்‌ ஆகும்‌ ?? என்றது காண்க. 
கால்வகைச்‌ சொற்களில்‌ பெயர்ச்‌ சொற்களைப்‌ பற்றிய 
விதிமுறைகளைக்‌ கூறும்‌ பகுதி, பெயரியல்‌ ஆகும்‌ ; பலவகைப்‌ 
பெயர்கள்‌ இதில்‌ கூறப்பட்டுள்ளன. ஒருவர்‌ என்னும்‌ சொல்‌ 
ஆண்பாலுக்கும்‌ பெண்பாலுக்கும்‌ உரியதாக வரும்‌ 
என்பதை, “ஒருவர்‌ என்னும்‌ பெயர்நிலைக்‌ கிளவி, இருபாற்‌- 
கும்‌ உரித்தே தெரியும்‌ காலை”: என்று கூறியுள்ளனர்‌ ஆசிரி- 
யர்‌. இந்தச்‌ சொல்‌ ஆட்சியின்‌ நுட்பத்தை வியந்து குமரகுரு- 
பரர்‌ 4 இறைவனை ஒருவன்‌ என்றாலும்‌, ஒருத்தி என்றாலும்‌ 
பொருள்வழு ஏற்படுமே. ஆகவே, ஒருவர்‌ என்று கூறின்‌ 
இவ்வழுவராது. இத்தகைய வழுவராது காப்பது செம்மை 
சான்ற தமிழ்‌ மொழியே ஆகும்‌?” என்று வியந்து, அச்‌- 
சிறப்பினை, 
££ ஒறாவனுக்கும்‌ ஒருத்திக்கும்‌ உருஒன்‌ மால்‌அவ்‌ 
உருவை இஃ தொருத்தன்‌என்கோ ஒருத்தி என்கோ 
இருவருக்கும்‌ உரித்தாகஒருவர்‌ என்றோர்‌ இயற்சொல்‌ 
இலதெனின்‌ யான்மற்‌ றென்சொல்‌ கேனே ம்‌ 


எனப்‌ பாடி மகிழ்ந்துள்ளார்‌ குமரகுருபரர்‌. 


46 தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 


வினயியலில்‌ வினைச்‌ சொற்களின்‌ இலக்கணம்‌ கூறப்‌- 
பட்டுள்ளது. வினைச்‌ சொல்லாவது யாது என்பதை 
விளக்க வந்து இடத்து, 
ஈவினைஎனப்‌ படுவது வேற்றுமை கொள்ளாது 
நினையும்‌ காலைக்‌ காலமொடு தோன்றும்‌ ?? 
என்று கூறியுள்ளார்‌. 
இடையியலில்‌ இடைச்‌ சொல்‌ இலக்கணம்‌ கூறுவதோ- 
டின்றி இடைச்‌ சொற்கள்‌ இன்னின்ன பொருளில்‌ வரும்‌ 
என்பதையும்‌ கூறியுள்ளனர்‌ ஆசிரியர்‌. 
££ இடைஎனப்‌ படுப பெயரொடும்‌ வினையொடும்‌ 
நடைபெற்‌ நியலும்‌ தமக்கியல்‌ பிலவே ?” 
என்று இடைச்‌ சொல்லின்‌ இலக்கணம்‌ கூறியதைக்‌. 
காண்க. கொன்‌ என்பது இடைச்சொற்களில்‌ ஒன்று. 
அதன்‌ பொருள்‌ இன்ன என்பதை, 
₹: அச்சம்‌ பயம்‌இலி காலம்‌ பெருமை என்‌ 
றப்பால்‌ நான்கே கொன்னைச்‌ சொல்லே ?” 
என்று சுட்டியுள்ளனர்‌. பயம்‌ இலி ஆவது பயன்‌ இன்மை 
என்பதாம்‌. 
தமிழில்‌ உரிச்‌ சொற்கள்‌ இன்னின்ன என்பதை. 
உயிரியலில்‌ காணலாம்‌. சொற்களைக்‌ காண்பதோடின்றி 
அவ்வவற்றின்‌ பொருள்‌ இன்னின்ன என்பதையும்‌ இதன்‌- 
கண்‌ உணரலாம்‌, தமிழில்‌ நிகண்டுகள்‌ தோன்றுவதற்கு 
இவ்வுரி இயலே அடிப்படையாகும்‌. ஓர்‌ உரிச்சொல்‌ வலி, 
வருத்தம்‌ என்னும்‌ பொருளில்‌ வரும்‌ என்பதை, £ தாவே 
வலியும்‌ வருத்தமும்‌ ஆகும்‌ எனப்பட்ட து. 
எச்ச இயல்‌ என்பது ஒழிபியல்‌ போன்றது. முன்னர்க்‌ 
கூறப்படாமல்‌ எஞ்சி நின்றவற்றை இதில்‌ கூறியுள்ளனர்‌. 
ஈ, தா, கொடு என்பன ஒரு பொருளையே குறிப்பினும்‌ 
இச்‌ சொற்கள்‌ யார்‌ யாரால்‌ பயன்படுத்தற்குரியன என்பதை 
இப்‌ பகுதியில்‌ தெளிவுற, 
“ஈஎன்‌ ளெவி இழிந்தோன்‌ கூற்றே 
தாஎன்‌ கிளவி ஒப்போன்‌ கூற்றே 
கொடுஎன்‌ கிளவி உயர்ந்தோன்‌ கூற்றே ?” 


ள்‌ கள்‌ சட அம எ னல்‌ ண்ணா ணன ௫ ந வரர ஆஸ எரா எமனான 


தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 47 


என்று கூறியிருத்தலைக்‌ காண்க, இதனால்‌ ஒவ்வொரு. 
மொழிக்கும்‌ ஒரு தனிச்‌ சிறப்பு உண்டு என்பதை நன்கு 
உணர்தல்‌ வேண்டும்‌. இவ்வமைப்புத்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
அமைந்த ஒரு தனிச்‌ சிறப்பாகும்‌. இதனை உட்கொண்டே, 
ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ “£ எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ 
குறித்தனவே ? என்ற நூற்பாவையும்‌ கூறியுள்ளனர்‌. ஆம்‌ 
இனிப்‌ பொருளதிகாரத்தைப்‌ பற்றிக்‌ காண்போமாக. 
பொருளாவது இன்னது என விளக்க வந்த ஈச்சினார்க்‌ 
கினியர்‌, *பொருளாவன அறம்‌ பொருள்‌ இன்பமும்‌, 
அவற்றது நிலையின்மையும்‌, அவற்றின்‌ நீங்கிய வீடு பேறு 
மாம்‌. பொருள்‌ எனப்‌ பொதுப்படக்‌ கூறவே, அவற்றின்‌ : 
பகுதியாகிய முதல்‌ ௧௬ உரியும்‌, காட்சிப்‌ பொருளும்‌, 
கருத்துப்‌ பொருளும்‌, அவற்றின்‌ பகுதி ஆகிய இயங்கு 
திணையும்‌, நிலைத்திணையும்‌ பிறவும்‌ பொருளாம்‌ ? என்றார்‌. 


இப்‌ பொருளதிகாரத்தில்‌ அகத்திணை இயல்‌, புறத்திணை 
இயல்‌, களவியல்‌, கற்பியல்‌, பொருளியல்‌, ' மெய்ப்பாட்‌ 
டியல்‌, செய்யுள்‌ இயல்‌, உவமை இயல்‌, மரபியல்‌ என 
ஒன்பது இயல்கள்‌ உள. 

அகத்திணையியல்‌ என்பது அகத்திணைக்கெல்லாம்‌. 
பொது இலக்கணம்‌ கூறுவது. அகமாவது இன்பம்‌ ; திணை 
யாவது ஒழுக்கம்‌ ; இயலாவது இலக்கணம்‌. அகம்‌ என்பது 
இன்னது என்பதை நச்சினார்க்கினியர்‌ ££ ஒன்றிய அன்பான 
ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ கூடுகின்ற காலத்துப்‌ பிறந்த 
பேரின்பம்‌, அக்‌ கூட்டத்தின்‌ பின்னர்‌ இவ்விருவரும்‌ 
ஒருவர்க்கொருவர்‌ தத்தமக்குப்‌ புலனாக இவ்வாறிருந்த 
தெனக்‌ கூறப்படாததாய்‌, யாண்டும்‌ உள்ளத்துணர்வே 
நுகர்ந்து இன்பம்‌ உறுவதோர்‌ பொருள்‌ ? என்றனர்‌. 

முதற்‌ பொருள்‌ பொழுதும்‌, நிலனும்‌ ஆகும்‌, உரிப்‌ 
பொருள்‌ புணர்தல்‌, பிரிதல்‌, ஊடல்‌, இரங்கல்‌, இருத்தல்‌ 
என்பன. கருப்‌ பொருள்கள்‌ இன்ன என்பன, 

££ தெய்வம்‌ உணாவே மாமரம்‌ புள்பறை 
செய்தி யாழின்‌ பகுதியொடு தொகைஇ 
எவ்வகை பிறவும்‌ கருஎன மொழிப ?” 

என்ற நூற்பாவிற்‌ காண்க. 


48 தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 
த ஊயியலில்‌ கைக்கிளை, ஐந்திணை, பெருந்திணை 
என ழு விளக்கப்படும்‌. புறத்திணையியலில்‌ அகத்‌ 
திணை ஏழற்கும்‌ புறமாகிய ஏழு திணைகள்‌ கூறப்படும்‌, 
அவை குறிஞ்சிக்குப்‌ புறமாக வெட்சியும்‌, முல்லைக்குப்‌ 
புறமாக வஞ்சியும்‌, மருதத்திற்குப்‌ புறமாக ஊழிஞையும்‌, 
நெய்தற்குப்‌ புறமாகத்‌ தும்பையும்‌, பாலைக்குப்‌ புறமாக - 
வாகையும்‌, பெருந்திணைக்குப்‌ , புறமாகக்‌ காஞ்சியும்‌, 
.கைக்கிளைக்குப்‌ புறமாகப்‌ பாடாண்‌ திணையும்‌ ஆகும்‌. 
இந்தப்‌ புறத்திணைப்‌ பகுதியுள்‌ போர்‌ முறைகளையும்‌, 
வீரர்‌ இயல்புகளையும்‌, வீரர்‌ மனைவிமார்‌ நிலைகளையும்‌, 
நிலையாமை முதலியவைகளையும்‌ காணலாம்‌. வீரர்கட்கு 
கல்‌ ௩டு நிகழ்ச்சிக்கு முன்‌ செய்யப்படுவன இன்ன 
என்பதை, 
ஈதாட்டு கால்கோள்‌ நீர்ப்படை நடுகல்‌ 
சர்த்தகு சிறப்பில்‌ பெரும்படை வாழ்த்தல்‌ 
இருமூன்று வகையில்‌ கல்லொடு புணர?” 
என்று கூறப்பட்டிருத்தல்‌ காண்க. 


களவாவது, இன்னது என்பதை ௩ச்சினார்க்கினியர்‌, 

“ பிறர்க்குரித்தென்று இரு முது குரவரால்‌ கொடை எதிர்ந்த | 

தலைவியை அவர்‌ கொடுப்பக்‌ கொள்ளாது, இருவரும்‌ கரந்த 
உள்ளத்தோடு எதிர்ப்பட்டுப்‌ புணர்ந்த களவு என்றனர்‌. 

களவியலில்‌ ஆண்‌ மகன்‌ இயல்பு, பெண்கள்‌ பண்பு 

முதலியன கூறப்படுதலைக்‌ காணலாம்‌. | 

* பெருமையும்‌ உரனும்‌ ஆட மேன ?” 

என ஆண்‌ மகன்‌ இயல்பும்‌, 

“ அச்சமும்‌ நரணும்‌ மடனும்‌ முந்துறத்த | 

நிச்சமும்‌ பெண்பாற்‌ குரிய என்ப. £? 


என்று பெண்பால்‌ பண்பும்‌ கூறப்பட்டிருப்பதைக்‌ காண்க. 


, தலைவன்‌ தலைவியும்‌, கொடுப்பாராம்‌ அடுப்பாரும்‌ 
திக தாமே கூடி மகிழும்‌ நிலைகள்‌ இப்‌ பகுதியில்‌ கூறப்‌ 
படும்‌. 


தொல்காப்பியரும்‌ இ 'தால்காப்பியமும்‌ 49 


கற்பியலில்‌ உற்றார்‌ உறவினர்‌ அறிய, இருவரும்‌ 
மணந்து இல்லறம்‌ நடத்தும்‌ இயல்புகள்‌ கூறப்‌ பெறும்‌. 
கற்பு இன்னது என்பதை 
££ கற்பெனப்‌ படுவது கரணமொடு புணரக்‌ 
கொளற்குரி மரபின்‌ கிழவன்‌ கிழத்தியைக்‌ 
கொடைக்குரி மரபினர்‌ கொடுப்பக்‌ கொள்வதுவே. ? 


என்ற நூற்பா விளக்குகிறது. 


பொருள்‌ இயலில்‌ பொருள்‌ இன்ன து என்பதை விளக்க 
வந்த ௩ச்சினார்க்கினியர்‌, “£ சொல்‌ உணர்த்தும்‌ பொருளும்‌ 
தொடர்‌ மொழி உணர்த்தும்‌ பொருளும்‌ ஒருங்கு கூறப்‌ 
படுவது”? என்று கூறியுள்ளனர்‌. 


இதில்‌ நற்றாய்‌, செவிலி, தோழி, தலைவி, தலைவன்‌ 
முதலானவர்கட்குரிய பண்புகளும்‌, செயல்களும்‌ கூறப்‌ 
படும்‌. தலைவன்‌ தலைவியைப்‌ பணிந்து போகும்‌ வழக்கம்‌ 
உண்டு என்பது இப்‌ பகுதியில்‌ அழகுற, 
மனைவி உயர்வும்‌ கிழவோன்‌ பணிவும்‌ 
நினையும்‌ காலைப்‌ புலவியுள்‌ உரிய #2 
எனக்‌ கூறப்பட்டுள்ளது. 


மெய்ப்பாட்டியலில்‌ எண்‌ வகைச்‌ சுவைகள்‌ இன்ன 
என்பதையும்‌, அவை எத்தனை வகையாகப்‌ பகுக்கப்படும்‌ 
என்பதையும்‌ காணலாம்‌. 
நகையே அழுகை இளிவரல்‌ மருட்கை 
அச்சம்‌ பெருமிதம்‌ வெகுளி உவகைளஎன்று 
அப்பால்‌ எட்டே மெய்ப்பா டென்ப 2 
ப்‌ ்‌ 2 2 ்‌ 
என்று மெய்ப்பாடுகள்‌ இன்ன என்பதைக காட்டி இருப்‌ 
பதைக்‌ காண்க. 


உவமையியல்‌ என்பது அணியினைப்பற்றி அறிவிப்ப 
தாகும்‌. என்றாலும்‌, பிற்கால இலக்கணங்களில்‌ காணப்படும்‌ 
அணிகள்‌ எல்லாம்‌ இதன்கண்‌ இடம்‌ பெரு. உவமை அணி 
எவ்வெவ்வாறு வரும்‌ என்பதை மட்டும்‌ இதில்‌ விளக்கப்‌ 
பெறும்‌. உவமை இந்திந்தப்‌ பாகுபாட்டில்‌ வரும்‌ என்பதை, 
வக்‌ 3 


50 தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 


எவினைபயன்‌ மெய்‌உரு என்ற நான்கே 
வகைபெற வந்த உவமைத்‌ தோற்றம்‌ 12 } 
என்று இதில்‌ கூறப்பட்டுள்ள து. 


செய்யுள்‌ இயற்றும்‌ முறை இன்னின்ன என்பதையும்‌, 
செய்யுள்‌ வகைகளையும்‌ உணர்த்துவது செய்யுளியலாம்‌. 
செய்யுளில்‌ வரும்‌ சீர்களில்‌ மெய்யெழுத்துக்களை 
எண்ணக்‌ கூடாது என்பது விதி ஆதலை, 
“ உயிர்‌இல்‌ எழுத்தும்‌ எண்ணப்‌ படாஅ 
உயிர்த்திறம்‌ இயக்கம்‌ இன்மை யான ? 
என்ற நூற்பாவில்‌ விளக்கிக்‌ காட்டப்பட்டது. 


மரபியல்‌ உயர்திணை அஃறிணை உயிர்களின்‌ ஆண்‌, 
பெண்‌ என்பவற்றிற்குரிய பெயர்களையும்‌, மக்கள்‌ குழந்தை 
களையும்‌, ஏனைய உயிர்‌ இனக்‌ குழவிகளையும்‌ இன்னின்ன 
சொற்களாலேயே கூற வேண்டும்‌, மரஞ்‌ செடி இவற்றின்‌ 
இலை தழைகளை இன்னின்ன மொழிகளால்‌ உணர்த்த 
வேண்டும்‌ என்பன போன்ற விதிகளையும்‌, ஓர்‌ அறிவு முதல்‌ 
ஆறறிவு எவை என்பதையும்‌, இவ்வறிவினையுடையவை 
எவ்வெவ்‌ உயிர்கள்‌ என்பதையும்‌ நன்கு விளக்குகிறது. 


££ ஒன்றறி வதுவே உற்றறி வதுவே 
இரண்டறி வதுவே அதனொடு நாவே 
மூன்றாறி வதுவே அவற்றொடு மூக்கே 
நான்கறி வதுவே அவற்றொடு கண்ணே 
ஐம்தறி வதுவே அவற்றொடு செவியே 
ஆறறி வதுவே அவற்றொடு செவியே /2௦[ 1-71 
கேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்‌ தனரே ?? 


“புல்லும்‌ மரமும்‌ ஓர்‌ அறி வினவே 
நந்தும்‌ உரளும்‌ ஈரறி வினவே 
நண்டும்‌ தும்பியும்‌ நான்கறி வினவே 
மாவும்‌ புள்ளும்‌ ஐயறி வினவே 
மக்கள்‌ தாமே ஆறறி உயிரே ?? 


என்ற நூற்பாக்களைக்‌ காண்க, 


தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ ' 51 


தொல்காப்பியம்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு 
என்ற இலக்கணங்களை அறிவிப்பதோடன்றி, மக்கள்‌ 
வாழ்க்கையைப்‌ பற்றிய விதி விலக்குகளைபும்‌ கூறுவது 
என்பதையும்‌ நாம்‌ மறத்தல்‌ கூடாது. இந்‌ நூல்‌ பல 
கலைகளைப்‌ பற்றிய குறிப்புக்களையும்‌ கொண்டது. 

i இசைத்‌ தமிழ்க்‌ குறிப்புக்கள்‌ தொல்காப்பியத்துள்‌ 
உண்டு, ** அளபிறந்து துயிர்த்தலும்‌ ஒற்றிசை நீடலும்‌ 
உளவென மொழிப இசையொடு சிவணி??, * பாட்டின்‌ 
இயல்பே பண்ணத்‌ இயல்பே ?? என்பன போன்ற நூற்பாக்‌- 
களைக்‌ காண்க. 

“கீர்த்தி மிகுபுகழ்‌ ீ? என்ற விதியால்‌ இறைவன்‌ 
புகழைக்‌ (கீர்த்தியைப்‌) பாடுதற்கு இடம்‌ உண்டு என்பதை 
உணர்க. 

நாடகப்‌ பகுதிக்கான ஏற்ற விளக்கமாக, 

“்‌ நாடக வழக்கினும்‌ உலகியல்‌ வழக்கினும்‌ 
பாடல்‌ சான்ற புலனெறி வழக்கம்‌ ?” 
என்ற நூற்பா விளங்கிக்‌ கொண்டிருத்தலைக்‌ காணவும்‌. 

இந்‌ நூலில்‌ பாட்டு (Poem 01 lyric), உரை (Prose), 
நூல்‌ (Gோammar and Science), வாய்மொழி (Scripture), 
பிசி (814416), அங்கதம்‌ (5௨1106 and imprecation), முது 
சொல்‌ (Proverb) என்பன பற்றிக்‌ கூறப்பட்டதையும்‌ 
காணலாம்‌. 

மறை தமிழில்‌ உண்டு என்றதும்‌ தொல்காப்பியத்தால்‌ 
அறிய வருகிறது. ்‌ 

மறைமொழி கிளந்த மந்திரத்‌ தான 74 
என்றும்‌, 
«‘ நிறைமொழி மாந்தர்‌ ஆணையில்‌ கிளந்த 
மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப” 
என்றும்‌ வரும்‌ நூற்பாக்களைக்‌ காண்க. தமிழ்‌ மந்திரங்‌- 
கைப்பற்றிக்‌ கூற வந்த உரையாசிரியர்‌ ஈச்சினார்க்கினியர்‌, 
£ ஈண்டுக்‌ கூறியது தமிழ்‌ மந்திரங்களை. அவற்றை வல்லார்‌ வாய்க்‌ 


கேட்டுணர்க ?' என்று விளக்கிப்‌ போந்தார்‌. 


52 தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 


தவ ஒழுக்கத்தைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ மேற்கொள்ளுதல்‌ 
பற்றி “ந்தது பயிற்றல்‌ இறந்ததன்‌ பயனே ” என்றும்‌, தவ 
நூல்‌ பற்றிய பயிற்சிக்‌ குறிப்பினை. ₹: வேண்டிய கல்வி யாண்டும்‌ 
மூன்‌ றிறவாது ? என்றும்‌ கூறுதல்‌ அறிக. 

கணித நூல்‌ உணர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது 
என்பதை  மாஎன்‌ களவி 20 என்ற நூற்பாத்‌ 
தொடரால்‌ தெளியலாம்‌. தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல்‌ 
உள நூல்‌ பொருளையே ஈன்கு எடுத்து இயம்புவதாகும்‌. 
இவ்வாறு தொல்காப்பியம்‌ எக்கலையையும்‌ உணர்த்தும்‌ 
நூலாக இருக்கிறது என்பதை அந்நூலை முறைப்படி 
நுணுக்கமாக ஆய்ந்தால்‌ ஈன்கு தெரிய வரும்‌. 

இனி, இந்நூலின்‌ காலத்தை ஆய்வோமாக. பாணினி 
பகவான்‌ இயற்றிய பாணினியம்‌ இயற்றப்படுவதற்கு முன்‌, 
அதாவது கி. மு. 5-ஆம்‌ நூற்றாண்டுக்கு முற்பட்டது 
என்பது யாவரும்‌ ஒப்ப முடிந்த கருத்தாகும்‌. ஆதலின்‌, 
அதனையும்‌ கடந்து இந்நூல்‌ எக்காலத்து இயற்றப்பட்டது 
என்பதைச்‌ சிறிது காண்போம்‌. தொல்காப்பியம்‌ முதற்‌ 
சங்கத்தின்‌ இறுதியில்‌ இயற்றப்பட்டதாகத்‌ தெரிகிறது. 
இதனைப்‌ பொருள்‌ அதிகாரத்தில்‌ 

“ பொய்யும்‌ வழுவும்‌ தோன்றிய பின்னர்‌ 
ஐவர்‌ யாத்தனர்‌ கரணம்‌ என்ப?” 


என்ற நூற்பாவின்‌ விசேட உரையில்‌ ௩ச்சினார்க்கினியர்‌ 
“ இவ்வாசிரியன்‌ ஆதி ஊழியின்‌ அந்தத்தே இந்நூல்‌ செய்‌- 
தலின்‌, முதல்‌ நூல்‌ ஆசிரியர்‌ கூறியவாறே களவு நிகழ்ந்த 
பின்னர்‌, கற்பு நிகழுமாறும்‌ கூறித்‌ தாம்‌ நூல்‌ செய்கின்ற 
காலத்துப்‌ பொய்யும்‌ வழுவும்‌ பற்றி இருடிகள்‌ யாத்தவாறு 
கூறினார்‌?” என்று விளக்கம்‌ எழுதினார்‌, இவ்‌ வரிகளால்‌ 
இந்‌ நூல்‌ முதல்‌ சங்கத்தின்‌ இறுதியில்‌ இயற்றப்பட்டதாதல்‌ 
தெரிய வருகிறது. ஆனால்‌, அக்‌ காலம்‌ இன்னதென்பது 
தெரிதற்கில்லை. ஈண்டுக்‌ கரணம்‌ என்பது திருமண வினை 
(செயல்‌) என்ற பொருளிலும்‌, யாத்தனர்‌ என்பது உறுதிப்‌ 
படுத்தினர்‌ என்ற பொருளிலும்‌ இருத்தல்‌ அறிக, 
தொல்காப்பியரே ஐ என்னும்‌ சொல்லுக்கு “யே 
தலைமை அழகும்‌ ஆகும்‌? என்று கூறி இருத்தலின்‌, ஈண்டு 
நச்சினார்க்கினியர்‌ ஜயர்‌ என்பதற்கு இருடிகள்‌ என்று 


தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 53 


பொருள்‌ கூறியதை விடத்‌ தலைவர்‌, உள்ளம்‌ அழகியர்‌ 
என்று பொருள்‌ காண்டலே சிறப்பாகும்‌. கரணம்‌ என்பது 
திருமணத்துக்குரிய செயலையே குறிக்கும்‌ என்பது, 
கற்பெனப்‌ படுவது கரணமொடு புணரக்‌ 
கொளற்குரி மரபின்‌ கிழவன்‌ கிழத்தியைக்‌ 
கொடைக்குரி மரபினர்‌ கொடுப்பக்கொள்‌ வதுவே 
கொடுப்போர்‌ இன்றியும்‌ கரணம்‌ உண்டே 
புணர்ந்துடன்‌ போகிய காலை யான ? 


என்றும்‌ கூறிய நூற்‌ பாக்களால்‌ அறியவருகின்‌ றன. 


இக்‌ நூல்‌ சிறப்புப்‌ பாயிர விசேட உரையில்‌, “ நான்கு 
கூறுமாய்‌ மறைந்த பொருளும்‌ உடைமையினால்‌ மறை 
என்றார்‌. அவை தைத்திரியமும்‌, பெளடிகமும்‌, தலவகார- 
மும்‌, சாம வேதமும்‌ ஆம்‌. இனி, இருக்கும்‌, யசுவும்‌, சாமமும்‌, 
அதர்வணமும்‌ என்பாரும்‌ உளர்‌. அது பொருந்தாது. 
“ இவர்‌ இந்‌ நூல்‌ செய்த பின்னர்‌ வேத வியாசர்‌ சின்னாட்‌ பல்‌ 
பிணிச்‌ சிற்றறிவினோர்‌ உணர்தற்கு நான்கு கூறாக 
இவற்றைச்‌ செய்தார்‌ ஆதலின்‌,” என்று நச்சினார்க்கினியர்‌ 
கூறி இருக்கின்‌ றனர்‌. 


வேத வியாசர்‌ வேதங்களை நான்கு கூறாகப்‌ பகுத்தவர்‌ 
என்பதை வில்லிபுத்தூராரும்‌  தோத்திரமான தெய்வச்‌ 
சுருதிகள்‌ யாவும்‌ நான்காக்‌ கோத்தவன்‌ ”* என்று குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. வேத வியாசர்தாம்‌ மகாபாரதம்‌ பாடியவர்‌. 
தொல்காப்பியம்‌ யாக்கப்பட்ட காலத்தில்‌ வேதம்‌ நானகு 
பிரிவுடன்‌ விளங்கவில்லை. ஆகவே, பாரதம்‌ பாடப்பட்ட 
காலத்துக்கு முற்பட்டது இந்நூல்‌ என்க. பாரதப்‌ போர்‌ 
கி. மு. 8102-ல்‌ நடந்தது என்பர்‌. பாரதத்தில்‌ கபாடபுரத்‌ 
தைப்பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது. அங்குப்‌ பாண்டியா 
வாழ்ந்தனர்‌ என்கிறது பாரதம்‌. இதனையும்‌ நினைவு 
கொள்ளுதல்‌ நலம்‌. 


“வினையில்‌ நீங்கி விளங்கிய அறிவின்‌, முனைவன்‌ 
கண்டது முதல்‌ நூல்‌ ஆகும்‌;?” என்னும்‌ நூற்பாவுக்கு விசேட 


உரை கூற வந்த பேராசிரியர்‌ “ அதுதானும்‌ பனம்பாரனார்‌ 


வடவேங்கடம்‌ தென்‌ குமரி எனக்‌ குமரி ஆற்றினை எல்லை 


54 டு தால்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 


யாகக்‌ கூறிப்‌ பாயிரம்‌ செய்தமையின்‌, சகரர்‌ வேள்விக்‌ 
குதிரையினை நாடித்‌ தொட்ட கடலகத்துப்பட்டுக்‌ குமரி 
ஆறும்‌ பனைநாட்டோடு கெடுதற்கு முன்னையது என்பதூ- 
உம்‌” என எழுதியுள்ளனா. இக்குறிப்பு ட்‌ இந்நூல்‌ 
இராமாயணத்துக்கும்‌ சில நூற்றாண்டுகட்கு முற்பட்டதாதல்‌ 
வேண்டுமென யூகிக்க இடம்‌ இருக்கிறது. 


பேராசிரியர்‌ வையாபுரி பிள்ளை அவர்கள்‌, தொல்‌- 
காப்பியம்‌ கி. பி. 5 ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டிருக்‌- 
கலாம்‌ என்று தாம்‌ எழுதிய History of Tamil Language 
and Literature என்னும்‌ நூலில்‌ “ The earliest date to 
which Tolkappiar may be assigned is fifth Century A.D. 
The famous Sangam of Vajranandi was established in 
A.D. 470 and perhapes Tolkappiam was its literary 
௦utput?’ என்று குறிப்பிட்டுள்ளனர்‌. வரலாற்றுப்‌ புலமை- 
யும்‌, இலக்கியப்‌ புலமையும்‌ சிறக்க வாய்ந்தவர்கள்‌ தொல்‌- 
காப்பியரை கி. மு. வுக்கு முற்பட்டவர்கள்‌ என்று கூறிப்‌ 
பல அகப்புறச்‌ சான்றுகளைக்‌ காட்டிச்‌ செல்ல, இப்பெரியார்‌ 
கி, பி. நூற்றாண்டு எனக்‌ கூறல்‌ வியப்பினும்‌ வியப்பு. இப்‌ 
பேராசிரியர்‌ கூற்றினும்‌, “* Whatever antiquity May be 
attributed to the Tolkappiam, it must have been pro- 
ceeded by many centuries of Literary Culture. It lays 
down rules for different kinds of poetical compositions 
which must have been deduced from the examples 
furnished by the best authors whose works were then 
in existence.” என்று டாக்டர்‌ கால்ட்வெல்‌ ஐயர்‌ எழுதி 
இருக்கும்‌ வரிகளைப்‌ படிக்கும்போது மனம்‌ ஒருவாறு அமை 
உறுகிறது. இதன்‌ திரண்ட பொருள்‌ தொல்காப்பியத்தின்‌ 
பழமை எதுவாயினும்‌, இலக்கியம்‌ பல நிறைந்த காலத்துப்‌ 
பல நூற்றாண்டுகட்கு முன்னர்‌ இது தோன்றியது 


என்பதாம்‌. 

, அடுத்தாற்போல்‌ தொல்காப்பியரது சமயம்‌ இன்னது 
என்பதையும்‌ சிறிது கூறல்‌ பொருத்தம்‌ ஆகும்‌. தொல்‌” 
டட சைனர்‌ என்ற கொள்கையும்‌, சைவர்‌ என்ற 

காள்கையும்‌ தமிழ்‌ அறிஞர்கள்‌ இடையே அமைந்த இ 
கருத்தாகும்‌, இதற்கிடையே வைணவர்‌ என்ற கருத்தும்‌ 
ஒரு சிலரிடையே உண்டு. 


தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 55 


தொல்காப்பியர்‌ வைணவர்‌ என்று சாதிப்பார்‌ 
கூற்றுக்கு ஆதரமாக இரண்டொரு நூற்பாக்களைக்‌ காட்டு- 
வர்‌. அவற்றுள்‌ ஒன்று, 
“மரயோன்‌ மேய காடுறை உலகமும்‌ 
சேயோன்‌ மேய மைவரை உலகமும்‌ 


என்பது. இக்‌ நூற்பாவில்‌ மாயோனை முதற்கண்‌ வைத்துப்‌ 

. பேசப்பட்டமையின்‌, உயர்வு தாழ்வு கருதி இம்‌ முறையில்‌ 
திருமால்‌ முதற்கண்‌ வைத்துக்கூறித்‌ திருமாலுக்கு முதன்மை 
தந்துள்ளனர்‌ தொல்காப்பியர்‌ என்பர்‌. இதற்கு இலக்‌- 
கணமாகச்‌ சிறப்புடைப்‌ பொருளை முற்படக்‌ கிளத்தல்‌ 
என்ற விதியையும்‌ காட்டுவர்‌. மேலும்‌, தொல்காப்பியர்‌ 
காலத்தில்‌ திருமால்‌ வழிபாடு நால்வகை நிலத்திலும்‌ 
மிகுதியாய்ப்‌ பரவி இருத்தல்‌ வேண்டும்‌ என்றும்‌ கூறு- 
கின்றனர்‌. இனி; இவ்வாறு கருதுவார்‌ கூற்று எவ்வெக்‌ 
காரணங்களால்‌ பொருந்தாது என்பதைச்‌ சிறிது 
காண்போம்‌. 


திருமால்‌ நால்வகை நிலத்தினர்க்கும்‌ வழிபடு தெய்வம்‌ 
என்பதைத்‌ திருமால்‌ அன்பர்கள்‌ அன்பினால்‌ கூறலாமே 
அன்‌ றி, இலக்கண இலக்கிய வழி கூற இயலாது. திருமால்‌ 
முல்லை நிலத்திற்கு மட்டும்‌ தெய்வம்‌ என்பதை அறுதியிட்டு 
உறுதிப்படுத்தவே சேக்கிழார்‌ பெருமானார்‌, ££ அங்கண்‌ 
முல்லையின்‌ தெய்வம்‌ என்று அருந்தமிம்‌ உறைக்கும்‌ 
செங்கண்மால்‌ தொழும்‌ சிவன்‌ மகிழ்திரு முல்லை வாயில்‌ ? 
என்று பாடிக்காட்டி இருப்பதைக்‌ காண்க. 


தொல்காப்பியர்க்கு முல்லை நிலத்தின்‌ ஒழுக்கத்தைச்‌ 
சிறப்பிக்க வேண்டி, முதற்கண்‌ முல்லையைக்‌ கூறவேண்டிய- 
தாயிற்றே ஒழிய, திருமாலை முதற்கண்‌ வைத்துப்‌ பேச 
வேண்டும்‌ என்பது அன்று. நூல்‌ ஆசிரியரது உட்கிடையை 
௩ன்குணர்ந்த நச்சினார்க்கினியர்‌ ; “இனி, முல்லை, குறிஞ்சி; 
மருதம்‌, நெய்தல்‌ என்ற முறை என்ன . எனின்‌, இவ்‌- 
வொழுக்கம்‌ எல்லாம்‌ இல்லறம்‌ பற்றிய ஒழுக்கம்‌ ஆதலின்‌, 


56 : தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 


கற்பொடு- பொருந்திக்‌ கணவன்‌ சொற்பிழையாது இல்‌- 
லிருந்து ஈல்லறம்‌ செய்தல்‌ மகளிரது இயற்கை முல்லை 
ஆதலின்‌, அது முற்கூறப்பட்டது என்று விளக்கி இருப்‌- 
பதை நன்கு ஓர்தல்‌ வேண்டும்‌. இதைக்‌ , கருதும்போது 
“ சிறப்புடைப்‌ பொருளை முற்படக்‌ கிளத்தல்‌ என்‌ ற இலக்‌- 
கண விதி சாலவும்‌ பொருத்தமான தே. “ மாயோன்‌ மேய?? 
என்ற சூத்திரத்தின்‌ ஈற்றடியாகிய ட்‌ சொல்லிய முறை- 
யால்‌ சொல்லவும்‌ படுமே?” என்றதையும்‌ கவனித்தல்‌ 
வேண்டும்‌. இதனை நச்சினார்க்கினியர்‌ நன்கு சிந்தித்‌- 
துள்ளார்‌. அங்ஙனம்‌ சிந்தித்த அவர்‌ ££ உம்மை எதிர்மறை 
ஆகலின்‌, இம்முறை அன்றிச்‌ சொல்லவும்‌ படும்‌?” என்பது 
பொருளாயிற்று, அது தொகை நூல்களிலும்‌, கீழ்க்‌- 
கணக்குகளினும்‌ இம்முறை மயங்கி வரக்கோத்தவாறு 
காண்க,”? என்று விளக்கம்‌ கூறுதல்‌ காண்க. 


அடுத்தாற்போல்‌ தொல்காப்பியர்‌ திருமாலுக்குச்‌ 
சிறப்பிடம்‌ தந்துள்ளனர்‌ என்பதற்கு எடுத்துக்காட்டும்‌ 
நூற்பா, 

“மாயோன்‌ மேய மன்பெருஞ்‌ சிறப்பின்‌ 
தாவா விழுப்புகழ்ப்‌ பூவை நிலையும்‌ ?” 

்‌ என்பதாகும்‌. இதற்கு உரை கூறவந்த இளம்பூரணர்‌ 
“*மாயோனைப்‌ பொருந்திய நிலைபெற்ற பெருஞ்‌ சிறப்பினை 
யுடைய கெடாத விழுமிய புகழைப்‌ பொருந்திய பூவை நிலை- 
யைக்‌ கூறுதலும்‌” என்றும்‌, *மாயோன்‌ காத்தல்‌ கடவுள்‌, 
பூவை வளர்ச்சியைக்‌ கண்டு மாயோன்‌ நிறத்தை ஒத்த 
தெனப்‌ புகழ்தல்‌?” என்றும்‌, எழுதியதோடு இன்றி 
“மாயோன்‌ முதலாகிய தேவர்களோடு உவமித்தலே 
பூவைநிலை என்ப”? என்றும்‌, “ வேறு கடவுளரை நோக்‌ 
உவமித்து வருபவை எல்லாம்‌ பூவை நிலையாகக்‌ கொள்க?” 
என்றும்‌ விளக்கம்‌ தந்து பேசியுள்ளனர்‌. இதற்கு ஈச்சினார்க்‌- 
கினியர்‌ விளக்கம்‌ தரும்போது “மாயோன்‌ விழுப்புகழ்‌ 
மாயனுடைய காத்தல்‌ புகழையும்‌, .மேய பெருஞ்‌ சிறப்‌ 
பிற்றாவா விழுப்புகழ்‌--ஏனோர்க்கு உரியவாய்‌ மேவிய பெரிய 
தலமையில்‌ கெடாத படைத்தல்‌, அழித்தல்‌ என்னும்‌ புகழ்‌- 
பையும்‌, மன்‌ பூவை நிலையும்‌, மன்னர்‌ தொழிலுக்கு 
உவமையாகக்‌ கூறும்‌ பூவை நிலையும்‌?” என உரை எழுதிய- 
மதாடின்றி, “மன்‌?? எனப்‌ பொதுப்படக்‌ கூறியதனால்‌ 


தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 57 


நெடுநில மன்னர்க்கும்‌ குறுநில மன்னர்‌ முதலியோர்க்கும்‌ 
கொள்க. பெருஞ்‌ சிறப்பு என்றதனால்‌, ££ படைத்தலும்‌,. 
காத்தலும்‌, அழித்தலும்‌ அன்றி, அவர்‌ அவர்‌ தாமாகக்‌ 
கூறலும்‌, முருகன்‌ இந்திரன்‌ முதலியோர்க்குக்‌ கூறலும்‌ 
கொள்க,” என்றும்‌, “தாவா என்றதனானே £?? அரசர்‌ 
புகழைக்காட்டி வாழ்வோர்க்குக்‌ கூறுதலும்‌, ** அவரை 
அரசர்‌ பெயரால்‌ கூறுதலும்‌ கொள்க,” என்றும்‌ விளக்கி- 
யுள்ளனர்‌. 


மேலே சுட்டிய இருபெரும்‌ உரை ஆசிரியர்கள்‌ 
விளக்கங்களில்‌ திருமாலியர்‌ கருதுவது போலத்‌ திரு- 
மாலுக்கே சிறப்பிடம்‌. தந்து தொல்காப்பியர்‌ கூறியுள்ளார்‌ 
என்பது பெறப்படாமை அறிக. 


தொல்காப்பியப்‌ பாயிரத்தில்‌ வரும்‌ ££ பல்புகழ்‌ நிறுத்த 
படிமையோனே ?? என்ற தொடரில்‌ உள்ள படிமையோன்‌ 
என்பது சமணத்‌ துறவிக்ட்குரிய பெயர்‌ ஆதலின்‌, தொல்‌ஃ 
காப்பியர்‌ சமணராதல்‌ வேண்டும்‌ என்பர்‌ ஒரு சிலர்‌. இத்‌- 
துடன்‌ இன்றித்‌ தொல்காப்பியர்‌ உயிர்களை ஓர்‌ அறிவு ஈர்‌ 
அறிவு முதலாகப்‌ பாகுபாடு செய்து கூறுதல்‌ சமணர்‌ மரபு 
என்று கடறி, ஆசிரியர்‌ சமண மரபினர்‌ என்பர்‌. தொல்‌- 
காப்பியர்‌.கூறியநூற்பா, 


££ ஒன்றறி வதுவே உற்றறி வதுவே 
இரண்டறி வதுவே அதனொடு நாவே 
மூன்றறி வதுவே அவற்றொடு மூக்கே 
நான்கறி வதுவே அவற்றொடு கண்ணே 
ஐம்தறி வதுவே அவற்றொடு மனனே 
நேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்‌ தினமே ப 
என்பது. 


இவ்வாறு கூறுவார்க்குக்‌ கா. சுப்பிரமணியப்‌ பிள்ளை 
அவர்கள்‌, தமது இலக்கிய வரலாற்றில்‌, “ ஆசிரியர்‌ காலம்‌ 
வால்மீகி இராமாயணம்‌ எழுந்த கி, மு. 7-ஆவது நூற்றாண்‌- 
டிற்கு முற்பட்டதாகலானும்‌, சமணம்‌ பெளத்தம்‌ முதலியன 
அக்காலத்திற்குப்‌ பின்‌ தோன்‌ நினமையாலும்‌ ஆசிரியர்‌ 
அம்மதத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்று கோடல்‌ தவறாகும்‌”? என்று 
எழுதி இருப்பதே ஏற்ற விடையாகும்‌. 


58 தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 


இனித்‌ தொல்காப்பியர்‌ சைவர்‌ என்பதற்கு ஏற்ற 
முறையில்‌ தொல்காப்பியத்தில்‌ எவையேனும்‌ அகச்‌- 
சான்றுகள்‌ ஆணித்தரமாக உளவோ என்பதைக்‌ காண்‌- 
போம்‌, தொல்காப்பிய மரபியலில்‌, 


“ஹினேயில்‌ நீங்கி விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதல்நூல்‌ ஆகும்‌”? 


என்னும்‌ நூற்பா உளது. ஈண்டு இறைவனது உண்மை 
இயல்பு ௩ன்கு விளக்கப்பட்டுள்ளது. உயிர்கள்‌ வினை 
யினின்று நீங்காதவை, சிற்றறிவுடையவை. தேவர்களும்‌ 
இத்தகையவர்களே. வினையே ஏனைய தெய்வங்கள்‌ 
இறத்தற்கும்‌ பிறத்தற்கும்‌ காரணம்‌. ஏனைய தெய்வங்கள்‌ 
பிறந்து இறந்து வருவதை இலக்கியங்களில்‌ காண்கிறோம்‌. 
அவர்கள்‌ அறிவும்‌ சிற்றறிவு என்பதை, “ஞானக்கண்‌ அது- 
கொண்டு நாடுமாறு உணராதே *? என்று அத்‌ தேவர்களின்‌ 
சிற்றறிவினை எடுத்து மொழிந்துள்ளமை கொண்டும்‌ 
தெளியலாம்‌. இன்னோரன்ன காரணங்களால்தான்‌ முழு- 
முதற்‌ பரம்பொருளினை “ வினையில்‌ நீங்‌ விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌? என்றனர்‌ ஆசிரியர்‌. இங்கு முனைவன்‌ என்றது 
சிவபெருமானை என்பது புலனாகிறது. இதனைத்‌ திருமுறை- 
களில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. மணிமொழியார்‌ ££ முனைவனே 
முதல்‌ அந்தம்‌ இல்லா மல்லல்‌ கரைகாட்டி ஆட்கொண்- 
டாய்‌?? என்று கூறி யிருப்பது. இப்பொருட்கு இயைந்த 
எடுத்துக்‌ காட்டாம்‌, இதனால்‌ தொல்காப்பியரைச்‌ சைவர்‌ 
என்று கூறலாம்‌ என்பர்‌, அடுத்தாற்போல்‌, 


*கொடிகிலை கந்தழி வள்ளி என்று 
வடுறீங்கு சிறப்பின்‌ முதலன மூன்றும்‌ 
கடவுள்‌ வாழ்த்தொடு கண்ணிய வருமே?” 


என்னும்‌ நூற்பாவினைக்‌ காட்டித்‌ தொல்காப்பியர்‌ சைவர்‌ 
என வற்புறுத்துவர்‌. ஈண்டுக்‌ கொடி நிலை, கந்தழி, வள்ளி 
என்ற சொற்களுக்கு உரைகூற வந்த ஈச்சினார்க்கினியர்‌ 
முறையே, “கீழ்த்திசை க்‌ கண்ணே நிலைபெற்றுத்‌ தோன்றும்‌ 
வெஞ்சுடர்‌ மண்டிலம்‌, ஒருபற்றுக்‌ கோடும்‌ இன்றி 
௮ருவாகித்‌ தானே நிற்கும்‌ தத்துவம்‌ கடந்த பொருள்‌, 
ஐண்கதிரி மண்டிலம்‌?” என்று உரை எழுதியுள்ளார்‌. 


தொல்காப்பியரும்‌ தொல்காப்பியமும்‌ 59 


, கந்தழி என்பதற்குக்‌ கூறிய விளக்கத்திற்கு, எடுத்துக்‌ 

காட்டினை இயம்பும்போது ௩ச்சினார்க்கினியர்‌, 

“ சார்பினால்‌ தோன்றாது தான்‌அருவாய்‌ எப்பொருட்கும்‌ 
சார்பெனகின்‌ நெஞ்சான்றும்‌ இன்பம்‌ தகைத்தரோ 
வாய்மொழியான்‌ மெய்யான்‌ மனத்தான்‌ அறிவறிந்த 
தூய்மையதாம்‌ மைதீர்‌ சுடர்‌?! 

என்று உதாரணம்‌ காட்டியதோடு இன்‌ றி, 
“உற்ற ஆக்கையின்‌ உறுபொருள்‌ நறுமலர்‌ எழுதரு நாற்றம்‌ 
| போல்‌ 

பற்ற லாவதோர்‌ நிலையிலாப்‌ பரம்பொருள்‌ அப்பொருள்‌?” 
என்ற திருவாசகத்தையும்‌ எடுத்துக்காட்டி, “£ அதனை (கந்‌- 
தழியை) உணர்ந்தோர்‌ கூறிய ஆற்றால்‌ உணர்க ?? என்று 
எழுதிப்‌ போந்தார்‌. தத்துவங்‌ கடந்த பொருள்‌ (கந்தழி), 
வெஞ்சுடர்‌ (கொடிநிலை), தண்கதிர்‌ (வள்ளி) ஆகிய 
இவற்றைக்‌ கண்ணாக உடையவன்‌ இறைவன்‌ என்பது 
ஆன்றோர்‌ வாக்கால்‌ அறிய வருகிறது. இதனை உமையம்‌- 
மையார்‌ இறைவனது இரு கண்களை விளையாட்டாக மூடிய 
போது, உலகு இருண்டது என்பதைத்‌ தேவாரத்‌ திருமுறை 
கள்‌, ££ நலமலி மங்கை நங்கை விளையாடி ஓடி நயனத்தலங்‌ 
கள்‌ கரமா, உலகினை ஏழும்‌ முற்றும்‌ இருள்‌ மூட மூட? 
என்றும்‌, £* மலை மடந்தை விளையாடி வளையாடு கரத்தால்‌ 
மகிழ்ந்தவன்கண்‌ புதைத்தலுமே வல்லிருளாய்‌ எல்லா 
உலகுடன்தான்‌, மூடஇருள்‌ ”” என்றும்‌ கூறுதல்‌ காண்க. 
இத்துடன்‌ இன்றி, “* அருக்கன்‌ ஆவான்‌ அரன்‌ ௨௫ 
அல்லனோ ”” என்று இத்திருமுறை வினாதலும்‌ காண்க. 
ஆகவே; கொடிநிலை என்று தொடங்கும்‌ நூற்பா சிவ 
பெருமான்‌ வணக்கக்‌ குறிப்பினைக்‌ காட்டுதலின்‌, தொல்‌- 
காப்பியர்‌ சைவர்‌ என்பர்‌. 

தொல்காப்பியர்‌ சைவர்‌ என்பதற்குச்‌ சான்றாக மூன்றா- 
வதாகக்‌ கூறும்‌ காரணம்‌, “ மலர்தலை உலகத்து மரபு ௩ன- 
கறியப்‌ பலர்செலச்‌ செல்லாக்‌ காடு வாழ்த்து ?? என்று 
தொல்காப்பியர்‌ காட்டை வாழ்த்திக்‌ கூறுவதால்‌ என்க 
என்பர்‌. இத்‌ தொடர்ப்‌ பொருளை விளக்கவந்த கச்சினார்க்‌- 
கினியர்‌, “அகன்ற இடத்தினையுடைய உலகங்களிடத்து 
வரலாற்று முறையினைப்‌ பலரும்‌ பெரிதும்‌ உணரும்படி- 


60 செங்கோன்‌ தரைச்‌ செலவு 


யாகப்‌ பிறந்தோர்‌ எல்லோரும்‌ இறந்துபோகவும்‌, எஞ்ஞான்‌- 
றும்‌ இறப்பின்‌ றி நிலைபெற்ற aL வாழத்து- 
தலாகும்‌ ”” என்று எழுதியுள்ளனர்‌. இக்கருத்தே தோன்றும்‌ 
வண்ணம்‌ இளம்பூரணர்‌ இடமகன்ற உலகத்தின்‌ மரபு 
நன்கு விளங்கப்‌ பலரும்‌ “ மாயத்‌ தான்‌ மாயாத புறங்காடு 
வாழ்த்தலும்‌ ?” என்று எழுதி இருக்கின்‌ றனர்‌. 
ஈண்டுக்‌ காடு வாழ்த்து என்பது ஆகு பெயராக, 
அக்காட்டில்‌ எல்லாம்‌ அழியத்‌ தான்‌. அழியாது நிற்கும்‌ சிவ- 
பெருமானை வாழ்த்திய வாழ்த்தாகும்‌. இதுதான்‌ பொருள்‌ 
என்பது மேலேகாட்டிய தொடரில்‌ வரும்‌, “பலர்‌ செலத்தான்‌ 
செலா ?” என்ற தொடரில்‌ தொனிப்பதைக்‌ காண்க, சிவ- 
பெருமான்‌ ஒருவனே எல்லாம்‌ அழிய, தான்‌ அழியாதவன்‌. 
“ ஈறி லாதவன்‌ ஈசன்‌ ஒருவனே ? என்ற அப்பர்‌ வாக்கைக்‌ 
காண்க. மேலும்‌, ஈண்டு அச்சூத்திரத்திற்கு உதாரணம்‌ 
காட்ட வந்த ௩ச்சினார்க்கினியர்‌, 
1 உலகுபொதி உருவம்‌ தன்னுருவ மாகப்‌ 
பலர்பரவத்‌ தக்க பறந்தலை நன்காடு ” 
என்று பெரும்பொருள்‌ விளக்கம்‌ என்னும்‌ நூல்‌ பாடல்களி- 
லிருந்து காட்டியுள்ளனர்‌. இம்மேற்கோள்‌ அடிகளின்‌ பலர்‌ 
பரவத்தக்க பறந்தலை. ஈன்காடு என்பது அக்௩ன்‌ காட்டில்‌ 
நடமாடும்‌ கூத்தப்‌ பெருமானையே குறிக்கப்பட்டதை 
யூகிக்கவும்‌. 
இப்பொருளே “எல்லாப்‌ புறனும்தான்‌ கண்டு 
உலகத்து மன்பதைக்‌ கெல்லாம்‌ தானாய்த்‌ தன்புறம்‌ 
காண்போர்க்‌ காண்பறி யாதே ?? என்ற புறகானூற்று அடி” 
களில்‌ இருப்பதையும்‌ காண்க. இன்னோரன்ன காரணங்‌ 
களைக்‌ காட்டித்‌ தொல்காப்பியர்‌ சைவர்‌ என்பர்‌. 
செங்கோன்‌ தரைச்‌ செலவு : இதனை தலைச்‌ சங்க காலத்து 
நிலவிய நூல்‌ என்பர்‌. இதன்‌ சிறப்புப்‌ பாயிரத்துள்‌ முத்தூர்‌ 
அகத்தியன்‌ என்னும்‌ பெயரிய ஒரு புலவர்‌ இருந்தனர்‌ 
என்பது புலனாகிறது. இது முற்றும்‌ கிடைக்கப்‌ பெறாத 
நூல. இதுவரை கிடைத்த பாடல்கள்‌ ஏழு. இவ்வேழு 
பாடற்கும்‌ உரை எழுதப்பட்டு வெளிவந்துளது, இந்‌ 
நூலில்‌ பாயிரப்‌ பாடலைப்‌ பாடியவர்‌ ஏழ்தெங்க நாட்டு 
முத்தூர்‌ அகத்தியன்‌ என்பவர்‌. 
, ஏனைய நூற்களைப்‌ பற்றிய குறிப்புக்களை முத்தமித்‌ 
என்னும்‌ தலைப்பில்‌ காண்க. ்‌ 


6. எட்டுத்‌ தொகை 
(Third Sangam—Anthologies Ettuthogai) 


சங்க காலத்தில்‌ தொகை நூல்கள்‌ மிகுதி என்னலாம்‌. 
இத்தொகை நூல்களில்‌ ஒரு புலவரது பாடல்களை மட்டும்‌ 
காணப்‌ பெருமல்‌, பல புலவர்கள்‌ பாடிய பாடல்களைக்‌ காண- 
லாம்‌. அப்பாடல்கள்‌ பல்வேறு சமயங்களில்‌ பாடப்பட்டன- 
வாக இருக்கும்‌. இப்பாடல்கள்‌ ஆங்காங்குச்‌ சிதறுண்டு 
கிடந்தன. அங்ஙனம்‌ சிதறுண்ட பாக்களை அரசர்கள்‌ 
தக்க அறிஞர்களைக்‌ கொண்டு தொகுத்து உதவுமாறு 
செய்தார்கள்‌. அங்ஙனம்‌ தொகுக்கப்பட்ட நூற்கள்‌ 
வகையைச்‌ சேர்ந்ததே எட்டுத்‌ தொகை என்பது. இத்‌ 
தொகை நூற்களின்‌ வழி பண்டைக்கால மக்களின்‌ 
ஒழுகலாறு, மூவேந்தர்கள்‌, வள்ளல்கள்‌ ஆகிய இவர்களைப்‌ 
பற்றிய வாழ்க்கைக்‌ குறிப்புக்கள்‌, ௩ல்ல அறிவுரைகள்‌, 
புலவர்களின்‌ பெருமித வாழ்க்கை இன்னோரன்ன பல 
குறிப்புக்களை ௩ன்கு உணர்ந்து கொள்ளலாம்‌. இக்நூற்கள்‌ 
அகத்தைப்‌ பற்றியும்‌, புறத்தைப்‌ பற்றியும்‌ கூறுவனவாக 
உள்ளன. இத்தொகை நூற்களின்‌ பெயர்கள்‌ பாட்டின்‌ 
அளவாலும்‌, பொருட்‌ சிறப்பாலும்‌; பாவின்‌ _பெயராலுஜ்‌ 
குறுமை நெடுமையாலும்‌ அமைந்து கிடக்கின்றன. இல்‌- 
வெட்டுத்‌ தொகை நூற்களின்‌ அகப்‌ பொருளைப்‌ பற்றிய 
பாடல்களே மிகுதியாக உள்ளன. அவ்‌ எட்டுத்‌ தொகை 
நூல்கள்‌ நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நாறு, பதிற்றுப்‌ 
பத்து, பரிபாடல்‌, கலித்தொகை, அக நானூறு; புறகானூறு 
என்பன.  ' 
நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு 

ஒத்த பதிற்றுப்‌ பத்தோங்கு பரிபாடல்‌ 

கற்றறிந்தார்‌ ஏத்தும்‌ கலியோ டகம்புறமென்‌ 

றித்திறத்த எட்டுத்‌ தொகை.” 
என்பது பழம்‌ பாடல்‌. இனி எட்டுத்‌ தொகை நூற்களில்‌ 
கண்ட நூற்களைத்‌ தனித்தனியே ஆய்வோமாக. 

நற்றிணை: சங்க மருவிய நூல்களில்‌ எட்டுத்‌ தொகை- 

யைச்‌ சார்ந்த முதல்‌ நூல்‌, இஃது அகப்பொருள்‌ பற்றி- 
யது, அகப்‌, பொருட்‌ பிரிவுகளில்‌ திணையும்‌ ஒன்றாகும்‌. 


எட்டுத்‌ தொகை 


62 1 
அத்திணைப்‌ பெயரையே இது பெற்றிருப்பதனுல்‌, இதற்கு 
இப்பெயரையும்‌ சூட்டி, நல்‌ என்ற அடை மொழியையும்‌ 


சோர்ச்‌ ந்‌ நூலுக்குப்‌ பெயர்‌ தந்துள்ளனர்‌. . இதனால்‌ 
ன்‌ நன்கு தெரிய வருகிறது. 8 மேலும்‌, எட்டுத்‌ 
தொகை நூற்களுள்‌ முதற்கண்‌ வைத்து? குறிப்பிடப்‌- 
பட்டுள்ளது. இக்‌ நூலில்‌ 175. புலவர்கள்‌ பாடிய நானூறு 
பாக்கள்‌ உள. கடவுள்‌ வாழ்த்தைப்‌ பாடியவா பாரதம்‌ : : 
பாடிய பெருந்தேவனார்‌. அவ்‌ வாழ்த்துத்‌ திருமாலைப்‌ 
பற்றியது. இந்‌ நூலின்‌ உள்ள ஒவ்வொரு பாட்டின்‌ அடி 
வரையறை ஒன்பதடி சிறுமையும்‌, பன்னிரண்டடிப்‌ பெரு- 
மையும்‌ ஆகும்‌. இக்நூல்‌ முழுமைக்கும்‌ செவ்விய முறையில்‌ 
திரு. பின்னத்தூர்‌ நாராயணசாமி ஐயர்‌ அவர்கள்‌ உரை 
எழுதியுள்ளார்‌. இக்‌ நூலைத்‌ தொகுப்பிக்குமாறு செய்து 
உதவியவன்‌ பன்னாடு தந்த பாண்டியன்‌ மாறன்‌ வழுதி என்‌- 
பவன்‌, இக்‌ நூலில்‌ பெண்பால்‌ புலவர்கள்‌ பாடிய பாடல்‌- 
களும்‌ உண்டு. 

இக்‌ நூல்‌ வழி நாம்‌ அறியும்‌ செய்திகள்‌ பலவாகும்‌. 
இந்‌ நூலில்‌ காணப்படும்‌ புலவர்களின்‌ சிலரது பெயர்களை 
அறிதற்கு இல்லை என்றாலும்‌,'அவர்கள்‌ பாடிய பாடல்களில்‌ 
அமைந்துள்ள அரிய தொடர்களாலேயே குறிக்கப்‌ பெற்‌- 
றுள்ளனர்‌. இக்கருத்திற்குச்‌ சான்றாக, * வண்ணப்புறக்‌ 
கந்தரத்தனார்‌, தனி மகனார்‌, விழிக்கண்‌ பேதைப்‌ பெருங்‌ 
கண்ணனார்‌, தும்பிசேர்கீரனார்‌, தேய்புரிபழங்கயிற்றனார்‌.” 
என்ற பெயர்களை எடுத்துக்‌ காட்டலாம்‌. 


“வாழ்வோர்‌ போகிய பேருர்ப்‌ 
பாழ்காத்‌ திருந்த தனிமகன்‌ போன்றே ” 
“ தேய்புரிப்‌ பழங்கயிறு போல 
வீவது கொல்‌என்‌ வருந்திய உடம்பே ”” 
என்ற அடிகளைக்‌ காண்க. 

, உவமை அழகுகட்கும்‌ இந்நூல்‌ சிறந்த எடுத்துக்‌ 
காட்டாகும்‌. மழையின்‌ மின்னலுக்கு உவமையாகக்‌ 
கொல்லன்‌ செய்யும்‌ செம்புக்‌ குடத்திலிருந்து வரும்‌ பொறி- 
கள்‌ காட்டப்பட்டுள்ளன. ' 3 


ர ம்பி பானையின்‌ பிணக்‌. 


எட்டுத்‌ தொகை 63 


என்னும்‌ அடியே இதற்குச்‌ சான்று. அஃறிணை உயிர்களை- 
யும்‌ உறவாய்க்‌ கருதியவர்கள்‌ தமிழர்‌ என்பதை இக்‌ 
௩ற்றிணேப்‌ பாடல்‌ ௩ன்கு தெரிவிக்கின்றது. ஒரு தாய்‌ தன்‌ 
மகளுக்குத்‌ தான்‌ இளமையில்‌ வளர்த்த புன்னையைப்‌ 
பற்றிக்‌ கூறுகையில்‌, அப்புன்னை தன்‌ மூத்த மகள்‌ என்று 
கூறின தாகப்‌ பாடிய பாடல்‌ அடிகள்தாம்‌, ££ நெய்பெய்‌ தீம்‌- 
பால்‌ பெய்தினிது வளர்ப்ப நும்மினும்‌ சிறந்தது நுவ்வை 
ஆகும்‌ என்று அன்னை கூறினாள்‌ புன்னையது சிறப்பே ? 
என்பன, இப்புன்னை தலைமகளது தமக்கை முறையாக 
அமைதலின்‌, அதன்‌ நிழற்கீழ்‌ தானும்‌ தன்‌ காதலனும்‌ 
இருந்து நகையாடல்‌ பற்றி நாணுவதாகக்‌ கூறிய, 
: அம்ம நாணுதும்‌ நும்மொடு நகையே 
துறைகெழு கொண்கநீ நல்கின்‌ 
நிறைபடு நீழல்‌ பிறவுமரர்‌ உளனே ”? 
என்ற அடிகளைக்‌ காண்க. 
உண்மைச்‌ செல்வம்‌ இன்னது என்பதை இந்நூல்‌, 


“நெடிய மொழிதலும்‌ கடிய ஊர்தலும்‌ 
செல்வம்‌ அன்றுதன்‌ செய்வினைப்‌ பயனே 
சான்றோர்‌ செல்வம்‌ என்பது சேர்ந்தோர்‌ 
புன்கண்‌ அஞ்சும்‌ பண்பின்‌ 
மென்கட்‌ செல்வம்‌ செல்வம்‌ என்பதுவே 1 
என்று பாடிக்‌ காட்டுகிறது. ! 
உண்மைக்‌ காதலின்‌ இயல்பைக்‌ கீழ்வரும்‌ அடிகளில்‌ 
காணலாம்‌. 
££ சரதல்‌ அஞ்சேன்‌ அஞ்சுவல்‌ சாவில்‌ 
பிறப்புப்‌ பிரிவ தாகுவ தாயின்‌ 
மறக்குவன்‌ கொல்லென்‌ காதலன்‌ எனவே.” 
இதன்‌ கருத்து, இறப்பதற்கு அஞ்சவில்லை. மறுபிறப்பில்‌ 
தலைவனை மறக்க நேருமோ என்பதுபற்றித்தான்‌ அஞ்சுவன்‌ 
என்று தலைவி கூறியதாகும்‌. அக்காலத்துக கற்புடைப்‌ 
பெண்கள்‌ பிறந்தகம்‌ செல்வச்‌ சிறப்பில்‌ இருந்தும்‌, தான்‌ 
புக்க அகம்‌ வறுமைக்கு நிலக்‌ களனாக இருப்பினும்‌ 
செல்வ வளத்தை விரும்பாள்‌ என்னும்‌ குறிப்பினை, 


64 எட்டுத்‌ தொகை 


ஈகொண்ட கொழுநன்‌ குடிவறன்‌ உற்றெனக்‌ 
கொடுத்த தந்‌ைத கொழுஞ்சோ அள்ளாள்‌ ?? 
என்ற அடிகளில்‌ காண்க. 
ஆடவர்களே பொருள்‌ தேடுதற்குரியர்‌. அதன்‌ 
பொருட்டு வெளியில்‌ செல்வர்‌ என்ற குறிப்பை “: செயல்படு 
மனத்தர்‌ செய்பொருட்கு அகல்வர்‌ ஆடவர்‌, அதுவதன்‌ 
பண்பே ” என்ற அடியில்‌ காணலாம்‌. நெய்தல்‌ நில மக்கள்‌ 
என்றும்‌ வளம்‌ உடையவர்‌ என்பதைக்‌ காட்டும்‌ அடிகள்‌. 
££ இருங்கதிர்‌ நெல்லின்‌ யாணர்த வறப்பின்‌ 
மாநீர்‌ முண்டகம்‌ தாஅய்ச்‌ செறுபுலர்ந்து 
, இருங்கழிச்‌ செறுவின்‌ வெள்ளுப்ப விளையும்‌ ?? 
்‌ என்பன. அக்காலத்தில்‌ ஊர்தியில்‌ வருவோர்‌, உயிர்கட்கு 
உறுகண்‌ உருவகையில்‌ ஊர்தியைக்‌ கொண்டு செலுத்து- 
வர்‌ என்பது. 
“ ஆழி மருங்கின்‌ அலவன்‌ ஓம்பி 
வலவன்‌ வள்பாய்ந்‌ தூர ”” 


என்ற அடிகள்‌ புலப்படுத்துகின்‌ றன. 


இன்னோரன்ன பல கருத்துக்கள்‌ இந்நூலின்கண்‌ உள. 
சில அரிய குறிப்புக்களுக்கும்‌ இடனாய்‌ அமைந்ததும்‌ 
இந்நூலே. இதில்‌ கண்ணகி செய்த செயல்‌ போன்ற ஒரு 
குறிப்புக்‌ காணப்படுகிறது. அது, ்‌ 

“ஏதி லாளன்‌ கவலை கவற்ற 
ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி ?? 

என்பது, இதில்‌ கூறப்பட்ட கண்ணகியின்‌ செயல்‌ கோவ 
லன்‌ மனைவி செய்த செயல்‌ அன்று ; வேறு ஒருத்தியின்‌ 
செயல்‌ என்று அறிஞர்கள்‌ கூறுவர்‌. இஃது ஆய்தற்குரியது: 
௩ற்றிணை கடைச்‌ சங்க காலத்து நூல்‌ என்றாலும்‌, இடைச்‌ 
சங்க காலத்து முடத்திருமாறனுடைய பாடல்கள்‌ இரண்டு, 
இதன்கண்‌ உள என்பதையும்‌ அறிதல்‌ வேண்டும்‌. 

குறுந்தொகை : எட்டுத்தொகை நூல்களுள்‌ இரண்‌- 
டாவது. ௩ல்ல குறுந்தொகை என்ற அடைகொடுத்துக்‌ 
கூறியிருப்பது கொண்டு இதன்‌ பெருமையினை அறியலாம்‌: 


தீ 


எட்டுத்‌ தொகை 65 


இதனைத்‌ தொகுத்தோன்‌ பூரிக்கோ. இதில்‌ உள்ள பாடல்‌- 
களின்‌ சிறுமை நாலடியும்‌, பெருமை எட்டடியும்‌ ஆகும்‌. 
இதனால்‌ தான்‌ இது குறுந்தொகை , எனப்பட்டது. ' முதன்‌ 
முதல்‌ தொகுக்கப்பட்ட நூல்‌ இஃது என்பது அறிஞர்களின்‌ 
முடிவு. இதில்‌ பாரதம்‌ பாடிய பெருந்தேவனார்‌ செய்த கடவுள்‌ 
வாழ்த்துடன்‌ ஏனைய அகப்பொருள்‌ தழுவிய நானூறு அகவல்‌ 
பாக்கள்‌ உள. இந்நூலில்‌ முந்நூற்று எண்பது பாடல்‌- 
கட்குப்‌ த்‌ பேராசிரியரும்‌, ஏனைய இருபது செய்யுள்கட்கு 
௩ச்சினார்க்கினியரும்‌ உரை எழுதினர்‌ என்பது தெரிகிறது. 
ஆனால்‌, அவ்வுரைகள்‌ காணக்‌ கிடைத்தில. என்றாலும்‌, 
டாக்டர்‌ உ. வே. சாமிநாத ஐயர்‌ சிறந்த உரையினை இந்நூல்‌ 
முழுமைக்கும்‌ எழுதியுள்ளனர்‌. இந்நூலின்‌ பாடல்கள்‌ இரு- 
நூற்று ஆறு புலவர்களால்‌ பாடப்பட்டுள்ளன. இந்நூலில்‌ . 
காணப்படும்‌ புலவர்களில்‌ சிலர்‌ தம்‌ பெயரால்‌ குறிப்பிடப்‌ 
படாமல்‌, தாம்‌ பாடிய பாடல்களில்‌ அமைத்த தொடர்க 
ளாலும்‌, உவமைகளாலும்‌ குறிக்கப்பட்டுள்ளனர்‌. கயமனார்‌, 
கள்ளில்‌ கேளில்‌ ஆத்திரையார்‌, ஒரேர்‌ உழவர்‌, மீனெறி 
தூண்டிலார்‌, அணில்‌. ஆடு முன்‌ றிலார்‌, செம்புலப்பெயல்‌, 
நீரார்‌, விட்ட குதிரையார்‌, நெடு வெண்ணியனார்‌, குப்பைக்‌ 
“கோழியார்‌ என்பன போன்ற பெயர்கள்‌ எடுத்துக்‌ காட்டுக்‌ 
"கள்‌. ஆகும்‌. மதுரை ஆலவாய்‌ அவிர்ச்சடைக்‌ கடவுள்‌ 
தருமிக்கு எழுதித்தந்த கொங்கு தேர்‌ வாழ்க்கை?” என்னும்‌ 
பாடல்‌ இத்தொகை நூலில்தான்‌ உள்ளது. இந்நூல்‌ பாடல்‌- 
கள்‌ பல உரையாசிரியர்களால்‌ பெரிதும்‌ எடுத்துக்காட்டாக 
எடுத்து ஆளப்பட்டுள்ளன. ' 

இந்நூல்‌ வழி அறிய வரும்‌ செய்திகள்‌ பற்பல. மலையில்‌ 
உள்ள மரங்களை வெட்டிச்‌ சுட்டபின்‌ தினை, ஐவனம்‌ 
விதைப்பர்‌. : இரவில்‌ கொள்ளிக்‌ கட்டைகளை வைத்துக்‌ 
கொண்டு தினையினைக்‌ காப்பர்‌. முதல்‌ விளைவைக்‌ கடவு- 
ளுக்குப்‌ படைத்தபின்பே உண்பர்‌. இன்னோர்‌ அன்ன 
அரிய செயல்கள்‌ குறிஞ்சி நில மக்களுடையன. பாலையில்‌ 
உள்ள நீர்‌ வெவ்வெங்கலுழி எனப்படும்‌. பாலையில்‌ செல்‌- 
வார்‌ உண்ண நெல்லி மரம்‌ வளர்க்கப்படும்‌. அதனால்‌ 
அது £ அறக்‌ தலைப்பட்ட நெல்லி ?? எனப்படும்‌. அம்பைப்‌ 
பாறையில்‌ தீட்டி நகத்தில்‌ அதன்‌ கூர்மையைப்‌ பார்ப்பர்‌. 
பாலையில்‌ நீர்‌ அரிதாதலின்‌ மரப்பட்டையை மென்று அதில்‌ 
வரும்‌ நீரால்‌ சிறிது நீர்‌ வேட்கையினைத்‌ தீர்த்துக்‌ கொள்வர்‌. 


வம 


66 எட்டுத்‌ தொகை 
இவ்வாறான குறிப்புக்கள்‌ பாலை பற்றிய பாடல்களினால்‌ 
தெரிய வருகின்‌ றன. (. 

முல்லை நிலம்‌ செம்மண்ணுடையதாக இருத்தலும்‌ 
உண்டு. அங்கு மழை பெய்ய. அது. செந்கிறத்துடன்‌ 
துலங்கும்‌. ஆகவே, அதனைச்‌ செம்புலம்‌ என்று கூறுவர்‌. 
வரகு முல்லை நில மக்கள்‌ உணவு. ஓலையைக்‌ குடையாக 
இக்நிலமக்கள்‌ பயன்படுத்துவர்‌. இவை போன்ற பல 
செய்திகளை முல்லை பற்றிய பாடல்களில்‌ காணலாம்‌. 

மருதம்‌ நாகரிகம்‌ மிக்க நிலம்‌ என்பதும்‌, இங்கு இல்ல- 
றம்‌ இனிது நடக்கும்‌ என்பதும்‌, இங்குள்ளவர்கள்‌ மகிழ்‌- 
வில்‌ திளைத்தலின்‌ மகிழ்கர்‌ என்ற பெயரைப்‌ பெற்றிருப்ப- 
தும்‌, ஈரம்‌ கண்டதும்‌ உழவர்‌ விதை விதைக்க விரை- 
்‌ தலும்‌ போன்ற மற்றும்‌ பல செய்திகள்‌ மருதப்‌ பாடல்களால்‌ 
அறியலாம்‌. 

நெய்தல்‌ நிலம்‌ உப்பு விள கழனி எனப்படும்‌. இங்‌- 
குள்ள பரதவர்‌ தாம்‌ பிடித்த திமிங்கிலத்தை எறி உளியால்‌ 
எறிந்து கொல்வர்‌. பரதவர்‌ சுறாவால்‌ அன்றிப்‌ பெரு மீன்‌- 
களால்‌ காயம்படின்‌, அஃது ஆறும்‌ வரையில்‌ மீன்‌ பிடிக்கச்‌ 
செல்லார்‌. இப்‌ புண்ணை ஆற்றுதற்குப்‌ பரதவன்‌ மனைவி 
பெரிதும்‌ துணைபுரிவள்‌. மணல்‌ பரப்பு, கடல்கரை மரங்கள்‌ 
உதிர்த்த மலரால்‌ மூடப்பட்டு இருக்கும்‌. இவ்விடத்தில்‌ 
காதலரும்‌, தம்பதிகளும்‌, குழந்தைகளும்‌ அமர்ந்து அளவ- 
ளாவி விளையாடுவர்‌. இந்தச்‌ செய்திகளைப்‌ போன்ற பிற 
செய்திகளை நெய்தல்‌ பற்றிய பாடல்களில்‌, பரக்கக்‌ 
காணலாம்‌, 


இயற்கைக்‌ காட்சிகள்‌ பல இதன்கண்‌ உள. தாய்ப்‌ 
பறவையின்‌ வருகையைக்‌ குஞ்சுப்‌ பறவை எதிர்நோக்கும்‌ 
நிலையினையும்‌, அத்‌ தாய்ப்‌ பறவை தன்‌ குஞ்சுக்குக்‌ 
கொணர்ந்த உணவைத்‌ தன்‌ குஞ்சு தன்‌ வாயைத்‌ திறக்‌- 
கும்‌ தருவாயில்‌ செருகுகின்‌ ற காட்சியினையும்‌, 
“ ஞாயிறு பட்ட அகல்வாய்‌ வானத்‌ 

தளிய தாமே கொடுஞ்சிறைப்‌ பறவை 

இறையுற ஓங்கிய நெறி அயல்‌ மராஅத்த 

பிள்ளை யுள்வாய்ச்‌ செரீ இய 

இரைகொண்‌ டமையின்‌ விரையுமால்‌ செலவே. 
என்னும்‌ வரிகளில்‌ காண்க. 


எட்டுத்‌ தொகை 67 
ஆமையின்‌ பார்ப்புத்‌ தாய்‌ முகம்‌ கோக்கி வளருமாம்‌. 
இதனைத்‌ தலைவி தலைவனைக்‌ ,,காணும்தோறும்‌ தன்‌ காமம்‌ 
வளர்தற்கு உவமை காட்டி இந்நூல்‌ அறிவிக்கிறது. 
“யாமைப்‌ பார்ப்பின்‌ அன்ன காமம்‌?? என்ற தொடரைக்‌ 
காண்க. ஒந்திபாலை நிலத்தவர்க்கு நிமித்தம்‌ காட்டும்‌ 
உயிர்‌ இனங்களில்‌ ஒன்று. உடன்கட்டை ஏறுதல்‌ உயர்‌- 
திணை மக்களுக்கே அன்றி, அஃறிணை உயிர்கட்கும்‌ 
உண்டு என்பதை ஒரு குறுந்தொகைப்‌ பாடல்‌, 

££ கருங்கண்‌ தாக்கலை பெரும்பிறி துற்றெனக்‌ 
கைம்மை யுய்யாக்‌ காமர்‌ மந்தி 
கல்லா வன்பறழ்‌ கிளைமுதல்‌ சேர்த்தி 
ஓங்குவரை அடுக்கத்துப்‌ பாய்ந்துயிர்‌ செகுக்கும்‌.?? 
என்று கூறுகிறது. 
நாய்‌ பல வீடுகளில்‌ வளர்க்கப்பட்டாலும்‌, பிராம்மணர்‌- 
கள்‌ வீட்டில்‌ வளர்க்கப்படமாட்டாது என்பதை “ஆசில்‌ 
தெருவில்‌ நாய்‌இல்‌ வியன்கடை ?? என்ற தொடர்கொண்டு 
தெளியலாம்‌. இவ்வாறே பெரும்பாண்‌ ஆற்றுப்‌ படையிலும்‌ 
“மனைஉறை கோழியொடு ஞமலி துன்னாது மறைகாப்‌ 
பாளர்‌ உறைபதி :?? என்ற கருத்து வருகிறது. 
கணந்துள்‌ என்பது ஒரு பறவை, இது பாலையில்‌ 
வாழ்வது. இது தன்‌ குரலை எழுப்பி, ££ ஆறலை கள்வர்‌ 
உளர்‌; இங்கு வராதீர்‌ ?? என அவ்வழியே போவார்க்கு 
உணர்த்துமாம்‌. இச்செய்தி, 
** ஆற்றயல்‌ இருந்த இருந்தொட்டு அம்சிறை 
நெடுங்கால்‌ கணம்துள்‌ ஆள்‌ அறி வுறீஇ 
ஆறுசெல்‌ வம்பலர்‌ படைதலை தவிர்க்கும்‌ ?” 
என்ற அடிகளில்‌ அறிய வருகின்‌ றது. ஆண்‌ குருவி தன்‌ 
பெடை கருவுயிர்க்க மெத்தென்று கூடு அமைத்தல்‌, 
“உள்ளூர்க்‌ குரீஇத்‌ துள்ளூமடைச்‌ சேவல்‌ 
சூல்முதிர்‌ பேடைக்‌ னில்‌ இழைஇயர்‌ 
தேம்பொதிக்‌ கொண்ட இங்கழைக்‌ கரும்பின்‌ 
நாறு வெண்பூக்‌ கொழுதும்‌.” 


என்று ஒரு குறுந்தொகைப்‌ பாடல்‌ கூறுகிறது. 


3 2 * ௯. ்‌ தய Ap 
et ow} Gad பி ட [அ $1 
(வரரா க. ப்‌ 914 க ஐங்குறுநூறு -— 


Hof 


68 எட்டுத்‌ தொகை 


இளமையில்‌ ஒருவர்‌ மயிரை ஒருவர்‌ பிடித்து இழுத்துச்‌ 
சண்டை செய்து கொண்டவர்கள்‌, பின்னால்‌ மணமுடித்து 
இன்புறுவர்‌, இதனை, 
 இவன்‌இவள்‌ ஐம்பால்‌ பற்றவும்‌ இவள்‌ இவன்‌ 
புன்தலை ஓரி வாங்குகள்‌ பரியவும்‌ 
காதல்‌ செவிலியர்‌ தவிர்ப்பவும்‌ தவிராது 
எழில்‌ சிறுசெரு உறுப ?? 


என்ற அடிகளில்‌ காண்க. . £ மணமகிழ இயற்கை காட்டி ?* 
என்னும்‌ அடி இவர்கள்‌ மணந்து கொண்டதைக்‌ காட்டும்‌. 


தாமே தேடிய பொருளைச்‌ செலவழித்தல்‌ மாண்பு 
அன்றி, முன்னோர்‌ தேடியபொருளைச்‌ செலவிடல்‌ பண்பன்று 
என்பது பண்டையோர்‌ முறைமை. இதனை, “உள்ளது 
சிதைப்போர்‌ உளர்‌ எனப்படாஅர்‌ ?” என்ற தொடர்‌ காட்டு- 
கிறது. ஆடவர்‌ சோம்பி இருத்தல்‌ கூடாது என்பதை 
££ வினையே ஆடவர்க்கு உயிரே”? என்ற தொடர்‌ விளக்கு- 
கிறது. அக்காலத்தில்‌ பசு வைத்திருப்பது ஒரு சிறப்பு 


என்பதும்‌, * ஓர்‌ஆன்‌ வல்சிச்‌ சீர்‌இல்‌ வீடு?” என்ற தொட- 


ரால்‌ அறிய வருகிறது. இங்ஙனம்‌ பற்பல செய்திகளை இந்‌- ' 


நாலில்‌ காணலாம்‌. நூலில்‌ உள்ள பாடல்கள்‌ சில பெண்‌- 
பாற்‌ புலவர்களாலும்‌ பாடப்பட்டவை. 


உ (க்ருத (7 ல பி ! ; டர்‌ 
.... இந்நூல்‌ எட்டுத்‌ தொகையில்‌ மூன்ருவது. பொருள்‌- 
களின்‌ இயற்கையையும்‌, தமிழின்‌ இன்சுவையினையும்‌ இதன்‌ 
கண்‌ அறியலாம்‌. இந்நூல்‌ அகப்பொருளைத்‌ தழுவியது. 


இது சிவபெருமானைப்‌ பற்றிய கடவுள்‌ வாழ்த்தினை முதற்‌- 


கண்‌ பெற்றுளது. இஃது அகவற்பாவால்‌ அமைந்துள்ளது. 
அவ்‌ வாழ்த்தில்‌ வரும்‌ ££ நீலமேனிவால்‌ இழைபாகத்து 
என்ற தொடரினை, “நீலமேனி வால்‌ இழை ஆகத்து?” 
எனத்திரித்து, அது திருமால்‌ வாழ்த்தாகும்‌ என்று 
கூறுகிறவர்களும்‌ உளர்‌. இவ்வாறான அத்தொடர்‌ ஐயர்‌ 
அவர்களின்‌ பதிப்பில்‌ காணப்படாமையின்‌ , அது பொய்படும்‌ 
கூற்று என விடுக்க. மருதம்‌, நெய்தல்‌, குறிஞ்சி, பாலை, 
முல்லை ஆகிய ஐந்து நிலங்கட்கும்‌ தனித்தனியே நூறு நூறு 


| 


எட்டுத்‌ தொகை 69 


பாடல்களைக்கொண்டு ஐந்நூறு பாடல்கள்‌ இதன்கண்‌ 
காணப்படுகின்‌ றன. செய்யுட்களின்‌ சிற்றெல்லை மூன்‌ றடி- 
கள்‌; பேரெல்லை ஆறு அடிகள்‌, இதனால்தான்‌ இந்நூல்‌ 
ஐங்குறுநூறு என்ற பெயரைப்‌ பெற்றது. இந்நூலைத்‌ 
தொகுக்கும்படி கேட்டவன்‌ யானைக்கண்‌ சேய்‌ மாந்தரஞ்‌ 
தல்‌ இரும்பொறை. என்னும்‌, சேரன்‌. தொகு கக 
தந்தவர்‌ புலத்துறை முற்றிய கூடலூர்கிழார்‌, ஆவார்‌. இந்‌- 
நூலுக்கு கருத்துரையும்‌, பழைய உரையும்‌ உண்டு. 
ஆனால்‌, எழுதியவர்‌ யாவர்‌ என்பது தெரியவில்லை. இ௩்‌- 
நூலில்‌ சில பாடல்கள்‌ காணப்பட்டில. 
இந்நூலுக்குக்‌ கடவுள்‌ வாழ்த்தைப்‌ பாடி அமைத்தவர்‌ 
பாரதம்‌ பாடிய பெருந்தேவனார்‌ என்பவர்‌. 
மருதம்‌ : இந்நூலின்‌ முதலாவதான மருதத்திணையினைப்‌ 
பாடியவர்‌ ஓரம்போகியார்‌ என்பவர்‌. , இவர்‌ கடைச்‌ சங்கப்‌ 
புலவர்‌ ; மருதவளத்தைப்‌ பாடுதலில்‌ வல்லவர்‌, இவர்‌ சேர 
வேந்தனான ஆதன்‌ அவினி என்பவனைப்பற்றிக்‌ குறித்துள்‌- 
ளனர்‌. இல்லறத்தின்‌ சிறப்பை 'இனிது எடுத்துப்‌ 
பேசியுள்ளனர்‌. 
ல்‌ இல்லத்திற்குக்‌ கற்பு இன்றியமையாதது என்பதும்‌, 
அக்கற்பு மன்னனது செங்கோலினால்தான்‌ நிலைபெற்று 
நிற்கும்‌ என்பதும்‌ இவர்‌ கூறும்‌ கருத்துக்களாகும்‌. 
இவ்வாசிரியர்‌ கூறும்‌ உவமை சுவை பயப்பதாகும்‌. 
உலகியல்‌ கூறும்‌ முறையும்‌ இன்பம்‌ தருவதாகும்‌. 
££ இநெற்பல பொலிக பொன்பெரிது சிறக்க 
வினைக வயலே வருக இரவலர்‌ 
பால்பல ஊறுக பகடுபல சிறக்க 
பகைவர்‌ புல்‌ஆர்க பார்ப்பார்‌ ஓதுக \- 
பசியில்‌ லாகுக பிணிசேண்‌ நீங்குக 
வேந்துபகை தணிக யாண்டுபல நந்துக 
அறம்நனி சிறக்க அல்லது கெடுக 
அரைசு முறைசெய்க களவில்‌ லாகுக 
நன்றுபெரிது சிறக்க தீதில்‌ லாகுக 
மாரி வாய்க்க வளனனி சிறக்க 22 


என்ற அடிகளைக்‌ காண்க. 


70 எட்டுத்‌ தொகை ்‌ 


நெய்தல்‌ : இந்நூலின்‌ இரண்டாவது திணையாகிய கெய்‌- 
தல்‌ திணையைப்‌ பாடியவர்‌ அ'5மூவனார்‌ ஆவார்‌. கடைச்சங்‌- 
கப்புலவர்‌. இவர்‌ சேர பாண்டியராலும்‌, பாரி என்னும்‌ வள்ள- 
லாலும்‌ ஆதரிக்கப்பட்டவர்‌. சேர நாட்டுத்‌ தொண்டி, 
மாந்தை நகர்‌, பாண்டிகாட்டுக்‌ கொற்கை, நடுநாட்டுக்‌ 
கோவலூர்‌ இவரது பாடலில்‌ காணப்படுகின்‌ றன. இவற்றின்‌ 
சிறப்புக்‌ குறிப்புக்களையும்‌ காணலாம்‌. இவரது பாடலில்‌ 
கடலினும்‌ நட்புப்‌ பெரியது என்பது சுவைத்தற்குரியது, 
தலைவி தலைவன்‌ பிரிந்தபோது தான்‌ மெலிவுற்ற நிலையைப்‌ 
பாணனிடம்‌ கூறித்‌ தூதுவிடுக்கும்‌ கருத்தில்‌, 1 
“ கரண்மதி பாணநீ உரைத்தற்‌ குரியை 
துறைகெழு கொண்கன்‌ பிரிந்தென 
இறைகேம்‌ எல்வளை நீங்கிய நிலையே.” 
என்று பாடிய பாடலைக்‌ காண்க. 


குறிஞ்சி: மூன்றாவதாகிய குறிஞ்சித்‌ திணையைப்‌ 
பாடியவர்‌ கபிலர்‌, இந்நூலில்‌ இவர்‌ கூறும்‌ உவமை சுவை 
தருவதாகும்‌. குதிரையின்‌ குடுமி பார்ப்பனச்‌ சிறுவன்‌ 
குடுமி போன்றது என்று கூறி இருப்பது ௩கைச்‌ சுவைக்கு 
ஏற்றது, “பார்ப்பனக்‌ குறுமகப்போலத்‌ தாமும்‌ குடுமித்‌- 
தலைய மாவே? என்பது அவ்வடி. தலைவி தலைவனிடம்‌ 
கொண்ட காதலால்‌ அவன்‌ உள்ளத்திற்கு மாறாகப்‌ பெற்றோர்‌ 
நடந்தால்‌ உயிர்‌ விடுவேன்‌ என்று கூறும்‌ பாடல்‌ காதலின்‌ 
உயர்வைக்‌ காட்டும்‌, தலைவியின்‌ வேறுபாடு கண்டு 
வெறியாட்டயர்தலும்‌ போன்ற அக்காட்‌ செய்திகள்‌ பல 
இதன்கண்‌ உள. தலைவி பாலையில்‌ கலங்கல்‌ நீரை உண்ட- 
தைக்‌ கூறும்‌ வாய்ப்பை ஒரு பாட்டு, 
“£ அன்னாய்‌ வாழிவேண்‌ டன்னைநம்‌ படப்பைத்‌ 

தேன்மயங்கு பாலினும்‌ இனிய அவர்நாட்‌ 

டுவலைக்‌ கூவல்‌ ழே 

மானுண்டு எஞ்சிய கலுழி நீரே.” 
என்று கூறுகிறது. இதன்கண்‌ காதலன்‌ காதலிக்குள்ள 
அன்புடைமை நன்கு கூறப்பட்டுள்ளது. இதனை ££ மீமிசை 
௩ன்னாட்டவர்‌ வரின்யான்‌ உயிர்‌ வாழ்தல்‌ கூடும்‌ அன்னாய்‌ £” 
என்ற அடிகளால்‌ அறியலாம்‌. மக்கள்‌ சிறப்பை “பொன்‌ 
போல்‌ புதல்வர்‌ ?? என்று புகழ்கிறது. குரக்குப்பத்து; 


எட்டுத்‌ தொகை 71 


கிள்ளைப்பத்து, கேழல்‌ பத்து ஆகிய தலைப்பில்‌ இவ்வுயிர்‌ 
இனங்களின்‌ இயல்புகள்‌ கூறப்பட்டிருப்பது படிக்கச்‌ சுவை 
தருவதாகும்‌, தலைவியைப்பற்றிய ஒரு பாடல்‌ 
குன்றக்‌ குறவன்‌ காதல்‌ மடமகள்‌ 

வண்டுபடு கூந்தல்‌ தண்தழைக்‌ கொடிச்சி 

வளையள்‌ முளைவாள்‌ எயிற்றள்‌ 

இளையள்‌ ஆயினும்‌ ஆரணம்‌ கினளே ?” 
என்பது. 


பாலை: அன்பு வைக்கப்பட்டாரது பண்பை நினைத்த 
அளவில்‌, நெடுந்தூரம்‌ ௩டக்கும்‌ போதும்‌ வழி ௩டைத்‌ 
துன்பம்‌ தெரியாது என்பதையும்‌, காதல்‌ வேட்கை- 
யால்‌ தான்‌ விரும்பிய காதலனை மணக்கத்‌ தடையாய்‌ 
இருந்த தன்‌ தாயை “அறன்‌ இல்யாய்‌ ?? என்று 
வைவதையும்‌, அந்தணரைப்‌ பற்றிக்‌ கூறுகையில்‌ ££ அறம்‌ 
புரி பெருமறை நவின்‌ றநா ?? என்பதையும்‌ கூறிய இடங்கள்‌ 
இப்பகுதியில்‌ காணப்படுகின்‌ றன. 

“புன்கண்‌ யானையொடு புலிவழம்‌ கத்தம்‌ 
நயந்த காதலன்‌ புணர்ந்துசென்‌ றனளோ i, 

என்ற அடிகள்‌ காதலியின்‌ உண்மை அன்பைக்‌ காட்டுதல்‌ 
காண்க. 1 


நான்காவதாகிய இப்பாலைத்‌ திணைப்‌ பகுதியைப்‌ 
பாடியவர்‌ ஓதல்‌ ஆந்தையார்‌, இவரைப்பற்றிய குறிப்பு 
ஒன்றும்‌ அறிதற்கில்லை. 
முல்லை: மனைக்கு விளக்கம்‌ மனைவி என்பதும்‌, தாம்‌ 
பெற்ற குழந்தைகளுடன்‌ விளையாடல்‌ பெருமகிழ்வு தரும்‌, 
என்பதும்‌, தலைவியைக்‌ காண விரைந்த. நிலை. குறித்துப்‌ 
பாகனை விரைவில்‌ தேரைச்‌ செலுத்துக எனபதும்‌ போன்ற 
பல செய்திகள்‌ இதில்‌ கூறப்பட்டுள்ளன. தலைவன்‌ இல்லில்‌ 
. இன்புற்றிருந்த நிலையை அறிவிப்பது 
“ மாதர்‌ உண்கண்‌ மகன்விளை யாடக்‌ 
காதலில்‌ தழீஇ இனிதிறாம்‌ தனனே ல 
தாதார்‌ பிரசம்‌ ஊறும்‌ ம்‌ 
போதார்‌ புறவின்‌ நாடுகிழ வோனே. ' 
என்பது, 


72 எட்டுத்‌ தொகை 


ஜந்தாவதாகிய இந்த முல்லைப்‌ பகுதியின்‌ ஆசிரியர்‌ 
பேயனார்‌ என்பவர்‌. இவரைங்‌ பற்றி ஒன்றும்‌ அறிதற்கு. 
இல்லை. 

இத்தகைய அரிய ஐங்குறு நூற்றைத்‌ தொகுத்துக்‌ 
கொடுத்த பெரியார்‌ புலத்துறை முற்றிய கூடலூர்கிழார்‌ ; 
மலைகாட்டுக்‌ கூட்லூரைச்‌ சார்ந்தவர்‌; வேளாளர்‌ ; இவர்‌ 
வான நூல்‌ புலமையிலும்‌ சிறந்தவர்‌. இவர்‌ ஒரு விண்மீன்‌ 
வீழ்ச்சியைக்‌ கண்டு, தம்மை ஆதரித்த கோச்சேரமான்‌ 
யானைக்‌ கண்சேய்‌ மாந்தரஞ்‌ சேரல்‌ இரும்பொறை இக்‌- 
நாளில்‌ இறப்பான்‌ என்று பாடியவர்‌, 


பதிற்றுப்பத்து ்‌ 

எட்டுத்‌ தொகை நூல்களுள்‌ இது கான்காவதாகும்‌. 
சேர மரபினருள்‌ பதின்மரைப்பற்றி அகவல்‌ பாக்களில்‌ 
பாடப்பட்ட ' நூல்‌, ஒவ்வொரு சேரரையும்‌ பத்துப்‌ 
பத்துப்‌ பாக்களில்‌ பாடி இருத்தலின்‌ இது பதிற்றுப்பத்து 
என்ற பெயரினைப்‌ பெற்றுள்ளது; முதல்‌ பத்து முதல்‌, 
பத்தாம்‌ பத்துவரை இருந்துள்ளது. ஆனால்‌, இதுபோது 
முதல்‌ பத்தும்‌, பத்தாம்‌ பத்தும்‌ இன்றி, ஏனைய எட்டுப்‌- 
பத்துக்களுடன்‌ இது திகழ்கிறது. இக்நூற்‌ புறப்பொருட்‌ 
பகுப்பைச்‌ சார்ந்தது. இதனை இதனுள்‌ வரும்‌ உழிஞை 
அரவம்‌, பெருஞ்சோற்றுகிலை, தும்பை அரவம்‌, காவல்‌, 
முல்லை முதலான புறத்துறைப்‌ பெயர்களைக்‌ கொண்டு 
தெளியலாம்‌. ்‌ 
{ 1 

இந்நூலின்‌ ஒவ்வொரு பத்தின்‌ ஈற்றிலும்‌ அமைம்‌- / 
துள்ள பதிகப்‌ பாடல்களின்‌ மூலம்‌ யார்மீது பாடப்பட்டது ( 
1 

Zz 


பாடியவர்‌ யாவர்‌? பாடிப்பெற்ற பரிசில்கள்‌ யாவை ்‌ 


என்பனவற்றைத்‌ தெளிவுற விளங்கக்‌ காணலாம்‌. 
இரண்டாம்‌ பத்து: இஃது இமயவரம்பன்‌ நெடுஞ்சேர- 
லாதன மீது பாடப்பட்டுள்ளது. இதைப்‌ பாடியவர்‌ குமட்டூர்க்‌ 
கண்ணனார்‌. இவர்‌ பிராம்மண மரபினர்‌. பாடிப்பெற்ற பரிசில்‌ 
உம்பர்காட்டு ஐந்நூறு ஊரும்‌, முப்பெத்தெட்டு ஆண்டுகள்‌ 
தென்னாட்டு வருவாயில்‌ ஒரு பகுதியும்‌ ஆகும்‌. 
இப்பாட்டுடைத்‌ தலைவன்‌ இமயத்து வில்பொறி பொறித்‌- 
தவன்‌ $ ஆரியரை வணங்கச்‌ செய்தவன்‌ ; யவனரைப்‌ 


எட்டுத்‌ தொகை . 7: 


பிணித்தவன்‌ ; தன்‌ பகைவர்களின்‌ தலையில்‌ நெய்பெய்து, 
கைகளைப்‌ பின்கட்டி, அவர்கள்‌ தம்‌ அரும்பெரும்‌ பொருள்‌-. 
களைத்‌ தன்‌ நாட்டிற்குக்‌ கொணர்ந்தவன்‌; அப்பொருள்களைத்‌. 
தானே துய்க்காமல்‌ பிறர்க்கும்‌ ஈந்தவன்‌.  “* அருவிலை 
நன்கலம்‌ வயிரமொடு கொண்டு பெருவிறல்‌ மூதூர்த்‌ தந்து 
கனை 22 ட. . » 
பிறர்க்குதவி ? என்று பதிகம்‌ கூறுதல்‌ காண்க. இவனது 
வீரம்‌, ஈரம்‌ இவற்றினை இப்பத்தில்‌ ௩ன்கு காணலாம்‌, நூல- 
கத்து இவனது சிறப்பு, 
££ தண்ணிய எழிலி தலையாது மாறி 
மாரி பொய்க்குவ தாயினும்‌ 
சேர லாதன்‌ பொய்யலன்‌ நசையே ?” 
என்று கூறப்பட்டுள்ளது. 
மூன்றாம்‌ பத்து: பல்யானைச்‌ செல்கெழுகுட்டுவன்‌ மீது, 
பாடப்பட்டது. இவன்‌ புலவர்‌ விரும்பியபடி ஒன்பது 
யாகங்களைப்‌ புரிய உதவி செய்தவன்‌. பத்தாவது 
வேள்வியையும்‌ நடத்திக்‌ கொள்ளுமாறு துணை புரிந்தவன்‌. 
இந்த வேள்விப்‌ பயனால்‌ புலவர்‌ தம்‌ மனைவியாருடன்‌ சுவர்க்‌ 
கம்‌ புகுந்தனர்‌. புலவர்‌ அந்தண மரபினர்‌. ச்சேரன்‌ 
இமயவரம்பன்‌ தம்பி. உம்பர்காட்டில்‌ செங்கோல்‌ செலுத்தி 
யவன்‌. பகைவர்‌ கோட்டைகளைத்‌ தகர்த்துத்‌ தீ வைத்தவன்‌, 
முதியோர்‌ சொல்படி ௩டந்தவன்‌. பெற்றதைப்‌ பிறர்க்கு 
ஈந்தவன்‌. கீழ்க்கடல்‌, மேற்கடல்‌ இரண்டிலும்‌ ஒரு நாளில்‌ 
நீராடியவன்‌. அயிரைமலைத்‌ துர்க்கையினை வழிபட்டவன்‌. 
இப்பத்தில்‌ அறவழியில்‌ நடத்தும்‌ அரசிற்கு ஆகாதவை 
இன்ன எனக்‌ கூறுகையில்‌, 
“தனனே காமம்‌ கழிகண்‌ ~ணோட்டம்‌ 
அச்சம்‌ பொய்ச்சொல்‌ அன்புமிக உடைமை 
தெறல்கடு மையொடு பிறவும்‌ இவ்வுலகத்‌ 
தறம்தெரி திகிரிக்கு வழியடை ஆகும்‌.” 
என்று கூறியிருக்கிறது. இப்பத்தைப்‌ பாடியவர்‌ பாலைக்‌. 
கெளதமனார்‌. ப 2 
நான்காம்‌ பத்து? இஃது களங்காய்க்‌ கண்ணிகார்‌ முடிச்‌-. 
சேரல்‌ மீது காப்பியாற்றுக்‌ காப்பியனாரால்‌ பாடப்பட்டது. 
இவர்‌ பெற்ற பரிசில்‌ நாற்பது நூறாயிரம்‌ பொன்னும்‌, 


74 எட்டுத்‌ தொகை 


மன்னன்‌ ஆட்சியில்‌ பாகமும்‌ ஆகும்‌. இம்மன்னன்‌ பிறந்த- 
போதே பகைவர்‌ நடுங்கினர்‌. . “ முனைபனிப்பப்‌ பிறந்து”? 
என்ற தொடரைக்‌ காண்க. இவன்‌ புகழை நிறுத்தியவன்‌ ; 
பூழிகாட்டு கன்னனை வென்றவன்‌. அவனது காவல்‌ மரமான 
வாகை மரத்தை அறுத்தவன்‌. இவ்வாறு பல நாடு ௩கரங்‌-ஃ 
களையும்‌, அரசர்களையும்‌ வென்று களவேள்வி புரிந்தவன்‌. 
இம்மன்னன து தானையின்‌ சிறப்பைப்‌ புலவர்‌, 
“புறக்கொடை எறியார்‌ நின்மறப்படை கொள்ளுநர்‌ 
நகைவர்க்‌ கரணம்‌ ஆகிப்‌ பகைவாக்குச்‌ 
சூர்கிகழ்ம்‌ தற்றுறின்‌ தானை.” 


என்று பாடியுள்ளார்‌. 


ஐந்தாம்‌ பத்து: இது கடல்‌ பிறக்‌ கோட்டிய 
செங்குட்டுவன்‌ மீது பாடப்பட்டது. 'இதனைப்‌ பாடியவர்‌ 
பரணர்‌, இதனைப்‌ பாடி உம்பர்க்காட்டு வருவாயையும்‌, 
மன்னன்‌ மகனையும்‌ பரிசிலாகப்‌ பெற்றனர்‌. 

\ 

இம்மன்னன்‌ வடவர்‌ அஞ்சும்‌ ஆற்றல்‌ உடையவன்‌. 
இமயத்துத்‌ தன்‌ கொடியினை நிறுத்திய நெடுஞ்சேரலாதன்‌ 
மகன்‌. கண்ணகிக்குக்‌ கோவில்‌ எடுக்க இமயஞ்சென்று 
கல்‌ கொணர்ந்தவன்‌. கனக விசயரையே அக்கல்லைச்‌ 
சுமக்கச்‌ செய்தவன்‌. இவனைப்‌ பற்றிய பதிகத்தால்‌ இவன்‌ 
வடநாட்டினின்று பல பசுக்களையும்‌, கன்றுகளையும்‌ 
கொண்டு வந்தவன்‌ என்பதும்‌, பற்பல ஊர்களை வென்‌ றவன்‌ 
என்பதும்‌, பழையன து காவல்‌ மரமான வேம்பைத்‌ தடிந்த 
வன்‌ என்பதும்‌, சோழர்‌ ஒன்பதினமர்களையும்‌ வென்‌ றவன்‌ 
என்பதும்‌ அறியப்படுகின்‌ றன. கடல்‌ பிறக்கோட்டியவன்‌ 
என்னும்‌ அடைச்சிறப்பால்‌ கடலில்‌ கலம்‌ செலுத்திக்‌ கடல்‌ 
பின்னாகச்‌ செல்லத்‌ தான்‌ முன்னாகச்‌ சென்‌ றவன்‌ என்பதும்‌ 
தெரிகிறது. இங்ஙனம்‌ இவன்‌ கடல்வழி தன்வீரம்‌ காட்டிச்‌ 
சென்றான்‌ என்பதை, | 


₹கோடுநரல்‌ பெளவம்‌ கலங்க வேலிட்டு 
உடைத்திரைப்‌ பரப்பில்‌ படுகடல்‌ ஓட்டிய 
வெல்புகழ்‌ குட்டுவன்‌.” 


என்ற அடிகளில்‌ காணலாம்‌. 


எட்டுத்‌ தொகை 75 


ஆறாம்‌ பத்து: இது காக்கை பாடினியார்‌ ௩ச்செள்‌- 
ஊயார்‌ ஆடு கோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ மீது பாடியுள்ளனர்‌. 
இவர்‌ பெண்பாற்புலவர்‌. ஆதலின்‌, அணிகலன்களுக் 
கென ஒன்பது துலாம்‌ பொன்னும்‌, நூறாயிரம்‌ பொற்காசும்‌ 
பரிசிலாகப்‌ பெற்றனர்‌. இவரது பாடல்‌ ஒன்று குறுந்தொகை- 
யில்‌ உளது. அதில்‌, ££ விருந்துவரக்‌ கரைந்த காக்கையது 
பலியே?? என்று காக்கையை பாடியிருத்தலின்‌, ௩ச்‌, 
செள்ளையார்‌ என்னும்‌ இயற்பெயருடன்‌, காக்கை பாடினி- 
யார்‌ என்ற அடையுடன்‌ கூறப்பட்டனர்‌. 
இப்பாட்டுடைத்‌ தலைவன்‌ பார்ப்பாருக்குப்‌ பசுதானமும்‌, 
குடநாட்டில்‌ ஓர்‌ ஊரும்‌ ஈந்தவன்‌, வான வரம்பன்‌ என்ற 
பெயரையும்‌ உடையவன்‌ ; மழவரை வென்றவன்‌ ; குடி 
மக்களை ௩ன்முறையில்‌ குழந்தையைத்‌ தாய்‌ காப்பதுபோலக்‌ 
காத்தவன்‌. இவன்‌ நாள்தோறும்‌ தன்னை நாடிவந்த இர- 
வலர்க்கு ஈந் துவந்த சிறப்பினை, 
“்‌ இரவலர்‌ புண்கண்‌ தீர நாள்தொறும்‌ 
உரைசால்‌ நன்கலம்‌ வரைவில வீச ” 


என்ற அடிகள்‌ ௩ன்கு உணர்த்துகின்‌ றன. மேலும்‌, இவன்‌ 
இரவலர்‌ வராதிருப்பின்‌ அவர்கள்‌ இருக்கும்‌ இடம்தேடி 
வரவழைத்து ஈந்தும்‌ வந்தனன்‌ எனவும்‌ இப்புலவர்‌ கூறி 
யுள்ளனர்‌. 
“வாரார்‌ ஆயினும்‌ இரவலர்‌ வேண்டித்‌ 

தேரில்‌ தந்த வர்க்‌ கார்பதம்‌ நல்கும்‌ ! 

நகைசால்‌ வாய்மொழி இசைசால்‌ தோன்றல்‌” 
என்ற அடிகளைக்‌ காணவும்‌. 


ஏழாம்‌ பத்து: இது செல்வக்‌ கடுங்கோ வாழி ஆதன்‌ 
என்பான்‌ மீது, கபிலரால்‌ பாடப்பட்டது. இவர்‌ பெற்ற 
பரிசில்‌ நூறாயிரம்‌ பொற்காசும்‌, மலைமீது நின்று காட்டிக்‌ 
கொடுத்த காடும்‌ ஆகும்‌. இப்புலவா நல்லிசைப்‌ புலவன்‌ 
என்று பெருங்‌ குன்றூர்க்‌ கிழாராலும்‌ “வெறுத்த கேள்வி 
விளங்கு புகழ்‌ கபிலன்‌ ?” என்று பொருந்தில்‌ இளங்கீர- 
னாராலும்‌, “புலன்‌ அழுக்கற்ற அந்தனாளன்‌ என்றிட 
“ பொய்யா காவில்‌ கபிலன்‌ ?” என்றும்‌ மாறோகத்து ஈப்பசல்‌- 
யாராலும்‌ பாராட்டப்பட்டவர்‌. 


76... எட்டுத்‌ தொகை 


இப்பாட்டுடைத்‌ தலைவனாம்‌ சேரன்‌, பகைவர்‌ பலரை 
ஓட்டியவன்‌. சேனைபலம்‌ மிக்குடையவன்‌. இவன்‌ பார்ப்பா. 
ரிடத்தில்‌ பெரிதும்‌ அன்பும்‌ அடக்கமும்‌ காட்டியவன்‌, 
இதனை “£பார்ப்பார்க்‌ கல்லது பணிபு அறியலையே என்ற 
அடிகொண்டு தெளியலாம்‌. பொய்யும்‌ அறியாதவன்‌ 
என்பதை, : ம்‌ 

நிலம்திறம்‌ பெயரும்‌ காலை ஆயினும்‌ 
கிளந்த சொல்நீ பொய்ப்பறி யலையே ” 


என்ற அடிகள்‌ உணர்த்துகின்‌ றன. 


எட்டாம்‌ பத்து : இது தகடூர்‌ எறிந்த பெருஞ்சேரல்‌ இரும்‌ 
பொறை என்னும்‌ சேரன்‌ மீது பாடப்பட்டது. பாடியவர்‌ 
அரிசில்‌ கிழார்‌. பாடிப்‌ பெற்ற பரிசில்‌ ஒன்பது நூறாயிரம்‌ 
பொற்காசும்‌, அரசாட்சியும்‌ ஆகும்‌. ஆனால்‌, அரசாட்சியினை 
மன்னர்க்கே தந்து விட்டனர்‌. என்றாலும்‌, அவனுக்கு 
அமைச்சராக அமர்ந்தனர்‌. இவர்‌ பெயரால்‌ இவர்‌ வேளாளர்‌ 


என்பது தெரிகிற து. 


இச்‌. சேர மன்னன்‌ அதிகமானையும்‌, இருபெரும்‌ 
வேளிரையும்‌ வென்றவன்‌, பகைவர்களது முரசு, கொடி 
௩கை இவற்றைக்‌ கொண்டு வந்தவன்‌. கனவேள்வி புரிந்‌ 
தவன்‌. தகடூரை வென்றவன்‌. இவன்‌ பெற்ற புதல்வன்‌, 
எத்தகையவன்‌ என்பதைப்‌ புலவர்‌, 
££ ஒடுங்கீர்‌ ஒதி ஒண்ணுதற்‌ கருவில்‌ 
எண்ணியல்‌ முற்றி ஈரறிவு புரிந்து 
சால்பும்‌ செம்மையும்‌ உளப்படப்‌ பிறவும்‌ 
காவற்‌ கமைந்த அரசுதுறை போகிய 
வீறுசால்‌ புதல்வன்‌ பெற்றனை.” 
என்று கூறுமாற்றால்‌ உணரலாம்‌. 
* வண்மையும்‌ மாண்பும்‌ வளனும்‌ எச்சமும்‌ 
தெய்வமும்‌ யரவதும்‌ தவமுடை யோர்க்கு ?? 


எனவும்‌ இப்பத்துக்‌ கூறுகிறது. இப்பாட்டுடைத்‌ தலைவனது 
பண்பை உணர்த்தும்‌ நிலையில்‌, 


எட்டுத்‌ தொகை 77 


: உயிர்போற்‌ றலையே செருவத்‌ தானே 
கொடைபோற்‌ றலையே இரவலர்‌ நடுவண்‌ 
பெரியோர்ப்‌ பேணிச்‌ சிறியோர்‌ அளித்தி ?? 


என்று பாடினர்‌ புலவர்‌. 


ஒன்பதாம்‌ பத்து: இது குடக்கோ இளஞ்சேரல்‌ இரும்‌- 
பொறை என்னும்‌ சேரன்‌ மீது பெருங்குன்றூர்‌ கிழார்‌ 
பாடினார்‌. இப்பத்தைப்‌ பாடி முப்பத்திரண்டாயிரம்‌ பொற்‌ 
காசுகளையும்‌, மற்றும்‌ பல பரிசில்களையும்‌ பெற்றனர்‌. இப்‌- 
புலவர்‌ வேளாளர்‌: இம்மன்னன்‌ சோழ பாண்டியரை 
'வென்றவன்‌. பகையரசரிடமிருந்து கொணர்ந்த பொருள்‌- 
களை இரவலர்க்கு ஈந்தவன்‌. செங்கோல்‌ செலுத்தியவன்‌. 
இப்பத்தில்‌ உள்ள விறலி யாற்றுப்படையில்‌ *சென்மோ 
பாடினி ௩ன்கலம்‌ பெறுகுவை?? என்று கூறி இருப்பது 
கொண்டு, இம்மன்னனது கொடைச்‌ சிறப்பை நன்கு 
தெரிந்து கொள்ளலாம்‌. இப்பத்தைப்‌ பாடிய புலவர்‌ 
உவமைச்‌ சிறப்பினை, 


ஈரம்‌ உடைமையின்‌ நீரோர்‌ அனையை 
அளப்ப்ரு மையின்‌ இருவிசும்‌ பனையை 
கொளக்குறை படாமையின்‌ முந்நீர்‌ அனையை,” 


என்ற அடிகளில்‌ காணலாம்‌. 


இந்நூலின்‌ கடவுள்‌ வாழ்த்தும்‌, முதல்‌ பத்தும்‌, பத்தாம்‌- 
பத்தும்‌ இது போது வெளி வந்துள்ள பதிப்பில்‌ இல்லை என 
முன்னர்க்‌ கூறினோம்‌. ஆனால்‌, தொல்காப்பியப்‌ புறத்திணை 
இயல்‌ 26 ஆம்‌ சூத்திர உரையில்‌ * எரிகொள்ளு வன்ன ”” 
என்று தொடங்கும்‌ பாடலை எடுத்துக்‌ காட்டி, “இது 
கடவுள்‌ வாழ்த்து?” என்று எழுதப்பட்டுள்ள து. “உரை 
யாசிரியர்கள்‌ பெரிதும்‌ சங்க நூற்களில்‌ இருந்துதான்‌ 
மேற்கோள்‌ காட்டுவர்‌. மேலும்‌, ௩ச்சினார்க்கினியர்‌ இது 
கடவுள்‌ வாழ்த்து என்று கூறியதோடின்‌ றி, அதனைத்‌ 
தொடர்ந்து, * தொகை நூல்களினும்‌ கீழ்க்கணக்கு நூல்‌- 
களிலும்‌ உள்ள கடவுள்‌ வாழ்த்தெல்லாம்‌ இதன்கண்‌ 
அடங்கும்‌?” என்றும்‌ எழுதியுள்ளார்‌. இதனால்‌ ¢E எரிகொள்ளு 
அன்ன ?? என்று தொடங்கும்‌ பாடல்‌, கடவுள்‌ வாழ்த்து 


A] எட்டுத்‌ தொகை 


அகப்‌ படாத பதிற்றுப்பத்தின்‌ கடவுள்‌ வாழ்த்தாக இருக்க- 
லாம்‌ என்று எண்ண இடம்‌ இருக்கிறது. முதற்பத்தையோ, 
பத்தாம்‌ பத்தையோ சார்ந்தனவாகத்‌ தொல்காப்பிய உரை 
வழியும்‌, புறத்திரட்டு நூல்‌ வழியும்‌ நான்கு பாடல்களைக்‌ 
காண்கின்றோம்‌. 


இத்தகைய நூலிற்குப்‌ பழைய குறிப்புரை மட்டும்‌ 
உளது, இக்‌ குறிப்புரையில்‌ ££ சின்னூல்‌ ”? என்ற குறிப்‌- 
புக்‌ காணப்படுகிறது. சின்னூல்‌ என்பது நேமிநாதம்‌, 
அந்நூலின்‌ காலம்‌ கி. பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு. ஆகவே, 
குறிப்புரை ஆசிரியர்‌ அக்நூலின்‌ காலத்தவராகவோ, 
பிற்பட்டவராகவோ இருக்க வேண்டும்‌. 


பரிபாடல்‌ 


எட்டுத்தொகை நூல்களுள்‌ இஃது ஐந்தாவது வரிசை- 
யில்‌ உள்ளது. இது பாவினால்‌ உற்ற பேராகும்‌. இது 
பரிபாட்டு என்றும்‌ கூறப்பெறும்‌. இஃது இசைப்பா என்று 
கூறப்பட்டதாகவும்‌ அறியவருகிறது. இப்பாடற்கு விளக்கம்‌ 
கூறவந்த இளம்பூரணர்‌, “ பரிந்த பாட்டு பரிபாட்டு என 
வரும்‌. அஃதாவது வெண்பாவாக வருதலின்றிப்‌ பல 
உறுப்புக்களோடு தொடர்ந்து ஒரு பாட்டாகி முற்றுப்‌ 
பெறும்‌ ?? என்று எழுதியுள்ளார்‌. பேராசிரியர்‌ இதனை 
விளக்கும்போது, “* பரிபாடல்‌ என்பது பரிந்து வருவது, 
அஃதாவது கலியுறுப்புப்‌ போலாது, பல அடியும்‌ ஏறவரு- 
வது?” என்பர்‌. நச்சினார்க்கினியர்‌ “ பரிபாடல்‌ என்பது 
பரிந்து வருவது. அது கலியுறுப்புப்‌ போலாது; நான்கு 
பாவானும்‌ வந்து பல அடியும்‌ வருமாறு நிற்கும்‌ என்று 
உணர்க ?? என்பர்‌, பாவகையில்‌ இவ்வாறு விளக்கிய புல- 
வர்கள்‌, இப்பாடல்‌ எப்பொருள்‌ பற்றிப்‌ பாடப்பெறும்‌ 
என்பதையும்‌ விளக்கும்போது, “4 அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, 
வீடு என்னும்‌ உறுதிப்‌ பொருள்‌ நான்கனுள்‌ இன்பத்தையே 
பொருளாகக்‌ கொண்டு, கடவுள்‌ வாழ்த்து, மலைவிளையாட்டு; 
புனல்‌ விளையாட்டு முதலியவைபற்றி இப்பாடல்‌ வரும்‌ ?” 
என்று பேராசிரியரும்‌, “*தெய்வ வாழ்த்து உட்படக்‌ காமப்‌ 
பொருள்‌ குறித்து உலகியலே பற்றிவரும்‌ '” என்று நச்சி- 


எட்டுத்‌ தொகை 70 


னர்க்கினியரும்‌, £1 தெய்வமும்‌ காமமும்‌ பொருளாக வரும்‌”? 
இ வத்தை விருத்தியாரும்‌ விளக்கி யுள்ளனர்‌. 
பரிபாடல்‌ ருபத்தைந்தடி சிற்றெல்லையும்‌, நானூ ்‌ 

பேர்‌ எல்லையும்‌ கொண்டு வரும்‌ என்பர்‌. ்‌ னூறு அடி 


இன்னோரன்ன இலக்கணங்கட்‌ குரிய பரிபாடல்கள்‌ 
நமக்கு இருந்தவை எழுபது. அவ்வெழுபது பாடல்களுள்‌ 
திருமாலுக்கு எட்டும்‌, முருகப்பெருமானுக்கு முப்பத்தொன்‌- 
றும்‌, காடு கிழாட்கு ஒன்றும்‌, (கடலுக்கு ஒன்று என்ற 
கருத்தும்‌ உண்டு), வைகையாற்றிற்கு இருபத்தாறும்‌, 
மதுரைக்கு நான்கும்‌ ஆகும்‌. ஆனால்‌, இதுபோது உள்ளவை 
இருபத்து நான்கு பாடல்களே. சில முழுப்பாடல்களின்‌ 
சிதைவுகளான உறுப்புக்களும்‌ உள. அங்ஙனம்‌ அமைந்த 


சிதைவுள்ளவை மதுரையைப்‌ பற்றியும்‌, வைகையைப்‌ 
பற்றியும்‌ குறிப்பன வாகும்‌. 


இப்போதுள்ள இருபத்திரண்டு பாடல்களுள்‌ திருமா 
லுக்கு ஏழு; செவ்வேட்கு எட்டு, வைகைக்கு ஒன்பது என 
உள்ளன. பாடல்களின்‌ ஈற்றில்‌ பண்களின்‌ பெயர்கள்‌ 
காணப்படுதலின்‌ இப்பாடல்கள்‌ இசையுடன்‌ பாடப்பட்டி 
ருக்க வேண்டும்‌ என்பது புலனாகின்‌ றது. இந்நூலில்‌ 
காணப்படும்‌ இசைகள்‌ பாலை, யாழ்‌, திறம்‌, காந்தாரம்‌ 
என்பன, இவ்வாறு பண்வகுத்த அறிஞர்கள்‌ கண்ணகனார்‌, 
கன்னனாகனார்‌, கேசவனார்‌ நல்லச்சுதனார்‌, நன்னாகனார்‌, 
நாகனார்‌, பித்தாமத்தர்‌, பெட்டனாகனார்‌, மருத்துவன்‌ 
௩ல்லச்சுதனார்‌ ஆவார்‌. 


இந்நூலில்‌ காணப்படும்‌ பாடல்களைப்‌ பாடிய ஆசிரியர்‌- 
கள்‌ பதின்‌ மூவர்‌. அவர்களைப்பற்றிச்‌ சிறிது ஆய்வோம்‌. 


ஆசிரியர்‌ நல்லந்துவனார்‌ : இவர்‌ முருகப்‌ பெருமானுக்கு 
ஒன்றும்‌, வைகைக்கு மூன்றும்‌ ஆக நான்கு பாடல்களைப்‌ 
பாடியவர்‌. இவர்‌ முருகனது திருப்பரங்குன்‌ றத்தைப்‌ 
பாடுகையில்‌, அஃது இமயமலை போன்‌ றதென்றும்‌, அங்‌- 
குள்ள சுனை சரவணப்‌ பொய்கை போன்‌ றது எனறும்‌ பாடி- 
யுள்ளனர்‌. மகப்பேறு கருதி யாவரும்‌ இம்மலையை வழிபடு- 
தல்‌, மழைவளம்‌, வையைப்‌ பெருக்கு, புதுமீர்விழவு, ஊர்தி- 
ஏறல்‌, நீர்விளயாடவரல்‌, பொன்மீன்‌ கொண்டு செல்லல்‌ 


80 எட்டுத்‌ தொகை 


முதலானவற்றையும்‌ இவர்‌ கூறியுள்ளனர்‌. மக்கள்‌ 
முருகனை வழிபட்ட நிலையினை, 
“வருபுனல்‌ அணிகென வரங்கொள்‌ வோரும்‌ 
கருவயி நுறுகெனக்‌ கடம்படு வோரும்‌ 
செய்பொருள்‌ வாய்க்கெனச்‌ செவிசார்த்‌ துவோரும்‌ 
ஐயதர்‌ அடுகென அருச்சிப்‌ போரும்‌”? 


என்று குறித்துள்ளனர்‌- இப்புலவரே கலித்தொகையைக்‌ 
கோத்தவர்‌ ; நெய்தல்‌ கலியையும்‌ பாடியவர்‌. இவர்‌ திருப்‌- 
பரங்குன்றைப்‌ பாடிய சிறப்பை, ££ மதுரை மருத னிளநாக- 
னார்‌ தந்துவன்‌ பாடிய சந்துகெழு நெடுவரை ?” என்று 
சிறப்பித்துக்‌ கூறியுள்ளனர்‌. இவர்‌ மதுரை திருப்பரங்‌- 
குன்றம்‌ வழியையும்‌, வையையின்‌ இயற்கை இயல்பையும்‌ 
ஓழுங்காகக்‌ கூறுதலின்‌, இவர்‌ மதுரைவாசி எனலாம்‌. 
இவரை மதுரை ஆசிரியன்‌ நல்லந்துவனார்‌ என்றது இது 
குறித்தே போலும்‌ ! 


இளம்‌ பெருவழுதியார்‌: இவர்‌ திருமாலுக்குரிய பாடல்‌ 
ஒன்றைப்‌ பாடியவர்‌. எல்லா மலைகளிலும்‌ திருமாலிருஞ்‌- 
சோலை சிறந்தது என்கிறார்‌. “££ திருமால்‌ இருங்குன்‌ றம்‌ 
திருமால்‌ போன்றது. ஆகையால்‌, அதனைச்‌ சென்று 
தொழுங்கள்‌ ”” என்றும்‌ பாடியுள்ளார்‌. இக்குன்‌ றில்‌ வாழவே 
இவர்‌ விரும்பித்‌ திருமாலை வேண்டுகிறார்‌. இவர்‌ மரபால்‌ 
பாண்டியர்‌ 5 இளமையில்‌ பெருமை பெற்றவர்‌. இன்னோ- 
ரன்ன காரணங்களால்‌ இவர்‌ இளம்‌ பெருவழுதியார்‌ எனப்‌- 
பட்டனர்‌ போலும்‌ ! இவர்‌ இப்பாடலே அன்றிப்‌ புறகானூற்‌- 
றிலும்‌ ஒருபாடலைப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ கடலுள்‌ மாய்ந்த 
இளம்‌ பெருவழுதி என்ற பெயரையும்‌ உடையவர்‌. இவர்‌ 
மக்கட்கு உணர்த்துவன, 
தையல்‌ அவரொடும்‌ தந்தார்‌ அவரொடும்‌ 

கைம்மக வோடும்‌ காதல வரொடு 

தெய்வம்‌ பேணித்‌ திசைதொழுதனிர்‌ சென்மின்‌ ?? 
என்பன. 


கடூவன்‌ இளவெயினனார்‌ : இவர்‌ முருகப்‌ பெருமானையும்‌, 
திருமாலையும்‌ பாடியுள்ளனர்‌. ஆகவே, இவர்‌ இருவரிடத்தும்‌ 


| 


ட 2. 


எட்டுத்‌ தெர்கை 87 


கருடன்‌, பனை. நாஞ்சில்‌ கொடிகளாக உள்ளன என்பது - 
இவர்‌ பாட்டால்‌ தெரிகிறது. கருடனது பெருமைகளும்‌, 
வராக, நரசிம்ம, வாமன அவதாரச்‌ செயல்களும்‌ இவரது 
பாடலில்‌ கூறப்பட்டுள்ளன. முருகனைப்‌ பற்றிய வரலாறும்‌, 
பிறந்த போதே முருகன்‌ இந்திரன்‌ முதலிய தேவர்களை 
வென்றமையும்‌, பிணிமுகம்‌ என்னும்‌ யானையை ஊர்ந்து 
சென்று கடல்‌ ௩டுவே சூர்மாவைப்‌ பிளந்தமையும்‌, வெறியா- 
டல்‌ செயலும்‌ இவர்‌ பாட்டில்‌ காணலாம்‌. இவர்‌ முருகனை 
வேண்டும்‌ வரம்‌, 


“யாரம்‌இரப்பவை, பொருளும்‌ பொன்னும்‌ போகமும்‌ அல்ல 
நின்பால்‌ 
அருளும்‌ அன்பும்‌ அறனும்‌ மூன்றும்‌ 
உருள்‌இணர்க்‌ கடம்பின்‌ ஒலிதா ரோயே ” 


என்பது. 


கரும்பிள்ளைப்‌ பூதனார்‌ : இவர்‌ வையைக்குரிய பாடலைப்‌ 
பாடியவர்களுள்‌ ஒருவர்‌. இவர்‌ பாடலில்‌ புதுகீர்‌ விழாச்‌ 
சிறப்பு, நீர்‌ விளையாட்டின்‌ ஒழுங்கு, பாண்டியன்‌ கொடைச்‌ 
சிறப்பு ஆகியவை காணப்படுகின்றன. மாடங்களில்‌ 
சித்திரம்‌ எழுதப்பட்டன என்பதையும்‌, அச்சித்திரம்‌ உயிர்‌ 
உள்ளது போலவே காணப்படும்‌ என்ற குறிப்பையும்‌ இவர்‌ 
பாடலில்‌ காணலாம்‌. இதனை, 

“எழில்மாடத்துக்‌ கைபுனைகிளர்‌ வேங்கை காணிய 
வெருவுற்று மைபுரை மதம்பிடி மடறல்லார்‌ விதிப்புறச்‌ 
செய்தொழில்‌ கொள்ளாது மதிசெத்துச்‌ கிதைதர..” 


என்ற அடிகளில்‌ காண்க. 


ரந்தையார்‌: இவர்‌ திருமால்மீது பாடிய புலவர்களுள்‌ 
ஒருவர்‌. இவரது பாடலில்‌ நெய்தல்‌, ஆம்பல்‌, கமலம்‌ 
என்னும்‌ மொழிகள்‌ பேரெண்களைக்‌ குறிக்கும்‌ சொற்களாக 
உள்ளன. திருமால்‌ தேவர்கட்கு அமுது அளித்தது, பல 
ஊழிகள்‌ முதலான செய்திகள்‌ இதில்‌ காணப்படுகின்‌ றன. 
திருமாலின்‌ தோற்ற வருணனை படிக்கச்‌ சுவை தரம்‌. 


வ.—6 


82 எட்டுத்‌ தொகை 


“நின்னது திகழ்‌ஒளி சிறப்பு இருள்மணி 
கண்ணே புகழ்சால்‌ தாமரை அலர்‌இணைப்‌ பினையல்‌ _ 
வாய்மை வயங்கிய வைகல்‌ சிறந்த 
நோன்மை நாடின்‌ இருநிலம்‌ யாவர்க்கும்‌ 
சாயல்‌ நினது வான்‌ இறை.”? 
என்ற அடிகளில்‌ காண்க. 
குன்றம்பூதனார்‌ : இவர்‌ முருகனைப்‌ பாடியவர்‌, இவரது 
பாடல்களில்‌ இவர்க்குள்ள தமிழ்ப்பற்று, தமிழ்‌ மரபு, 
திருப்பரங்குன்‌ றச்‌ சோலை, சுனை, அருவி, தினை, மயில்‌ 
இவற்றைப்‌ பற்றிய வர்ணனைகள்‌ இருத்தலைக்‌ காணலாம்‌, 
இவரது பாட்டால்‌ திருப்பரங்குன்றில்‌ சித்திர அம்பலம்‌ 
இருந்ததாகத்‌ தெரிகிற து. அகப்பொருள்‌ இலக்கணச்‌ 
சிறப்பை, 
“ தள்ளாப்பொருள்‌ இயல்பில்‌ தண்டமி ழாய்வந்திலார்‌ 
கொள்ளா ரிக்குன்று பயன்‌ ?” 


என்ற அடிகளில்‌ காண்க. » 


கேசவனார்‌ : இவரும்‌ முருகனைப்‌ பற்றிப்‌ பாடிய புலவர்‌. 
ர௬கனை வேண்டும்‌ பகுதி, இவரது செவ்வேள்‌ பற்றினை 
நன்கு விளக்குகிறது. பரிபாட்டின்‌ இசை வகுத்த புலவர்‌- ' 
களுள்‌ இவரும்‌ ஒருவர்‌ ஆதலின்‌, இவரது இசைப்‌ புலமை 
விளங்குகிறது. மயிலின்‌ குரல்‌, மணந்து, தணந்தோரை 
விரைவில்‌ வருக என விளிப்பதாக 'உளது என்பது இன்பம்‌ 
பயப்பதாகும்‌. 
தோகை யார்குரல்‌ மணந்து தணந்தோரை 
நீடன்மின்‌ வாரும்‌ என்பவர்சொல்‌ போன்றனவே ”' 
என்ற அடிகளைக்‌ காண்க. 


நப்பண்ணனார்‌: இவர்‌ முருகனைப்‌ பாடியவர்‌. இவர்‌ 
பாடலில்‌ வள்ளியம்மையார்‌ திருமணம்‌, மதுரையினின்று 
திருப்பரங்குன்‌ றம்‌ வருவார்‌ நெருக்கம்‌, அம்மலையில்‌ எழுதப்‌- 
பட்ட புராண இதிகாசச்‌ சித்திரங்கள்‌, பலவகை மலர்கள்‌ 
முதலியன பற்றிய குறிப்புக்களைக்‌ காணலாம்‌. தமக்கு: 
வேண்டிய பயனைக்‌ கருதி யானை உண்ட மிச்சிலைக்‌ 
கன்னியரும்‌, மணமானவரும்‌ உண்பர்‌ என்ற செய்தியும்‌ 


அஜி 


இவர்‌ பாடலில்‌ உண்டு. குரங்குகளுக்குத்‌ தின்பண்டம்‌ 
தருதலை இவர்‌, ்‌ 

“ குரங்கு அருந்து பண்ணியங்‌ கொடுப்போரும்‌”” 
என்று கூறியுள்ளனர்‌. 


நல்லச்சுதனார்‌ : முருகப்‌ பெருமானைப்‌ பாடியவருள்‌ 
இவரும்‌ ஒருவர்‌. இவரது பாடலில்‌ திருப்பரங்குன்‌ ற மகளிர்‌ 
செயல்கள்‌, ஆடவரும்‌ மகளிரும்‌ சுனைநீர்‌ ஆடல்‌, பன்மண 
முடன்‌ காற்று வரும்‌ சிறப்பு, குறமகளிர்‌ ஆடல்‌, இவர்‌ 
முருகனிடம்‌ வேண்டும்‌ வரம்‌ இன்னோரன்ன பிறவற்றை 
இவரது பாடலில்‌ காணலாம்‌. இவர்‌ இக்‌ நூற்பாடலின்‌ சில- 
வற்றிற்கு இசைவகுத்துள்ளமையின்‌, இவரது இசைப்‌- 
பயிற்சியை உணரலாம்‌. இவர்‌ முருகனை வேண்டிய வரம்‌ 
இன்னது என்பது கீழ்வரும்‌ அடிகளில்‌ காண்க. 
, “ நன்றமர்‌ ஆயமோ டொருங்குகின்‌ அடியுறை 
இன்றுபோல்‌ இயைகெனப்‌ பரவுதும்‌ 
ஒன்றார்த்‌ தேய்த்த செல்வநின்‌ தொழுதே.” 
நல்லழுசியார்‌ : இவர்‌ வையை மீதும்‌, முருகப்‌ பெரு- 
மான்‌ மீதும்‌ பாடிய புலவர்களுள்‌ ஒருவர்‌. இவரது பாடலில்‌ 
மதுரை வளம்‌, வைகையின்‌ கரை, துறை, நீர்‌ விளையாட்டு 
முதலியன சிறப்பிக்கப்பட்டுள்ளன திருப்பரங்குன்‌ ற வாழ்வு 
விண்ணுலக வாழ்வினும்‌ சிறந்தது என்பதையும்‌ இவர்‌ தம்‌ 
பாட்டில்‌ கூறியுள்ளனர்‌. இதனை, 
்‌ மாலை மாலை அடியுறை இயைகர்‌ 
மேலோர்‌ உறையுளும்‌ வேண்டுரர்‌ யா அர்‌ ”” 
என்ற அடிகளில்‌ காணலாம்‌. 
நல்லெழுணியார்‌ : இவர்‌ திருமாலைப்‌ பாடியவர்‌. இவர்‌ 
திருமால்‌ திருவுருவைப்‌ பலபடி பாராட்டிப்‌ புகழ்ந்துள்ளார்‌. 
ஐம்பெரும்‌ பூதங்களும்‌ திருமாலே என்பதனைப்‌ பின்வரும்‌ 
அடிகளால்‌ அறியலாம்‌. 
££ ஒன்றனில்‌ போற்றிய விசும்பும்‌ நீயே 
இரண்டின்‌ உணரும்‌ வளியும்‌ நீயே 
மூன்றில்‌ உணரும்‌ தீயும்‌ நீயே 
கான்கன்‌ உணரும்‌ நீரும்‌ நீயே 
ஐந்துடன்‌ முற்றிய நிலனும்‌ நீயே 9 


84 எட்டுத்‌ தொகை 


நல்வழுதியார்‌ : இவர்‌ வைகையைப்‌ பாடியவருள்‌ 
ஒருவர்‌. வைகை சையமலையிலிருந்து பொருள்களை அடித்து 
வருகிறது .என்றும்‌, மதுரையின்‌ மதிலில்‌ மோதுகிறது என்‌- 
றும்‌ கூறியுள்ளனர்‌. நீர்‌ விளையாட்டின்‌ வகை, நீர்‌ விளையாட 
* மக்கள்‌ ஊர்திகளில்‌ வருதல்‌ இவற்றையும்‌ தம்‌ பாடலில்‌ 
குறித்துள்ளனர்‌. மகளிர்‌ அலங்காரம்‌ செய்து கொள்ளுதலை 
இப்புலவர்‌, ்‌ - 
££ நின்‌ அவிர்‌ ஒளிஇழை வேயு வோரும்‌ 
புகைகெழு சாந்தம்‌ பூசு வோரும்‌ 
கார்கொள்‌ கூந்தல்‌ கதுப்பமைப்‌ போரும்‌ 
வேர்பிணி பன்மலர்‌ வேயு வோரும்‌ 
புட்டகம்‌ பொருந்துவ புனேகு வோரும்‌ ?” 


என்று பாடுதல்‌ காண்க. 


மையோடக்‌ கோவனார்‌ : இவர்‌ வையைக்குரிய பாடலைப்‌ 
பாடியவருள்‌ ஒருவர்‌, வைகைப்‌ பெருக்கிற்குப்‌ பாண்டியன்‌ 
படைப்பெருக்கை உவமையாகக்‌ கூறி உள்ளனர்‌. இதனால்‌ 
இவரது அரசப்பற்றுத்‌ தெரிகிறது. மேலும்‌, திருமருத 
முன்றுறைச்‌ சிறப்பு, நீர்‌ விளயாட்டு முதலிய குறிப்புக்‌ 
களையும்‌ இவரது பாட்டில்க ஈணலாம்‌. வைகையின்‌ வெள்ளப்‌ 
பெருக்குச்‌ சென்‌ ற நிலைக்கு உவமை கூறும்போது, 
££ ஆடல்‌ அறியா அரிவை போலவும்‌ 
ஊடல்‌ அறியர உவகையள்‌ போலவும்‌ 
வேண்டுவழி நடந்து ?? 


என்று கூறியுள்ளார்‌ இப்புலவர்‌. 


இத்தகைய நூலுக்கு உரை கண்டவர்‌ பரிமேலழகர்‌. 
இந்‌ நூலின்‌ 22, 24 ஆவது பாடல்கள்‌ தொல்காப்பியச்‌ செய்யு 
ளியல்‌ உரையில்‌ காணப்படுபவை. ஒன்று திருமாலையும்‌, 
மற்றொன்று மதுரையையும்‌ பற்றியன. திருமால்‌ பற்றிய 
பாடலில்‌, சிவபெருமான்‌ தன்னைப்‌ பணிபவரைப்‌ பெற்றவனே 
அன்றிப்‌ பிறரைப்‌ பணியும்‌ தன்மையன்‌ அல்லன்‌ என்பதை 
௩ன்கு தெளிவுற ££ பணிவில்‌ சீர்ச்‌ செல்விடைப்‌ பாகன்‌ ?' 
என்று கூறியிருப்பது காணத்தக்கது. வையை பற்றிய 
பாடலில்‌ வைகையில்‌ நீராடியவர்‌ யார்‌ யார்‌ என்பதை, 


“ தற்றாறாம்‌ கல்லா தவரும்‌ கயவரும்‌ பெற்றாறாம்‌ 
பெற்றால்‌ பிழையாத பெண்டிரும்‌ பொன்தேரான்‌ தானும்‌ 97 
என்ற அடிகள்‌ தெரிவிக்கின்‌ றன. 
புறத்திரட்டு நூலில்‌ சில பாடல்கள்‌ காணப்‌ 
படுகின்‌ றன. அவை பரிபாடல்‌ பாட்டின்‌ உறுப்புக்கள்‌ எனக்‌ 
கருதப்படுகின்‌ றன. அவை அனைத்தும்‌ மதுரையின்‌ 
மாண்பை விளக்குவன : 
அவற்றுள்‌ இரண்டு, 
“ உலகம்‌ ஒருநிறையாத்‌ தானோ நிறையாப்‌ 
புலவர்‌ புலக்கோலால்‌ தூக்க உலகனைத்தும்‌ 
தான்வாட வாடாத்‌ தன்மைத்தே தென்னவன்‌ 
நான்மாடக்‌ கூடல்‌ நகர்‌.” 
ஈஈவாரைக்‌ கொண்டாடி ஏற்பாரைப்‌ பார்த்துவக்க 
வேய்மாடக்‌ கூடலும்‌ செவ்வேள்‌ பரங்குன்றும்‌ 
வாழ்வாரே வாழ்வார்‌ எனப்படுவார்‌ மற்றையார்‌ 
போவாரார்‌ புத்தேள்‌ உலகு.” 
என்பன. 
்‌ கலித்தொகை 
இந்நூல்‌ சங்கம்‌ மருவிய எட்டுத்‌ தொகையில்‌ ஆறாவது. 
இஃது அகப்பொருள்‌ தழுவிய நூல்‌. முற்றிலும்‌ கலிப்பாட்டி- 
னால்‌ ஆனது. இந்‌ நூலைத்‌ தொகுத்துக்‌ கொடுத்த அறிஞர்‌ 
கல்லந்துவனார்‌. கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடலைப்‌ பாடியவரும்‌ 
இவரே, இவர்‌ மதுரையில்‌ வாழ்ந்தவர்‌. இவர்‌ தொகுத்தார்‌ 
என்பதை, 
நாடும்‌ பொருள்சான்ற நல்லந்துவன்‌ ஆசான்‌ 
சூடுபிறைச்‌ சொக்கன்‌ துணைப்புலவோர்‌-— தேடுவார்‌ 
கூட்டுணவே வாழ்த்தோடு கொங்காம்‌ கலையினையே 
கூட்டினான்‌ ஞாலத்‌ தோர்க்கு.”” 
என்ற பாடலைக்‌ காண்க. நச்சினார்க்கினியரும்‌, “* ஆசிரியர்‌ 
௩ல்லந்‌ துவனார்‌ கோத்தார்‌ ”? என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 
இந்நூல்‌, புலவர்‌ பெருமக்களால்‌ பெரிதும்‌ பாராட்டப்‌- 
பட்டுள்ள து. ்‌ 
₹ திருத்தகு மாமுனி சிற்தா மணிகம்பன்‌ 
விருத்தக்‌ சுவிவளமும்‌ வேண்டேம்‌-— திறுக்குறளோ ) 
கொய்குவேள்‌ மாக்கதையோ கொள்ளேம்‌ நனிஆர்வேம்‌ 
பொங்குகலி இன்பப்‌ பொருள்‌.” 


86 எட்டுத்‌ தொகை 


ஈ பொங்குகலி இன்பம்‌ பொருள்‌ ? என்ற உணர்ச்சி 
மிக பாடியதை ஓர்க. “கற்றறிந்தார்‌ ஏத்தும்‌ கலியோடுூ,? 
என்ற அடைச்சிறப்பினை யும்‌ காண்க. 


ஓடு என்பது மூன்றாம்‌ வேற்றுமை உருபு. இவ்‌ உருபு 
எதனோடு சார்த்தி வழங்கப்படுகிறதோ; அது தனிச்‌ சிறப்‌ 
புடையது. இது தொல்காப்பியர்‌ கருத்து. இதனை “££ ஒருவினை 
ஒடுச்சொல்‌ உயர்பின்‌ வழித்தே?? என்னும்‌ நூல்பா 
கொண்டு தெளிக. 


இத்தகைய பெருமைக்குரிய நூலின்‌ கடவுள்‌ வாழ்த்து 
இறைவன்‌ ஆடிய கொடுகட்டி, பண்டரங்கம்‌, காபாலம்‌ 
ஆகிய கூத்துக்கள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. அவை எதுபோது 
ஆடப்பட்டன என்பதையும்‌, உலகம்‌ அனைத்தும்‌ அழிந்த 
போது உமையம்மையும்‌ இறைவனும்‌ மட்டுமே எஞ்சி 
நிற்பர்‌ என்பதையும்‌ அறியலாம்‌. முதலாவதாகிய பாலைக்‌ 
கலியில்‌ முப்பத்தைந்து பாடல்கள்‌ உள. பொருளைத்‌ 
தேடுதற்குரிய காரணம்‌ இன்னது என்பதும்‌, பாலையின்‌ 
இயல்பும்‌, தலைவி பிரிந்த போது ஆற்றி இருத்தலையும்‌, 
பாலையின்‌-வெம்மைக்குக்‌ கொடுங்‌ கோன்மையின்‌ வெம்மை- 
யும்‌, 'தலைவன்‌ .பின்‌ தலைவி சென்றதும்‌ தக்கதே ஆகும்‌ 
என்பதற்குக்‌ காட்டப்பட்ட உவமைகளும்‌, கடன்‌ வாங்குங்‌- 
கால்‌ உளதாகும்‌ இயல்பும்‌, கொடுக்குங்கால்‌ உளதாகும்‌ 
இயல்பும்‌, மற்றும்‌ பலவும்‌ அழகுறப்‌ பாடப்பட்டுள்ளன 
பொருளின்‌ சிறப்பு. ச 
“ தொலைவாகி இரந்தோர்க்‌ கொன்றீயாமை இளிவென 
மலையிறந்து செயல்சூழ்ம்த பொருள்‌.” 
உ இல்லென இரந்தோர்க்‌ கொன்றி யாமை இளிஎனக்‌ 
கல்‌இறந்து செயல்‌ சூழ்ந்த பொருள்‌.” 
எனக்‌ கூறப்பட்டது. 


பாலைக்கலியைப்‌ பாடியவர்‌ சேரமான்‌ பாலை பாடியபெருங்‌ 
கடுங்கோ ; சேரமன்னர்‌ மரபினர்‌ ; கொடையும்‌, வீரமும்‌, 
கல்வியும்‌ நிரம்பியவர்‌. இவரது பாடல்கள்‌ குறுந்தொகையில்‌ 
அகநானூற்றில்‌ உள்ளன. இவர்‌ அறநூல்‌, மரநூல்‌, 
விலங்குநூல்‌, இசை, ஓவியம்‌ ஆகியவற்றில்‌ வல்லுகர்‌ 
என்பது இவரது பாடலால்‌ தெரிகிறது. 


எட்டுத்‌ தொகை 87 


இரண்டாவதாகிய குறிஞ்சிக்கலியினைப்‌ பாடியவர்‌ கபிலர்‌. 
முத்தமிழ்க்‌ கபிலர்‌ என்றும்‌ கூறுவர்‌, இதில்‌ இருபத்‌” 
தொன்பது பாக்கள்‌ உள. தலைவன்‌ தலைவிபால்‌ வைத்த 
காதலால்‌ இரவில்‌ வருவதும்‌, அவ்விரவோ வல்விலங்குகள்‌ 
உலவும்‌ இடமாதலின்‌, வாரற்க என்று தோழி தலைவனிடம்‌ 
கூறும்‌ பகுதியும்‌, ஓர்‌ இளைஞன்‌ நீர்‌ கேட்பவன்‌ போலவந்து 
இளையவளை க்‌ கண்டு நீர்‌ பருகும்‌ நிலையில்‌ அவள்‌ மீது 
கண்ணோட்டம்‌ புரிந்ததும்‌ இவை போன்ற செய்திகள்‌ 
இதன்‌ கண்‌ உள. 

“ அஞ்சலோம்‌ பென்றாரைப்‌ பொய்த்தற்‌ குரியனோ 

குன்றகல்‌ நன்மாடன்‌ வாய்மையில்‌ பொய்தோன் றின்‌ 

தங்களூள்‌ தீத்தோன்றி அற்று.” 
என்பது குறிஞ்சியில்‌ கண்ட அடிகள்‌. 


மூன்றாவதாகிய மருதக்கலியில்‌ முப்பத்தைந்து பாடல்‌ 
கள்‌ உள்ளன. இதில்‌ தலைவன்‌ தலைவியைத்‌ துறந்து 
பரத்தையர்பால்‌ ஒழுகலும்‌; அதனால்‌ தலைவி ஊடல்‌ 
கொள்ளுதலும்‌, அவளுடலைத்‌ தீர்க்க அவன்‌ விருந்தினரை 
அழைத்து வருதலும்‌, தலைவி தலைவனிடம்‌ தன்‌ புதல்வனை- 
யும்‌ தொடாமல்‌ பரத்தையர்‌ இல்லமே செல்க எனக்‌ 
கூறுதலும்‌ போன்ற செய்திகளைப்‌ படித்துச்‌ சுவைக்கலாம்‌. 
£ பூங்கண்‌ புதல்வனைப்‌ பொய்பல பாராட்டி 
நீங்காய்‌ இகவாய்‌ நெடுங்கடை நில்லாதி 
ஆங்கே அவர்வயின்‌ சென்றி அணிசிதைப்பான்‌ 
ஈங்கெம்‌ புதல்வனைத்‌ தந்து.” 
்‌ இப்பகுதியினைப்‌ பாடியவர்‌ மருதன்‌ இளநாகனார்‌. இவர்‌ 
மதுரை ஊரினர்‌ ; இறையனார்‌ களவியலுக்கு உரை வஞ்த 
தவர்களுள்‌ ஒருவர்‌. சைவசமயத்தவர்‌. இவரது பாடல்கள்‌ 
சங்க நூல்களில்‌ உண்டு. இவருக்கு நல்லந்துவனாரிடத்தில்‌ 
பெருமதிப்புண்டு. குழந்தைகட்கு ஜம்படைத்தாலியே 
அன்றி, இறைவனது ஆன்‌ இலச்சினை அணிதலும்‌ உண்டு 
என்பதை உணர்த்தியவர்‌. 1 
நான்காவதாகிய முல்லைக்கலி 
யாக்களைக்‌ கொண்டது. இதன்கண்‌ பலவகையான்‌ எருது- 
களைப்‌ பற்றியும்‌; ஏறுதழுவும்‌ இயல்புகளைப்பற்றியும்‌, ஏறு 


88 எட்டுத்‌ தொகை 


தழுவும்‌ வீர ஆயர்களையே ஆயமகள்‌ மணக்க விரும்புவஸ்‌ 
என்பது பற்றியும்‌ கூறிஇருப்பதைக்‌ காணலாம்‌. எவன்‌ 
ஏற்றின்‌ கொம்புக்கு அஞ்சுகின்றானோ, அவனை ஆய்மகள்‌ 
மறுபிறப்பிலும்‌ புல்லாள்‌ என்பதை நாம்‌ இதன்‌ வழி காண்‌ 
கிறோம்‌. 
“£ கொல்லேற்றுக்‌ கோடஞ்சுவானை மறுமையும்‌ 
புல்லாளே ஆய மகள்‌ ?” 
என்ற அடிகளைக்‌ காண்க. 


இப்‌ பகுதியைப்‌ பாடியவர்‌ உருத்திரன்‌ என்பவர்‌. இவர்‌ 
சோழன்‌ உருத்திரன்‌ என்றும்‌ கருதப்படுபவர்‌. 

ஐந்தாவதாகிய நெய்தற்கலி, முப்பத்து மூன்று பாடல்‌- 
களைக்‌ கொண்டது. இதன்கண்‌ பாடப்‌ பட்டுள்ள மாலைக்‌ 
கால வர்ணனைகள்‌ சுவை தருவனவாகும்‌. ஆற்றுதல்‌, 
போற்றுதல்‌, பண்பு, அன்பு, அறிவு, செறிவு, நிறைவு, 
முறை, பொறை ஆகிய இப்‌ பண்புகள்‌ இன்ன இன்ன 
தன்மையன என்று விளக்கி இருப்பவை என்றும்‌ மறக்க 
ஒண்ணாக்‌ கருத்துக்களாகும்‌. 

££ ஆற்றுதல்‌ என்பது அலந்தவர்க்கு உதவுதல்‌ 

போற்றுதல்‌ என்பது புணர்ந்தாரைப்‌ பிரியாமை 

பண்பெனப்‌ படுவது பாடறிந்து ஒழுகுதல்‌ 

அன்பெனப்‌ படுவது பேதையார்ச்‌ சொல்கோன்றல்‌ 

செறிவெனப்‌ படுவது மறைபிறர்‌ அறியாமை 

முறைஎனப்‌ படுவது கண்ணேடாது உயிர்வவ்வல்‌ 

பொறை எனப்படுவது போற்றாரைப்‌ பொறுத்தல்‌ ?? 
என்ற அடிகளைக்‌ காண்க. 

இப்‌ பகுதியினைப்‌ பாடியவர்‌ நல்லந்துவனார்‌. இவரை 
ஆசிரியர்‌ நல்லந்துவனார்‌ என்றும்‌ கூறுவர்‌. இவரது 
பாடல்கள்‌ சங்க நூற்களிலும்‌ உண்டு. 


அகநானூறு 
இந்நூல்‌ நெடுந்தொகை என்றும்‌ கூறப்பெறும்‌. எட்டுத்‌ 
தொகை நூல்களுள்‌ ஐந்து அக ஒழுக்கத்தைப்‌ பற்றிக்‌ கூறி 
னாலும்‌, அக ஒழுக்கப்‌ பெயராலேயே இந்நூல்‌ வழங்கம்‌ 


எட்டுத்‌ தொகை £5 


பெற்றது; இதன்‌ சிறப்பை உணர்த்தும்‌ என்றும்‌ கூறலாம்‌.. 
இந்‌ நூலுக்குப்‌ பதவுரையோ, பொழிப்புரையோ பண்டை 
நாளில்‌ இல்லை. ஆனால்‌, பழைய குறிப்புரை மட்டும்‌ உண்டு. 
இப்‌ பழைய குறிப்புரை கொண்டு இந்நூலின்‌ சுவையினை 
முற்றிலும்‌ உணர இயலாது. இந்நிலையில்‌ இதுபோது இக்‌ 
நூலுக்கு முழுவுரை வந்துளது. இஃது எட்டுத்‌ தொகை-- 
யில்‌ ஏழாவது. ம்‌ 


இந்நூலுக்குப்‌ பாரதம்‌ பாடிய பெருந்தேவனார்‌ இயற்றிய 
கடவுள்‌ வாழ்த்துடன்‌, ஏனைய அகப்பொருள்‌ தழுவிய 
நானூறு அகவற்பாக்களுடன்‌ அமைந்துள்ளது. இந்நூலுள்‌ 
காணப்படும்‌ பாடல்கள்‌ ஏனைய அகப்பொருள்‌ பாடல்‌- 
களினும்‌ அடி, அளவில்‌ மிக்கு இருத்தலின்‌, இது நெடுந்‌ 
தொகை என்னும்‌ பெயரைப்‌ பெற்றது. இதில்‌ காணப்படும்‌ 
பாடல்கள்‌ பதின்‌ மூன்றடிச்‌ சிற்றெல்லையும்‌, முப்பத்‌ 
தொன்று பேரெல்லையும்‌ கொண்டுள்ளன. இந்நூலில்‌ 
காணப்படும்‌ பாடல்கள்‌ ஒருவரால்‌ பாடப்பெறாமல்‌ பலரால்‌ 
பாடப்பட்டவை. அங்ஙனம்‌ பாடிய புலவர்கள்‌ நூற்று 
நாற்பத்தைந்து பேர்‌ என்றாலும்‌, மூன்று பாடல்களின்‌ 
ஆசிரியர்‌ பெயர்கள்‌ அறிதற்கு இல்லை. 


இந்நூல்‌ களிற்றியானை நிரை (1-120 பாடல்கள்‌), 
மணிமிடைபவளம்‌ (121-300), நித்திலக்கோவை (301-400) 
என்ற முப்பிரிவினையுடையது. யானை போலக்‌ கம்பீரத்‌ 
தோற்றத்துடன்‌ இப்பகுதியில்‌ அடங்கிய நடையும்‌ பிற 
பாருளும்‌ காணப்படுதலின்‌ களிற்று யானை நிரை என்‌- 
றும்‌, இரத்தினமும்‌ பவழமும்‌ கலந்தாற்போலச்‌ சமமான 
நடையும்‌ பொருட்பொலிவும்‌ கொண்டு இப்பகுதி திகழ்‌- 
தலின்‌, மணிமிடை பவளம்‌ என்றும்‌, ஒரே வகையான 
முத்துக்களைக்‌ கோத்தாற்போல ஒரே நடையில்‌; பொருட்‌ 
பொலிவில்‌ இப்பகுதி விளங்கலின்‌, நித்திலக்‌ கோவை! 
என்றும்‌ பாகுபடுத்தப்பட்டது: பாலைக்கு இருநூறும்‌, 
குறிஞ்சிக்கு எண்பதும்‌, மருதம்‌, முல்லை, நெய்தல்‌ ஆகிய 
இவற்றிற்குத்‌ தனித்தனி நாற்பதும்‌ என்னும்‌ எண்ணிக்‌- 
கையில்‌ இந்நூல்‌ 400 பாடல்களைக்‌ கொண்டு திகழ்கிறது. 

இந்நூலைத்‌ தொகுத்து உதவும்படி கேட்டவன்‌ உக்கிரப்‌- 
பெருவழுதிப்‌ டியின்‌. இதனைத்‌ தொகுத்துக கொடுத்‌- 


90 எட்டுத்‌ தொகை 


தவர்‌ மதுரை உப்புரிகுடிகிழார்‌ உருத்திரசன்மர்‌ என்ப- 
வர்‌. இந்நூலைப்‌ பல புலவர்களும்‌, உரையாசிரியர்களும்‌ 
எடுத்து ஆண்டுள்ளனர்‌. இந்நூல்‌ வழி மக்கள்‌ இயல்பு, 
வழக்கு; நாகரிகம்‌, . திருமணமுறை, அர்சர்‌ மாண்பு, 
கொடை, வீரம்‌, நீதி, நாடு, வள்ளல்கள்‌ சிறப்பு, புலவர்கள்‌ 
மேன்மை போன்ற பல செய்திகளை உணரலாம்‌. அக்காலத்‌- 
துக்‌ காதல்‌ மாண்பை, 
ஈயரக்கைக்கு, உயிர்‌ இடத்து அன்ன நட்பின்‌ அவ்வுயிர்‌ 

வாழ்தல்‌ அன்ன காதல்‌ 

சாதல்‌ அன்ன பிரிவரி யோளே.”” 
என்ற - அடிகளில்‌ காண்க. இத்துடன்‌ இன்றிக்‌ காதலர்‌- 
களின்‌ இணைபிரியா நிலைக்கு உவமை காட்டுகையில்‌ “ இரு- 
தலைப்‌ புள்ளின்‌ ஓருயிர்‌ அம்மே ”” என்றுகூறி இருப்பதையும்‌ 
காணலாம்‌. பண்டைக்‌ காலத்‌ திருமண முறையினைக்‌ 
கீழ்வரும்‌ அடிகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம்‌. 

“ உழுந்து தலைப்பெய்த கொழுங்களி மிதவை 

பெருஞ்சோற்று அமலை நிற்ப நிரைகால்‌ 

தண்பெரும்‌ பந்தர்த்‌ தருமணல்‌ கொமிரி 

மனைவிளக்‌ குறுத்து மாலை தொடரிக்‌ 

கனைஇருள்‌ அகன்ற கவின்பெறு காலைக்‌ 

கோள்கால்‌ நீங்கிய கொடுவெண்‌ திங்கள்‌ 

கேடில்‌ விழுப்புகழ்‌ மாடலை வந்தென 

உச்சிக்‌ குடத்தர்‌ புத்தகல்‌ மண்டையா 

பொதுசெய்‌ கம்பலை முதுசெம்‌ பெண்டிர்‌ 

முன்னவும்‌ பின்னவும்‌ முறைமுறை தரத்தரப்‌ 

புதல்வன்‌ பயந்த திதலை௮வ்‌ வயிற்று 

வால்‌இழை மகளிர்‌ நால்வர்‌ கூடிக்‌ 

கற்பினில்‌ வழா௮ ஈற்பல உதவிப்‌ 

பெற்றோர்‌ பெட்கும்‌ பிணையை ஆகென 

நீரொடு சொரிந்த ஈர்‌இதழ்‌ அலரி 

பல்லிருங்‌ கதுப்பின்‌ நெல்லொடு தயங்க 

வதுவை நன்மணம்‌.” 
வர்ணனைகள்‌ மிகுதியாக உள்ளன. அவற்‌ 
பெருகும்‌. என்றாலும்‌ இரண்டொன்றை 


காண்போமாக. 


இய 
றினை வி 


மட்டும்‌ ஈ 


| 
ச்‌ 
ஸ்‌ 


எட்டுத்‌ தொகை 91 


இதில்‌ "கூறப்பட்டுள்ள இயற்கை நிகழ்ச்சிகளும்‌, 
மக்கள்‌ இயல்புகளும்‌ படிக்கச்‌ சுவை பயப்பன ஆகும்‌. 
உயிர்‌ இனங்களின்‌ செயல்களும்‌, மலை, காடு, மருதம்‌, 
கடற்கரை, பாலை இவற்றின்‌ வர்ணனைகளும்‌ இன்பம்‌ ஊட்டு- 
வனவாகும்‌. தினைப்புனம்‌ காக்கும்‌ பெண்‌, குறிஞ்சி இசை 
பாடத்‌ தினை யுண்ணவந்த யானை, உண்ணுதலை விடுத்து 
அப்படியே நின்றுவிடும்‌. இதனைக்‌ “ குறிஞ்சி பாடக்‌ குரலும்‌ 
கொள்ளாது நிலையினும்‌ பெயராது மதகளிறு உறங்கும்‌?” 
என்னும்‌ அடியில்‌ காணலாம்‌. சகுனம்‌ பார்க்கும்‌ 
இயல்பு விலங்குகளிடமும்‌ இருக்கிறது. பன்றி ஒன்று 
தினையுண்ணப்‌ புறப்பட்டபோது, பல்லி ஒலித்தது. அதைக்‌ 
கேட்ட பன்றி மெல்லத்‌ தினைப்‌ புனம்‌ குறுகியது என்பதை 
“ படுவாய்ப்‌ பல்லிப்‌ பாடு ஓர்த்துக்‌ குறுகும்‌ புருவைப்‌ 
பன்றி?” என்பதைக்‌ காண்க. குரங்குகள்‌ குறும்புள்ளவை. 
ஒரு குரங்கு பலாப்‌ பழத்தைக்‌ கண்டது. அதனையே தெப்ப- 
மாகக்‌ கொண்டு அருவி வழியைக்‌ கடந்து அடுத்த ஊரை , 
அடைந்தது. ்‌ 


வரலாற்றுக்‌ குறிப்புக்களும்‌ இதன்கண்‌ உள்ளன. 
யவனர்‌ தந்த வினைமாண்‌ நன்கலம்‌, பொன்னொடு வந்து 
கறியொடு பெயரும்‌ ?? என்னும்‌ அடியில்‌ உள்ள யவனர்‌ 
என்பார்‌ கிரேக்கரும்‌ ரோமரும்‌ ஆவர்‌. இவர்கள்‌ ஈமது 
நாட்டு மிளகைப்‌ பொன்‌ கொடுத்துப்‌ பெற்றுப்‌ போயினர்‌ 
என்பது வரலாறு. இதுவே இவ்வடிகளில்‌ குறிக்கப்படுவது. 
நவநந்தர்கள்‌ என்பார்‌ தமது பெரு நிதியைக்‌ கங்கை 
யாற்றில்‌ மறைத்து வைத்த செய்தியை இந்நூலில்‌ வரும்‌ 
“பல்‌ புகழ்‌ நிறைந்த வெல்போர்‌ நந்தர்‌, சீர்மிகு பாடலிக்‌ 
குழீஇக்‌ கங்கை நீர்‌. முதல்‌ கரந்த நிதியம்‌ கொல்லோ 
என்ற அடிகளால்‌ உணரலாம்‌. மெளரியரைத தமிழ்‌ மன்னர்‌ 
வெற்றி கொண்டது பற்றிய செய்தியை, 
“£ இதம்முனை சிதைத்த ஞான்றை மோகூர்‌ 

பணியா மையின்‌ பகைதலை வந்த 

மாகெழு தானை வம்ப மோரியர்‌ 

புனைதேர்‌ நேமி உருளிய குறைத்த 2 


என்ற அடிகளில்‌ காண்க. 


92 எட்டுத்‌ தொகை 
குழந்தையின்‌ வர்ணனையை இத்தொகை நூல்‌, 


££ நரயுடை முதுநீர்க்‌ கலித்த தாமரைத்‌ 
தாதின்‌ அல்லி அயல்‌இதழ்‌ புரையும்‌ 
மாசில்‌ அங்கை மணிமருள்‌ அவ்வாய்‌ 
நாவொடு நவிலா நகைபடு தீஞ்சொல்‌ 
யாவரும்‌ விழையும்‌ பொலந்தொடிப்‌ புதல்வன்‌.” 


என்று கூறுகிறது. குழந்தைகளைச்‌ சிறப்பித்ததோடு 
இன்றிக்‌ குழந்தைப்‌ பேறே இம்மைப்‌ பயனையும்‌ மறுமைப்‌ 
பயனையும்‌ ஈயவல்லது என்பதை, 
“££ இம்மை உலகத்து இசையொடும்‌ விளங்கி 

மறுமை உலகமும்‌ மறுவின்றி எய்தும்‌ 

செறுநரும்‌ விழையும்‌ செயிர்தீர்‌ காட்சிச்‌ 

சிறுவராய்ப்‌ பயந்த செம்மலோர்‌ எனப்‌ 

பல்லோர்‌ கூறிய பழமொழி.” 


என்ற அடிகளில்‌ தெரியலாம்‌. சூளைமீது புகைபடிந்துள்‌- 
ளது, அதற்கு உவமை காட்டுகையில்‌, மலை மீது மேகம்‌ 
சூழ்ந்திருப்பது போன்‌ றதெனக்‌ கூறிய உவமை சுவை பயப்‌- . 
பதாக உளது, செவ்வானத்‌ தோற்றத்தை உவமையால்‌ - 
விளக்கும்‌ போது “இரு பொருள்‌ தெய்வத்‌ துருவுடன்‌ 
இயைந்த தோற்றம்‌ போல?” என்று கூறப்பட்டுள்ளது. 
இருபெருந்‌ தெய்வம்‌ அம்மை யப்பர்‌ ஆவர்‌. அரன்‌ அரி- 
வடிவம்‌ எனினும்‌ ஆம்‌. 

பாலைநில மக்கள்‌ வழியில்‌ போவாரை வருத்துவர்‌. 
அங்ஙனம்‌ வருத்த அம்பு விடுப்பர்‌. அதுபோது அம்பு 
சிதையினும்‌ சிதையும்‌. அந்நிலையில்‌ அந்நிலவாசிகள்‌ 
அம்பு சிதைந்ததற்கு வருந்துவரே அன்றி, இறந்தவர்கட்கு 
இரங்கார்‌. இதனை இக்நூல்‌, 

சென்றோர்‌ செல்புறத்து இரங்கரர்‌ 
கொன்றோர்‌ கோல்கழிபு இரங்கும்‌ அதர” 

என்கிறது. இதன்‌ வழி பாலைமக்களின்‌ இரக்கம்‌ இன்மை 
யைக்‌ கூறியவாரும்‌. ௩ம்‌ தமிழ்காடு பொன்வளம்‌ மிகுதியும்‌ 
பெற்றிருந்தது. சுரங்கங்கள்‌ பல இருந்தன. இது “ நன்னன்‌ 


எட்டுத்‌ தொகை 93 


விண்பொரு நெடுவரைக்காவாஅன்‌ பொன்படு மருங்கு ?? 
என்று இந்நூலில்‌ வரும்‌ அடி ஈன்கு உணர்த்து- 
கின்றன. இங்ஙனம்‌ பல குறிப்புக்களை . இந்நூலில்‌ 
பரக்கக்‌ காணலாம்‌. இந்நூலில்‌ பெண்பாற்‌ புலவர்களும்‌ 
இடம்‌ பெற்றுள்ளனர்‌. 


புறநானூறு 

புறநானூறு எட்டுத்தொகை நூல்களுள்‌ இறுதியான து. 
புறப்பொருள்‌ கருத்துடைய பாடல்களைக்‌ கொண்டது. 
பாரதம்‌ பாடிய பெருந்தேவனாரது கடவுள்‌ வாழ்த்து 
உள்பட நானூறு அகவல்‌ பாக்களைக்‌ கொண்ட நூல்‌ இது. 
ஆனால்‌, 267, 268 ஆம்‌ எண்ணுள்ள பாக்கள்‌ கிடைத்தில. 
இதில்‌ அரசர்களும்‌, துறவிகளும்‌, ஆண்பால்‌, பெண்பால்‌ 
புலவர்களும்‌ பாடிய பாடல்கள்‌ உண்டு. இது தமிழ்‌ 
நாடு, தமிழ்‌ மக்களின்‌ பண்டைய நிலை, சிறந்த நாகரிகம்‌ 
முதலானவற்றை. உணர்த்தும்‌ தலைசிறந்த நூல்‌. முடி- 
யுடை மூவேந்தர்கள்‌ குறுநில மன்னர்களின்‌ வீரத்தையும்‌, 
ஈரத்தையும்‌, கடை எழுவள்ளல்கள்‌, மற்றும்‌ வீரர்கள்‌, குடி- 
மக்கள்‌ இவர்களின்‌ கொடை மாண்புகளையும்‌, சில புலவர்‌ 
வரலாற்றுக்‌ குறிப்புக்களையும்‌, அரிய. பெரிய நீதிகளையும்‌ 
அறிவித்தலின்‌ இது தலைசிறந்தது. அரிய பல குறிப்புக்களை 
இதன்கண்‌ காணலாம்‌. இந்நூலை யார்‌ தொகுத்தனர்‌ ? 
தொகுக்கும்படி செய்தவர்‌ (பார்‌? என்பன போன்ற குறிப்‌- 
புக்கள்‌ தெரியவில்லை. இந்‌ நூலுக்கு நல்ல பொழிப்புரை 
பண்டைக்‌ காலத்திலேயே எழுதப்பட்டு உளது. ஆனால்‌, 
பிற்பகுதியில்‌ 269 முதல்‌. 400-வது பாடல்கட்குப்‌ பழைய 
உரை கிடைத்திலது. பாடல்களும்‌ சிதைந்து காணப்படு- 
கின்றன. இப்பகுதிகட்குரிய குறிப்புரைகளை டாகடர்‌ ஐயா 
அவர்கள்‌ எழுதியுள்ளனர்‌. 


இந்நூல்‌ புறம்‌, புறப்பாட்டு எனவும்‌ வழங்கப்பட்டது. 
இந்நூலில்‌ பாடியுள்ள புலவர்கள்‌ ஒரு குலத்தவா; ஓர இடத்‌- 
த்தவர்‌, ஒரு காலத்தவர்‌ அல்லர்‌. ஒவ்வொரு பாட்டின்‌ ஈற்றி- 
லும்‌ திணை, துறைகள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. மேலும்‌, அப்‌- 
பாடல்‌ யார்‌ மீது, யாரால்‌, எதுபோது பாடப்பட்டது என்ற 
குறிப்புக்களும்‌ ஒவ்வொரு பாட்டின்‌ இறுதியிலும்‌ உள. 
ஒரே புலவர்‌ ஒரே அரசனைப்‌ பாடிய பாடல அடுத்து 


94 எட்டுத்‌ தொகை . ்‌ 
அடுத்து வரும்போது, அவனை அவர்‌ பாடியது ? என்பது: 
மட்டும்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளது; மன்னனை ஒருமையிலும்‌, 
புலவரை மரியாதைப்‌ பன்மையிலும்‌ குறித்திருப்பது: 
கொண்டு புலவர்கட்கு இருந்த மாண்பு தெரிகிறது. ' 


இந்நூலின்‌ ஒரு பிரதியில்‌ அறநிலை என்ற பகுப்புக்‌ 
காணப்பட்டதால்‌, இது பொருள்‌ நிலை, இன்ப நிலை என்ற. 
பகுப்புடன்‌ திகழ்ந்திருக்க வேண்டுமென டாக்டர்‌ ஐயர்‌ 
கருதுகின்‌ றனர்‌. இந்நூல்‌ முற்காலப்‌ பிற்கால உரை ஆசிரி- 
யர்களால்‌ பெரிதும்‌ எடுத்தாளப்பட்டுள்ளது. 


இந்நூலின்‌ உரையாசிரியர்‌ யாவர்‌ என்பது தெரிதற்கு. 
இல்லை. இவர்‌ தமது நூலில்‌ சில மறுப்புரைகளையும்‌ எழுதி- 
யிருத்தலின்‌, இவருக்கு முன்பும்‌ இதற்கோர்‌ உரை இருக்க 
வேண்டும்‌ என்பது தெரிகிறது. இந்நூலுக்குப்‌ திணை, 
துறைக்‌ குறிப்புக்களுள்‌ சிலவற்றினை ௩ச்சினார்க்கினியர்‌ 
மறுத்திருத்தலின்‌ , இந்நூலின்‌ உரை ஆசிரியர்‌, ௩ச்சினார்க்‌- 
கினியருக்கும்‌ முற்பட்டவர்‌ போலும்‌ ! 


இந்நூலில்‌ அமைந்த உவமைகள்‌ சுவையும்‌ பொருத்த- 
மும்‌ உடையன. அரசனுக்கு உயிரும்‌, அருளுக்கு நீரும்‌, 
உபகாரிக்குப்‌ பாலையில்‌ இருந்த மரமும்‌, கள்மயக்கத்‌- 
திற்குத்‌ தேள்‌ கடுப்பும்‌, மெல்லிய உடைக்குப்‌ பாம்புத்‌- 
தோலும்‌, ௩ண்பர்கட்குக்‌ கண்ணும்‌, முயல்‌ கண்ணிற்கு நீர்க்‌ 
கொப்புளமும்‌, வறுமைத்‌ துயர்க்கு நரகத்துயரும்‌ கூறப்பட்‌- 
டுள்ளன, இந்‌ நூலால்‌ பல அரிய குறிப்புக்கள்‌ அறிய 
வருகின்றன. இடி வெள்ளை நிறத்தது, நிலத்திற்கும்‌ நீர்‌ 
முந்தியது, மழைத்துளி கடலில்வீழின்‌ முத்துண்டாகும்‌, 
தேவலோகத்திருந்து பூலோகத்திற்குக்‌ கரும்பு கொணரப்‌ 
பட்டது, உடைப்பை மீனால்‌ அடைத்தல்‌, காப்பாளர்‌ யாமம்‌ 
தோறும்‌ உலாவி ஊர்காத்தல்‌, தரும ஓடம்‌ விடுதல்‌, 
பெண்டிர்‌ நூல்‌ நூற்றல்‌, போர்க்குச்‌ செல்லும்போது குளத்‌- 
தில்‌ குளித்துச்‌ செல்லல்‌, போரில்‌ கண்இமை கொட்டியவர்‌ 
மீது போரிடாமை என்பனபோன்ற செய்திகளை அறிக்து 
கொள்ளலாம்‌. 


இறைவன்‌ அம்மை அப்பனாக விளங்குதலை ££ பெண்‌- 
ணொரு திறன்‌ ஆகின்று?” என்னும்‌ தொடர்‌ காட்டுகிறது” 


_ எட்டுத்‌ தொகை 95 


அம்மை அப்பனே எல்லா உயிர்க்கும்‌ காவல்‌ என்பதை 
“எல்லா உயிர்க்கும்‌ ஏமமாகிய தாழ்சடை பொலிந்த அருக்‌- 
தவத்தோன்‌”? என்னும்‌ தொடர்‌ காட்டுகின்‌ றது. 

பாரதப்‌ போர்‌ ௩டந்த காலத்தில்‌ பெருஞ்சோற்று: 
உதியம்‌ சேரலாதன்‌ பஞ்ச பாண்டவர்‌ சேனைக்கு உணவு 
அளித்து உதவினன்‌ என்பது, ££ அலங்குளைப்‌ புரவி ஐவ- 
ரொடும்‌ சினைஇ நிலந்தலைக்‌ கொண்ட பொலம்பூந்‌ தும்பை 
ஈர்ஜம்‌ பதின்மரும்‌ பொருதுகளத்‌ தொழியப்‌ பெருஞ்சோற்று: 
மிகுபதம்‌ வரையாது கொடுத்தோய்‌ ?? என்ற அடிகளால்‌ 
அறிய வருகின்றது. 

அறப்போர்‌ முறை அக்காலத்து இருந்தமை “ எம்மம்பு. 
கடிவிடுதும்‌ நும்‌அரண்‌ சேர்மின்‌?? என்று கூறி இருப்பது. 
கொண்டு தெளியலாம்‌. தானத்தில்‌ சிறந்தது அன்ன- 
தானம்‌ என்பதை, “ உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ கொடுத்‌- 


தோரே ?? என்ற அடியால்‌ அறியலாம்‌. புலவர்களால்‌. 


பாடப்பட்டவர்‌, வலவன்‌ ஏவா வான ஊர்தியில்‌ செல்வர்‌ 


என்பதும்‌ அறிய வருகிறது. இக்‌ காலத்தில்‌ சந்திர 


மண்டலம்வரை செல்வதைக்‌ கண்டு இறும்பூது எய்து- 


கிறோம்‌. இவ்வாறே புறநானூற்றுக்‌ காலத்தில்‌ இதுபோன்‌ ற 
மண்டலங்களுக்குச்‌ சென்று ஆய்ந்தனர்‌ என்பதை “* செஞ்‌- 
ஞாயிற்றுச்‌ செலவும்‌, அஞ்ஞாயிற்றுப்‌ பரிப்பும்‌, பரிப்புச்‌ 
சூழ்ந்த மண்டிலமும்‌, வளிதிருதரு திசையும்‌ வறிது நிலைஇய 
காயமும்‌ என்றிவை சென்றளந்‌ தறிந்தோர்‌,”” என்ற அடி- 


களில்‌ காண்க. 


அரசனது வெற்றிக்கு அறநெறியே முதன்மைத்து 


என்பது இதில்‌ அறியப்படும்‌ நீதி, பண்டைக்‌ காலத்தில்‌: 


கடலில்‌ கப்பலைச்‌ செலுத்திக்‌ காற்றையும்‌ அடக்கியவர்‌ ௩ம்‌ 
தமிழ்‌ வேந்தர்‌ என்பதை “ ௩ளியிரும்‌ முன்னீர்‌ காவாய்‌ 
ஒட்டி வளிதொழில்‌ ஆண்ட உரவோன்‌ ?? எனப்‌ பெருமிதத்‌- 
துடன்‌ இக்நூல்‌ பாடுகிறது. அக்காலத்து வள்ளல்கள்‌ 
புண்ணியம்‌ கிடைக்குமென்‌ ற நோக்குடன்‌ அறமது 
புரியாமல்‌, பிறர்‌ வறுமை தீர ஈந்து வந்தனர்‌. அக்கால வீர 
கன்‌ கொடை மயம்‌. படுதல்‌. அல்லால்‌, படையில்‌ 
படாது வாழ்ந்தனர்‌. 

கானூற்றில்‌ அமைந்த நீதிகள்‌ பற்பல, இதனைச்‌ 
14 ம்‌ மன்‌ ஈதல்‌ ?? என்றும்‌, * தீதும்‌ நன்றும்‌: 


26 பத்துப்‌ பாட்டு 


பிறர்தர வாரா ?? என்றும்‌, ““௩ல்லது செய்தல்‌ ஆற்றீர்‌ 
ஆயினும்‌ அல்லது செய்தல்‌ ஓம்புமின்‌ ? என்றும்‌, 
ஈஈயென இரத்தல்‌ இழிந்தன்று அதனின்‌ 
- ஈயென என்றல்‌ அதனினும்‌ இழிந்தன்று 
கொள்ளேனெக்‌ கொடுத்தல்‌ உயர்ந்தன்று அதன்‌எதிர்‌ 
கொள்ளேன்‌ என்றல்‌ அதனினும்‌ உயர்ந்தன்று ?” 
என்றும்‌ வந்‌ துள்ளனவற்றைக்‌ காண்க. 
இழிந்தன்று என்பதற்கு இழிந்தது என்பதும்‌, உயர்ந்‌- 


தன்று என்பதற்கு உயர்ந்தது என்பதும்‌ பொருளாம்‌. 
பெண்களின்‌ வீரவுரைகளும்‌ செயல்களும்‌ இந்நூலில்‌ 


தான்‌ காணப்படுகின்றன. “என்‌ மகன்‌ அறப்போர்‌ 
செய்யாது ஓடினான்‌ ஆயின்‌, அவனுக்குப்‌ பாலூட்டிய 
மார்பை அறுத்தெரிவேன்‌ ?? எனப்‌ போர்க்களம்‌ சென்று 


தன்‌ மகன்‌ எங்ஙனம்‌ இறந்தான்‌ என்பதை நேரில்‌ கண்டு 
மகிழ்ந்தாள்‌. ஒருத்தி தன்‌ குடிக்கு ஒருமகனே உள்ளான்‌ 
என்பதை உணர்ந்தும்‌, ஒருத்தி தன்‌ மகனைப்‌ போர்க்கு 
அனுப்பினாள்‌ என்பதை, 
₹ ஒருமகன்‌ அல்லது இல்லோள்‌ 
செருமுகம்‌ நோக்கிச்‌ செல்கென விடுமே.” 


என்று கூறிய வீரநிலையினை நோக்குக. இங்ஙனம்‌ எண்ணி- 
லாத பற்பல குறிப்புக்கள்‌ இந்‌ நூலில்‌ காணக்‌ கிடைக்‌- 
கின்றன. 


பத்துப்‌ பாட்டு 

(Pathuppattu) 
எட்டுத்‌ தொகை இன்ன என்று முன்னர்க்‌ கண்டோம்‌. 
இதுபோது பத்துப்பாட்டு இன்னது என்பதையும்‌ அறிதல்‌ 
வேண்டும்‌. எட்டுத்‌ தொகை நூற்களில்‌ பற்பல புலவர்‌- 
களால்‌ பற்பல சந்தர்ப்பங்களில்‌ பாடிய பாடல்கள்‌ இருக்கக்‌ 
கண்டோம்‌. ஆனால்‌, பத்துப்பாட்டு என்பது பத்துத்‌ தனித்‌- 
தனி நூல்களைக்‌ கொண்ட ஒரு தொகுப்பாகும்‌. பல அடிகள்‌ 
கொண்ட நீண்ட பாட்டுக்கள்‌ இதில்‌ உள. இந்நூலையும்‌ 
ஒருவர்‌ தொகுக்குமாறு கேட்க, ஒர்‌ அறிஞர்‌ தொகுத்துத்‌ 


[i 


பத்துப்‌ பாட்டு 97 


தந்திருக்கவேண்டும்‌. இன்றேல்‌ எவரேனும்‌ ஓர்‌ அறிஞர்‌ 
பெருமகனார்‌ தாமே தொகுத்திருக்க வேண்டும்‌. இந்நூல்‌ 
பொருட்கிசைந்த கற்பனைகளைக்‌ கொண்டது என்பது. 
“ பத்துப்பாட்‌ டாதிமனம்‌ பற்றினவர்‌ பற்றுவரோ 
எட்டுணையும்‌ பொருட்கிசையும்‌ இலக்கணமில்‌ கற்பனையே.” 


என வரும்‌ மனோன்மணிய அடிகளால்‌ தெரிகிறது. இனி 
இத்தொகுப்பு நூலில்‌ உள்ள பத்துப்‌ பாட்டுக்களைப்பற்றி 
அறிவோமாக. 


பத்துப்‌ பாட்டு என்னும்‌ இத்தொகுப்பு நூலில்‌ பத்து 
நூல்கள்‌ அமைந்துள்ளன. அவை திருமுருகாற்றுப்படை, 
பொரு௩ர்‌ ஆற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்‌ 
பாணாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரைக்காஞ்சி, நெடு- 
நல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு 


காடாம்‌ என்பன. 


இவ்வரிய தொகுப்பு நூலுக்கு உச்சிமேல்‌ புலவர்கொள்‌ 
ஈச்சினார்க்கினியர்‌ என்பார்‌ உரை எழுதியுள்ளனர்‌. இவ்‌- 
வுரையினால்‌, இவ்வுரைக்கு முன்பும்‌ மற்றுமோர்‌ உரை இருக்‌- 
திருக்க வேண்டும்‌ என்பது தெரிகிறது. 


இப்‌ பத்துப்‌ பாட்டு நூலில்‌ உள்ள பாடல்கள்‌ பாட்டு 
எனவும்‌, பா எனவும்‌ வழங்கப்பெறும்‌. ££ சான்றோர்‌ உரைத்த 
தண்டமிழ்த்‌ தெரியல்‌, ஒருபது பாட்டும்‌ ?” என்று நச்சினார்க்‌- 
கினியர்‌ உரைச்‌ சிறப்புப்‌ பாயிரத்தாலும்‌, பேராசிரியரைப்‌ 

பான்ற உரையாசிரியர்கள்‌ “££ பாட்டினும்‌, தொகையினும்‌ 

வருமாறு கண்டு கொள்க?” என்று குறிப்பிடுமிடத்தில்‌, 
பத்துப்‌ பாட்டினை முன்வைத்துக்‌ கூறுவதாலும்‌ ட மூத்தோர்‌. 
கள்‌ பாடியருள்‌ பத்துப்‌ பாட்டும்‌; எட்டுத்தொகையும்‌ 
என்று தமிழ்விடுதூது அடிகளாலும்‌, இந்நூலின்‌ சிறப்பை 
௩ன்கு உணரலாம்‌. 

இப்‌ பத்துப்‌ பாட்டுள்‌ முல்லைப்‌ பாட்டும்‌, குறிஞ்சிப்‌ 
பாட்டும்‌, பட்டினப்பாலையும்‌ அகத்திணைக்கு உரியன. ஏனைய 
ஏழும்‌ ப்றத க்கு உரியன. பத்துப்பாட்டில்‌ ஆற்றுப்‌ 
படையாக உள்ளவை ஜந்தாகும்‌. இனி ஒவ்வொரு பாட்‌- 
டைப்‌ பற்றியும்‌ சிறிது அறிவோமாக. 


வர 


98 பத்துப்‌ பாட்டு 


இருமுருகாற்றுப்படை : இதனைப்‌ பாடியவர்‌ மதுரைக்‌. 
கணக்காயனார்‌ _மகனார்‌ நக்கீரர்‌. ஆவார்‌. இது புலவர்‌ 
ஆற்றுப்படை எனவும்‌, முருகு எனவும்‌ கூறப்பெறும்‌, 
இதில்‌ 817 அடிகள்‌ உள்ளன. இஃது ஆசிரியப்‌ பாவால்‌ 
அமைந்தது. | ஆறு--படை என்னும்‌ இரு சொற்களால்‌ 
ஆன இத்தொடரின்‌ பொருள்‌ வழிப்படுத்தல்‌ என்பது. 
அதாவது வள்ளல்‌ ஒருவனைக்‌ கண்டு வேண்டிய 
பொருள்களைப்‌ பெற்றுவரும்‌ ஒருவன்‌, தான்‌ வரும்‌ வழியில்‌. - 
ஒரு வறுமையாளனைக்‌ கண்டு, அவனிடம்‌ தனக்குப்‌: 
பொருள்‌ ஈந்து வறுமையினைப்‌ போக்கிய வள்ளல்‌ இருக்கும்‌ 
இடத்தையும்‌, வள்ளலின்‌ பெருமையினையும்‌ கூறி அவ்‌- 
வறுமையாளனை வள்ளலிடம்‌ வழிப்படுத்துவதாகும்‌. ஈண்டு: 
முருகப்‌ பெருமானிடத்தில்‌ வழிப்படுத்தலின்‌ , முருகாற்றுப்‌. , 
படையாகி, முருகனது தகுதியின்‌ பொருட்டுத்‌ திரு என்னும்‌ 
அடைமொழி தந்து திருமுருகாற்றுப்படையாகி இப்‌: 
பெயரால்‌ இந்நூல்‌ வழங்கப்படுவதாயிற்று. ௩ச்சினார்க்‌- 
கினியர்‌ திருமுருகாற்றுப்படைக்கு விளக்கம்‌ தரும்போது, 
* வீடு பெறுதற்குச்‌ சமைந்தான்‌ ஓர்‌ இரவலனை, வீடு- 
பெற்றான்‌ ஒருவன்‌ முருகனிடத்தே ஆற்றுப்படுத்தது * 


என்று விளக்கியுள்ளார்‌. 


திருமுருகாற்றுப்படைக்கும்‌ ஏனைய ஆற்றுப்படைக்கும்‌' 
ஒரு வேறுபாடு உண்டு. பொதுவாக ஆற்றுப்படை நூல்கள்‌ 
யாரை ஆற்றுப்படுத்துகிறர்களோ, அவரது பெயரை 
இணைத்தே வழங்கப்பெறும்‌. ஆனால்‌, திருமுருகாற்றுப்படை; 
யாரிடத்தில்‌ ஆற்றுப்படுத்தப்பட்டதோ, அவரது பெயரைக்‌: 
சார்த்தியே வழங்கப்பட்டு வந்துள்ளது. ்‌ 


இந்நூல்‌ முருகப்பெருமானுக்குரிய ஆறுபடை வீடு- 
களைப்‌ பற்றியும்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்கிற து. அப்படைவீடுகள்‌ 
திருப்பரங்குன்‌ றம்‌, திருச்சீர்‌ அலைவாய்‌ (திருச்செந்தூர்‌); 
திருவாவினன்குடி (பழனியில்‌ உள்ள து), திருஏரகம்‌ (இதுவே 
சுவாமிமலை ), குன்றுதோறாடல்‌ (மலைகள்‌ பலவும்‌), பழு 
முதிர்ச்சோலை (இதுவே கல்‌அழகர்‌ கோவில்‌ மலை மேல்‌ 
இருப்பது), திருமுருகாற்றுப்படையில்‌ முருகன்‌ திருவடிவப்‌ 
பெருமை, அவன்‌ சூரன்‌ என்பவனைக்‌ கொன்றது, மதுரை- 
யின்‌ பெருமை, இயற்கைவளன்‌, ஆறுமுகங்களும்‌, பன்னி- 


ரண்டு கைகளும்‌ முருகனுக்கு இருக்கும்‌ காரணம்‌, முனிவர்‌- i 


பத்துப்‌ பாட்டு! 99 


களின்‌ ஒழுக்கம்‌, அந்தணர்கள்‌. வழிபடும்‌ முறை, முருகனது 
அணி, ஆடை முதலியன பற்றிய சிறப்பு, அவன்‌ 
வீற்றிருக்கும்‌ இடங்கள்‌, துதிக்கும்‌ முறை, அவனது 
அருளைப்பெறும்‌ வழி, தொண்டர்களின்‌ நற்பண்பு, பழமுதிர்‌ 
சோலையில்‌ , விழும்‌ அருவியின்‌ சிறப்பு, சூரரமகளிர்‌, 
ஆடுமகளிர்‌, பாடும்மகளிர்‌ இயல்பு முதலியன கூறப்‌ 
பட்டுள்ளன. மேலும்‌, முருகனது ஊர்தி மயில்மட்டும்‌ 
அன்று; யானையும்‌, ஆடும்‌ ஆகும்‌ என்பதும்‌, மயில்கொடி, 
சேவல்கொடி ஆகிய இரண்டும்‌ உண்டு என்பதும்‌ தெரிய 
வருகின்‌ றன. 


“£ திருவீற்‌ நிருந்த தீதுதீர்‌ நியமத்து 

மாடமலி மறுகில்‌ கூடல்‌ குடவயின்‌ 

இருஞ்சேற்‌ றகல்வயல்‌ விரிந்துவாய்‌ அவிழ்ந்த 

முள்தாள்‌ தாமரைத்‌ துஞ்சி வைகறைக்‌ 

கள்கமழ்‌ நெய்தல்‌ ஊதி எல்படத்‌ 

கண்போல்‌ மலர்ந்த காமரு சுனைமலர்‌ 

அஞ்சிறை வண்டின்‌ அரிக்கணம்‌ ஒலிக்கும்‌, குன்றும்‌”? 
என்பது திருமுருகாற்றுப்படையில்‌ கண்ட இயற்கை 


வர்ணனை. 


இந்நூலை எழுதிய புலவர்‌ நக்கீரர்‌. இவரது தந்தையார்‌ 
கணக்காயர்‌. ஆசிரியர்‌ ஊர்‌ மதுரை. ஆகவே, இவர்‌ 
மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரர்‌ எனப்பட்டார்‌. 
இவர்‌ இந்நூலே அன்றி நெடுகல்வாடை என்னும்‌ நூலையும்‌ 
பாடியவர்‌, இவர்‌ இயற்பெயர்‌ கீரர்‌ என்பது. நல்ல என்னும்‌ 
பாருள்‌ தரும்‌ ௩ என்னும்‌ அடைமொழியுடன்‌ இவர்‌ ௩க்கீரர்‌ 
எனப்பட்டார்‌, இறையனார்‌ களவியலுக்கு முதல்‌ முதல்‌ உரை 
கூறியவர்‌. இவர்‌ வடமொழியே சிறந்தது தமிழ்‌ தாழ்ந்தது 
என்று கூறிய குயக்கொண்டானைத்‌ தமிழ்ப்பாடல்‌ பாடி 
இறக்கச்‌ செய்து, பின்‌ பலர்வேண்ட, மீண்டும்‌ தமிழ்ப்‌ 
பாடலையே பாடி: உயிர்ப்பிக்கச்‌ செய்தனர்‌. இதனை 
“குயக்‌ கொண்டான்‌ ஆனந்தம்‌ சேர்க சுவாகா எனறும்‌, 
செந்தமிழே தீர்க சுவாகா”? என்றும்‌, முறையே பாடியுள்ளன 
வற்றைக்‌ காண்க. நக்கீரர்‌ காலடி கானூறு, ௮டி DILL 
என்பனவும்‌ பாடினர்‌ எனவும்‌ கூறுவா. 


100. பத்துப்‌ பாட்டு 


பொருநர்‌ ஆற்றுப்படை: _ இதனைப்‌ பாடியவர்‌ முடத்‌- 
தாமக்‌ கண்ணியார்‌. என்பவர்‌. இதில்‌ உள்ள அடிகள்‌ 248; 
இஃது ஆசிரியப்பாவால்‌ அமைந்தது. ஆனால்‌, இடை- 
யிடையே வஞ்சி அடிகளும்‌ உண்டு. பரிசில்‌ பெற்ற பொருகர்‌, 
பரிசில்‌ பெருத பொருகனை, இளஞ்சேட்சென்னியின்‌ மகனான 
கரிகாலனிடம்‌ ஆற்றுப்படுத்தியதாகும்‌. பொரு௩ன்‌ பொரு- 
நனை ஆற்றுப்படுத்தியதால்‌, இது பொருநர்‌ ஆற்றுப்படை 
எனப்பெயர்‌ பெற்றது. பொருகரில்‌ மூவகையுண்டு. அவர்‌- 
கள்‌ போர்க்களம்‌ பாடுவோர்‌, ஏர்க்களம்‌ பாடுவோர்‌, பரணி 
பாடுவோர்‌ எனப்படுவர்‌. அவர்களுள்‌ இங்குப்‌ போர்க்களம்‌ 
பாடும்‌ பொருகரைப்‌ பற்றியே கூறப்பட்டது. 


இந்நூலில்‌ காவிரியின்‌. சிறப்பினையும்‌, கரிகால்‌ பெரு- 
வளத்தான்‌ சேரர்களையும்‌ பாண்டியர்களையும்‌ வென்றதை- 
யும்‌, பொருகர்கன்‌ பொற்றாமரையினையும்‌ விறலியர்‌ பொன்‌ 
அரிமாலைகள்‌ பெறுதலையும்‌, பரிசிலர்கள்‌ யானை, தேர்‌ முத- 
லியன பெறுதலையும்‌, பொருகர்கன்‌ விழாக்கள்‌ நடக்கும்‌ 
இடங்களில்‌ கூடுவர்‌ என்பதையும்‌, பாலையாழின்‌ அமைப்‌- 
பினையும்‌, விறலின்‌ முடிமுதல்‌ அடிவரை வர்ணிக்கப்‌- 
பட்ட வர்ணனையையும்‌, கரிகாலன்‌ தன்மாட்டு வந்தவர்களை- 
யும்‌ உணவு அளித்து உபசரித்து உண்பிக்கும்‌ இயல்பினை- 
யும்‌ காணலாம்‌. 


₹ அறல்போல்‌ கூற்தல்‌ பிறைபோல்‌ திருநுதல்‌ 
கொல்வில்‌ புருவத்துக்‌ கொழுங்கடை மழைக்கண்‌ 
இலவிதழ்‌ புரையும்‌ இன்மொழித்‌ துவர்வாய்‌ 
பலவுது முத்தின்‌ பழிதீர்‌ வெண்பல்‌ 
மயிர்குறை கருவி மாண்கடை அன்ன 
பூங்குழை ஊசல்‌ பொறைசால்‌ காதின்‌ 
நாண்‌அடச்‌ சாய்ந்த நலம்கிளர்‌ எருத்தின்‌ 
ஆடமைப்‌ பணைத்தோள்‌ அரிமயிர்‌ முன்கை 
நெடுவரை மிசைஇய காம்தள்‌ மெல்விரல்‌ 
இளிவாய்‌ ஒப்பின்‌ ஒளிவீடு வள்‌ உகிர்‌ 
அணங்கென உருத்த சுணங்கணி ஆகத்து 
ஈர்க்கிடை போகா ஏர்‌இள வனமுலை 
நீர்ப்பெயர்ச்‌ சுழியின்‌ நிறைந்த கொப்பூழ்‌ 


பத்துப்‌ பாட்டு 707 


உண்டென உணரா வுயவு நடுவினளை 

இரும்பிடித்‌ தடக்கையில்‌ செறிந்துதிரள்‌ குரங்கின்‌ , 
பொருந்துமயிர்‌ ஒழுகிய திருந்துதாட்‌ கொப்ப 
வருந்துநாய்‌ நாவில்‌ பெருந்தகு €றடி.?? 


என்பது விறலியின்‌ கேசாதி பாதவர்ணனை. 


சிறுபாணாற்றுப்படை : பாணர்கள்‌ சிறுபாணர்‌, பெரும்‌ 
பாணர்‌ என இரு வகையினர்‌. அவர்களுள்‌ ஈண்டுச்‌ சிறு- 
பாணரை ஆற்றுப்படுத்தினமையால்‌, இது சிறுபாணாற்றுப்‌ 
படை என்ற பெயரைப்‌ பெற்றது. 7 இதுவே அன்றி, 
₹: இன்குரல்‌ சீறியாழ்‌ “இடவயின்‌ தழீஇ?” என்று சீறியாழ்‌ 
குறிப்பு இதன்கண்‌ கூறப்பட்டமையின்‌ , அவ்வாழினையுடை- 
யர்‌ என்ற 'காரணம்‌ பற்றி. வந்த பெயர்‌ எனினும்‌ ஆம்‌. 
பாணர்‌ என்பார்‌ பாடுவோர்‌ ஆவார்‌. இவர்களுள்‌ இசைப்‌ 
பாணரும்‌, யாழ்ப்பாணரும்‌ உளர்‌. ஈண்டு யாழ்ப்பாணனைப்‌ 
பற்றிக்‌ கூறப்படுகிறது. இது 269 அடிகளைக்‌ கொண்டது; 
ஆசிரியப்‌ பாவால்‌ ஆயது. இதனைப்‌ பாடியவர்‌ இடைக்கழி 
நாட்டு கல்லூர்‌ நத்தத்தனார்‌. பரிசில்‌ பெற விரும்பிய பாணன்‌ 
ஒருவனைப்‌ பரிசில்‌ பெற்றான்‌ ஒருவன்‌ ஓய்மான்காட்டு ௩ல்லியக்‌ 
கோடனிடத்தில்‌ ஆற்றுப்‌ படுத்திய முறையில்‌ இது 
பாடப்பட்டுள்ளது. இதனைச்‌ ££ சிறப்புடைத்தான சிறு- 
பாணாற்றுப்படை?” என்பர்‌ தக்கயாக பரணி உரை 
ஆசிரியர்‌. 


இதில்‌ விறலியின்‌ முடி முதல்‌ பாதம்‌ வரையில்‌ வர்ணித்‌- 
துள்ள வர்ணனை, மூவேந்தர்களின்‌ தலை நகரங்களின்‌ 
சிறப்பு, கடைஏழு வள்ளல்களின்‌ அருஞ்செயல்‌, பாட்டு- 
டைத்‌ தலைவர்‌ வீரம்‌, கொடை, நெய்தல்‌ நில இயல்பு, விருக்‌- 
தினரைப்‌ பேணும்‌ முறை, யாழ _ வர்ணனை, ௩ல்லியக்‌ 
கோடன்‌ தன்னை அடைந்தார்க்கு ஈந்து அனுப்பும்‌ முறை 
முதலான செய்திகள்‌ ௩ன்கு எடுத்து இயம்பப்‌ பட்டுள்ளன. 

இந்நூலைப்‌ பாடிய இடைக்காட்டு நல்லூர்‌ நத்தத்தனார்‌ 
என்பவர்‌ ; நாடு இடைக்கழி நாடு. - இவர்‌ ஊர்‌ நல்லூர்‌. 
இவரது இயற்பெயர்‌ தத்தனார்‌ என்பது, ௩ என்னு 
சிறப்புப்‌ பொருள்‌ தரும்‌ எழுத்துச்‌ சேர்த்து ஈததததனா 
எனப்பட்டார்‌. 


102 பத்துப்‌ பாட்டு 


“செய்ந்நன்றி அறிதலும்‌ சிற்றினம்‌ இன்மையும்‌ 
இன்முகம்‌ உடைமையும்‌ இனியன்‌ ஆதலும்‌ 
செறிந்துவிளங்கு சிறப்பின்‌ அறிந்தோர்‌ ஏத்த 
அஞ்சினாக்‌ களித்தலும்‌ வெஞ்சினம்‌ இன்மையும்‌ 
மாணணி புகுதலும்‌ அழிபடை தாங்கலும்‌ 
வாள்மீக்‌ கூற்றத்து வயவர்‌ ஏத்தக்‌ 
கருதியது முடித்தலும்‌ காமுறப்‌ படுதலும்‌ 
ஒருவழிப்‌ படாமையும்‌ ஓடியது உணர்தலும்‌ 
அரிஎர்‌ உண்கண்‌ அரிவையர்‌ ஏத்த 
அறிவுமடம்‌ படுதலும்‌ வரையாது கொடுத்தலும்‌ 
பரிசில்‌ வாழ்க்கைப்‌ பரிசிலர்‌ ஏத்தப்‌ 
பன்மீன்‌ நடுவண்‌ பால்மதி போல 
இன்னகை ஆயமொடு இருந்தவன்‌ ”” 


என ஓய்மா நாட்டு ௩ல்லியக்‌ கோடன்‌ இயல்புகளை எடுத்து 
இயம்பி இருத்தல்‌ காண்க. 


பெரும்பாணாற்றுப்‌ படை: இது 500 அடிகளைக்‌ கொண்ட 
ஆசிரியப்‌ பாவால்‌ ஆயது. பெரும்பாணர்‌ ஆவார்‌, பாணர்‌ 
வகுப்பினருள்‌ ஒரு பிரிவினர்‌. இவர்கள்‌ தம்‌ கையில்‌ 
பேரியாழினைக்‌ கொண்டு விளங்குபவர்‌ ஆதலின்‌, இப்பெயர்‌ 
பெற்றனர்‌. இவர்கள்‌ பெரிதும்‌ மதுரையிலும்‌, காவிரிப்பூம்‌- 
பட்டினத்திலும்‌ வாழ்ந்தவர்கள்‌. இவர்கள்‌ பெரிய குழலையும்‌ 
கொண்டிருந்தனர்‌. காஞ்சியில்‌ வாழ்ந்த இளந்திரையன்‌ 
என்னும்‌ மன்னன்பால்‌ பரிசு பெற்ற ஒரு பாணன்‌ பரிசில்‌ 
பெருத ஒரு பாணனை ஆற்றுப்படுத்தியதாகப்‌ பாடப்பட்ட- 
தாகும்‌. இதனைப்‌ பாணாறு என்றும்‌ கூறுவர்‌. 

' இதன்கண்‌ இளந்திரையனது ஆட்சியின்‌ சிறப்பால்‌; 
விலங்குகள்‌ வழிப்போவாரை ஒன்றும்‌ செய்யாது என்றல்‌, 
நாலாபக்கமும்‌ பிரிந்து செல்லும்‌ வழிகளில்‌ காவல்‌ 
புரிபவர்‌ அரச ஆணைக்கு ஏற்பப்‌ பணிபுரிதல்‌, அந்தணர்‌, 
உழவர்‌, வீரக்‌ குடிமக்கள்‌ இயல்பு, ஆயர்‌ பண்பு, மருதநில 
நிகழ்ச்சிகள்‌, ஊறுகாய்‌ அமைக்கும்‌ முறை, கலங்கரை 
விளக்க உண்மை, திருமாலின்‌ திருப்பதிகளுள்‌ ஒன்றான 
திருவெஃகாவின்‌ சிறப்பு, காஞ்சியின்‌ மாண்பு, இளந்‌- 
திரையன்‌ பாணர்கட்குப்‌ பொற்றாமரை ஈதல்‌, விறலியர்க்கு 


ஸ்‌: 


பத்துப்‌ பாட்டு 709 


அவன்‌ பொன்மாலை தருதல்‌, காஞ்சியினைச்‌ சார்ந்த மலைவாழ்‌ 
குரங்குகள்‌ முனிவர்கட்குப்‌ பணிவிடை புரிதல்‌ போன்ற 
விளக்கங்களைக்‌ காணலாம்‌, ப 


இத்தகைய நூலையாத்த புலவர்‌ உருத்திரங்‌ கண்ண- 
னர்‌ என்பவர்‌. இவர்‌ பிறந்த ஊர்‌ கடியலூர்‌ என்பது. 
இவர்‌ தந்தையார்‌ உருத்திரன்‌ என்‌ ற பெயர்‌ உடையவராய்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. இவர்‌ அந்தணர்‌. இவர்‌ திருமாலிடத்தில்‌ 
அன்புடைமையினை, இவர்‌ திருமாலை இந்நூலில்‌ சிறப்பித்‌- 
திருப்பதினின் று தெரிய வருகிறது. இவர்‌ ஒவ்வொரு வகுப்‌- 
யார்‌ செயல்களைக்‌ கூர்ந்து கவனித்துக்‌ கூறும்‌ இயல்பினர்‌. 
“ அல்லது கடிந்த அறம்புரி செங்கோல்‌ 
பல்வேல்‌ திரையன்‌ படர்குவிர்‌ ஆயின்‌ 
கேள்‌ அவன்‌ நிலையே கெடுகநின்‌ அவலம்‌ 
அத்தம்‌ செல்வோர்‌ அலறித்‌ தாக்கிக்‌ 
கைப்பொருள்‌ வெளவும்‌ களவேர்‌ வாழ்க்கை 
கொடியோர்‌ இன்றவன்‌ கடியுடை வியன்புலம்‌ 
உறுமும்‌ உரமாது அரவும்‌ தப்பா 
காட்டு மாவும்‌ உறுகண்‌ செய்யா ஸ்‌ 


என்று இளந்திரையன்‌ செங்கோன்மைச்‌ சிறப்புக்‌ கூறப்‌- 
யட்டதைக்‌ காண்க, 


முல்லைப்‌ பாட்டு : இந்நூல்‌ முல்லை எனவும்‌ ல்‌ பெயர்‌ 
பெறும்‌. இத்தொடர்க்குப்‌ பொருள்‌ கூற வந்த. ௩ச்சினார்க்‌ 
கினியர்‌ “இல்லறம்‌ நிகழ்த்துதற்குப்‌ பிரிந்து வரும்‌ துணையும்‌ 
ஆற்றி இரு என்று கணவன்‌ கூறிய சொல்லைப்‌ பிழையாமல்‌ 
ஆற்றி இருந்து, இல்லறம்‌ நிகழ்த்திய இயற்கை முல்லயாம்‌ 
என்பர்‌. இது 108 அடிகளைக்‌ கொண்ட ஆசிரியப்‌ பாவால்‌ 
அமைந்தது. இக்நூலால்‌, அக்காலத்தில்‌ சகுனம்‌ பார்த்‌- 
தலும்‌, போர்க்களத்தில்‌ பாசறையின்‌ அமைப்பும்‌, பாகா 
யானைகளை அவை உணரும்‌ வகையில்‌ பேசி; அவற்றிற்கு 
உணவருந்தும்‌ செயலும்‌, வீர மங்கையா அரசனைக்‌ காத்து 
கிற்றலும்‌, ௩ாழிகையினை அறிந்து அளந்து கூறுதலும்‌, 
கார்காலத்தே காடுதரும்‌ காட்சிகளும்‌ செவ்வனே அறியப்‌- 
யடுகின்‌ றன. 


104 பத்துப்‌ பாட்டு 


- இந்நூலை இயற்றிய புலவர்‌ காவிரிப்பூம்‌ பட்டினத்துப்‌ 
பொன்‌ வணிகனார்‌ மகனார்‌. நப்பூதனார்‌ ஆவார்‌. இவ்வாறு 
இவர்‌ கூறுப்படுதலால்‌ இவர்‌ தந்தையார்‌ பொன்‌ வணிகனார்‌ 
என்பதும்‌, இவர்‌ ஊர்‌ காவிரிப்பூம்பட்டினம்‌ என்பதும்‌ தெரிய 
வருகின்‌ றன. வணிகர்‌ மரபினர்‌ என்பதும்‌ அறிய 
வருகின்‌ றது. ' > 

விரிச்சி கேட்டலை மலரும்‌ நெல்லும்‌ தூவிக்‌ கேட்பர்‌ 
என்பதை, “நெல்லொடு; காழி கொண்ட ௩றுவீ முல்லை 
அரும்பு அவிழ்‌ அலரி தூய்க்‌ கைதொழுது, பெருமுது 
பெண்டிர்‌ விரிச்சி நிற்க ?” என்ற அடிகள்‌ அறிவிக்கின்‌ றன. 
வீரமாதர்‌ வாள்‌ ஏந்தி நின்ற நிலையினை , 
“குறுந்தொடி முன்கைக்‌ கூந்தல்‌ அம்சிறுபுறத்து 

இரவுபகல்‌ செய்யும்‌ திண்பிடி ஒள்வாள்‌ 

விரவுவிரிக்‌ கச்சில்‌ பூண்ட மங்கையர்‌. ” 
என்ற அடிகள்‌ காட்டுகின்றன. மலர்கள்‌ மலர்ந்த காட்சி- 
களை, 
*செறியிலைக்‌ காயா அஞ்சனம்‌ மலர 

முறிஇணர்க்‌ கொன்றை நன்பொன்‌ காலக்‌ 

கோடல்‌ குவிமுகை அங்கை அவிழத்‌ 

தோடார்‌ தோன்றி குருதி பூப்ப” 


என்னும்‌ அடிகள்‌ இயம்புவதை உணரலாம்‌. 


மதுரைக்‌ காஞ்சி: இது 782 அடிகளால்‌ வஞ்சிப்‌ 
பாவால்‌ பாடப்பட்ட நூல்‌. இடையிடையே வஞ்சி அடி- 
களும்‌ இருத்தலை இதில்‌ காணலாம்‌. “* மதுரை இடத்து அர- 
சற்குக்‌ கூறிய காஞ்சி'” என்பது மதுரைக்‌ காஞ்சியாம்‌. 
காஞ்சி என்பது நிலையாமை என்னும்‌ பொருளைத்‌ தருவது. 
ஆகவே, தலையாலங்‌ கானத்துச்‌ செருவென்ற பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியனுக்கு வீடு பேறுநிமித்தம்‌ பலவகை நிலையா- 
மையை அவனது செவியில்‌ அறிவுறுத்தும்‌ நிலையில்‌ இது 
பாடப்பட்டது. இதனை இந்நூலில்‌ வரும்‌ “* திரை இடுமண? 
லினும்‌ உரைசெல மலர்தலை உலகம்‌ மாண்டு கழிந்தனரே ” 
என்ற அடியால்‌ ஈன்கு உணரலாம்‌. இந்நூலின்‌ சிறப்பை; 
“ பெருகுவள மதுரைக்‌ காஞ்சி?” என்று சிறப்பித்துக்‌ ௯௮ 


மாற்றால்‌ உணரலாம்‌. 


| 


பத்துப்‌ பாட்டு 705 


இந்நூலால்‌ செங்கோல்‌ புரியும்‌ நாட்டில்‌ கோள்கள்‌ 
பிறழா என்பதும்‌, நெடுஞ்செழியன்‌ தலையாலங்கானத்தில்‌ 
சேர சோழர்களையும்‌, ஐந்து குறுநில மன்னர்களையும்‌ 
வென்ற செய்தியும்‌, அரசன்‌ பகைவர்களை வென்று: 
கொணர்ந்த பொருள்களை நண்பர்கட்கும்‌ புலவர்கட்கும்‌ 
வழங்குதலும்‌, முன்னோர்‌ அடி ஒற்றி நடக்கும்‌ அறிவுடை- 
மையும்‌, வாய்மையின்‌ பொற்பும்‌, கொடுத்துப்‌ புகழ்‌ கொள்- 
ளும்‌ உவகையும்‌ முதலானவற்றை அறிந்து கொள்ளலாம்‌. 


| பாண்டிய நாட்டின்‌ ஐந்திணை வளனும்‌ அங்குள்ள நாள்‌ 
அங்காடி, அல்‌ அங்காடியின்‌ வர்ணனையும்‌, மதுரையில்‌ 
இருப்போர்‌ பொழுது போக்கும்‌ முறையும்‌, இரவில்‌ கள்வர்‌ 
களவாடும்‌ முயற்சியும்‌, அதனைக்‌ காவலாளர்‌ காக்கும்‌ திற- 
னும்‌, திருப்பரங்குன்ற விழா, திருவோணகாள்‌ விழாக்‌ 
குறிப்புக்களும்‌, வீரர்களது வீரச்‌ செயல்களும்‌, அவ்வீரர்‌- 
கட்கு அரசன்‌ யானைகளை வழங்கும்‌ சிறப்பும்‌ கூறப்பட்‌ 
டுள்ளன. 


இத்தகைய நூலைப்‌ பாடியவர்‌ மாங்குடி மருதனார்‌ என்‌- 
பவர்‌. இவர்‌ மாங்குடி கிழார்‌ என்று கூறப்பட்டவராகவும்‌ 
தெரியவருகிறார்‌. கிழார்‌ என்பதால்‌ இவர்‌ வேளாளர்‌ என்பது 
உணர வேண்டியுள து. இவர்‌ இந்நூல்‌ பாட்டுடைத்தலைவன்‌ 


. அவைப்‌ புலவர்‌. இவர்‌ நிலையாமையினை அரசனுக்கு அறிவு- 


றுத்தி ௩ல்வழிப்படுத்தியதனால்‌ இவரைக்‌ காஞ்சிப்‌ புலவன்‌, 
மதுரைக்‌ காஞ்சிப்‌ புலவன்‌ என்றும்‌ கூறுவர்‌. இவரை 
“ஓங்கிய சிறப்பின்‌ உயர்ந்த கேள்வி, மாங்குடி மருதன்‌ 
தலைவனாக ? என்று பாண்டியனே புகழ்வதனால்‌ இவர்பால்‌ 
அவனுக்கிருந்த பெருமதிப்புப்‌ புலனாகிறது. புலவர்‌ சைவ 
மரபினர்‌ என்பது “ மழுவாள்‌ நெடியோன்‌ தலைவனாக sl 
என்று கூறுதலால்‌ தெரிகிறது. இவரது ஏனைய பாடல்கள்‌ 
௩ற்றிணை, குறுந்தொகை, அகம்‌, புறம்‌, திருவள்ளுவ மாஸ்‌ 
ஆகியவற்றில்‌ உள்ளன. 


ட அரசியல்‌ பிழையா தறநெறி காட்டிப்‌ 
பெரியோர்‌ சென்ற வடிவழிப்‌ பிழையாது 
குடமுதல்‌ தோன்றிய தொன்றுதொழு பிறையின்‌ 
வழிவழிச்‌ சிறக்க நின்வலம்படு கொற்றம்‌ 


106 பத்துப்‌ பாட்டு 


குணம்முதல்‌ தோன்றிய வார்‌இருள்‌ மதியின்‌ 
தேய்வன கெடுகநின்‌. தெவ்வர்‌ ஆக்கம்‌ 
உயர்நில உலகம்‌ அமிழ்தொடு பெறினும்‌ 
பொய்சேண்‌ நீங்கிய வாய்நட்‌ பினையே.” 
. என்பன மதுரைக்காஞ்சியில்‌ சில அடிகள்‌: 
நெடுநெல்‌ வாடை: இது 188 அடிகளால்‌ ஆசிரியப்‌ 
பாவால்‌ இயன்‌ ற நூல்‌. இது நெடிதாகிய நல்லவாடை எனப்‌ 
பொருள்படும்‌. பிரிந்த காதலர்க்கு வாடை நீண்டு தோன்று- 
தலானும்‌, குளிரையும்‌ மழையையும்‌ பொருள்‌ படுத்தாத 
குடியர்கட்கு ௩ல்லதாக இருத்தலானும்‌, இது நெடுநெல்‌ 
வாடை ஆயிற்று. வாடை, வடக்கு இருந்து வரும்‌ குளிர்‌ 
காற்று, அரசன்‌ வேற்று நாட்டில்‌ இருந்தான்‌. ஆதலின்‌ , அவ- 
னுக்கு ௩ல்லதாக இருந்ததால்‌ ௩ல்வாடை ஆயிற்று எனினும்‌ 
ஆம்‌. 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ பகை மேற்சென்றனன்‌. 
சென்றவன்‌ வெற்றியுடன்‌ திரும்பும்படி வெற்றிக்குத்‌ தேவ- 
தையான கொற்றவையைப்‌ _பரவுவாள்‌ கூறியதாக இந்‌- 
ல பாடப்பட்டது. 
இந்நூலில்‌ கூதிர்க்‌ காலத்தில்‌ மக்கள்‌ மா, புள்‌ முதலா- 
னவை குளிரால்‌ வருந்துதலையும்‌, அரசிவாழ்‌ அரண்மனைச்‌ 
சிறப்பும்‌, அரசியின்‌ கட்டில்‌ மாண்பும்‌, அதில்‌ அமைந்த 
கைத்‌ தொழில்‌ மேம்பாடும்‌, அரசன்‌ போரில்‌ புண்பட்ட 
வீரர்களை ௩ள்‌ இரவில்‌ மழையில்‌ குளிரில்‌ சென்று கண்டு 
ஆறுதல்‌ மொழி கூறுதலும்‌, பூ மலர்தலால்‌ பொழுது 
அறியும்‌ மரபும்‌, மகளிர்‌ மாலைக்‌ காலத்தைக்‌ கொண்- 
டாடும்‌ முறையும்‌ போன்ற செய்திகளை அறிந்து 
கொள்ளலாம்‌. இந்நூலாசிரியரைப்‌ பற்றிய வரலாற்றுக்‌ 
குறிப்பினைத்‌ திருமுருகாற்றுப்‌ படையில்‌ காண்க. 
மாடம்‌ ஓங்கிய மல்லல்‌ மூதூர்‌ 
ஆறு இடந்தன்ன அகல்றெடும்‌ தெருவில்‌ 
படலைக்‌ கண்ணிப்‌ பரேர்‌எறுழ்த்‌ தணிதோன்‌ 
முடலை யாக்கை முழுவலி மாக்கள்‌ 
வண்டுமூசு தேறல்‌ மரம்தி மகிழ்கிறற்து 
துவலைத்‌ தண்துளி பேணார்‌.” 
என்று குடியர்‌ நிலையினைக்‌ குறிப்பிடுதல்‌ காண்க. 


பத்துப்‌ பாட்டு 107 


குறிஞ்சிப்‌ பாட்டு : இது 261 அடிகளைக்‌ கொண்டு 
ஆசிரியப்‌ பாவால்‌ அமைந்த நூல்‌. இது பிரகத்தன்‌ என்னும்‌ 
மன்னனுக்குத்‌ தமிழ்ச்‌ சுவையை ஊட்டப்‌ பாடப்பட்ட- 
தாகும்‌. தலைவி வெளிவர இய்லாமல்‌ தாயரால்‌ இல்லத்தில்‌ 
அடைக்கப்படும்‌ நிலையில்‌ தலைவி, ££ எப்படியும்‌ தலைவன்‌ 
தன்னை நாடி வருவானே ! அவன்‌ வரும்‌ வழியில்‌ அவனுக்குத்‌ 
தீங்கு இழைக்கத்‌ தக்க சில நிகழ்ச்சிகள்‌ ஏற்படுமே?” என்று 
கவன்று பாங்கிக்குக்‌ கூறப்‌ பாங்கிச்‌ செவிலித்‌ தாய்க்குத்‌ 
தலைமகளது பருவநிலையினையும்‌, தலைவன்பால்‌ களிறு தரு 
புணர்ச்சி, புனல்‌ தரு புணர்ச்சி முதலான புணர்ச்சிகளைக்‌ 
கூறி அறத்தொடு நிற்றலைக்‌ கூறும்‌ முறையில்‌ பாடப்பட்ட- 
தாகும்‌. 

இதில்‌ . தலைவன்‌ தலைவியது இயற்கைப்‌ புணர்ச்சியும்‌, 
பின்னர்‌ நிகழும்‌ புணர்ச்சிகளும்‌ (கூட்டம்‌) இவற்றின்‌ கார- 
ணங்களும்‌ கூறப்பட்டுள்ளன. இது பெருங்குறிஞ்சி எனவும்‌ 
கூறப்படும்‌. 

தலைவிக்குக்‌ காமத்தால்‌ உண்டான வேறுபாடுகள்‌, 
தலைவியின்‌ மேல்‌ சென்று, பயப்படுத்திய காயைத்‌ தலைவன்‌” 
காத்தல்‌, மாலைக்‌ காலத்தில்‌ மக்கள்‌, பறவைகள்‌, விலங்குகள்‌ 
செய்யும்‌ செயல்கள்‌, தலைவி நீராடி 99 மலர்களைச்‌ 
சேர்த்துக்‌ குவித்தாள்‌ என்பது, திருமணம்‌ புரிந்து 
இல்லறம்‌ நடத்தும்‌ இயல்பு, வஞ்சினம்‌ கூறும்‌ முறை 
ஆகியவைகள்‌ இந்நூலால்‌ அறியும்‌ செய்திகளாம்‌. 


இத்தகைய நூலைப்‌ பாடிய பெரியார்‌ கபிலர்‌ ஆவார்‌. 


॥ இவர்‌ பிறந்த ஊர்‌ திருவாதவூர்‌. இவர்‌ பிராம்மண குலத்தவர்‌. 


இவர்‌ வேள்பாரியின்‌ ஈண்பர்‌. மலையமான்‌ திருமுடிக்காரி; 
யிடத்தும்‌ அன்புடையவர்‌. இவர்‌ பேகனையும்‌ பாடியவர்‌. 
பேகன்‌ தன்‌ மனையாளைத்‌ தணந்து இருந்தபோது அவனை 


“அவளிடம்‌ சேர்க்கப்‌ பெரிதும்‌ முயன்ற இவரது ஈண்பர்‌- 


களுள்‌ பரணரும்‌ ஒருவர்‌. கபிலபாணர்‌ என்ற தொடர்‌ 
இதற்குச்‌ சான்று. இடைக்‌ காடருக்கும்‌ இவர்‌ ஈண்பராய 
இருந்தவர்‌. இதனைப்‌ “ பின்னம்‌இல்‌ கபிலன்‌ தோழன்‌ பெயர்‌ 
இடைக்காடன்‌ என்போன்‌ ”” என்றுவரும்‌ பழைய திருவிளை- 
யாடற்‌ புராணத்தால்‌ தெரிகிறது. இவர்‌ பாடிய பாடல்களாக 
279 செய்யுட்கள்‌ கணக்கிடப்படுகின்‌ றன. பத்துப்பாட்டு, 


108 பத்துப்‌ பாட்டு 


எட்டுத்‌ தொகை, பதினெண்‌ கீழ்க்கணக்கு என்னும்‌ நூல்‌- 
களில்‌ எல்லாம்‌ இவரது பாடல்கள்‌ உண்டு, சைவத்‌ திரு- 
முறையில்‌ உள்ள மூன்று நூல்களும்‌ இவர்‌ பாடியன என்று 
கூறுவர்‌. இரண்டு நூல்கள்‌ பாடியனவாக இருப்பினும்‌, 
மூத்த. நாயனார்‌ இரட்டை மணிமாலை இவர்‌ பாடினதாக 
இருக்குமோ என்ற ஐயம்‌ எழுகிறது. காரணம்‌ சங்க காலத்‌- 
தில்‌ மூத்த நாயனார்‌ (விகாயகர்‌) பற்றிய குறிப்பு இன்மையே 
ஆகும்‌. மேலும்‌, இவர்‌ பாடிய ஏனைய பாடல்களில்‌ சிவ- 
பெருமான்‌, திருமால்‌, திருமுருகன்‌, பலதேவன்‌, பிரமன்‌ 
ஆகிய குறிப்புக்களே உ.ள. இவரது புலமை ௩யங்களை 
இவரது ஏனைய பாடல்களின்‌ வழி சுவைக்கவும்‌. இந்நூலில்‌ 
வரும்‌ மலர்களில்‌ சில, 
“£ ஓண்செய்‌ காந்தள்‌, ஆம்பல்‌, அனிச்சம்‌, 

தண்கயக்‌ குவளை, குறிஞ்சி, வெட்சி, 

செங்கொடு வேரி, தேமா, மணிச்சிகை 

உரிதுநா நவிழ்தொத்து, உங்தூழ்‌, கூவிளம்‌ 

எரிபுரி எறுழம்‌, சுள்ளி, கூவிளம்‌ 

வடவனம்‌, வாகை, வான்பூல்‌ கூடம்‌ 

எருவை, செருவிளை மணிப்பூங்‌ கருவிளை 

பயினி, வானி, பல்லிணர்க்‌ குரவம்‌.” 


என எடுத்துக்‌ கூறப்பட்டுள்ளன. 


பட்டினப்பாலை: இது 801 அடிகளைக்‌ கொண்ட நூல்‌. 
இதில்‌ வஞ்சி அடிகளும்‌, ஆசிரிய அடிகளும்‌ கலந்துள்ளன. 
இதன்‌ இறுதி, ஆசிரியப்பாவின்‌ இலக்கணம்‌ படி முடிந்துள்‌- 
ளது. இது வஞ்சி நெடும்பாட்டு எனவும்‌ கூறப்படும்‌. இந்‌, 
நூலைக்‌ கரிகாற்‌ பெருவளத்தான்‌ மீதுபாடிப்‌ புலவர்‌ ஆறாயிரம்‌ 
பொன்‌ பரிசு பெற்றனர்‌. சில குறிப்பால்‌ பெற்ற பரிசில்‌ 
ஆறுகோடி என்றும்‌ அறிய வருகிறது. பட்டின த்தை 
(காவிரிப்பூம்பட்டினத்தை) சிறப்பித்துக்‌ கூறிய பாலைத்‌ 
திணையாதலின்‌, இப்பெயர்‌ இந்நூலுக்குத்‌ தரப்பட்டது. பாலை 
என்பது பிரிவு என்னும்‌ உரிப்பொருளை உணர்த்துவது. 
இதில்‌ வேற்று நாட்டிற்குத்‌ தலைவன்‌ பிரியும்‌ காலத்து; 
அவன்‌ செல்லுதலைத்‌ தவிர்ந்து தன்னெஞ்சொடு கூறுதலைக்‌ 
காணலாம்‌. “ முட்டாச்‌ சிறப்பின்‌ பட்டினம்‌ பெறினும்‌; 
வாரிருங்‌ கூந்தல்‌ வயங்கிழை ஒழிய, வாரேன்‌ வா ழிய 


பத்துப்‌ பாட்டு 109 


நெஞ்சே :: என்று இந்நூலில்‌ வரும்‌ அடிகளே பட்டினப்‌ 
பாலை என்னும்‌ இந்நூற்‌ பெயர்ப்‌ பொருளை ௩ன்கு விளக்கி 
நிற்கின்றன. 
இந்நூலில்‌ சோழகாட்டின்‌ பெருமை, காவிரிப்பூம்பட்டி- 
னத்தின்‌ சிறப்பு, கரிகாலனது வீரம்‌ முதலான குறிப்புக்கள்‌ 
காணப்படுகின்றன. இவைகளே அன்றிப்‌ பஞ்சம்‌ உண்டா- 
தற்குரிய காரணங்களும்‌, காவிரி ஆற்றின்‌ சிறப்பும்‌, கடற்‌- 
கரைவாசிகள்‌ இராக்‌ காலத்தும்‌ பகற்போதும்‌ பொழுது 
போக்கும்‌ விதங்களும்‌, கடல்‌ வாணிபம்‌ நிகழ்ந்த முறையும்‌, 
ஏற்றுமதி, இறக்குமதிகளின்போது சோழன்‌ புலிப்பொறி 
.... இட்டுப்‌ பொருள்களை வெளியேற்றியதும்‌, இவற்றிற்கு 
.... வாங்கும்‌ குறிப்பும்‌, காவலர்கள்‌ பொருள்களைக்‌ காக்கும்‌ 
முறையும்‌, பலவகைக்‌ கொடிகள்‌ பல இடங்களில்‌ -கட்டப்‌ 
பட்ட குறிப்பும்‌, வணிகர்‌ இயல்பும்‌, கரிகாலனது இளமை 
வரலாறும்‌ கூறப்பட்டுள்ளன. 
ப இத்தகைய நூலையாத்த புலவர்‌ கடியலூர்‌ உருத்திரங்‌- 
| கண்ணனார்‌ ஆவார்‌. இவரது வரலாற்றைப்‌ பெரும்பாணாற்- 
“றுப்படை நூல்‌ குறிப்பில்‌ காண்க. 


ஏற்றுமதி இறக்குமதி நிலையினை, 
“ நீரின்றுநிலத்து ஏற்றவும்‌ 
நிலத்தினின்று நீர்ப்பரப்பவும்‌ 
அளந்தறியாப்‌ பலபண்டம்‌ 
வரம்பறியாமை வந்தீண்டி 
அருங்கடிப்‌ பெருங்காப்பின்‌ 
வலியுடைவல்‌ அணங்கினோன்‌ 
புலிபொறித்துப்‌ புறம்போக்கி 
மதிநிறைந்த பலபண்டம்‌.” 
என்று இப்பாட்டு குறிப்பிடுகிறது. 
மலைபடுகடாம்‌ : இந்நூலில்‌ “ மலைபடுகடாம்‌ மாதிரத்து 
இயம்ப ?” என்ற தொடர்‌ காணப்படுகிற து. இதன்‌ பொருள்‌ 
“மலைகளாகிய யானைக்கு உண்டாகின்ற ஒலி திசைகள்‌ 
எல்லாம்‌ ஒலிப்ப என்பது. இந்தப்‌ பொருட்‌ தொடர்‌ 
இதில்‌ இருத்தலின்‌, இதற்கு இப்பெயரே சூட்டி வழங்கினர்‌. 
இது கூத்தர்‌ ஆற்றுப்படை என்றும்‌ கூறப்பெறும்‌. 


770 பத்துப்‌ பாட்டு 


அதாவது பரிசில்‌ பெற வரும்‌ கூத்தன்‌ ஒருவனைப்‌ 
பரிசில்‌ பெற்றான்‌ ஒருவன்‌' ஆற்றுப்‌ படுத்தியதாக இதில்‌ 
கூறப்பட்டிருத்தலின்‌, இப்பெயர்‌ பெற்றது. இதனைப்‌ 
பாடியவர்‌ இரணிய முட்டத்துப்‌ பெருங்குன்றூர்ப்‌ பெருங்‌- 
கெளசிகனார்‌ என்பவர்‌. இப்புலவர்‌ இப்பாடல்வழிக்‌ கூத்‌- 
தரைச்‌ செங்கண்‌ மாத்துவேள்‌ நன்னன்‌ சேய்கன்னனி... 
டத்தே ஆற்றுப்படுத்தியுள்ளனர்‌. இதில்‌ ஐந்தூற்று எண்‌- 
பத்துமூன்று அடிகள்‌ உள்ளன. 

இந்நூலால்‌ பலவகை இசைக்‌ கருவிகள்‌ யாழ்வர்ணனை, 
மலைச்சாரல்‌ வளம்‌, வேடர்‌ குறவர்‌ வாழ்க்கை, இவர்கள்‌ 
வருவிருந்தினருக்கு உணவளித்து விடுக்கும்‌ முறை, இவ்‌ 
வாறே உழவர்‌, இடையர்‌ ஆகியோர்‌ வந்த விருந்தினரைப்‌ 
பேணிய முறை, ஈன்னன்‌ ஊரின்‌ மாண்பு, இம்மன்னனைக்‌ 
காண வந்தார்‌ கொண்டு வந்த காணிக்கைகள்‌, கன்னன்‌ 
தன்பால்‌ வந்த கூத்தர்‌ விறலியர்‌ ஆயினார்க்குப்‌ பரிசில்‌ 
அளித்து அனுப்பும்‌ செயல்கள்‌, மன்னனைக்‌ காண வழி 
நடைக்கையில்‌ ஏற்படும்‌ இடையூறுகள்‌, இடைவழியே 
கிடைக்கக்கூடிய உணவு வகைகள்‌, சேயாற்றின்‌ 
பெருமை, நீலகண்டப்‌ பெருமான்‌ கோவில்‌ முதலானவற்றை: 
அறியலாம்‌. ்‌ 

புண்ணால்‌ வருந்தும்‌ வருத்தத்தை மாதர்கள்‌ பாட்டுப்‌- 
பாடித்‌ தணித்தலையும்‌, கவர்ந்த வழிகள்‌ தொடங்கின்‌, 
தொடக்கத்தில்‌ புல்லை முடிந்து வைத்தலும்‌ போன்ற: 
குறிப்புக்களும்‌ காணப்படுகின்‌ றன. 

“புலவோர்க்குச்‌ சுரக்கும்‌அவன்‌ ஈகை மாரியும்‌ 

இக்முநர்ப்‌ பிணிக்கும்‌ ஆற்றலும்‌ புகழுகாக்கு 

அரசுமுழுதும்‌ கொடுப்பினும்‌ அமரா கோக்கமொடு 

தூத்துளி பொழிந்த பொய்யா வானின்‌ 

வீயாது சுரக்கும்‌ அவன்நாள் மகிழ்‌ இருக்கையும்‌ 

நல்லோர்‌ குழீஇய நாநவில்‌ அவயத்து 

வல்லார்‌ ஆயினும்‌ புறம்மறைத்துச்‌ சென்றோரைச்‌ 

சொல்லிக்‌ காட்டிச்‌ சோர்வின்றி விளக்கி 

நல்லிதின்‌ இயக்கும்‌ அவன்‌ சுற்றத்‌ தொழுக்கமும்‌ 

ஞாயிறு அன்ன அவன்‌ வசையில்‌ சிறப்பும்‌ ?” 
எனவரும்‌ இவ்வரிகளில்‌ ௩ன்னனது ஈரம்‌. வீரம்‌, சுற்றத்தின்‌ 
பண்பு இவற்றைக்‌ காணலாம்‌. 


“De 7 rz sr 
பத்துப்‌ பாட்டு ட ப 11T. 


அகமும்‌ புறமும்‌ 
(Agham and Puram) ° 


தமிழர்கள்‌ வாழ்க்கை முறை தலைசிறந்த முறையாகும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையினை இரு கூறுபடுத்தி வாழ்ந்‌- 
தனர்‌. ஒன்று அகவாழ்வு, மற்றொன்று புறவாழ்வு. அகம்‌ 
இன்பத்தையும்‌, புறம்‌ போர்‌ முதலானவற்றையும்‌ குறிக்கும்‌... 
அகத்தைப்பற்றி விளக்கவந்த உச்சிமேற்‌ புலவர்‌ கொள்‌ 
நச்சினார்க்கினியர்‌ ஒத்த அன்பால்‌ ஒருவனும்‌ ஒருத்தியும்‌. 
கூடுகின்ற காலத்துப்‌ பிறந்த பேரின்பம்‌. அக்கூட்டத்தின்‌ 
பின்னர்‌ அவ்விருவரும்‌ ஒருவர்க்கொருவர்‌ தத்தமக்கும்‌ 
புலனாக இவ்வாறு இருந்ததெனக்‌ கூறப்படாததாய்‌,. 
யாண்டும்‌ உள்ளத்துணர்வே நுகர்ந்து இன்பம்‌ உறுவதோர்‌ 
பொருள்‌. ஆதலின்‌, அதனை அகம்‌ என்றார்‌. எனவே. 
அகத்தே நிகழ்கின்‌ ற இன்பத்திற்கு அகம்‌ என்றது ஓர்‌ ஆகு- 
பெயராம்‌ ? என்று விளக்கியுள்ளனர்‌. 

புறமாவது அறனும்‌ பொருளும்‌ என்னும்‌ இயல்பினை 
உடையதாய்ப்‌ புறத்தே நிகழும்‌ ஒழுக்கம்‌. அறனும்‌ பொளும்‌- 
பற்றிப்‌ புறத்தே நிகழும்‌ ஒழுக்கத்தைப்‌ புறம்‌ என்றது ஆகு- 
பெயர்‌. இதனால்‌ வாழ்வு இரண்டே என்பது பெற்றாம்‌. இக்‌- 
கருத்தே கிரேக்க காட்டவர்கட்கும்‌ என்பது, 


1 wo things greater than all things are ; [ | 


என்று ஹோமர்‌ கூறுவதினின்‌ றும்‌ தெளியலாம்‌. புறத்தில்‌ 
போரும்‌ அடங்கும்‌ என்க. 

அகவாழ்வின்‌ ஆரம்பத்தைப்பற்றியும்‌ இறுதியில்‌ 
அஃது எவ்வாறு அமைந்து விளங்குகிறது என்பதையும்‌. 
சுருக்கமாக ஈண்டுக்‌ காண்போமாக. 


௮கம்‌ 


பொரு இறந்த தலைமகனும்‌ தலைமகளும்‌ தமியராய்‌ ஒரு 
பொழிலகத்து எதிர்ப்படுவர்‌, எங்ஙனம்‌ எதிர்ப்படுவர்‌ 
எனில்‌ கூறுதும்‌: தலைவன்‌ கற்கந்தும்‌ (கல்தூண்‌), எய்ப்‌- 
போத்தும்‌ (ஆண்‌ முள்ளம்பன்றியும்‌), கடுங்கண்‌ யானையும்‌, 


772 அகமும்‌ புறமும்‌ 


தறுகண்‌ பன்றியும்‌, கருவரையும்‌, இருநிலனும்‌, பெரு 
விசும்பும்‌ அனையார்‌. ஆளி மொய்ம்பினர்‌, அரிமான்‌ 
துப்பினர்‌, பல்பன்‌ னூருயிரவர்‌ கூர்வேல்‌ இளைஞர்‌, தற்சூழச்‌ 
செல்வன்‌. 

தலைவியும்‌ உடன்பிறந்து உடன்‌ வளர்ந்து, நீர்உடன்‌ 
ஆடி, சீர்உடன்‌ பெருகி, ஓல்‌ (தாலாட்டு) உடன்‌ ஆட்ட,பால்‌ 
உடன்‌ உண்டு, பல்‌ உடன்‌ எழுந்து, சொல்‌ உடன்‌ கற்று, 
பழமையும்‌, பயிற்றியும்‌, பண்பும்‌, ௩ண்பும்‌, விழுப்பமும்‌, 
ஒழுக்கமும்‌, மாட்சியும்‌ உடையார்‌ பற்பன்னூருயிர வர்‌, 
கண்ணும்‌ மனமும்‌ கவரும்‌ ஒண்ணுதல்‌ மகளிர்‌ தற்சூழத்‌ 
தாரகை ௩டுவண்‌ தண்மதி போலச்‌ செல்வள்‌. இங்ஙனம்‌ 
சென்ற தலைவியும்‌ உடன்‌ வந்தாரும்‌ தழைவிழை தக்கன ' 
தொடுத்தும்‌ என்றும்‌, கண்ணி தண்ணுறு நாற்றத்தன 
செய்தும்‌ என்றும்‌, போது மேதக்கன கொய்தும்‌ என்றும்‌, 
மயிலொடு மாருடுதும்‌, குயிலோடுமாறு கூவுதும்‌ என்றும்‌, 
அருவியாடி அருஞ்சுனை குடைதும்‌ என்றும்‌, வாசமலர்க்‌ 
கொடியின்‌ ஊசலாடுதும்‌ என்றும்‌, பரந்து அப்பால்‌ 
உள்ளார்‌ இப்பால்‌ உள்ளார்‌ கொல்லோ என்றும்‌, இப்பால்‌ 
உள்ளார்‌ அப்பால்‌ உள்ளார்‌ கொல்லோ என்றும்‌, இவ்வகை 
நினைத்துப்பிரிய, இங்ஙனம்‌ பிரிந்த தலைவி £ சந்தனமும்‌ 
சண்பகமும்‌, தேமாவும்‌ தீம்பலவும்‌, ஆசினியும்‌, அசோகமும்‌ 
கோங்கும்‌; வேங்கையும்‌, குரவமும்‌ விரிந்து, நாகமும்‌, திலக- 
மும்‌, நறவும்‌, நந்தியும்‌, மாதவியும்‌, மல்லிகையும்‌, மெளவ- 
லொடு மணம்‌ கமழ்ந்து, பாதிரியும்‌ பாவை ஞாழலும்‌ பைங்‌- 
கொன்றையொடு பிணி அவிழ்ந்து, பொரிப்புன்கும்‌, புன்னா- 
கமும்‌ முருக்கொடு முகை சிறந்து; வண்டறைக்து 
தேனார்ந்து வரிக்குயில்கள்‌ இசைபாட, தண்‌ தென்றல்‌ 
இடைவிராய்த்த தனியவரை முனிவு செய்யும்‌. பொழிலது 
நடுவண்‌ ஒரு மாணிக்கச்‌ செய்குன்‌ றின்மேல்‌ விசும்பு 
துடைத்துப்‌ பசும்பொன்‌ பூத்து வண்டு துவைப்பத்‌ தண்‌- 
தேன்‌ துளிப்பதோர்‌ வெறியுறு ௩றுமலர்‌ வேங்கைகாண்பள்‌. 
கண்டு பெரியதோர்‌ காதல்‌ களிகூர்ந்து, தன்செம்மலர்ச்‌ 
சீறடிமேல்‌ சிலம்பு கிடந்து சிலம்புடைப்ப, அம்மலர்‌ அணிக்‌ 
கொம்பர்‌ ௩டை கற்பதென நடந்து சென்று, கறை 
வேங்கை நாள்மலர்‌ கொய்வாள்‌. கொய்த இடத்து மரகத 
மணி விளிம்படுத்த மாணிக்கச்சுனை மருங்கினதோர்‌ மாதவி 
வல்லி மண்டபத்துப்‌ போது வேய்ந்த பூகாறு கொழுநிழற்‌- 


அகமும்‌ புறமும்‌ 113 


கீழ்க்‌ கடிக்‌ குருக்கத்தி கொடிப்பிடித்துத்‌ தகடு படு பசும்‌- 
பொன்‌ சிகரங்களின்‌ முகடு தொடுத்து ஞான்று வந்து இழி- 
தரும்‌ அருவி பொன்‌ கொழித்து மணி வரன்றி மாணிக்கத்‌ 
தொடு, வயிரம்‌ உந்தி அணிகிளர்‌ அருவி ஆடகப்‌ 
பாறைமேல்‌ அதிர்குரல்‌ முரசின்‌ விண்ணிரட்ட, வண்டும்‌ 
தேனும்‌ யாழ்‌ முரல, வரிக்‌ குயிலும்‌ கிளியும்‌ பாடத்‌ தண்தாது 
தவிசுபடப்‌ போர்த்ததோர்‌ பளிக்குப்‌ பாறை மணித்தலத்து- 
மிசை நீல ஆலவட்டம்‌ விரித்தாற்போலத்‌ தன்‌ கோலக்‌ 
கலாவம்‌ கொளவிரித்து முளை ஞாயிற்று இளவெயில்‌ எறிப்ப 
ஓர்‌ இளமயில்‌ ஆடுவது நோக்கி நிற்பள்‌. 

இந்நிலையில்‌ தலைமகனும்‌ பற்பன்னூறாயிரவர்‌ கூர்வேல்‌ 
இளைஞரொடு நளிர்‌ மாமலைச்‌ சாரல்‌ வேட்டம்‌ போய்‌, 
விளையாடுவான்‌, ஆண்டு எழுந்ததோர்‌ கடுமானின்‌ பின்‌ 
ஓடிக்‌ காவல்‌ இளைஞரைக்‌ கையகன்று, நெடுமான்‌ தேரொடு 
பாகனை நிலவு மணல்‌ கானியாற்று நிற்கப்‌ பணித்து, தொடு 
கழல்‌ அடி அதிரச்‌ சுருள்‌இருங்‌ குஞ்சி பொன்‌ ஞாணில்‌ 
பிணித்துக்‌ கடிகமழ்‌ ௩றுங்கண்ணி மேற்கொண்டு வண்டு 
மணம்‌ அயர அஞ்சாந்தின்‌ நறுகாற்றம்‌ அகன்‌ பொழிலிடைப்‌ 
பரந்து நாற, அடுசிலையொடு கணை ஏந்தி வடிவு கொண்ட 
காமன்‌ போலச்‌ சென்று அவள்‌ நின்ற இரும்பொழில்‌ 
புகுவன்‌. வட கடலில்‌ இட்ட ஒரு நுகம்‌ ஒரு துளை, தென்‌ 
கடலில்‌ இட்ட ஒரு கழி சென்று கோத்தாற்‌ போலவும்‌, 
வெங்கதிர்க்‌ கனலியும்‌ தண்கதிர்‌ மதியமும்‌ தங்கதி வழுவித்‌ 
தலைப்‌ பெய்தாற்‌ போலவும்‌ தலைப்பெய்து ஒருவரை ஒருவர்‌ 
காண்பர்‌. 

தலைவன்‌ தலைவி குறிப்பறிந்து தலைவியைச்‌ சேர்ந்து 
கூடிக்களித்துப்‌ புணர்ந்து நீங்குவன்‌. இங்ஙனம்‌ பிறர்‌ யாரும்‌ 
அறியா நிலையில்‌ பன்னாட்கள்‌ ௩டக்கும்‌. பிறகு தோழி 
அறிந்து இருவரையும்‌ கூட்டிவருவள்‌. தோழி தலைவனிடம்‌ 
தலைவியை மணந்து கொள்ளுமாறு வற்புறுததுவள. பின்‌ 
தலைவன்‌ தலைவியைப்‌ பெற்றோர்‌ அறியாவகை அழைத்துச்‌ 
செல்வன்‌. பின்னர்த்‌ திருமணம்‌ நடக்கும்‌. இல்லறம்‌ இனிது 
ஆற்றுவர்‌. , தலைவன்‌ ஓதல்‌, காவல்‌, தூது, துணை, பொருள்‌ 
காரணமாகப்‌ பிரிவன்‌. அது போது தலைவி, தோழியின்‌ 
ஆறுதல்‌ மொழிகளால்‌ ஆற்றி இருப்பள்‌. பரத்தமை 
காரணமாகவும்‌ தலைவன்‌ பிரிய நேரிடும்‌. அதனால்‌ ஊடலும்‌ 
கூடலும்‌ நிகழும்‌. 

வ. 


114 அகமும்‌ புறமும்‌ 
ஐந்திணை ஒழுக்கம்‌ 


அகப்பொருள்‌ முறையில்‌ தமிழர்கள்‌ ஐந்திணை என்று 
பகுப்பை அமைத்துக்‌ கொண்டனர்‌. திணை என்பது நிலத்‌- 
தையும்‌, ஒழுக்கத்தையும்‌ உணர்த்தும்‌. குறிஞ்சி, முல்லை, 
மருதம்‌, நெய்தல்‌, பாலை என்ற நிலப்‌ பெயராலும்‌, கூடல்‌ 
இருத்தல்‌, ஊடல்‌, இரங்கல்‌ பிரிதல்‌ என்ற ஒழுக்க உரிப்‌- 
பொருளாலும்‌ கூறி வந்தனர்‌. பாலை என்பது இக்காலத்தில்‌ 
(Desert) என்ற பொருளில்‌ அக்காலத்தில்‌ இல்லை. குறிஞ்சி-. 
யும்‌ முல்லையும்‌ மழைவளனின்‌ றி வறண்ட நிலையில்‌ உள்ள 
போது, அக்கிலங்கள்‌ பாலை எனப்படும்‌. “முல்லையும்‌ 
குறிஞ்சியும்‌ முறைமையில்‌ திரிந்து நல்லியல்பு அழிந்து 
நடுங்குதுயர்‌ உறுத்துப்‌ பாலை என்பதோர்‌ படிவம்‌ 
கொள்ளும்‌” என்னும்‌ சிலப்பதிகார அடிகளைக்‌ காண்க. 


குறிஞ்சி மலைநாடு, முல்லை காட்டு நாடு, மருதம்‌ வயல்‌: 
நாடு, நெய்தல்‌ கடற்கரை நாடு. குறிஞ்சி நாட்டிற்குத்‌ ' 
தலைவனாக உள்ளவன்‌ பொருப்பன்‌, வெற்பன்‌, சிலம்பன்‌ 
என்றும்‌, 'தலைவி குறத்தி, கொடிச்சி என்றும்‌, அங்கு வாழ்‌ 
மக்கள்‌ குறவர்‌, கானவர்‌, குறத்தியர்‌ என்றும்‌ கூறப்‌- 
பட்டனர்‌. இந்காட்டைச்‌ சார்ந்த பறவைகள்‌ கிளி, மயில்‌ 
என்பன. விலங்குகள்‌ புலி, கரடி, யானை, சிங்கம்‌, 
இந்காட்டுச்‌ சிற்றூர்‌ சிறுகுடி எனப்படும்‌. இவர்கட்கு நீர்‌; 
மலை வீழ்‌ அருவியும்‌ சுனை நீரும்‌ ஆகும்‌. இந்காட்டு மக்கள்‌ 
அணியும்‌ மலர்கள்‌, வேங்கைப்பூ, குறிஞ்சிப்பூ, காந்தள்‌ 
மலர்கள்‌. இங்குள்ள மரங்கள்‌, சந்தனம்‌, தேக்கு, அகில்‌, 
அசோகம்‌, நாகம்‌, மூங்கில்‌. இங்குள்ள மக்கட்கு மலை 
நெல்‌, மூங்கில்‌ அரிசி, தினை அரிசி என்பன உணவுப்‌ 
பொருள்கள்‌. இங்குள்ளார்க்கு இசைக்குரிய கருவிகள்‌ 
தொண்டகப்‌ பறை, குறிஞ்சியாழ்‌ ; பண்‌ குறிஞ்சிப்பண்‌.. 
இந்நாட்டு மக்கள்‌ மருள்‌ ஏறப்பெற்று ஆடுதலும்‌, மலை நெல்‌ 
விதைத்தலும்‌, தினை வித்திக்‌ காத்தலும்‌, தேன்‌ எடுத்தலும்‌, 
கிழங்கு தோண்டி எடுத்தலும்‌ தொழிலாகக்‌ கொண்டவரா 
கள்‌. அருவியாடியும்‌, சுனை ஆடியும்‌ இன்புற்றுப்‌ பொழுது 
போக்குவர்‌. இந்த நிலத்தெய்வம்‌ முருகன்‌. 


முல்லை நிலத்‌ தலைவன்‌ குறும்‌ பொறை நாடன்‌; 
தோன்றல்‌ என்றும்‌, தலைவி மனைவி, கிழத்தி என்றும்‌, மக்கள்‌ 


அகமும்‌ புறமும்‌ “நற்த 


இடையர்‌, இடைச்சியர்‌, ஆயர்‌, ஆய்ச்சியர்‌ என்றும்‌ குறிப்‌- 
பிடப்படுவர்‌. இங்குக்‌ காட்டுக்‌ கோழி, மான்‌, முயல்‌ உயிர்‌ 
இனப்பொருள்களாகும்‌. இங்குள்ள இடம்‌ சிற்றூர்‌, பாடி 
ஊன்‌ ப்படும்‌; . இவர்கட்கு | நீரைததருவன! குறுஞ்சு ளைப்‌ 
காட்டாறும்‌ ஆகும்‌. இங்குள்ள மலர்கள்‌ குவளை, முல்லை, 
தோன்றி, பிடவம்‌, கொன்றை, காயா, குருந்தம்‌ என்பன. 
இவர்களது உணவுப்‌ பொருள்‌ வரகு, சாமை, முதிரை, 
அவரை, துவரை முதலியன. இவர்களது இசைக்கருவி 
ஏற்றுப்பறை, முல்லையாழ்‌ ; பண்‌ சாதாரி, இங்குள்ளார்‌ 
தொழில்‌ சாமை, வரகு இவற்றை விதைத்தல்‌, கட்டல்‌, 
அரிதல்‌, கடாவிடல்‌, மூவினம்‌ மேய்த்தல்‌ ஆகும்‌. பொழுது 
போக்கு, குழல்‌ ஊதுதலும்‌, ஏறு தழுவுதலும்‌, குரவை 
ஆடுதலும்‌ ஆம்‌. காட்டாற்றில்‌ குளித்து இன்புறுவர்‌. 
இந்த நிலத்திற்குரிய தெய்வம்‌ திருமால்‌. 

மருத நிலத்தலைவன்‌ ஊரன்‌, மகிழ்௩ன்‌ என்றும்‌, தலைவி 
கிழத்தி, மனைவி என்றும்‌ கூறப்படுவர்‌ ; மக்கள்‌ உழவர்‌ 
உழத்தியர்‌, கடையர்‌, கடைசியர்‌ எனக்‌ குறிக்கப்‌ பெறுவர்‌. 
இங்குள்ள பறவைகள்‌ வண்டானம்‌, மகன்றில்‌, நாரை, 
அன்னம்‌, போதா, கம்புள்‌, குருகு, தாரா என்பன. விலங்கு 
களாக அமைந்தவை எருமை, நீர்காய்‌ ஆகும்‌. இங்குள்ள 
ஊர்கள்‌ பேரூர்‌, மூதூர்‌ என்று அழைக்கப்படும்‌. இவர்கட்கு 
ஆறும்‌, வீட்டுக்கிணறும்‌, குளம்‌ ஆகிய நீர்நிலைகள்‌ 
நீரைத்‌ தரும்‌. தாமரை, கழு நீர்‌, குவளை என்ற மலர்களை 
இங்குக்‌ காணலாம்‌. காஞ்சி, வஞ்சி, மருதம்‌ ஆகிய மரங்கள்‌ 
இங்கு உண்டு. செக்கெல்லும்‌, வெண்ணெல்லும்‌ இக்காட்‌- 
டவர்க்குரிய உணவுப்‌ பொருள்கள்‌, இக்காட்டு மக்களின்‌ 
இசைக்கருவிகள்‌ கிணை, மணமுரசு, மருதயாழ என்பன ; 
பண்‌ மருதப்பண்‌. இக்காட்டு மக்கள்‌ விழாக்கள்‌ நடத்தியும்‌, 
களை கட்டியும்‌, நெல்லரிந்தும்‌, கடாவிட்டும்‌, குளத்தில்‌ 
குளித்தும்‌, தொழில்‌ புரிந்தும்‌ பொழுது போக்குவார்‌, இந்‌- 
நிலத்துக்குரிய தெய்வம்‌ இந்திரன்‌. 

நெய்தற்‌ நிலத்தலைவன்‌ சேர்ப்பன்‌, புலம்பன்‌ என்றும்‌, 
தலைவி நுளைச்சி, பரத்தி என்றும்‌, மக்கள்‌ தவர? 
நுளைச்சியர்‌, பரதர்‌, பரத்தியர்‌, AD அளத்தியர்‌ 
என்றும்‌ குறிக்கப்பட்டனர்‌. நீர்‌ காக்கை இங்குள்ள உயிர்‌ 
இனம்‌, இங்குள்ள இடங்கள்‌ பாக்கம்‌, பட்டினம்‌ எனப்‌- 
படும்‌. நீர்நிலைகள்‌ உப்புக்‌ கிணறு, ஊற்று நீர்‌, மலர்கள்‌ 


116 அகமும்‌ புறமும்‌ 


நெய்தல்‌, கண்டகம்‌, தாழை, முண்டகம்‌, அடம்பு, கண்டல்‌ 
முதலியன. மரம்‌ புன்னையும்‌, ஞாழலும்‌ ஆகும்‌. உப்புவிற்றல்‌, 
மீன்‌ விற்றல்‌ காரணமாக வருவன, இவர்கட்க்கு வருவாய்‌, 
இங்குள்ளார்க்குரிய பறை மீன்கோள்பறை, காவாய்‌, 
பம்பை என்பன. இசைக்கருவி விளரியாழ்‌. பண்‌ செவ்வழி. 
இவர்கள்‌ மீன்‌ பிடித்தலும்‌, உப்புண்டாக்கலும்‌, மீன்‌ 
உணக்கலும்‌, விற்றலும்‌ தொழிலாக உடையவர்கள்‌. 
கடலில்‌ நீர்‌ ஆடுவர்‌. இவர்கட்குத்‌ தெய்வம்‌ வருணன்‌. 

பாலைத்தலைவன்‌ விடலை, காளை, மீளி எனப்படுவான்‌. 
தலைவி எயிற்றி எனப்படுவாள்‌. மக்கள்‌ எயினர்‌, எயிற்றியர்‌ 
என்றும்‌; மறவர்‌ மறத்தியர்‌ என்றும்‌ வழங்கப்‌ பெறுவர்‌, 
இங்குள்ள பறவை புறா; பருந்து, எருவை, கழுகு. என்பன. 
இங்கு வாழும்‌ விலங்கு செந்காய்‌. இங்குள்ள ஊர்‌ குறும்பு, 
நீர்நிலை வற்றிய கூவல்‌, குழி. மலர்களாக இருப்பவை 
குரா, மரா. இங்குள்ள மரங்கள்‌ உழிஞை, பாலை, ஓமை. 
இருப்பை என்பன. இங்குள்ளார்‌ ஆறு அலைத்தும்‌, ஊரில்‌ 
புகுந்து களவாடியும்‌ திரிவர்‌. இவர்கள்‌ உடுக்கை, பாலை, 
யாழ்‌ இவற்றை இசைக்கருவிகளாக உடையவர்கள்‌. ' 
இவர்கட்குப்‌ பஞ்சுரம்‌ பண்‌. இவர்‌ போர்‌ புரிந்தும்‌, பகற்‌- 
சூறை ஆடியும்‌ காலம்‌ கழிப்பர்‌, 'இவர்கட்குச்‌ சூரியன்‌ 
தெய்வமாகும்‌. காளியும்‌ தெய்வம்‌ ஆவாள்‌. 

இங்கு எல்லா நிலங்கட்கும்‌ தெய்வம்‌ கூறிச்‌ சிவபெரு 
மானை ஒரு நிலத்திற்கும்‌ உரியவனாகக்‌ கூருது விடுத்ததன்‌ 
குறிக்கோள்‌, அவன்‌ முழுமுதற்‌ பரம்பொருளாய்‌ எல்லா 
நிலத்துக்கும்‌ இறைவனாய்‌ இருத்தலின்‌ என்க. 

“ஜென்னா டுடைய சிவனே போற்றி 
எந்றாட்‌ டவர்க்கும்‌ இறைவா போற்றி ”* 
என்று மணி மொழியார்‌ கூறியதையும்‌ * அங்கங்கே 
சிவமாகி நின்றார்‌ தாமே” என்று அப்பர்‌ கூறிய அநுபவ 
மொழிகளையும்‌ ஈண்டு நினைவு படுத்திக்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 
புறம்‌ 


போர்முறைகளை ஒழுங்குறப்‌ பேசுவது புறமாகும்‌: 
இவ்வொழுங்கு முறை தமிழர்களிடத்தில்‌ கண்ட தனிச்‌ 


அகமும்‌ புறமும்‌ 117 


சிறப்பு என்று கூட இயம்பலாம்‌, ம்‌ ற்றிஃ 
ப று இ இதனைப்‌ புறநானூற்றில்‌ 
££ ஆவும்‌ ஆனியல்‌ பார்ப்பன மாக்களும்‌ 
பெண்டிரும்‌ பிணியுடை மீரும்‌ பேணித்‌ 
தென்புலம்‌ வாழ்கர்க்‌ கருங்கடன்‌ இறுக்கும்‌ 
பொன்போல்‌ புதல்வர்‌ பெருதீரும்‌ 
“அம்மம்பு கடிவிடுதும்‌ நும்‌ அரண்‌ சேர்மின்‌.?? 


என்னும்‌ அடிகளால்‌ இப்போர்‌ முறையின்‌ பண்பைக்‌ 
காணலாம்‌. 


போர்‌ முறையில்‌ தழிஞ்சி என்ற ஒரு துறை பேசப்‌- 

படுகிறது. அதன்‌ இலக்கணம்‌, 
: அழிகுநர்‌ புறக்கொடை அயில்வேல்‌ ஓச்சாக்‌ 
கழிதறு கண்மை காதலித்‌ துரைத்தன்ு ”” 

என்பது. அதாவது தோற்று வெருவி: ஓடுவார்‌ முதுகில்‌ 
அம்பிட்டு அவர்களை அழிக்காமை என்பது. இத்தகைய 
முறையில்‌ போரிட்ட தமிழர்‌ தம்‌ போர்முறைகளை எங்ஙனம்‌ 
கைக்‌ கொண்டனர்‌ எனச்‌ சிறிது காண்போம்‌. 


தமிழர்தம்‌ போர்‌ தொடக்கம்‌ மாடுபிடி சண்டையில்‌ 
தொடங்கும்‌. அது வெட்சித்‌ திணை எனப்பட்டது. அது 
போது வெட்சிப்‌ பூவைச்சூடிச்‌ சென்று பகைவரது 
பசுக்களைப்‌ பிடித்து வருவர்‌. இதனைத்‌ தொல்காப்பியம்‌ 
“வேற்றுப்‌ புலக்களவின்‌ ஆதந்து ?? என்கிறது. மாடு 
பிடிக்கச்‌ செல்லுதற்கு முன்‌, நிமித்தம்‌ கேட்டே செல்வர்‌. 
சென்றவர்‌ பசுக்களைப்‌ பிடித்து வந்தாலும்‌, அப்பசுக்களுக்கு 
யாதொரு தீங்கும்‌ இன்றிக்‌ கொணர்ந்து காப்பர்‌. இதனை 
* ஆதங்து ஓம்பல்‌ ?” என்றும்‌, * கோய்‌ இன்றி உய்த்தல்‌ ம்‌ 
என்றும்‌ கூறி வந்தனர்‌. “புல்‌ மேய்ந்து அசைஇப்‌ 
புணர்ந்து உடன்‌ செல்க?? என்று கூறி அவற்றை 
அழைத்து வருவர்‌. இங்ஙனம்‌ கொணர்ந்த பசுக்களைத்‌ 
தம்மைச்‌ சார்ந்தார்க்குப்‌ பங்கிட்டுக்‌ கொடுப்பர்‌. 

வெட்சியார்‌ பிடித்துச்‌ சென்ற பசுக்களை மீட்டற்குப்‌ 
புறப்படுபவர்‌ முயலும்‌ முயற்சி கரந்தை எனப்பட்டது! 
அது போது கரந்தை மலரைச்‌ சூடிக்கொண்டு சென்று 


118 அகமும்‌ புறமும்‌ 


மீட்டலை £*ஆயபெயர்த்துத்‌ தருதல்‌ ?? எனப்பட்டது. அது 
போது வெட்சியாரும்‌ கரந்தையாரும்‌ செய்யும்‌ போர்‌ கடுமை- 
யாக இருக்கும்‌. புலிக்கணம்‌, சீயமா, போர்க்களிறு போன்று 
பொருவார்‌, இதனைச்‌ ££ செருமலைந்தார்‌ சீற்றம்‌ சிறந்து ?? 
என்பர்‌ ஐயனாரிதனார்‌. 


இங்ஙனம்‌ போர்புரிந்து இறந்தவர்கட்குச்‌ செய்யவேண்‌- 
டிய சிறப்பினைத்‌ தமிழர்‌ பெரிதும்‌ ஆற்றியுள்ளனர்‌.. அவர்‌- 
கட்குக்‌ கல்௩ட்டுப்‌ பூசித்து வந்தனர்‌. கல்லை இமயம்‌, 
பொதிகை மலைகளினின்று கொணர்வர்‌, பின்‌ அதனைக்‌ 
கங்கை, காவிரி ஆறுகளில்‌ குளிப்பாட்டுவர்‌, அதன்பின்‌ 
நடுவர்‌. கோவில்‌ கட்டுவர்‌. படையல்‌ இடுவர்‌. அக்கல்லை 
வாழ்த்துவர்‌. இறந்தவர்‌ பொருட்டுக்‌ கல்௩ட்டுக்‌ கோவில்‌ 
எடுத்தலை * இல்‌ கொண்டு புகுதல்‌ * என்று வழங்கினர்‌. 


பகைவரது நாட்டைக்‌ கைக்கொள்ள விரும்பிய தமிழர்‌, 
அச்செயலை வஞ்சி என்ற பெயரால்‌ குறித்துள்ளனர்‌. அது 
போது வஞ்சி மலரைச்‌ சூடுவர்‌. இதனை, 


“ எஞ்சா மண்நசை வேந்தனை வேந்தன்‌ 
அஞ்சுதகத்‌ தலைச்சென்று அடல்குறித்‌ தன்றே ””, 
என்பர்‌ தொல்காப்பியர்‌. 
“வாடாவஞ்சி தலைமிலைந்து 
கூடார்மண்கொளக்‌ குறித்தன்று.”” 


என்பர்‌ ஐயனாரிதனார்‌. வஞ்சியர்‌ சென்று நாட்டைக்‌ 
கொளுத்துவர்‌. வெற்றி கண்டபின்‌ வீரர்கட்குப்‌ பெரு 
விருந்து நடத்துவர்‌. அது பெருஞ்சோற்று லை எனப்பட்‌- 
டது. போருக்கு எழுமுன்‌ குடை, வாள்‌ இவற்றை நல்ல 
நாளில்‌ வெளியில்‌ உலாவிடுவர்‌. 


வஞ்சியார்‌ மண்‌ கொளவந்தபோது அவர்களொடு 
எதிர்க்கும்‌ வீரர்களின்‌ வீரத்தைக்‌ காஞ்சி என்றனர்‌. அது 
போது காஞ்சி மலரைச்‌ சூடுவர்‌, இதனைக்‌ “காஞ்சி சூடிக்‌ 
கருதின்று? என்னும்‌ புறப்பொருள்‌ வெண்பாமாலை. இந்தப்‌ 
போரில்‌ அரசன்‌ தன்னை ஓத்த வீரர்க்குப்‌ படை வழங்கு- 
வான்‌. ள்‌ 


நு. 


அகமும்‌ புறமும்‌ 119 


அரசர்‌ மதில்‌ சூழ்ந்த அரண்களில்‌ வாழ்வர்‌. அந்நிலை- 
யில்‌ பகைவர்‌ அம்மதிலைக்‌ கைப்பற்ற முனைவர்‌. அம்‌- 
முனைப்பு உழிஞை எனப்படும்‌. அதுபோது உழிஞை 
மலரைச்‌ சூடுவர்‌, முடிமிசை உழிஞை சூடி ஒன்னார்‌, 
கொடிநுடங்கு ஆர்‌எயில்‌ கொளக்கருதின்று ?? என்றது 
காண்க. மதிலைச்‌ சுற்றி வளைத்தலைப்‌ புறத்திறை என்றனர்‌. 
“விறல்‌ 'கொடி மதிலின்‌ புறத்திறுத்தன்று ?? என்றதை, 
நோக்குக. மதிலைச்‌ சுற்றிக்‌ காவல்‌ காடு உண்டு. வீரர்கள்‌ 
அதனையும்‌ கடந்து செல்வர்‌. அதன்பின்‌, அகழியினை நெறுங்‌- 
குவர்‌. மதில்‌ உயரமாக இருக்கும்‌ ஆதலின்‌, அதில்‌ ஏணி 
சாத்தி ஏறுவர்‌. அன்றி உடும்பு உய்த்துப்‌ பற்றியும்‌ ஏறுவர்‌. 
இங்ஙனம்‌ எல்லாம்‌ மதிலைக்‌ கடந்து அரண்‌ அகத்தோரை 
வெல்வர்‌. உள்சென்று ஊரை அழித்துக்‌ கழுதை ஏர்பூட்டி, 
'வேல்கோலாகக்‌ கொண்டு வரகும்‌ கொள்ளும்‌ விதைப்‌- 
பர்‌. இந்நிலையில்‌ அரண்‌ உள்ளார்‌ திறை கொடுக்க, 
மீள்வர்‌, 

உழிஞையார்‌ மதிலை வளைத்தபோது அப்பகைவர்‌ 
முற்றுகையினின்று மீள கொச்சிப்‌ பூவைச்சூடி மதிலைக்‌ 
காப்பர்‌. அது நொச்சி எனப்பட்டது. இதனை “: ஏப்புழை- 
ஞாயில்‌ ஏந்துகிலை அரணம்‌ காப்போர்‌ சூடிய பூ”? எனக்‌ 
கூறப்பட்டது. பகைவர்‌ முற்றுகை யிட்டபோது காவற்‌- 
காடும்‌ அகழியும்‌ சிதையாவாறு போர்செய்து மதிலைக்‌ 
காப்பர்‌. மதில்‌ மீதும்‌ போர்‌ நடக்கும்‌, இஃது எயில்‌ போர்‌ 
எனப்பட்டது. 


போரிட எதிர்த்து வந்தவரை எதிர்த்தல்‌ தும்மை எனப்‌ 

பட்டது, இதனைத்‌ தொல்காப்பியர்‌, 
“மைந்து பொருளாக வந்த வேந்தனைச்‌ 
சென்று தலைஅழிக்கும்‌ சிறப்பிற்‌ றென்ப.” 

அன்பர்‌ போருக்குரிய அடையாளப்‌ பூ தும்பை 
ம்‌. ன ரர பைம்‌ போம்‌. செய்யும்‌ 
ஆர்ப்பாட்டம்‌ பெரிதாகும்‌. ஆகவேதான்‌ தானை மறம்‌, 
குதிரை மறம்‌, யானை மறம்‌, தேர்மறம்‌ எனறு குறித்துள்‌- 
ளனர்‌. இருபெரு பகைவரும்‌ எதிர்ந்து 1 இதனை 
இருவர்‌ தலைவர்‌ தபுதி என்பர்‌. படை இல்லாத a மல்‌- 
போரும்‌ புரிவர்‌. படைகளைத்‌ தாக்கிய மகிழ்வால்‌ வேலைச்‌ 


120 அகமும்‌ புறமும்‌ 


சுழற்றி ஆடுவர்‌, வீரர்களின்‌ வேந்தன்‌ வீர சுவர்க்கம்‌ 
புகுந்தால்‌, அதுபோது மறவீரன்‌ தன்னையும்‌ மாய்த்துக்‌ 
கொள்வான்‌. அது தன்னை வேட்டல்‌ எனப்படும்‌. 

“வானம்‌ இறைவன்‌ படர்ந்தென வான்துடுப்பா 
மானமே நெய்யா மறம்விறகாத்‌-—தேன்‌ இமிரும்‌ 
கள்‌அவிழ்‌ கண்ணிக்‌ கழல்வெய்யோன்‌ வாள்‌ அமர்‌ 
ஒள்‌ அழலுள்‌ வேட்டான்‌ உயிர்‌.” 

என்ற பாடலைக்‌ காண்க. 


தமிழர்‌ போரில்‌ வெற்றி கொண்டபோது, வெற்றிவிழா 
கொண்டாடுவர்‌. அது வாகை எனப்படும்‌. அது போது 
வாகைப்‌ பூவைச்‌ சூடிக்கொள்வர்‌. களவேள்வி புரிவர்‌. 
அதாவது வெட்டுண்ட தலைகளை அடுப்பாகவும்‌, மண்டை 
ஓட்டைப்‌ பானையாகவும்‌, குருதியினை உலை நீராகவும்‌, நிணம்‌, 
கொழுப்பை உலை பெய்பொருளாகவும்‌, காலைக்‌ கட்டை 
யாகவும்‌, கையைத்‌ துழாவும்‌ கருவியாகவும்‌ கொண்டு 
போர்க்களத்தில்‌ செய்யப்படும்‌ செயலாகும்‌ ; இப்படிச்‌ 
செய்து பேய்கள்‌ மகிழ உண்பிப்பதாகும்‌. இதனை, 


“பிடித்தாடி அன்ன பிறழ்பல்‌ பேய்‌ஆர 
கொடித்தானை மன்னன்‌ கொடுத்தான்‌-முடித்தலைத்‌ 
௨ தோளாடு வீழ்ந்த தொடிகை தடுப்பாக 
மூளையம்‌ சோற்றை முகந்து.” 
எனக்‌ கூறப்படுதல்‌ காண்க. 
இதுவரை ஆண்மக்கள து வீரமே பேசப்பட்டு வந்ததுஃ 
இவ்வாறு ஆண்களது வீரம்‌ பற்றிப்‌ பேசப்படுவது 
இல்லாண்‌ முல்லை ஆகும்‌. பெண்களது வீரமும்‌ புறத்தில்‌ 
பேசப்படும்‌. அது பலவாறான துறைகளை யுடையது. ஒவ 
வொன்றையும்‌ பற்றி உணர்வோமாக. மூதின்‌ முல்ல 
என்பது அவற்றுள்‌ ஒன்று. இதனை விளக்கவந்த புறப்‌- 
பொருள்‌ வெண்பா மாலை 
₹ அடல்வேல்‌ ஆடவர்க்‌ கன்றியும்‌ அவ்இல்‌ 
மடவரல்‌ மகளிர்க்கு மறம்மிகுத்‌ தன்று.” 
என்று கூறுகின்றது. இம்மூதின்‌ மடவாள்‌ வீரத்தைக்‌ கீழ்‌ 
வரும்‌ பாடலில்‌ காண்க. 


அகமும்‌ புறமும்‌ 121 


“வந்த படைநோனாள்‌ வாயில்‌ முலைபறித்து 
வெந்திறல்‌ எக்க மிறைகொளீ இ--முந்தை 
முதல்வர்கல்‌ தான்காட்டி மூதின்‌ மடமகள்‌ 
புதல்வனைச்‌ செல்கென்றாள்‌ போர்க்கு.” 

என்பது ஐயனாரிதனார்‌ வாக்கு. 


மூதானந்தம்‌ என்பது ஒரு துறை, இதனைப்‌ பார்க்கும்‌: 
போது இன்பப்‌ பொருள்‌ தரும்‌ தொடர்‌ போலும்‌ என 
எண்ணலாம்‌. அற்றன்று; துன்பந்தரும்‌ தொடரே இது. 
கணவன்‌ போரில்‌ இறக்க மனைவி இறத்தலை அறிவிப்பதே 
இது. “: கயலேர்‌ கண்ணி கணவனொடு முடிய?” என்று 
கூறப்பட்டதைக்‌ காண்க. இத்துடன்‌ இன்றி ““வேலோற்கும்‌ 
வெள்வளையினாட்கும்‌ உடனே உலந்தது உயிர்‌ ?? என்று 
தையும்‌ ஓர்க. 


கணவன்‌ போரில்‌ விழுப்புண்‌ பட்டுக்‌ கிடக்கின்றான்‌. 
அவனைத்‌ தன்‌ கண்களால்‌ காண்கின்றாள்‌ மனைவி. அக்‌- 
நிலையில்‌ அவள்‌ கொண்ட மெய்ப்பாடு யாது? உவகைக்‌ 
கண்ணீர்‌ உகுத்ததே ஆகும்‌. இதனை உவகைக்‌ கலுழ்ச்சி 
என்றனர்‌. இதனை விளக்கும்‌ போது, 


“வாள்வாய்த்த வடுவாழ்க்கைக்‌ 
கேள்கண்டு கலுழ்ந்து உவற்தன்று.”” 


என்கிறது புறப்பொருள்‌ வெண்பாமாலை. 


ஆஞ்சிக்‌ காஞ்சி என்று ஒரு துறை காணப்படுகிறது. 
அதாவது கணவன்‌ இறந்தபோது, தானும்‌ எரியில்‌ மூழ்கி 
உயிர்‌ விடுதல்‌. அல்லது கணவன்‌ எந்த அம்பினால்‌ இறக்‌- 
தானோ, அவ்‌ அம்பினையே கொண்டு குத்தி இறத்தல்‌ ஆகும்‌, 
இதனைத்‌ தொல்காப்பியம்‌, “நீத்த அங்கணவன தீர்த்த 
வேலில்‌ பேர்த்த மனைவி ஆஞ்சி '* என்று கூறும்‌, கணவன்‌ 
இறக்க, மனைவி தன்‌ முலையும்‌, தலையும்‌ இறந்த கணவன்‌ 
உடல்‌ மீது பொருந்தத்‌ தழுவி, இறத்தலும்‌ உண்டு. இதனை 
“ முலையும்‌ முகனும்‌ சேர்த்திக்‌ கொண்டோன்‌ தலையொடு 
முடிந்த நிலை?” எனத்‌ தொல்காப்பியம்‌ கூறுகிறது. தொல்‌- 
காப்பியத்தில்‌ ' இங்ஙனம்‌ பல்லாற்றானும்‌ தமிழ்‌ காட்டு 
மகளிரின்‌ வீரம்‌ சிறப்புடன்‌ அறிவிக்கப்பட்டுள்ளன- 


722 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


புறத்தில்‌ போரும்‌ வீரமும்‌ பற்றிய செய்திகள்‌ அறி- 
விக்கப்படுதலே அன்றி, அற்மும்‌ வீடும்‌ பற்றிய செய்தி- 
களையும்‌ இதில்தான்‌ அமைத்துக்‌ காட்டி வாழ்ந்தனர்‌ 
தமிழர்கள்‌. பொருளைப்‌ பெற்று அதனை அறத்து வழி செல- 
விட்டனர்‌. இது குறித்தே செல்வத்துப்‌ பயன்‌ ஈதல்‌ என்று 
கூறப்பட்டது. ௩டுவணது (பொருள்‌) எய்த இருதலையும்‌ 
(அறம்‌, இன்பம்‌) எய்தும்‌ நம்பிக்கை யுடையராய்‌ இருக்‌- 
தனர்‌ தமிழர்‌. 

பலவகை நிலையாமையும்‌ அறிவுரைகளும்‌ புறத்தில்‌ 
பேசப்பட்டுள்ளன. அவற்றை. ௩ன்கு ஓர்ந்து உலகில்‌ 
' வெறுப்புத்‌ தோன்‌ றி நிலையுடைய இறைவனிடத்தில்‌ உளத்‌- 
தினைச்‌ செலுத்தி வீட்டின்பத்தையும்‌ உணர்ந்தனர்‌. 

இங்ஙனம்‌ வாழ்ந்த வாழ்வே தமிழரது அகப்புற வாழ்வு 


என்க, 
பதினெண்‌ கீழ்க்கணக்கு 
[(i) Keelkkanakku—FEighteen Works: Ethical 


Works and other Literature Works: Thirukkural and 
Naladiar] 


பத்துப்பாட்டு, எட்டுத்‌ தொகை என்னும்‌ தொகை 


நூற்களைப்‌ போன்று விளங்குவது பதினெண்‌ கீழ்க்கணக்கு 
என்பது. சங்கநூற்களாக இம்‌ மூன்று தொகை நூற்களைச்‌ 
சுட்டிக்‌ காட்டுவர்‌. ஆனால்‌, ஆராய்ச்சி அறிவு படைத்தவர்‌- 
கள்‌, முதல்‌ இரண்டு தொகை நூற்களை மட்டும்‌ சங்க நூற்‌- 
களாகக்‌ கருதுவர்‌. பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூற்களை 
அங்ஙனம்‌ கூறார்‌. காரணம்‌, இப்பதினெண்‌ கீழ்க்கணக்கு 
நூற்களில்‌ சிற்சில சங்க காலத்தன அல்ல. வச்சிர௩ந்தி- 
யால்‌ நிறுவப்பட்ட நான்காம்‌ சங்க காலத்து நூற்கள்‌ 
என்பது ஆராய்ச்சியாளர்‌ துணிபு. இத்‌ தொகை நூற்களில்‌ 
சில ஐந்தாம்‌ நூற்றாண்டின என்பர்‌. இது நிற்க. 


கணக்கு என்பது நூலைக்‌ குறிக்கும்‌ ஒரு சொல்‌, இங்குப்‌ 
பதினெட்டு நூல்களின்‌ தொகுதியைச்‌ சுட்டுதலின்‌, இது 
பதினெண்‌ கீழ்க்கணக்கு எனப்பட்டது. ஆனால்‌, இடையே 
கீழ்‌ என்னும்‌ அடைமொழி நூலுக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்‌- 
ளது. ஈண்டுக்‌ கீழ்‌ என்பது தாழ்மை என்ற பொருளில்‌ 


றை ௮. 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 123 


தன்னேரில்லாத்‌ தகவுடைய--உலகப்‌ பெரு நூலாக 
விளங்கும்‌ திருக்குறளும்‌ கீழான நூல்‌ என்றன்றோ 
ற! 


: அற்றேல்‌ கீழ்க்கணக்கு என்றதன்‌ கருத்துத்தான்‌ 
என்னே ! ?? எனில்‌, நூல்கள்‌ அடிவரையறை கருதி மேற்‌- 
கணக்கு என்றும்‌, கீழ்க்கணக்கு என்றும்‌ கூறப்படும்‌. 
பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை நூற்கள்‌ மேற்கணக்கு 
நூற்கள்‌. காரணம்‌, அந்நூல்களில்‌ வரும்‌ பாடல்கள்‌ பல 
அடிகளைக்‌ கொண்டவை என்பதனால்‌ என்க. 


மேற்கணக்காவது இன்னது என்பதை விளக்கினால்‌, 
அடிவரையறையின்‌ மிக்கனவாகிய வெண்பா, ஆசிரியப்பா, 
கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா என்னும்‌ ஐவகைப்‌ பாவினும்‌ 
இலக்கணங்களின்‌ மரபுபடி ஜம்பது முதல்‌ ஐந்நூறு வரை- 
யில்‌ செய்யுட்களைப்‌ பாடி அமைப்பது என்று விளக்கம்‌ 
பெறும்‌. அடிவரையறையின்‌ மிக்கன என்பது பெரும்பான்‌- 
மையும்‌ ஐந்தடியின்‌ மிக்கன ஆதல்‌. இம்முறை பத்துப்‌ 
பாட்டு, எட்டுத்‌ தொகை நூற்களில்‌ அமைந்திருத்தலைக்‌ 
காணலாம. 


“ஐம்பது முதலா ஐந்துநா நீறா 
ஐவகைப்‌ பாவும்‌ பொருள்நெறி மரபின்‌ 
தொகுக்கப்‌ படுவது மேற்கணக்‌ காகும்‌.” 


என்பது பன்னிருபாடல்‌. 


கீழ்க்கணக்கு என்பது பெரிதும்‌ அடிவரையறையில்‌ 
குன்றி, வெண்பாவினாலும்‌ சிறுபான்மை அவ்வகையான 
வேறு செய்யுட்களானும்‌ அறம்‌, பொருள்‌ இன்பங்களைக்‌ 
குறித்து, முறையில்‌ பாடப்‌ பாடுவது. - அடிவரையறையில்‌ 
குறைதல்‌ என்பது பெரும்பான்மையும்‌ ஜந்தடியின்‌ மிக்கு 
வராமை. களவழி நாற்பதில்‌ ஐந்தடியின்‌ மிக்க பாடலும்‌ 
உளவாலோ எனின்‌; ஒரோ வழி இவ்வாறு அருகி வரும்‌ 
என்க. இவ்வாறு வருதலைக்‌ கமுகந்தோட்டம்‌ என்பது 
போலக்‌ கொள்க. 


ல்‌ அண்ணளவாக 


124 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


கீழ்க்கணக்கு இன்ன முறையில்‌ வரும்‌ என்பதைப்‌ 
பன்னிருபடலம்‌. ்‌ 
££ அழிநிமிர்‌ வில்லாச்‌ செய்யுட்‌ தொகுதி 
அறம்பொருள்‌ இன்பம்‌ அடுக்கி அவ்வகைத்‌ 
திறம்பட வருவது &ழ்க்கணக்‌ காகும்‌”? 
என்று இசைக்கிறது. கீழ்க்கணக்கு நூற்கள்‌ மேற்கணக்கு 
நூற்கள்‌ உண்டு என்பதை அப்பன்னிருபடலம்‌ 
“*மேற்கணக்‌ கெனவும்‌ 8ழ்க்கணக்‌ கெனவும்‌ 
பாற்படு வகையால்‌ பகர்ந்தனர்‌ கொளலே ? 


' “வெள்ளைத்‌ தொகையும்‌ அவ்வகை வேண்டின்‌ 
எள்ளு &ழ்க்கணக்‌ கெனவும்‌ கொளலே. ?” 
என்றும்‌ கூறுதல்‌ காண்க. 
மேலும்‌ தொல்காப்பிய உரை வழியும்‌ கீழ்க்கணக்கைப்‌ 
பற்றிய குறிப்பை ௩ன்கு தெளியலாம்‌. 


“ வனப்பியல்‌ தானே வகுக்கும்‌ காலைச்‌ 

சின்மென்‌ மொழியால்‌ தாய பனுவலோ 

டம்மை தானே அடிநிமிர்‌ பின்றே.”' 
என்னும்‌ தொல்காப்பியச்‌ செய்யுளியல்‌ நூற்‌ பாவிற்கு 
உரை கண்ட பேராசிரியர்‌, ££ சிலவாக என்பது எண்ணுச்‌ : 
சுருங்குதல்‌. மெல்லியவாச்‌ சிலவாய சொற்கள்‌ , எழுத்தி- 
னான்‌ அகன்று காட்டாது சில எழுத்தினான்‌ வருவது; அடி 
நிமிராது என்றது ஐந்தடியின்‌ ஏறாது என்றவாறு. தாய 
பனுவலோடு என்றது அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என்னும்‌ 
மூன்றிற்கும்‌ இலக்கணம்‌ சொல்லுப. வேறு இடையிடை 
அவை அன்றியும்‌ தாய்ச்‌ செல்வது என்றவாறு. அஃதா 
வது, பதினெண்‌ கீழ்க்கணக்கு என உணர்க, அதனுள்‌ 
இரண்டடியானும்‌ ஐந்தடியானும்‌ ஒரோ செய்யுள்‌ வந்தவாறும்‌ 
அவை சில வாய மெல்லிய சொற்களான்‌ வந்தவாறும்‌, 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என அவற்றுக்கு இலக்கணம்‌ 
கூறிய பாட்டுப்‌ பயின்று வருமாறும்‌, கார்‌ நாற்பது; களவழி 
நாற்பது முதலாயின வந்தவாறும்‌ கண்டு கொள்க 7? என்று 
விளக்கக்‌ தந்திருப்பதைக்‌ காண்க. - 


இத்தகைய இலக்கணங்கட்கு இலக்கியமாக இருக்கும்‌ 
பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூற்கள்‌ நாலடியார்‌; நான்மணிக்‌ 


இ 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 125 


கடிகை, இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, கா 
நாற்பது, களவழி நாற்பது, ஐந்திணை ஐம்பது, ஐந்திணை 
எழுபது, திணை மொழி ஐம்பது, திணைமாலை நூற்றைம்பது. 
திருக்குறள்‌, திரிகடுகம்‌, ஆசாரக்‌ கோவை, பழமொழி, சிறு 
பஞ்ச மூலம்‌, கைந்நிலை, முதுமொழிக்‌ காஞ்சி, ஏலாதி 
என்பன. இவற்றை உணர்த்தும்‌ வெண்பா, 
“* நாலடி. நான்மணி நானாற்ப தைந்திணைமுப்‌ 

பால்கடுகம்‌ கோவை பழமொழி மாமூலம்‌ 

இன்னிலைசொல்‌ காஞ்சியுடன்‌ ஏலாதி என்பவே 

கைந்நிலைய வரங்கழ்க்‌ கணக்கு ?* 
என்பது. 


இவ்வெண்பா ஆய்வுக்குரியதாக உள்ளது. இதில்‌ வரும்‌ 
முப்பால்‌ என்பது திருக்குறளைக்‌ குறிக்கவில்லை என்றும்‌, 
அது முப்பால்‌ என்னும்‌ பெயரையுடைய வேறு ஒரு நூலைக்‌ 
குறிக்கிறது என்றும்‌ கூறுவர்‌, ஆனால்‌, முப்பால்‌ என்பது, 
திறாகுறட்குப்‌ பெயராதலாலும்‌, முப்பால்‌ என்னும்‌ பெயரிய 
நூல்‌ திருக்குறள்‌ தவிர்த்து வேறு இல்லாமையாலும்‌ முப்பால்‌ 
என்பதைத்‌ திருக்குறள்‌ என்றே கூறலாம்‌. இவ்‌ வெண்‌- 
பாவின்‌ ஈற்றடி * இன்நிலையவாம்‌ கீழ்க்‌ கணக்கு ? என்ற பாட 
பேதமும்‌ கொண்டது ஆதலின்‌, கைந்நிலை என்பது கீழ்க்‌ 
கணக்கு நூலைச்‌ சாராது என்பர்‌. மேலும்‌, இதன்‌ விளக்‌- 
கத்தை ஈற்றில்‌ எழுதப்பட்ட குறிப்புக்களில்‌ காண்க. 


இவற்றுள்‌ நாலடியார்‌, நான்மணிக்கடிகை, இனியவை 
நாற்பது, இன்னா நாற்பது, திரிகடுகம்‌, ஆசாரக்‌ கோவை, 
பழமொழி, சிறு பஞ்ச மூலம்‌, முதுமொழிக்‌ காஞ்சி, ஏலாதி 
ஆகியவைகள்‌ நீதிகளைப்‌ புகட்டும்‌ நூற்கள்‌. இன்னிலையும்‌ 
நீதி நூலே ஆகும்‌. 


கார்‌ நாற்பது, ஐந்திணை ஐம்பது, ஐந்திணை யெழுபது, 
திணைமொழி ஐம்பது, திணைமாலை நூற்றைம்பது என்பன 
அகப்பொருள்‌ தழுவிய நூற்கள்‌. கைக்நிலையும்‌ , அகப்‌ 
பொருள்‌ நூல்‌. களவழி நாற்பது புறப்பொருளைச்‌ சார்ந்தது. 
இனி ஒவ்வொரு நூலைப்‌ பற்றியும்‌ ஆய்வாம்‌, 


இ) 5 


126 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


1. நாலடியார்‌: இந்‌ நூலில்‌ காணப்படும்‌ வெண்‌... 
பாக்கள்‌ அனைத்தும்‌ கான்று அடிகளாக அமைந்திருத்தவின்‌,, 
இதனை நாலடியார்‌ என வழங்கினர்‌. ஆர்‌ என்பது இந்‌- 
நூலின்‌ சிறப்புக்‌ கருதிச்‌ சேர்க்கப்பட்ட விகுதியாகும்‌. இந்‌... 
நூலைக்‌ குறித்து வழங்கும்‌ வரலாறு ஒன்று உண்டு. ஒரு 
சமயம்‌ எண்ணாயிரச்‌ சமணர்கள்‌ தம்தம்‌ ஊரில்‌ பஞ்சம்‌ 
ஏற்பட, மதுரை புகுந்த போது, பாண்டியனால்‌ ஆதரிக்கப்‌. 
பட்டு வருகையில்‌, பின்‌ தம்‌ காட்டில்‌ பஞ்சம்‌ நீங்க, அதனால்‌ 
அச்சமணர்கள்‌ தம்‌ காட்டை நோக்கிச்‌ சென்றனர்‌ 
எனவும்‌, அங்ஙனம்‌ சென்றவர்கள்‌ ஒவ்வொரு பாட்டை 
எழுதி வைத்துச்‌ சென்றனர்‌ எனவும்‌, அவர்கள்‌ பாண்டி 
மன்னனிடம்‌ கூறாது சென்‌ றதனால்‌, அவற்றை வைகையில்‌ 
எறியும்படி அரசன்‌ கட்டளை இட்டனன்‌ எனவும்‌, அவ்வாறு 
எறியப்பட்ட எண்ணாயிர வெண்பாக்களுள்‌ கானூறு மட்டும்‌ 
கரையில்‌ ஒதுங்கின எனவும்‌, அவற்றை ஒன்று சேரத்‌ 
தொகுத்து அமைத்த நூலே நாலடியார்‌ என்பதாகும்‌ எனவும்‌: 
கூறப்படுவதே அவ்வரலாராகும்‌. இக்‌ குறிப்பினை, 


“ மன்னன்‌ வழுதியர்கோன்‌ வையைப்பேர்‌ ஆற்றின்கண்‌ 
எண்ணி இருகான்கோ டாயி ரவா - நண்ணி 
எழுதியிடும்‌ ஏட்டுக்குள்‌ ஏடெதிரே ஏறும்‌ 
பழிதில்லா நாலடியைப்‌ பார்‌.” 


என்னும்‌ வெண்பாவால்‌ அறியலாம்‌. 


ஆராய்ச்சியாளர்கள்‌, “இந்நூல்‌ பலரால்‌ பாடப்பட்ட 
ஒரு தொகுப்பு நூல்‌ அன்று ; ஒருவரே பாடிய நூலாகும்‌.” 
என்று கூறுவர்‌. இதனை நிறுவ ஒரே மாதிரியான தொடர்‌- 
கள்‌ நூலில்‌ வருதலை எடுத்துக்‌ காட்டுவர்‌. இக்‌ நூலில்‌ 
கடவுள்‌ வாழ்த்து நீங்கலாக நானூறு வெண்பாக்கள்‌ உள்‌- 
ளன. ஆதலின்‌, “நாலடி நானூறு? என்று இதனைக்‌ 
கூறுவர்‌. இந்‌ நூலுக்குக்‌ கடவுள்‌ வாழ்த்தைப்‌ பாடிப்‌ பால்‌, 
இயல்‌, அதிகாரம்‌ முதலியவற்றை வகுத்துத்‌ தொகுத்துக்‌ 
கொடுத்தவர்‌ பதுமனார்‌ என்பவர்‌. இந்‌ நூலுக்கு இவர்‌ 
உரையும்‌ எழுதியுள்ளனர்‌ என்பது, ** நானூறவற்றின்‌ நயம்‌. 
தெரிந்து ஓதிய மதுமலர்‌ தண்டார்ப்‌ பதுமன்‌ தெரிந்த ஜயம்‌ 
இல்‌ பொருண்மை ”” என்னும்‌ பழைய ஏட்டுப்‌ பிரதியில்‌ 
காணப்படும்‌ அடிகளால்‌ தெரிய வருகிறது. 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 127 


இந்‌ நூலின்‌ பெருமை இன்னது என்பதைக்‌ கீழ்வரும்‌: 
வெண்பாவால்‌ ௩ன்கு தெரியலாம்‌. 
“வெள்ளாண்‌ மரபுக்கு வேதம்‌ எனச்சான்றோர்‌ 
எல்லாரும்‌ கூடி எடுத்துரைத்த சொல்ஆய்ந்த 
நாலடி. நரனூறு நன்கினிதா என்மனத்தே 
சீலமுடன்‌ நிற்க தெளிந்து,” 


மேலும்‌, இந்‌ நூல்‌ திருக்குறளுடன்‌ இயைத்துப்‌ பேசப்‌-. 
பட்டு வருதலையும்‌ காணலாம்‌. ££ நாலும்‌ இரண்டும்‌ சொல்லுக்‌ 
குறுதி ??, “பழகு தமிழ்ச்‌ சொல்‌ அருமை நால்‌ இரண்டில்‌ ?? 
என்று வழங்கப்பட்டு வரும்‌ தொடர்களைக்‌ கொண்டு உணர்‌- 
வோமாக, சிறந்த உரையாசிரியர்கள்‌ இதனை மேற்கோள்‌ 
நூலாகக்‌ கொண்டதனாலும்‌, இதன்‌ பெருமை புலனாகிறது, 
இதன்‌ பெருமையை உணர்ந்து Dr. 6. W. Pope அவர்களும்‌: 
ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்துள்ளனர்‌. இவர்‌ குறளைப்‌. 
பற்றியும்‌, நாலடியாரைப்‌ பற்றியும்‌ குறிப்பிடும்போது, 
These two,—Kural, Naladiar—are great works serving 
en aL cam mntarics an tore பம கக 
ight upon the whole ethical and social philosophy 
of the Tamil people ?? என்கிறார்‌. 1 
இந்‌ நூல்‌ நீதி நூல்‌ வகையைப்‌ பெரிதும்‌ சேர்ந்தது 
என்றாலும்‌, காமத்துப்‌ பால்‌ என்னும்‌ பகுதியால்‌ இன்பச்‌ 
சுவை தரும்‌ பாடல்களையும்‌ கொண்டதாகும்‌. 
“ நல்ல குலம்‌ என்றும்‌ தீயகுலம்‌ என்றும்‌ 
சொல்லள வல்லால்‌ பொறாள்‌ இல்லை தொல்சிறப்பின்‌ 
ஒண்பொருள்‌ ஒன்றோ தவம்கல்வி ஆள்வினை 
என்றிவற்றான்‌ ஆகும்‌ குலம்‌.” 
ஊருள்‌ எழுந்த உருகெழு செந்தீக்கு 
நீருள்‌ குளித்து முயலாகும்‌--நீருள்‌ 
குளிப்பினும்‌ காமம்‌ சுடுமே குன்றேறி 
ஒளிப்பினும்‌ காமஞ்‌ சுடும்‌.” 
என்ற பாடலைப்‌ போன்ற பாடல்களைப்‌ படித்து வாழ்க்கை- 
யில்‌ தூய்மை உறுவோமாக, 


பி 


ய்‌ 


728 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


காலடியாரில்‌ பெருமுத்தரையர்‌ என்னும்‌ தொடர்‌ 800, 
296 ஆம்‌ பாடல்களில்‌ காணப்படுகின்‌ றன. இம்‌ முத்தரைஃ 
யர்‌ என்பார்‌ ஆட்சி, சிறப்புற்றிருந்த காலம்‌ கி. பி. ஏழாம்‌ 
நூற்றாண்டு என்று ஆராய்ச்சியாளர்‌ கருதுகின்‌ ர றமையின்‌, 
“இந்‌ நூல்‌ அக்‌ காலத்தது என்று கூறலாம்‌. 


2. நான்மணிக்‌ கடிகை : கடிகை என்பதன்‌ பொருள்‌ 
துண்டு என்பது. ஈண்டு நான்கு மணிகளின்‌ துண்டுகள்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக இணைத்து அமைக்கப்பட்ட மாலை 
போன்று, ஒவ்வொரு பாடலிலும்‌ ஈன்நகான்கு நீதியாகிய 
மணித்‌ துண்டுகளை இயைத்துப்‌ பாடி இருத்தலின்‌, இந்‌ 
நூல்‌ இப்‌ பெயரினைப்‌ பெற்றது என்க. இக்‌ நூலில்‌ கடவுள்‌ 
வாழ்த்துச்‌ செய்யுள்‌ இரண்டும்‌, நூல்‌ செய்யுட்கள்‌ 
நூற்று நான்கும்‌ ஆக நூற்றாறு செய்யுட்கள்‌ உள்ளன. 
எல்லாம்‌ வெண்பாக்களே. இக்‌ நூலில்‌, நல்ல உவமைகளை- 
யும்‌, அறிவுரைகளையும்‌ காணலாம்‌. புலால்‌ உண்ணாமை, 
கொல்லாமை முதலிய நீதிகளை வற்புறுத்திக்‌ கூறும்‌ இந்‌- 
நூல்‌. 


இந்‌ நூலை எழுதியவர்‌ விளம்பி நாகனார்‌ என்பவர்‌. ” 


வேறு ஒரு குறிப்பும்‌ இவரைப்‌ பற்றி அறிதற்கு இல்லை. இவர்‌ 
வைணவராக இருக்கலாம்‌ என்பது, இந்‌ நூலில்‌ வரும்‌ 
இரண்டு கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடல்களால்‌ தெரிய வருகிறது. 
கல்வியின்‌ சிறப்பைக்‌ கூறும்‌ பாடலைக்‌ காணவும்‌. 
₹*கற்பக்‌ கழிமடம்‌ அலகும்‌ மடம்‌ ௮ஃகப்‌ 
புற்கம்தீரந்து இவ்வுலகின்‌ கோள்‌ உணரும்‌ 


ச்‌ கோள்உணர்ந்தால்‌ 


. தத்துவ மான நெறிபடரும்‌ அந்நெறி 
இப்பால்‌ உலகத்து இசைநிறீஇ உப்பால்‌ 
உயர்ந்த உலகம்‌ புகும்‌.” 


3. இனியவை நாற்பது: இந்‌ நூலில்‌ அமைந்துள்ள 
வெண்பாக்கள்‌ ஒவ்வொன்றும்‌ இன்னின்ன இனியவை 
என்று எடுத்து இயம்புதலின்‌ , இந்‌ நூல்‌ இனியவை நாற்பது 
என்ற பெயரினைப்‌ பெற்றது. இந்‌ நூலில்‌ காணப்படும்‌ 
முதல்‌ பாடல்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடலாகவும்‌, ஏனைய 
முப்பத்தொன்பது பாடல்கள்‌ நீதிகளை உணர்த்துவனவாக 
வும்‌ உள்ளன. இந்‌ நூலில்‌ . கற்றலின்‌ சிறப்பு, ஊண்‌ 


ப: 


பதினெண்‌ 8ழ்க்கணக்கு 129 


உண்ணாமையின்‌ மேன்மை, கடன்படாமல்‌ வாழ்தலின்‌ 
மாண்பு, வருவாய்க்கு ஏற்பச்‌ செலவு செய்தலின்‌ இன்‌ றி- 
யமையாமை முதலானவற்றினை எடுத்து. இயம்பப்பட்‌ 
பட்டுள்ளன. இந்‌ நூலைப்‌ பாடியவர்‌ மதுரைத்‌ தமிழ்‌ 
ஆசிரியர்‌ மகனார்‌ பூதஞ்சேந்தனார்‌ ஆவார்‌. இவர்‌ தமது 
கடவுள்‌ வாழ்த்தில்‌ சிவபெருமானையும்‌, திருமாலையும்‌, பிரம 
தேவனையும்‌ போற்றி இருப்பது கொண்டு, சமரச மனப்‌ 
பண்பு உடையவர்‌ என்பது தெரிகிறது. என்றாலும்‌, சிவ 
பெருமானை முதலில்‌ வைத்துக்‌ கூறியிருப்பதால்‌ சைவ 
உணர்ச்சி மிக்கவர்‌ என்பதும்‌ சிந்திக்க வேண்டி இருக்‌ 
கிறது. 

“வாய வேட்கை அவாஅடக்கல்‌ முன்‌ இனிதே 

கைவாய்ப்‌ பொருள்பெறினும்‌ கல்லார்கண்‌ தீர்வுஇனிதே 

நில்லாத காட்சி நிறையில்‌ மனிதரைப்‌ 

புல்லா விடுதல்‌ இனிது.” 


4, இன்னா நாற்பது: இன்னா என்னும்‌ சொல்லின்‌ 
பொருள்‌ தீமை என்பது, தீமை தருபவை இன்னின்ன 
என்பதை நாற்பது வெண்பாவில்‌ இது பாடப்பட்டிருத்தலின்‌, 
இஃது * இன்னா நாற்பது? என்னும்‌ பெயரினைப்‌ பெற்றது. 
பற்று இல்லாது, அழகு மட்டும்‌ இருக்கும்‌ மனைவி கணவ- 
னுக்கு இன்னா; உழவர்கட்கு எருது இல்லைமை இன்னா ; 
அறிஞர்கள்‌ கூடிய இடத்தில்‌ அறிவிலி போதல்‌ இன்னா; 
அடைக்கலமாகக்‌ கொடுத்த பொருளை வவ்வுதல்‌ இன்னா 
என்பன போன்‌ ற கருத்துக்களை இந்நூலில்‌ காணலாம்‌. 

££ அன்றமைந்த சான்றோருள்‌ பேதை புகல்‌இன்னா 
மான்றிருண்ட போழ்தின்‌ வழங்கல்‌ பெரிது இன்னா 
கோன்றவிந்து வாழாதார்‌ கோன்பின்னா .ஆங்கின்னா 
ஈன்றாளை ஓம்பா விடல்‌.” 


என்பன போன்ற அரிய நீதிகளும்‌ இதன்கண்‌ உள. இக்‌ 
நூலைப்பாடிய 'பெரியார்‌ கபிலர்‌ ஆவார்‌. இவரது கடவுள்‌ 
வாழ்த்தில்‌ சிவபெருமான்‌, பிரமன்‌, திருமால்‌, முருகன்‌ 
ஆகிய கால்வரையும்‌ வணங்காததும்‌, நினையாததும்‌ இன்னா- 
இவர்‌ மதச்‌ சார்பில்‌ சமரசப்‌ 
போக்குடையார்‌ என்பது தெரிகிறது. என்றாலும்‌, சைவ 

வ. 

ளீ 


ம்‌. 


130 பதினெண்‌ 8ழ்க்கணக்கு 


சமயச்‌ சார்பில்‌ சிவபெருமானையும்‌, முருகனையும்‌ குறிப்பிட்‌ 
டிருப்பதால்‌, சைவப்‌ பற்று நிரம்பியவர்‌ என்பது தெளி- 
வாகிறது. ஈண்டு யாவரும்‌ வணங்கிப்‌ போற்றும்‌ விகாயகப்‌ 
பெருமானைக்‌ குறிப்படாததை நோக்குதல்‌ வேண்டும்‌.. 
சங்க காலப்‌ பாட்டில்‌ விகாயக வணக்கம்‌ இல்லை. 

கபிலர்‌ பாரியின்‌ ௩ண்பர்‌ என்பது புறகானூற்றுப்‌: 
பாடல்களால்‌ நன்கு தெரிய வருகின்றது. இவரது தொகை: 
நூல்‌ பாடல்களில்‌ மது, ஊன்‌ இவற்றைப்‌ பாராட்‌- 
டியவர்‌ என்பது புலனாகிறது. ஆனால்‌, இக்‌ நூலில்‌ 
 ஊனைத்‌ தின்று ஊனைப்‌ பெருக்குதல்‌ இன்னா ? என்று 
கூறி இருத்தலின்‌, இவர்‌ சங்க காலக்‌ கபிலரினும்‌ வேறோ: 
என்று நினைக்க இடமிருக்கிறது. மேலும்‌, இவர்‌ பெயரால்‌ 
பாடப்பட்ட பதினோராம்‌ திருமுறையில்‌ சேர்க்கப்பட்ட 
பாடல்களில்‌ விநாயகரைப்‌ பற்றித்‌ தனி நூலே பாடி இருப்‌ 
பதும்‌, இவர்‌ சங்க காலப்‌ புலவராம்‌ கபிலரினும்‌ வேரறானவர்‌ 
என்பதும்‌ சிந்திக்க வேண்டி யுள்ளது. 


5. கார்‌ நாற்பது: இது நீதி நூல்‌ அன்று. அகப்‌ 
பொருள்‌ தழுவிய இன்ப நூல்‌. தலைவன்‌ தலைவியைப்‌ 
பிரிந்து இருந்தபோது, தலைவி ஆற்றி இருந்த நிலையினை 
அழகுற எடுத்தியம்புவது. ஆற்றியிருத்தல்‌ முல்லைத்‌ திணைக்‌ 
குரிய உரிப்‌ பொருள்‌. முல்லைக்குப்‌ பொழுது கார்‌ காலம்‌. 
ஆகவே, கார்கால வர்ணனையினை அடிப்படையாகக்‌ 
கொண்டு, இருத்தல்‌ பொருளை இயம்பலின்‌, இது கார்‌ 
நாற்பது என்னும்‌ பெயரைப்‌ பெற்றது. 

இதன்கண்‌ தலைவி, தலைவன்‌ கார்‌ காலம்‌ வந்ததும்‌ 
வராதது குறித்து வருந்துதல்‌, தோழி தேற்றல்‌, தலைவன்‌ 
தலைவியை நினைந்து தேர்ப்பாகனுடன்‌ உரையாடிக்‌ 
கொண்டு மீள்வது முதலியன அழகுறப்‌ பாடப்பட்டுள்ளன- 
கார்த்திகை விளக்குப்‌ பற்றியும்‌ குறிப்பு உளது. 

இந்‌ நூலைப்‌ பாடியவர்‌ மதுரைக்‌ கண்ணங்‌ கூத்தனார்‌. 
இவரது பெயர்‌ திருமால்‌ பெயராம்‌ கண்ணனையும்‌; 
இறைவன்‌ பெயராம்‌ கூத்தனையும்‌ நினைப்பிக்கின்‌ றமையின்‌ . 
இவர்‌ சமயப்‌ பொறை யுடையவர்‌ என்பது தெரிகிறது 
என்றாலும்‌, திருமால்‌ வணக்கம்‌ இக்‌ நூல்‌ முதற்‌ செய்யுள்‌ 
ஆதலின்‌, வைணவப்‌ பற்றுடையார்‌ என்றும்‌ கொள்ளலாம்‌. 


= 
ட்‌ 


௯ 
Te 


பதினெண்‌ க&ழ்க்கணக்கு 131 


ஆனால்‌, முல்லைக்குரிய தெய்வம்‌ திருமால்‌ ஆதலின்‌, அக்‌ 
குறிப்புத்‌ தோன்ற அங்ஙனம்‌ குறிப்பிட்டார்‌ எனினும்‌ 
அமையும்‌. 
ஈகல்பயில்‌ கானம்‌ கடந்தார்‌ வர.ஆங்கே 
நல்‌இசை ஏறெொடு வானம்‌ நடுகிற்பச்‌ 
செல்வர்‌ மனம்போல்‌ கவின்‌ஈன்ற நல்கூர்ந்தார்‌ 
மேனிபோல்‌ புல்லென்ற காடு,” 


6. களவழி நாற்பது: களம்‌ என்பது ஈண்டுப்‌ போர்க்‌ 
களமாகும்‌. போர்க்கள வர்ணனையினை அடிப்படையாகக்‌ 
கொண்டு பாடப்பட்டமையின்‌ இப்பெயர்‌ பெற்றது. இதில்‌ 
நாற்பத்தொரு வெண்பாக்கள்‌ உள்ளன. இது புறப்‌ 
பொருள்‌ நூல்‌. சோழன்‌ செங்கணானுக்கும்‌, சேரன்‌ சேர 
மான்‌ கணைக்கால்‌ இரும்‌ பொறைக்கும்‌ கழுமலம்‌ என்னும்‌ . 
இடத்தில்‌ போர்‌ நடந்த போது, சோழன்‌ வெற்றி-கொண்டு - 
சேரனைச்‌ சிறையில்‌ இடப்‌ பொய்கையார்‌ என்னும்‌ 
புலவர்‌ சேரனை விடுதலை செய்யப்‌ பாடிய நூல்‌ இது. இதன்‌ 
கண்‌ போர்க்களத்தின்‌ இயல்பு, செங்கணான்‌ வீரம்‌, 
கார்த்திகை விழா முதலியன சிறப்பிக்கப்பட்டுள்ளன. 
நல்ல உவமைகள்‌ இதில்‌ உண்டு, குருதி படிந்த போர்க்‌ 
களம்‌, நிலமகள்‌ செம்போர்வை போர்த்தது போன்றதாக 
இருக்கிறது என்கிறார்‌. பிணம்‌ தின்ன வரும்‌ கழுகுகள்‌... 
சிறகை விரித்து ஓசை செய்வது, உலக முடிவு முழக்கம்‌ 
போன்றது என்கிறார்‌. சேரன்‌ சிறை வீடு செய்கின்‌ ற 
வரையில்‌ காத்திருந்திலன்‌ ; அவன்‌ சிறைப்பட்டிருந்தபோது, 
பருக நீர்‌ கேட்டனன்‌; காவலாளன்‌ உடனே ஈயாது தாழ்த்து 
வந்து தந்ததால்‌, அதனைப்‌ பருகாது உயிர்‌ விட்டனன்‌. 


இந்நூலாசிரியர்‌ புறநானூற்றில்‌ சேரமான்‌ கோக்‌- 
கோதை மார்பனைப்பாடிய புலவர்தானா, அன்றி, வேரு என்று 
ஆய்வர்‌ ஆராய்ச்சியாளர்‌. மேலும்‌, இவர்‌ பொய்கை ஆழ்‌- 
வாரும்‌ அல்லர்‌. 
“ தடிகாவில்‌ கரற்றுற்று எறிய வெடிபட்டு 
வீற்ற வீற்று ஓடும்‌ மயிலினம்‌ நாற்றிசையும்‌ 
கேளீர்‌ இழந்தார்‌ ௮லறுபவே செங்கண்‌ 
சினமால்‌ பொருத களத்து.” 


ve 


132 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


7. ஐந்திணை ஐம்பது: தமிழ்‌ மொழியில்‌ குறிஞ்சி, 
முல்லை, மருதம்‌, நெய்தல்‌; பாலை என்று ஐந்து திணைகள்‌ 
உண்டு. (திணை க நிலம்‌) இவ்வைந்தின்‌ இயல்பைப்பற்றிப்‌ 
பப்பத்து வெண்பாக்களால்‌ இக்நூல்‌ பாடப்பட்டிருந்தலின்‌, 
இப்பெயர்‌ பெற்றது. இதில்‌ முதற்கண்‌ ஒரு பாயிரப்‌ பாட 
லும்‌ உண்டு. நூலின்‌ முதல்‌ பாட்டில்‌ திருமால்‌, சிவபெரு 
மான்‌, முருகன்‌ ஆகிய மூவரும்‌ உவமையாகக்‌ கூறப்பட்டுள்‌ 
ளனர்‌. ஆகவே, இந்நூலாசிரியர்‌ சமரச நோக்கினர்‌ 
என்பது தெரிகிறது. என்றாலும்‌, முதற்கண்‌ திருமாலைப்பாடு 
தலின்‌ வைணவப்‌ பற்றுடையார்‌ என்பதையும்‌ . யூகிக்க 
இடன்‌ உண்டு, இந்நூலில்‌ உயிர்‌ இனங்களின்‌ காதற்‌ 
செயல்கள்‌ இன்பம்‌ பயக்கும்‌ வண்ணம்‌ பாடப்பட்டுள்ளன. 

ண்‌ யானை பெண்‌ யானையைக்‌ குளிப்பாட்டுதல்‌, கலைமான்‌ 
பிணைமானை நீர்‌ உண்ணச்செய்தல்‌ முதலியன சுவை பயப்‌- 
பன. கொல்லன்‌ சேரியல்‌ ஊசி விற்பது போல ? என்னும்‌ 
பழமொழி இதன்‌ கண்‌ உண்டு. இஃது அகப்பொருள்‌ தழுவிய 
நூல்‌. 

இதனைப்பாடிய புலவர்‌ மாறன்‌ பொறையனார்‌ என்‌ 
பவர்‌. மாறன்‌ என்னும்‌ பெயர்‌ பாண்டியனையும்‌, பொறையன்‌ 
என்னும்‌ பெயர்‌ சேரனையும்‌ குறிக்கும்‌. இதனால்‌ இவர்‌ இரு 
மன்னர்களின்‌ தொடர்பு கொண்டு வாழ்ந்த புலவர்‌ போலும்‌ !' 

“சுனைவாய்ச்‌ சிறுநீரை எய்யா தென்றெண்ணிப்‌ 

மிணைமான்‌ இனிதுண்ண வேண்டிக்‌-—கலைமாத்தன்‌ 

கள்ளத்தின்‌ ஊச்சும்‌ சுரம்‌ என்பர்‌ காதலர்‌ 

உள்ளம்‌ படர்ந்த நெறி.” 


8. திணை மொழி ஐம்பது: இதுவும்‌ ஐந்திணை களைப்‌ 
பற்றிக்கூறும்‌ அகப்பொருள்‌ நூல்‌, ஒவ்வொரு திணைக்கும்‌ 
பப்பத்தாக ஜம்பது வெண்பாக்களால்‌ ஆனது இந்நூல்‌: 
இந்நூலில்‌ இயற்கை எழிலை இனிது காணலாம்‌. யாழ; 
குழல்‌, முழவு போன்றது அருவியின்‌ ஒலி என்பர்‌ ஆசிரியர்‌, 
தலைவன்‌ வருகையினைத்‌ தலைவி எதிர்‌ பார்த்துக்கூறும்‌ 
மொழிகள்‌ சுவைபயக்கும்‌. “* சேர்ப்பன்‌ வருவன்‌ கொல்‌ ! 
தோழி !”” என்ற அடியினைக்‌ காண்க. 

இந்நூலைப்‌ பாடிய புலவர்‌ சாத்தந்தையார்‌ மகனா 
கண்ணன்‌ சேந்தனார்‌ என்பவர்‌. இவரது பெயரில்‌ திரு” 


ee 


பதினெண்‌ க&ழ்க்கணக்கு 133 


மாலின்‌ பெயராம்‌ கண்ணணும்‌, முருகனின்‌ பெயராம்‌ 
சேந்தனும்‌ இணைக்து பொலிதலின்‌, இவரது முன்னோர்‌ 
சமரச சமயத்தவர்‌ என்பது தெரிகிறது. முன்னர்த்‌ திருமால்‌ 
பெயர்‌ இருத்தலில்‌ வைணவப்பற்று மிக்கவர்‌ ஆதலும்‌ 
கொள்ளலாம்‌. 
“ கணமுகை கையெனக்‌ காந்தள்‌ கவின 

மணமுகை என்றெண்ணி மந்திகொண்‌ டாடும்‌ 

விறல்மலை நாட வரவரிதாம்‌ கொல்லோ ! 

புனமும்‌ அடங்கின காப்பு. ”” 


9. ஐந்திணை எழுபது: இந்நூல்‌ ஒவ்வொரு திணைக்‌ 
கும்‌ பதினான்கு செய்யுட்களாக எழுபது வெண்பாக்களில்‌ 
பாடப்பட்டிருத்தலின்‌, இப்பெயர்‌ பெற்றது. அகப்‌ பொருள்‌ 
நூல்‌ இது. காதலனைப்‌ பிரிந்துள்ள காரிகைக்கு, மாலைக்‌ 
காலம்‌ கொல்லும்‌ கொடுமை போன்றது. என்று இந்நூல்‌ 
கூறுகிறது. இதில்‌ இயற்கை வர்ணனைகள்‌, உயிர்‌ இனங்‌- 
களின்‌ செயல்கள்‌ படிக்கச்‌ சுவைதருவனவாகும்‌. பல்லி 
சொல்‌ கேட்கும்‌ குறிப்பும்‌ இதில்‌ உண்டு, 

இந்நூல்‌ கடவுள்‌ வாழ்த்தில்‌ விநாயகர்‌ வணக்கம்‌ 
உளது. வி௩ாயகரைப்பற்றிய குறிப்புப்‌ பண்டைக்காலத்‌ 
தில்‌ இல்லை. ஆகவே, இது தேவார காலத்துக்குச்‌ சிறிது 
முந்திய நூல்‌ எனலாம்‌. இதனைப்பாடிய புலவர்‌. மூவாதியார்‌ 
என்பவர்‌. 

“மன்றப்‌ பலவின்‌ சுனைவிளை தீம்பழம்‌ 
உண்டுவற்து மந்தி முலைவருடக்‌--கன்்‌.றமர்ச்து 
ஆமா சுரக்கும்‌ அணிமலை நாடனை 
யாமாப்‌ பிரிவது இலம்‌. ”” 

10. திணைமொழி நூற்றைம்பது : - ஒவ்வொரு திணைக்கும்‌ 
முப்பது முப்பது வெண்பாக்களால்‌ இஃது எழுதப்பட்ட 
மையின்‌, இப்பெயர்‌ பெற்றது. இதிலும்‌ . இயற்கை 
அழகைக்‌ காணலாம்‌. திடமான முயற்சி இருப்பின்‌, அம்‌- 
முயற்சியின்‌ பயனை இப்‌ பிறவியிலேயே பெறலாம்‌ என்பதை 
இந்நூல்‌ எடுத்து இயம்புகிறது. இஃது அகப்பொருள்‌ நூல்‌. 

இந்‌ நூலைப்‌ பாடிய புலவர்‌ கணிமேதாவியார்‌ ஆவார்‌. 
த தும்‌ பல்லிகள்‌ சோதிடன்‌ என்பது பொருள்‌. 


134 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


ஆகவே, இவர்‌ அக்கலையில்‌ சிறந்து விளங்கினமையால்‌ 
இப்பெயரினைப்‌ பெற்றார்‌ போலும்‌ ! இவர்‌ பாண்டியனை 
இந்நூலில்‌ குறித்தலின்‌, அப்பாண்டியனால்‌ ஆதரிக்கப்‌ 
பட்டிருக்கவேண்டும்‌ என்பது தெரிகிறது. இவரது 
ஆசிரியர்‌ மாக்காயனார்‌ என்பது, மாக்காயனார்‌ மாணாக்கர்‌ 
கணிமேதையார்‌ என்று கூறப்பட்டதனால்‌ தெரிய 
வருகின்றது. 
* வருக்கை வளமலையுள்‌ மாதரும்‌ யரனும்‌ 

இருக்கை இதண்மேலே மாகப்‌--பருக்கைக்‌ 

கடாஅமால்‌ யானை கடிந்தானை அல்லால்‌ 

தொடாஅவால்‌ என்தோழி தோள்‌.” 


11. தஇருக்குறள்‌: தமிழ்‌ மொழியில்‌ ஒப்புயர்வற்று 
விளங்கும்‌ நூல்‌ இந்நூல்‌. குறள்‌ என்பது வெண்பா 
வகையில்‌ ஒன்று. அத்தகைய குறள்‌ வெண்பாக்களால்‌ 
ஆனநூல்‌ ஆதலின்‌, இப்பெயர்‌ பெற்றது. இதன்‌ சிறப்பு 
நோக்கித்‌ திரு என்னும்‌ அடை மொழி கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. இதில்‌ நூற்று முப்பத்து மூன்‌ று அதிகாரங்கள்‌ 
உள்ளன. ஒவ்வோர்‌ அதிகாரத்தில்‌ பப்பத்துக்‌ குறட்‌- 
பாக்கள்‌ உள்ளன. ஆக, ஆயிரத்து முந்நூற்றுக்‌ குறட்‌- 
பாக்களைக்‌ கொண்டது இந்நூல்‌. இந்நூலில்‌ அறத்துப்‌ 
பால்‌, பொருட்‌ பால்‌, காமத்துப்‌ பால்‌ என முப்பிரிவுகள்‌ 
இருத்தலின்‌ இது முப்பால்‌ என்றும்‌ கூறப்பெறும்‌. இதன்‌- 
கண்‌ பாயிரம்‌, இல்லற இயல்‌, துறவற இயல்‌, அரசியல்‌, 
அங்க இயல்‌, ஒழிவு இயல்‌, களவியல்‌, கற்பியல்‌ என்னும்‌ 
உட்‌ பிரிவுகள்‌ உள. 

இந்நூல்‌ திருக்குறள்‌, முப்பால்‌, உத்தர வேதம்‌, தெய்வ 
நூல்‌, திருவள்ளுவர்‌, பொய்யா மொழி, வாயுறை வாழ்த்து, 
தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவப்‌ பயன்‌ என்ற 
பத்துப்‌ பெயர்களாலும்‌ கூறப்படும்‌, இவ்வரிய நூலுக்கு 
தருமர்‌, மணக்குடவர்‌, தமத்தர்‌, ௩ச்சர்‌, பரிமேலழகர்‌, திரு 
மலையர்‌, மல்லர்‌, கவிப்பெருமாள்‌, காளிங்கர்‌, ஆகிய 
பதின்மர்‌ உரை எழுதியுள்ளனர்‌. இவற்றுள்‌ பரிமேலழகர்‌ 
உரையே சிறந்ததாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. 


இந்நூல்‌ பல மொழிகளில்‌ மொழி பெயர்க்கப்பட்‌ 
டுள்ளது. டாக்டர்‌ போப்‌ அவர்களின்‌ மொழி பெயர்ப்பு 


பதினெண்‌ £ழ்க்கணக்கு 135 


ஆங்கிலத்தில்‌ உள்ளது. இந்நூலின்‌ பெருமையை அள- 
விட்டுக்‌ கூற இயலாது. இந்நூலைப்‌ போற்றி இதன்‌ 
பொருளை எடுத்து ஆளாத புலவர்கள்‌ இலர்‌. சங்க நூல்‌- 
களில்‌ இவரது கருத்து விளங்கும்‌ இடங்கள்‌ பல. 
நற்றிணையில்‌ வரும்‌ “ நஞ்சுண்பர்‌ நனி நாகரிகர்‌ ? என்பது, 
“்‌ பெயக்கண்டு ௩ஞ்சுண்டமைவர்‌, ௩யத்தக்க நாகரிகம்‌ 
வேண்டுபவர்‌ ?? என்னும்‌ குறளைத்‌ தழுவியது. “ஈன்ற 
ஞான்‌ றினும்‌ பெரிதுவந்‌ தனளே ?? என்னும்‌ புற நானூற்று 
அடி “ஈன்ற பொழுதின்‌ பெரிதுவக்கும்‌ தன்‌ மகனைச்‌ 
சான்றோன்‌ எனக்‌ கேட்டதாய்‌ ”” என்ற குறளை ஒட்டியது. 


சிலப்பதிகாரத்தில்‌ வரும்‌ “ முற்பகல்‌ செய்தான்‌ பிறன்‌ 
கேடு தன்கேடு பிற்பகல்‌ காண்குறூஉம்‌ பெற்றி காண்‌,” 
என்பது, ££ பிறர்க்கின்னா முற்பகல்‌ செய்யின்‌ தமக்கின்னா 
பிற்பகல்‌ தாமேவரும்‌ ?? என்னும்‌ குறளின்‌ கருத்தே ஆகும்‌. 


என்னும்‌ குறட்பொருளே ஆகும்‌. நம்மாழ்வார்‌, * கண்டு 
்‌ ன பனா ்‌ ்‌ 


ங்க 


ம்‌ 
ன்பம்‌ தெரிவரிய அளவில்‌ வரச்‌ சிர்‌ றின்பம்‌ ”* என்று பாடி 
ருப்பது அப்படியே திருக்குறளில்‌ வரும்‌, “கண்டு கேட்‌- 
இண்டுயிரத்‌ துற்றறியும்‌ ஐம்புலனும்‌ ஒண்டொடி கண்மை 
உள ?? என்னும்‌ கருத்தாகும்‌. 
புராணக்காரர்களும்‌, காவியக்காரர்களும்‌ திருக்குறள்‌ 
கருத்தை எடுத்து ஆண்டுள்ளனர்‌. சேக்கிழார்‌, * மழைக்‌ 
குதவும்‌ பெருங்‌ கற்பு?” என்றது; “ தெய்வம்‌ தொழாஅள்‌ 
கொழுநற்‌ நறொழு தெழுவாள்‌ பெய்யெனப்‌ பெய்யும்‌ 
மழை ”” என்ற குறட்‌ பொருளே ஆகும்‌. கம்பர்‌ “கொடுப்பது 
விலக்குக்‌ கொடியோய உனது சுற்றம்‌ உடுப்பதுவும்‌ 
உண்பதுவும்‌ இன்‌ நி விடுகின்றாய்‌ ” என்று கூறி இருப்பது? 


ீ£ கொடுப்பது அழுக்கறுப்பான்‌ சுற்றம்‌ உடுப்பதூஉம்‌ 


136 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


உண்பதூஉம்‌ இன்றிக்‌ கெடும்‌,” என்னும்‌ குறள்‌ அடிகளை 
ஒன்றியதாகும்‌. இவ்வாறு பலரும்‌ தம்‌ தம்‌ நூல்களில்‌ 
எடுத்தாண்ட பட்டியலை நீளக்‌ காட்டிக்‌ கொண்டே 
செல்லலாம்‌. 


திருக்குறள்‌ தனித்தமிழ்‌ முதல்நூல்‌. இது பிற மொழி 
நூல்களைத்‌ தழுவி எழுதப்பட்டது என்று சிலர்‌ கூறுவார்‌ 
கூற்று உறுதிப்படாது. இதற்கு இரண்டொரு சான்றுகளைக்‌ 
காட்டின்‌ உண்மை தெரியவரும்‌. சாணக்கியர்‌ சுக்கரநீதி' 
நூல்‌, கட்குடியினை ஏற்று மொழிகின்றது. கட்குடிப்பதால்‌ 
நுண்ணறிவும்‌, அஞ்சாமையும்‌ உள்ளத்திட்பமும்‌ தரும்‌ 
என்பது சுக்கரநீதியின்‌ கருத்து. ஆனால்‌, திருவள்ளுவர்‌ 
கட்குடியை மறுத்து, 


££ துஞ்சினார்‌ செத்தாரின்‌ வேறல்லர்‌ எஞ்ஞான்றும்‌ 
நஞ்சுண்பார்‌ கள்ளுண்‌ பவர்‌?” 


என்கிறார்‌. பொய்யில்‌ புலவராம்‌ திருவள்ளுவர்‌ “இன்றி 
அமையாச்‌ சிறப்பின ஆயினும்‌ குன்‌ ற வருப விடல்‌?” என்று 
பாடிய குறட்குப்‌ பரிமேல்‌ அழகர்‌ விளக்கம்‌ தருகையில்‌, 
££ இறப்பவருவழி இளிவந்தன செய்தாயினும்‌ உய்க, 
எனும்‌ வடநூல்‌ முறையை மறுத்து, உடம்பினது நிலை 
இன்மையையும்‌, மானத்தின து நிலையுடைமையையும்‌ தூக்கி 
அவை செய்யற்க என்பதாம்‌ ”” என்றும்‌, “ஈன்றாள்‌ பசி- 
காண்பான்‌ ஆயினும்‌ செய்யற்க சான்றோர்‌ பழிக்கும்‌ வினை '* 
என்னும்‌ குறட்கு விளக்க உரை தருகையில்‌, “* இறந்த 
மூப்பினராய்‌ இருமுது குரவரும்‌, கற்புடை மனைவியும்‌ 
குழவியும்‌, பசியால்‌ வருந்தும்‌ எல்லைக்கண்‌ தீயன பலவும்‌ 
செய்தாயினும்‌ புறந்தருக என்னும்‌ அறநூல்‌ பொதுவிதி; 
பொருள்‌ நூல்வழி ஒழுகுதலும்‌, அரசர்‌ தொழிற்குரியர்‌ 
ஆதலும்‌ நன்கு மதிக்கற்பாடும்‌ உடைய அமைச்சர்க்கும்‌ 
எய்தாமை பற்றி, இவ்வாறு கூறினார்‌? என்றும்‌ எழுதி 
யுள்ளார்‌. இவ்விரு எடுத்துக்காட்டுக்களால்‌ வடநூல்‌ 
போக்கை நாயனார்‌ ஏற்கவில்லை என்பதை நன்கு உணர- 
லாம்‌. மேலும்‌, காமத்துப்பால்‌ அமைப்பினை உற்று 
- நோக்கின்‌, திருக்குறள்‌ வடநூல்‌ போக்கைத்‌ தழுவாது 
தமிழ்‌ மரபு ஒட்டியே ஆக்கப்பட்டது என்பதை நன்று 
உணரலாம்‌. ்‌ 


| 
; 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 137 


திருக்குறள்‌ ஒரு சமயத்தார்‌, ஒரு காட்டார்‌. ஒரு. 
வகுப்பார்‌ ஆகிய குறிப்பிட்டவர்கட்கு உரியது என்பதின்‌ றி, 
மக்களாகப்‌ பிறந்தவர்கள்‌ யாவர்க்கும்‌ எக்காலத்தும்‌ பயன்‌ 
படத்தக்க நீதிகளைக்‌ கூறும்‌ நூலாகும்‌. 


இது குறித்தே கல்லாடனார்‌ ££ எப்பாலவரும்‌ இயைபவே 
வள்ளுவனார்‌ முப்பால்‌ மொழிந்த மொழி'” என்றனர்‌. “இந்‌- 
நூலை முற்றிலும்‌ ஒதியபின்‌ வேறு நூல்‌ பயிற்சி வேண்டா- 
மன்னு தமிழ்ப்புலவராய்‌ வீற்றிருக்கலாம்‌ ? என்கின்றனர்‌ 
நத்தத்தனார்‌. இந்நூல்‌ தமிழ்வேதம்‌ என்றற்குரியது என்‌ஃ 
பதை **ஓதற்கு எளிதாய்‌ உணர்தற்கு அரிதாகி, வேதப்‌ 
பொருளாய்‌ மிக விளக்கி”? என்று மாங்குடி மருதனார்‌ கூறு- 
மாற்றாலும்‌, வேதப்‌ பொருளை விரகால்‌ விரித்துலகோர்‌ 
ஓதத்‌ தமிழ்நூல்‌ உரை செய்தார்‌ ? என்று செயலூர்க்‌- 
கொடுஞ்‌ செங்கண்ணனாரும்‌, ££ ஆரியம்‌ வேதம்‌ உடைத்து: 
தமிழ்‌ திருவள்ளுவனார்‌ ஓது குறட்பா உடைத்து? என்று 
வண்ணக்கஞ்‌ சாத்தனாரும்‌ கூறுமாற்றால்‌ தெளிக. 


இந்நூலிலிருந்து எந்த நீதிகளை, இவை சிறப்புடையன 
என்று எடுத்துக்‌ காட்ட இயலும்‌? எல்லா நீதிகளும்‌ 
சிறப்புடையனவே. இந்நூல்‌ கல்வியின்‌ . சிறப்பு, ௩ட்பின்‌ 
மாண்பு போன்ற செய்திகளை அறிவிக்கும்போது, ஒன்றுக்கு 
மேற்பட்ட அதிகாரங்களைக்‌ கொண்டு  விளக்குதலின்‌,, 
அவற்றின்‌ சிறப்பினை ௩ன்கு தெரிவிக்கும்‌ முறையில்‌ கூறப்‌ 
பட்டன என்பதை உணரலாம்‌. பிறனில்‌ விழையாமை, 
அழுக்காறாமை, கள்ளாமை, சிற்றினம்‌ சேராமை, கள்‌ 
உண்ணாமை முதலான அதிகாரங்களின்‌ தலைப்புக்கள்‌ 
எதிர்மறைப்‌ பொருளில்‌ கூறப்பட்டிருத்தலைச்‌ சிந்திக்கும்‌ 
போது, மேலே காட்டிய செயல்களைச்‌ சொல்லாலும்‌ வெறுக்‌ 
கின்றார்‌ ஆசிரியர்‌ என்பதை அறியலாம்‌. இந்நூலில்‌ 
எல்லாம்‌ உண்டு என்பது அறிஞர்‌ கருத்து. இதனை 
மதுரைத்‌ தமிழ்‌ நாகனார்‌ என்பவர்‌ ** எல்லாப்‌ பொருளும்‌ 
இதன்பால்‌ உள, இதன்பால்‌ இல்லாத எப்பொருளும்‌ 
இல்லையால்‌ ?? என்று கூறியதைக்‌ காண்க. 


திருக்குறள்‌ அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என மூன்று. 
பிரிவுகளாக இருப்பதன்‌ காரணத்தை ௩ம்பாலததஞா; 


138 பதினெண்‌ £ழ்க்கணக்கு 


££ அறம்‌ தகளி ஆன்ற பொருள்திரி இன்பு 
கிறந்தநெய்‌ செஞ்சொல்‌ ததண்டு-குஅம்பாவால்‌ 
வள்ளுவனார்‌ ஏற்றினார்‌ வையத்து வாழ்வார்கள்‌ 
உள்ளிருள்‌ நீக்கும்‌ விளக்கு,” 


என்‌ றருளினார்‌. 


திருக்குறள்‌ பாக்களில்‌ சில, 

££ கற்றதனால்‌ ஆய பயன்‌என்கொல்‌ வாலறிவன்‌ 
நற்றுள்‌ தொழா அர்‌ எனின்‌.” 

“££ விசும்பின்‌ துளிவீழின்‌ அல்லால்‌ மற்றுஆங்கே 
பசும்புல்‌ தலைகாண்பு அரிது.” 

“ செயற்கரிய செய்வார்‌ பெரியார்‌ சிறியார்‌ 
செயற்கரிய செய்கலா தார்‌.” 

“ மனத்துக்கண்‌ மாசில னாதல்‌ அனை த்துஅறன்‌ 
ஆகுல நீர பிற.” 

££ அன்பும்‌ அறனும்‌ உடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை 
பண்பும்‌ பயனும்‌ அது.” 

“மலை த்தக்க மாண்புடையள்‌ ஆகித்‌ தற்கொண்டாள்‌ 
வளத்தக்காள்‌ வாழ்க்கைத்‌ துணை.” 

“எழுபிறப்பும்‌ தீயவை தீண்டா பழிபிறங்காப்‌ 
பண்புடை மக்கட்‌ பெறின்‌.” 

“உற்றநோய்‌ நோன்றல்‌ உயிர்க்குறுகண்‌ செய்யாமை 
அற்றே தவத்திற்‌ குரு.” 

“ முறைசெய்து காப்பாற்றும்‌ மன்னவன்‌ மக்கட்கு 
இறைஎன்று வைக்கப்‌ படும்‌.” 

“உளர்‌என்னும்‌ மரத்திரையர்‌ அல்லால்‌ பயவாக்‌ 
களர்‌ அனையர்‌ கல்லா தவர்‌.” 

“தெரிதலும்‌ தேர்ந்து செயலும்‌ ஒருதலையாச்‌ 
சொல்லலும்‌ வல்லது அமைச்சு.” 

** தம்மில்‌ இருந்து தமதுபாத்‌ துண்டற்றால்‌ 
அம்மா அரிவை முயக்கு.” 

*: பாலொடு தேன்கலம்‌ தற்றே பணிமொழி 
வாலெயிறு ஊறிய நீர்‌.” 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 139 


“ எழுதுங்கால்‌ கோல்காணாக்‌ கண்ணேபோல்‌ கொண்கன்‌ 
பழிகாணேன்‌ கண்ட இடத்து?” 

££ இம்மைப்‌ பிறப்பில்‌ பிரியலம்‌ என்றேனாக்‌ 
கண்நிரை நீர்கொண்ட னள்‌.? 

“ உள்ளினேன்‌ என்றேன்மற்‌ றென்மறந்தீர்‌ என்றென்னைப்‌ . 
புல்லாள புலத்தக்‌ கனள்‌.”” 

நினைந்திருந்து நோக்கினும்‌ காயும்‌ அனைத்தும்‌ 
யார்‌உள்ளி நோக்கினீர்‌ என்று.” 


இத்தகைய குறட்பாக்களைப்‌ பாடிய புலவர்‌ கி. பி, 
இரண்டாம்‌ நூற்றாண்டிற்கு முன்‌ வாழ்ந்தவர்‌ என்பதில்‌ 
ஐயம்‌ இல்லை. இதனை வலியுறுத்தச்‌ சிலப்பதிகாரமே 
போதிய சான்றாகும்‌. சிலம்பு இலங்கை கயவாகு கண்ணகி 
விழாவிற்கு வந்தனன்‌ என்கிறது. அவன்‌ கி. பி. 2 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ இருந்தவன்‌ என்பதை இலங்கைச்‌ சரித்திரம்‌ 
'இயம்புகிறது. சிலம்பு திருக்குறள்‌ அடிகளை அப்படியே 
எடுத்தாண்டுள்ள து. 

தெய்வம்‌ தொழாள்‌ கொழுநன்‌ தொழுவானைத்‌ தெய்வம்‌ 
தொழும்‌ தகைமை திண்ண மால்‌.”” 


என்பது இளங்கோ வாக்கு, 


“தெய்வம்‌ தொழா அள்‌ கொழுநற்‌ றொழு தெழுவாள்‌ 
பெய்யெனப்‌ பெய்யும்‌ மழை.” 
என்னும்‌ திருக்குறளை ஒட்டியதாகும்‌. ஆகவே, வள்ளுவர்‌ 
கி. பி. 2 ஆம்‌ நூற்றாண்டினர்‌ என்பது உறுதியே. 


திருவள்ளுவர்‌ சமயத்தைப்‌ பற்றிப்‌ பெரிய கருத்து 
வேற்றுமைகள்‌ உண்டு. இவரைச்‌ சமணா, பெளத்தர்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. சமணர்‌, பெளத்தர்‌ கடவுள்‌ உல- 
கிற்குக்‌ காரணம்‌ என்பதை ஒவ்வார்‌. ஆனால்‌ திருவள்ளு- 
வர்‌ * ஆதி பகவன்‌ முதற்றே உலகு ?” என்று முதற்‌ குறளி- 
லேயே கூறுதலில்‌, இவர்‌ சமணர்‌, பெளத்தர்‌ ஆகார்‌. கிறித்‌- 
தவச்‌ சமயத்தினர்‌ எனக்‌ கூற வருவாரும்‌ உளர்‌. இவர்‌ 
கிறித்தவர்கள்‌ ஒவ்வாத மறுபிறப்பை டட குறட்பாப்‌- 
பாடி இருத்தலின்‌, கிறித்தவரும்‌ ஆகார்‌. “எழுமை ஏழு 
பிறப்பு A என்றதைக்‌ காண்க. இவர்‌ வைணவர்‌ என்ப- 


‘ 


140 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


தற்கு ஆதாரமாக ££ உலகளந்தான்‌ தாயது எல்லாம்‌?” 
என்றும்‌, “தாமரைக்‌ கண்ணான்‌ உலகு ?? என்றும்‌ 
திருக்குறளில்‌ வரும்‌ தொடர்களைக்‌ காட்டுவர்‌. இவை 
எடுத்துக்‌ காட்டுகளாகக்‌ கூறப்பட்டனவே அன்றி இறை- 
வன்‌ பண்பினை எடுத்துக்‌ காட்டாமையின்‌, வைணவர்‌ 
ஆகார்‌ என்பர்‌. இறைவன்‌ பண்பாக எண்குணத்தான்‌ 
என்று கூறி இருப்பதனாலும்‌, இவ்வெண்‌ குணம்‌ சைவ 
ஆகமத்தில்‌ கூறப்பட்ட எண்குணங்கள்‌ எனப்‌ பரிமேலழ- 
கர்‌ உரை கூறுதலானும்‌, ஆதி பகவன்‌ என அம்மை 
அப்பரைக்‌ குறித்தலானும்‌, இதுவரை இவர்‌_ சைவர்களா- 
லேயே கோயில்‌ அமைத்து வழிபட்டு வருதலானும்‌ சைவர்‌ 
என்று சாற்றுவர்‌. யான்‌ எழுதியுள்ள திருவள்ளுவரும்‌ 
கடவுள்‌ கொள்கையும்‌ என்னும்‌ கட்டுரையில்‌ திருவள்ளு- 
வர்‌ சைவரே என்று தொனிக்கும்‌ வகையில்‌ எழுதி- 
யுள்ளேன்‌. 

இவற்றிற்‌ கிடையில்‌ * வாலறிவன்‌ £ என்ற தொடர்‌ 
கொண்டு மாத்துவர்கள்‌ “ திருவள்ளுவர்‌ நாங்கள்‌ வழிபடும்‌ 
அனுமாரைப்‌ போர்‌ ள்ளமையின்‌ வர்‌ மாத்துவ நெறி- 
யினர்‌” என்று கூறுதலையும்‌ அறிதல்‌ வேண்டும்‌. எவர்‌ 
எவ்வாறு கூறினும்‌, அவர்‌ சமரச மதக்‌ கொள்கையினர்‌ 
என்பதையே நாம்‌ ஏர்‌ ல்‌ வேண்டும்‌, ம்‌ 

12. இரிகடுகம்‌: திரி என்னும்‌ வட சொல்லுக்கு 
மூன்று என்பது பொருள்‌. கடுகமாவது காரமுள்ள பொரு- 
ளாம்‌. ஆக மூன்று காரமுள்ள மருந்துப்‌ பொருள்களை 
ஒன்று சேர்த்து மருந்துப்‌ பொருளாக்கி நோயாளிக்குக்‌ 
கொடுத்தால்‌ கோய்‌ தீரும்‌. அந்த மூன்று காரமான 
பொருள்கள்‌ சுக்கு, மிளகு, திப்பிலி என்பன. இந்த மூன்று 
பிணிதீர்க்கும்‌ பொருள்கள்‌ போல, ஒவ்வொரு வெண்பா 
விலும்‌ மூன்று சீரிய நீதிகளைப்‌ பொருத்தி மக்கள து ஒழுக்க 
நெறியை வளர்த்தலின்‌, இந்நூல்‌ இப்பெயர்‌ பெற்றது. 


: அருந்ததிக்‌ கற்பினார்‌ தோளும்‌ திருந்திய 
தொல்குடியின்‌ மாண்டார்‌ தொடர்ச்சியும்‌--சொல்லின்‌ 
அரில்‌ அகற்றும்‌ கேள்வியார்‌ நட்பும்‌ இம்மூன்றும்‌ 
திரிகடுகம்‌ போலும்‌ மருந்து.” 
்‌ என்னும்‌ வெண்பாவால்‌ இக்கருத்து உறுதியாதலைக்‌ காண்க. 


பதினெண்‌ &ழ்க்கணக்கு 141 


இந்நூல்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடல்‌ ஒன்றும்‌, நீதிகளை 
உணர்த்தும்‌. பாடல்கள்‌ நூறும்‌ கொண்டு திகழ்கிறது, : 
கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடலில்‌ திருமால்‌ வணக்கம்‌ அமைக்‌ 
துள்ளது. ஆகவே, இந்நூலாசிரியர்‌ வைணவர்‌ என்பது 
தெரிகிறது. 


இந்நூல்‌ உணர்த்தும்‌ நீதிகளுள்‌ சில, கடன்படாது 
வாழ்தல்‌, வருவாயில்‌ கால்‌ பகுதியை அறத்தின்‌ பொருட்‌- 
டுச்‌ செலவு செய்தல்‌, நாளும்‌ நாளும்‌ குளித்த பின்பே. 
உணவு கொள்ளுதல்‌, பொய்யன்‌, கொடுங்கோல்‌ மன்னன்‌, 
கூடா ஒழுக்கத்தினன்‌ ஆகிய இவர்களின்‌ காரணமாக - 
மழை பெய்யாமை, வேள்வியின்‌ பொருட்டும்‌ கொலை 
கூடாது எனல்‌ என்பன. இந்நூலைப்பாடியவர்‌ நல்லாதனார்‌ 
என்பவர்‌. 

“ கல்லார்க்கு இனனாய்‌ ஒழுகலும்‌ காழ்கொண்ட 
இல்லாளைக்‌ கோலால்‌ புடைத்தலும்‌-—இல்லம்‌ 
சிறியாரைக்‌ கொண்டு புகலும்‌இம்‌ மூன்றும்‌ 
அறியாமை யான்வரும்‌ கேடு.” 


13. ஆசாரக்‌ கோவை : ஆசாரம்‌ என்னும்‌ சொல்‌ 
ஒழுக்கம்‌ என்னும்‌ பொருளது, அவ்வொழுக்கம்‌ இன்‌- 
னின்ன என்பதைக்‌ கோவை படுத்தி வெண்பாக்கள்‌ வழி 
உணர்த்தலின்‌ இந்நூல்‌ இப்பெயர்‌ பெற்றது. இதன்கண்‌ 
பாயிரச்‌ செய்யுள்‌ ஒன்றும்‌, நூல்‌ செய்யுட்கள்‌ நூறும்‌ ஆக 
நூற்றொரு வெண்பாக்களும்‌ உள்ளன. இது பெரிதும்‌ 
சுக்ர ஸ்மிருதியிலிருக்து தொகுத்த ஆசாரங்களைக்‌ கூறுவது. 
ஆகவே, இஃது ஆரியம்‌ தழுவிய நூலாகும்‌. இதன்‌ ஆசிரியர்‌ 
பெருவாயின்‌ முள்ளியார்‌. இக்‌ குறிப்புப்‌ பாயிரச்‌ செய்யுளால்‌ 
அறியவருகிறது. மேலும்‌, தெளமியர்‌ பாண்டவர்கட்கு 
உபதேசித்த உபதேசங்களை ஓட்டி இந்நூல்‌ விளங்குவதாக, 
அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. ““ஆரெயில்‌ மூன்றும்‌ அழித்‌- 
தான்‌ அடி ஏத்தி? என்னும்‌ அடி நூலில்‌ வருதலின்‌ இந்‌- 
நூலாசிரியர்‌ சைவர்‌ ஆதல்‌ வேண்டும்‌. 

இதில்‌ காலை எழுதல்‌, பெற்றோரை வணங்குதல்‌, 
அரசன்‌, ஆசிரியன்‌, தமையன்‌ ஆகியவரையும்‌ தொழுதல்‌, 
உண்பதற்கு முன்‌ நீராடல்‌, சொல்வதை விரைதல்‌ இன்‌ றிச்‌ 


பட்ட 


742 பதினெண்‌ க&ீழ்க்கணக்கு 


சொல்லுதல்‌, சொல்வதைச்‌ சுருங்கச்‌ சொல்லுதல்‌ 
முதலான ஆசாரமாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 


“ நன்றி அறிதல்‌ பொறையுடைமை இன்சொல்லோ 
டின்னாத எவ்வுயிர்க்கும்‌ செய்யாமை கல்வியோடு 
ஒப்புரவு ஆற்ற அறிதல்‌ அறிவுடைமை 
நல்லினத்‌ தாரோடு நட்டல்‌ இவை எட்டும்‌ 
சொல்லிய ஆசார வித்து,” 


14. பழமொழி: ஒவ்வொரு வெண்பாவிலும்‌ ஒவ்‌- 
வொரு பழமொழி அமைந்து, நானூறு பாடல்களைக்‌. 
கொண்ட நூல்‌ ஆதலின்‌, இது பழமொழி என்‌ ற பெயரைப்‌... 
பெற்ற்து. பழமொழி நானூறு என்றும்‌ இதனைக்‌ கூறுவர்‌. 
இதில்‌ உள்ள பழமொழிகள்‌ சில வரலாற்றுக்‌ குறிப்பையும்‌ 
கொண்டு விளங்குகின்றன. பல. : பழமொழிகள்‌ இக்‌- 
காலத்து வழக்கத்தில்‌ காணப்படாதவை. இந்நூல்‌ கல்வி, 
ஒழுக்கம்‌; ஊக்கப்பாடு, ஊழ்‌, அரசியல்‌, இல்வாழ்க்கை 
முதலியனபற்றிப்‌ பகுத்துக்‌ கூறுகிறது. சில ௩ச்சினார்க்‌- 
கினியனாரால்‌ எடுத்தாளப்பட்டுள்ளன. இந்நூற்பாடல்களில்‌ 
காணப்படும்‌ பழமொழிகள்‌, “தனக்குக்‌ கரியாவான்‌ 
தான்‌,” “ கல்லாமல்‌ பாகம்படும்‌ ??, “ அறிமடமும்‌ சான்‌- 
நறோர்க்கணி,?” “முறைமைக்கு மூப்பு இளமை இல்‌ a 
என்பன போன்றவைகள்‌. பொற்கைப்பாண்டியன்‌, கரிகால்‌ 
சோழன்‌, பாரி, பேகன்‌, மனுநீதிகண்ட சோழன்‌ வரலாற்றுக்‌ 
குறிப்பினையும்‌ இங்‌ நூலில்‌ காணலாம்‌. 


“சுரம்‌ போக்கிக்‌ கூலி கொண்டார்‌ இல்லை ?, “மரம்‌: 
போக்கிக்‌ கூலி கொண்டார்‌ இல்லை”; “பொருள்‌ 
கொடுத்துக்‌ கொள்ளார்‌ இருள்‌,” என்பன போன்றவை 
அக்காலத்துப்‌ பழமொழிகள்‌. * அயிலாலே போழ்ப 
அயில்‌? (Diamonds cut diamonds.), “நிறை குடம்‌ நீர்‌ தளும்‌- 
பல்‌ இல்‌? (Empty vessels give the greatest sound.) 
திங்களை நாய்‌ குரைத்தற்று £ (The 10000 doesn’t hear 
the barking of dogs.), ‘ தமக்கு மருத்துவர்‌ தாம்‌”. (Every 
man 18 his doctor.), * துளி ஈண்டில்‌ வெள்ளம்‌ தரும்‌.” 
(Drops of water make an ocean.) என்று இவ்வாறு திரு: 
செல்வகேசவராய முதலியார்‌ ஆங்கிலப்‌ பழமொழிகளை 
எடுத்துக்‌ காட்டி யுள்ளனர்‌. இந்நூலை எழுதியவர்‌ முன்றுறை 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 142 


அரையனார்‌ என்பவர்‌. அரையர்‌ என்னும்‌ சொல்‌ அரசர்‌ 
“என்று பொருள்படும்‌. முன்றுறை என்பது ஓர்‌ ஊரின்‌ 
பெயர்‌. ஆக இவர்‌ அரசராக இருக்கவேண்டும்‌. இந்நூல்‌ 
சிறப்புப்‌ பாயிரத்தில்‌, £ பிண்டியின்‌ நிழல்‌ பெருமான்‌ 
அடிவணங்கி ?”, என்‌ று இருப்பதால்‌ இவர்‌ சைன சமயத்தவர்‌ 
ஆதல்‌ தெரிகிறது. 


££ பொல்லாத சொல்லி மறைந்தொழுகும்‌ பேதைதன்‌ 
சொல்லாலே தன்னைத்‌ துயர்ப்படுக்கும்‌--ஈல்லாய்‌ ! 
மணலுள்‌ மூழ்கி மறைந்து கடக்கும்‌ , 
துணலும்தன்‌ வாயால்‌ கெடும்‌.” 


15. சிறுபஞ்சமூலம்‌ : மூலமாவது ஈண்டுவேர்‌ எனும்‌ 
பொருளது. பஞ்சமூலம்‌ ஆவண ஐந்து வேர்கள்‌. அவை 
கண்டங்கத்திரி வேர்‌, சிறுவழுதுணை வேர்‌, சிறு மல்லி 
வேர்‌, பெருமல்லிவேர்‌, நெருஞ்சிவேர்‌ என்பன. இவ்‌ 
வைந்தின்‌ கூட்டுச்சரக்கு மருந்தாகப்‌ பயன்பட்டு நோயைத்‌ 
தீர்க்கும்‌. அதுபோல இந்நூலில்‌ அமைந்த வெண்பாக்களின்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ ஐந்தைந்து அரிய நீதிகளை அடக்கி, 
மக்களுக்கு நீதி நெறிகளைப்‌ புகட்டி, மக்களின்‌ அறியா- 
மையை நீக்கலின்‌, இந்நூல்‌ “சிறு பஞ்சமூலம்‌ 2 என்ற 
பெயரைப்‌ பெற்றது. இதில்‌ தற்சிறப்புப்‌ பாயிரச்‌ செய்யுள்‌ 
ஒன்று, பாயிரச்செய்யுள்‌ ஒன்று, நூல்செய்யுட்கள்‌ நூற்று 
மூன்று ஆக நூற்றைந்து செய்யுட்கள்‌ உள்ளன. இந்நூல்‌ 
கொன்றுண்ணலைக்‌ கண்டிக்கிறது. தானத்தால்‌ போகம்‌, 
தவத்தால்‌ சுகம்‌, ஞானத்தால்‌ வீடு என்ற அரிய கருத்துக்‌ 
களைப்‌ போதிக்கிறது. இக்காலத்தில்‌ தோல்‌ கன்றைக்‌ 
காட்டிப்‌ பாலைக்கறக்கும்‌ வழக்கமும்‌ அக்காலத்தில்‌ உண்டு 
போலும்‌ ! இக்‌ குறிப்பு “ தோல்‌ கன்றைக்‌ காட்டிக்‌ கறவார்‌ 2 
என்னும்‌ தொடரால்‌ தெரிகிறது. பேதைக்கு எவ்வளவு 
உரைப்பினும்‌ கேளான்‌, வருவாய்க்குத்தக்க செலவு 
செய்தல்‌, விருந்தோம்பல்‌ முதலிய கருத்துக்கள இஃது 
எடுத்து இயம்புகிறது. 


இதனைப்‌ பாடியவர்‌ தமிழ்‌ ஆசிரியர்‌ மகனார்‌ காரி 
ஆசான்‌ என்பவர்‌. இவரைச்‌ சமண SE எனக்‌- 
கருதுகின்றனர்‌. அதற்குச்‌ சான்றாக மூன்றொழித்து 
. மூவாதான்‌ பாதம்‌ பழதின்றி யாற்றப்‌ பணிந்து?” என்னும்‌: 


144 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


இந்நூல்‌ பாயிர rsa: மூன்று ஒழித்து 

என்பதற்கு முப்புரங்களை , எரித்து என்றும்‌, மூவாதான்‌ 

என்பதற்கு “ மூத்தானை எல்லார்க்கும்‌ முன்னே தோன்றி?? 

எனவரும்‌ தேவாரத்திற்கு இணங்கச்‌ சிவபெருமான்‌ என்றும்‌ 

து தர இருத்தலின்‌ இவர்‌ சைவர்‌ என்பதற்கும்‌ இடன்‌ 
உண்டு. 


““மமிர்வனப்பும்‌ கண்கவரும்‌ மார்பின்‌ வனப்பும்‌ 
உகிர்வனப்பும்‌ காதின்‌ வனப்பும்‌-செயிர்தீர்ங்த 
பல்லின்‌ வனப்பும்‌ வனப்பல்ல .நாற்கியைந்த 
சொல்லின்‌ வனப்பே வனப்பு.” 


16. இன்னிலை: இனிய நிலைகளை எடுத்து இயம்புவ- 
தால்‌, இப்பெயர்‌ தரப்பட்டிருக்கலாம்‌ என்று கருதப்படுகிறது. 
திருக்குறள்‌ முப்பாலைப்‌ பகுத்துக்‌ கூறி இருப்பவும்‌, இந்‌- 
நூல்‌ அறப்பால்‌, பொருட்பால்‌, இன்பப்பால்‌, வீட்டிலக்கப்‌- 
பால்‌ என நான்கு பிரிவினைக்‌ கொண்டுள்ளது. இங்ஙனம்‌ 
இந்நூலைத்‌ தொகுத்துத்‌ தந்தவர்‌ மதுரை ஆசிரியர்‌ பூதனார்‌ 
என்பவர்‌. இந்நான்கு பாலிலும்‌ முறையே பத்து, ஒன்பது, 
பன்னிரண்டு, பதினான்கு வெண்பாக்களாக நாற்பத்தைந்து 
யாடல்களும்‌, பாரதம்‌ பாடிய பெருந்தேவனார து கடவுள்‌ 
வாழ்த்துச்‌ செய்யுளும்‌ சேர்க்க நாற்பத்தாறு பாடல்கள்‌ 


உள. வீட்டிலக்கப்பால்‌ இல்லற இயல்‌ துறவற இயல்‌. 


எனப்‌ பிரித்திருப்பதை நோக்கின்‌, வீட்டின்பம்‌ எய்தற்குத்‌ 
துறவறமே அன்றி,...இல்லறமும்‌ துணை செய்யும்‌. என்ற 
கருத்தை வலியுறுத்தற்குப்‌ போலும்‌! . 


இந்நூல்‌ அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என்ற பகுப்‌- 
யினைக்‌ கொண்டிருத்தல்‌ கொண்டு, இந்நூற்'காற்பொருள்‌ 
கருத்துக்கள்‌ விரவியநூல்‌ என்பது நன்கு தெளிவாகின்‌ றது. 
ஐம்‌ பெருங்குரவரை ஓம்பல்‌, தீய இனத்தை விட்டு விலகல்‌, 
அடைக்கலம்‌ புகுந்தவர்க்கு உணவளித்துக்‌ காத்தல்‌, 
வருந்துபவர்‌ வருத்தத்தைப்‌ போக்கல்‌ கடமை என்பன 


வற்றை இந்நூல்‌ வற்புறுத்துகின்‌ றது. 


இந்நூலின்‌ பாடல்களை உரையாசிரியர்கள்‌ எடுத்து 
ஆண்டுள்ளனர்‌. 


த 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 145 


இந்‌ நூலைப்‌ பாடியவர்‌ பொய்கையார்‌ என்பவர்‌. இந்‌- 
நூலின்‌ முப்பதாவது பாடலில்‌ * ஆக்கி அளித்து அழிக்‌- 
கும்‌ கந்தழியின்‌ பேருருவே?? என்ற தொடரைப்‌ பார்க்கும்‌ 
போது; இவர்‌ சைவ சமயத்தவர்‌ என்பது கருதப்படுகிறது. 
கந்தழி என்பது தீயைக்‌ குறிக்கும்‌. தீவண்ணனாக, தீவடி- 
வினனாக இருப்பவன்‌ சிவபெருமான்‌, ஆகவே, கந்தழி 
இறைவனைக்‌ குறித்தலின்‌ சைவக்‌ குறிப்பு அதன்கண்‌ 
புலனாகிறது. இக்கருத்தைத்‌ தொல்காப்பியர்‌ பற்றிக்‌ கூறப்‌- 
பட்ட இடத்தில்‌ விரிவாகக்‌ காண்க. இவர்தாம்‌ நாலாயிரப்‌ 
பிரபந்தத்துள்‌ முதல்‌ திருவந்தாதியைப்‌ பாடிய பொய்கையார்‌ 
என்பாரும்‌ உளர்‌. ஆனால்‌, இது மேலும்‌ ஆய்தற்குரியது, 
ஏனெனில்‌, பொய்கையார்‌ என்ற பெயரில்‌ பலர்‌ இருந்‌- 
துளர்‌. களவழி பாடிய புலவரும்‌ பொய்கையார்‌ அல்லரோ ! 
புறநானூற்றிலும்‌ இப்‌ பெயருடையார்‌ பாடல்களும்‌ உள 
அல்லவோ ? 
“ஓத்த உரிமையளா ஊடற்‌ கினியளாக்‌ 

குற்றம்‌ ஒரூஉம்‌ குணத்தளாக்‌--கற்றறிஞர்ப்‌ 

பேணும்‌ தகையளாக்‌ கொண்கன்‌ குறிப்பறிந்து 

பேணும்‌ தகையினாள்‌ பெண்‌.”” 


17. முதுமொழிக்‌ காஞ்சி: இந்‌ நூலில்‌ காணப்படும்‌ 
அடிகள்‌ பெரிதும்‌ ஒவ்வொரு பழமொழிபோலக்‌ காணப்படும்‌, 
காஞ்சி என்பது உலகத்தில்‌ மக்கள்‌ அடைய வேண்டிய 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ (வீடு இம்மையில்‌ அறிதற்குரியது 
அன்று; ஆதலின்‌ அதனைக்‌ குறித்திலம்‌.) ஆகியவற்றை 
எடுத்து இயம்புதல்‌ என்ற விளக்கத்தினையுடையது. இதனை 

“ பலர்புகழ்‌ புலவர்‌ பன்னின தெரியும்‌ 
உலகியல்‌ பொருள்முடி புணரக்‌ கூறின்று.” 

என்று விளக்கிக்‌ கூறி இருத்தலின்‌ அறிய வருகிறது. 
இதில்‌ பத்துப்‌ பிரிவுகள்‌ உள்ளன. . ஒவ்வொரு பிரிவும்‌ 
பத்துப்‌ பத்துப்‌ பாடல்களால்‌ அமைந்துள்ளது. அதனால்‌ 
ஒவ்வொரு பிரிவும்‌ பத்து என்னும்‌ _சொல்லியைந்து 
காணப்படுகிறது, சிறந்த பத்து, அறிவுப்‌ பத்து, இல்லைப்‌ 
பத்து என்ற தலைப்புக்களை இதில்‌ காணலாம்‌. ஒவ்வொரு 
பத்தின்‌ முதல்‌ பாடல்‌ குறள்தாழிசை' யாப்பிலும்‌ ஏனையவை 
நூற்பா யாப்பினும்‌ அமைந்துள்ளன. 

வ.10 - 


146 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


இந்நூலை எழுதியவர்‌ புலத்துறை முற்றிய கூடல்கிழார்‌ 
என்பவர்‌. கிழார்‌ என்பவர்‌ வேளாளர்‌. ஆகவே, இவர்‌ 
வேளாளர்‌ என்பது தெரிகிறது. கூடல்‌ என்பது மதுரை 
ஆதலின்‌, இவர்‌ மதுரைவாசி என்பதும்‌ புலனாகிறது. புலத்‌-. 
துறையாவது அறிவுத்துறை. எனவே, இவர்‌ அறிவுத்‌. 
துறையில்‌ முற்றியவராக இருந்திருக்கவேண்டும்‌. அதனால்‌ 
தான்‌ புலத்துறை முற்றிய கூடல்கிழார்‌ எனப்பட்டார்‌.. 
இவர்‌ சேரமான்‌ யானைக்கண்‌ சேய்‌ மாந்தரஞ்‌ சேரல்‌ 
இரும்பொறையைப்‌ பாடிய பாடல்‌ புறகானூற்றில்‌ உண்டு.. 
இம்மன்னன து வேண்டுகோளை ஏற்று ஐங்குறுநூறு என்னும்‌ 
நூலையும்‌ தொகுத்துதவியவர்‌. இதனால்‌ இவர்‌ கடைச்சங்க. 
காலத்தவர்‌ என்பதும்‌ தெரிகிறது. 

சோரா நன்னட்பு உதவியின்‌ அறிப.” 

்‌ “அறத்தாற்றின்‌ ஈயாதது ஈகை அன்னு.” 

“பொருள்கசை வேட்கையோன்‌ முறைசெயல்‌ பொய்‌.” 

துன்பம்‌ வெய்யோர்க்கு இன்பம்‌ எளிது.” 

தாம்மா ணாதது வாழ்க்கை அன்று.” 

: இசையில்‌ பெரியதோர்‌ எச்சம்‌ இல்லை.” 

“பேரில்‌ பிறந்தமை ஈரத்தில்‌ அறிப.”” 


கல்வியைவிட ஒழுக்கமே சிறந்தது, அவாவே வறுமை- 
யாகும்‌, கற்றதை மறத்தல்‌ கூடாது, வாய்மையே சிறந்தது; 
கற்பொழுக்கமே மேன்மையானது, கற்றாரை வழிடுய்தல்‌ 
சிறப்புடையது என்பன போன்‌ ற நீதிகளை இதில்‌ காணலாம்‌. 


18. ஏலாதி : ஏலம்‌ முதலிய சரக்குகள்‌ ஒன்று சேர்க்கப்‌ 
பட்டுத்‌ தூளாக்கிய பொருள்‌ நோய்‌ தீர்க்கும்‌ மருந்தாகப்‌ 
பயன்படும்‌. அதுபோல இந்நூலில்‌ அமைந்துள்ள வெண்- 
பாக்களில்‌ கூறப்பட்டுள்ள நீதிகள்‌ மக்களின்‌ அறியாமை 
யாகிய நோயைப்‌ போக்கி, ஒழுக்க முடையவராகச்‌ செய்‌ 
தலின்‌ இப்பெயர்‌ பெற்றது. ஏலாதி முதலியவைகள்‌ ஏலம்‌, 
இலவங்கப்பட்டை, தக்கோலம்‌, மிளகு, திப்பிலி, சுக்கு: 
ஆகிய ஆறு சரக்குகள்‌. தக்கோலம்‌ என்பதற்குப்‌ பதிலாகச்‌ 
சிறு காவல்‌ பூவைக்‌ கூறுவதும்‌ உண்டு. பெரிதும்‌ இந்நூலில்‌ 
வரும்‌ பாடல்களில்‌ ஆறு நீதிகள்‌ அடங்கி இருக்கும்‌. சிற்சில 
பாடல்களில்‌ ஏழு நீதிகளும்‌ உண்டு. கொல்லாமை, ஒண்‌ 
பொருள்‌ கொடுத்தல்‌, இன்சொல்‌ இயம்பல்‌, ஊமையா 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 147 


விதவையர்‌, வாணிபத்தால்‌ ௩ட்ட முற்றவர்‌, பொருளை இழக்‌- 
தவர்‌ ஆகியோர்க்கு உதவல்‌' முதலிய அரிய நீதிகள்‌ 
இந்நூலில்‌ கூறப்பட்டுள்ளன. இக்நூலில்‌ சிறப்புப்‌ பாயிரச்‌ 
செய்யுள்‌ ஒன்று, கடவுள்‌ வாழ்த்துச்‌ செய்யுள்‌ ஒன்று, நூற்‌ 
செய்யுள்‌ எண்பத்தொன்று ஆக எண்பத்து மூன்று செய்‌ 
யுட்கள்‌ உள. 

இந்நூலைப்‌ பாடியவர்‌ மாக்காயனார்‌ மகனார்‌ கணி 
மேதாவியார்‌. இவரே திணைமாலை நூற்றைம்பது என்னும்‌ 
நூலையும்‌ பாடியவர்‌, வடமொழிப்‌ புலமையும்‌ உடையவர்‌. 
இதனை இந்நூலில்‌, கணவனுக்குப்‌ பிறந்த மகனை ஒளரதன்‌, 
கணவன்‌ இருக்க மற்றொருவனுக்குப்‌ பிறந்தவன்‌ கேசத்‌ 
திரசன்‌, மணமாகாத பெண்ணுக்குப்‌ பிறந்தவன்‌ கானீனன்‌, 
விபசாரத்தில்‌ பிறந்தவன்‌ கூடன்‌, விலைக்கு வாங்கப்பட்டவன்‌ 
கிரீதன்‌, கணவன்‌ இறந்தபின்‌ இரண்டாம்‌ கணவனுக்குப்‌ 
பிறந்தவன்‌ பெளனற்பவன்‌, சுவீகாரப்‌ பிள்ளை தத்தன்‌, மண 
மாகும்‌ போதே கருவுற்றுப்‌ பின்‌ பிறந்தவன்‌ சகோடன்‌, 
கண்டெடுத்து வளர்க்கப்பட்டவன்‌ கிருத்திரமன்‌, மகள்‌ 
வயிற்றுப்‌ பிள்ளை புத்திரி, புத்திரன்‌, பெற்றோர்‌ கைவிடப்‌ 
பட்டுப்‌ பிறரால்‌ வளர்க்கப்பட்டவன்‌ அபலித்தன்‌, காணிக்‌ 
கைப்‌ பொருளாக வந்தவன்‌ கிருதன்‌ என்று புத்திரர்களின்‌ 
வகையினை விளக்கமுறக்‌ கூறுவது கொண்டு அறியலாம்‌. 

“ கொலைபுரியான்‌ கொல்லால்‌ புலால்மயங்கான்‌ கூர்த்த 
அலைபுரியான்‌ வஞ்சியான்‌ யாதும்‌--நிலைதிரியான்‌ 
மண்ணவர்க்கும்‌ அன்றி மதுமலி பூங்கோதாய்‌ 
- விண்ணவர்க்கும்‌ மேலாய்‌ விடும்‌.” 

அரிய குறிப்பு: பதினெண்‌ கீழ்க்கணக்கு வகையினைச்‌ 
சார்ந்த நூல்களுள்‌ இன்னிலை என்பதைச்‌ சேர்ப்பதா, 
கைந்நிலை என்பதைச்‌ சேர்ப்பதா என்ற ஐயம்‌ புலவர்க- 
ளிடையே உண்டு. இதனால்‌ ஒரு சிலர்‌ இன்னிலை என்னும்‌ 
நூலைச்‌ சேர்த்தும்‌, மற்றும்‌ ஒரு சாரார்‌ கைந்நிலை 
என்னும்‌ நூலைச்‌ சேர்த்தும்‌, பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூலைச்‌ 
சரிகட்டியுள்ளனர்‌. இவ்வாறான ஐயத்திற்கு இடனாக 
உள்ளவை, ப்‌ 

££ இன்னிலைசொல்‌ காஞ்சியுடன்‌ ஏலாதி என்பவே 
கைந்நிலைய வரம்‌8ழ்க்‌ கணக்கு.” 


148 பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


என்னும்‌ அடிகள்‌. இவ்வடிகளில்‌ இன்னிலை என்னும்‌ 
பெயரும்‌, கைந்நிலை என்னும்‌ பெயரும்‌ ஆக இரண்டும்‌ 
காணப்படுகின்றன. இப்பெயர்கள்‌ அமைந்த இரு 
நூல்களும்‌ உள்ளன. இன்னிலை என்னும்‌ நூலை நீக்க 
விரும்புவார்‌, முதுமொழிக்‌ காஞ்சியின்‌ சிறப்பினை விளக்க 
இனிய நிலைகளைச்‌ சொல்லுகின்ற என்ற பொருள்‌ தரும்‌ 
தொடராக நின்று காஞ்சியைச்‌ சிறப்பிக்கின்றது எனக்‌- 
கூறி இன்னிலை என்பதனைக்‌ காஞ்சிக்கு அடை ஆக்குவர்‌. 
கைந்நிலையை நீக்க விரும்புவோர்‌ கீழ்க்கணக்கு என்னும்‌ 
தொடர்க்கு கைந்நிலை அடைமொழி ஆகும்‌ என்பர்‌, அது- 
போது ஒழுக்க நிலைகளைக்‌ கூறுவனவாகிய கீழ்க்கணக்கு 
நூற்கள்‌ என்று கைக்கிலைக்குப்‌ பொருள்‌ கூறுவர்‌. ஆனால்‌, 
பதினென்‌ கீழ்க்கணக்கு நூல்கள்‌ இன்னின்ன என்று 
கூறும்‌, 
“£ நாலடி நான்மணி கானாற்ப தைந்திணைமுப்‌ 
பால்கடுகம்‌ கோவை பழமொழி மாமூலம்‌ 
இன்னிலைசொல்‌ காஞ்சியுடன்‌ ஏலாதி என்பவே 
கைந்நிலைய வாம்‌£ழ்க்‌ கணக்கு.” 
என்னும்‌ பாடலை ஆயும்‌ போது, இந்கிலைதான்‌ பதினெண்‌- 
கீழ்க்கணக்கு வரிசையில்‌ சேர்க்கவேண்டும்‌ என்பது நூற்‌- 
பெயர்களை வரிசையாகச்‌ சொல்லி, ££ என்பவே 2 என்று 
முடித்துப்‌ பின்‌, ££ கைக்கிலையவாம்‌ கீழ்க்கணக்கு £” என்று 
பாடி அமைத்து இருப்பதிலிருந்து அறியலாம்‌. . 
மேலும்‌, மேலே காட்டியுள்ள பாடலில்‌ “ஐந்திணைகளைப்‌ 
பற்றிப்‌ பாடியுள்ள நூற்களை ஒன்று கூட்டி அவை ஐந்திணை 
எனச்‌ சுட்டி அவற்றில்‌ அடக்கி இருப்பர்‌, ஏனெனில்‌ 
கைந்நிலை என்னும்‌ நூலும்‌, ஐந்திணை களையே பாடும்‌ 
நூலாதலின்‌ என்க. ஐந்திணை நூல்கள்‌ ஐம்பது, எழுபது; 
நூற்றைம்பது என்ற எண்ணிக்கையினைப்‌ பெற்றிருப்பது 
போல, அறுபது பாடல்களை இதுவும்‌ பெற்றிருப்பதாக 
அறிகிறோம்‌. இங்ஙனம்‌ இருந்தும்‌, ஐந்திணையில்‌ சேர்க்காது 
இருத்தல்‌ கொண்டே கைக்நிலை என்பது பதினெண்கீழ்க- 
_ கணக்கு நூலில்‌ சேராமை காண்க. என்றாலும்‌, அக்நூலைப்‌ 
பற்றி அறிந்து கொள்ளுதல்‌ தவறு ஆகாது. ஆதலின்‌ 
அதனைப்பற்றிய குறிப்புக்களையும்‌ உணர்ந்து கொள்வோ- 


மாக. 


காவியங்கள்‌ 740 
கைந்நிலை : கைந்நிலை என்னும்‌ பெயரிய நூலில்‌ 
ஐவகைத்‌. திணைகட்கும்‌ தனித்தனிப்‌ பன்னிரண்டு 
வெண்பாக்களாக அறுபது வெண்பாக்கள்‌ இருத்தலைக்‌ 
காணலாம்‌. லை என்பது ஒழுக்கம்‌ என்னும்‌ பொருளது, 
ஐந்திணை ஒழுக்கங்களைக்‌ கைந்நிலை கூறுதலின்‌ இப்பெயர்‌ 
பெற்றது போலும்‌. இப்பாடல்களுள்‌ சில சிதைந்து 
போயின. இதனை ஐந்திணை அறுபது என்று கூறுதற்குரிய 
நிலையிலும்‌ இஃது உளது. 
இந்‌ நூலைப்பாடிய புலவர்‌ புல்லங்கடனார்‌ என்பவர்‌. 
இவரை முழுப்பெயரால்‌ கூறுங்கால்‌, இவரது தந்தையார்‌ 
பெயரைச்‌ சார்த்தியும்‌ ஊரைச்‌ சேர்த்தும்‌ மாறோகத்து 
முள்ளிகாட்டு நல்லூர்க்காவிதியார்‌ மகனார்‌ புல்லங்கடனார்‌ 
எனப்படுவார்‌. 
“பொன்னிணர்‌ வேங்கைப்‌ புனம்சூழ்‌ மலைகாடன்‌ 
மின்னின்‌ அனைய வேல்‌ஏந்தி இரவினில்‌ 
இன்னே வரும்கண்டாய்‌ தோழி இடையாமத்து 
என்னை இமைபொரு மாறு.” 


காவியங்கள்‌ 
Kaviyams 
இரட்டைக்‌ காவியங்கள்‌ 
Twin Epics—Silappathikaram and Manimegalai 
Their forms and Messages 
செந்தமிழ்‌ மொழியில்‌ காவியங்கள்‌ என்ற வரிசையில்‌ 
சில உள. அவற்றுள்‌ சிறப்பாகக்‌ கூறப்படுவன பத்து. 
அவற்றை இரு பிரிவாகப்‌ பிரித்து ஐம்பெருங்‌ காப்பியம்‌, 
ஐஞ்சிறு காப்பியம்‌ என்று கூறுவர்‌. ஜம்பெருங்காப்பி 
யங்கள்‌ சிந்தாமணி, சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை. 
்‌ வளையாபதி, குண்டலகேசி என்பன. 4 
இவற்றுள்‌ சிலம்பும்‌ மேகலையும்‌ காலத்தால்‌ முந்தியன 
வாயினும்‌, சிந்தாமணி முதற்கண்‌ வைத்துக்‌ கூறப்படு 
தலின்‌ நோக்கம்‌, அந்நூலின்‌ சிறப்புக்‌ கருதிப்‌ போலும்‌. 


150 ்‌ காவியங்கள்‌ 


“நன்னூலில்‌ தன்மையால்‌ பெயர்‌ பெற்றமைக்குச்‌ சிந்தா 
மணியை உவமை காட்டியுள்ளனர்‌. இவ்வைம்‌ பெருங்காப்‌ 

யங்களுள்‌ பின்னைய இரண்டும்‌, முழுநூல்‌ வடிவில்‌ இது: 
போது இல்லை. இவற்றின்‌ சிற்சில பாடல்களை உரையாசிரி 
யர்கள்‌ மேற்கோளாகக்‌ காட்டி இருத்தலின்‌, இத்தகைய 
நூல்கள்‌ இருந்தன என்பது உறுதி ஆகிறது, ஐஞ்சிறு 
காப்பியங்கள்‌, உதயணகுமாரன்‌ _ காவியம்‌, நாககுமார 
காவியம்‌, யசோதர காவியம்‌, சூடாமணி, நீலகேசி என்பன. 


இனி இவற்றைப்‌ பற்றிச்‌ சிறிது காண்போமாக, - 


ஈண்டு ஒரு குறிப்பினை உணர்தல்‌ நல்லது. பாடதிட்டத்‌ 
தின்‌ முதற்கண்‌ சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை என்னும்‌ இரு 
காவியங்களைப்‌ பற்றிக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. இவையே 
ஈண்டு இரட்டைக்‌ காவியங்கள்‌ எனப்பட்டன. கோவலனது 
வாழ்க்கைத்‌ துணைவி கண்ணகி. அவனது காமக்கிழத்தி 
மாதவி. அவளது மகள்‌ மணிமேகலை. கோவலனது 
வரலாற்றைக்‌ கூறுவது சிலப்பதிகாரம்‌. அவன்‌ மகளது 
வரலாற்றைக்‌ கூறுவது மணிமேகலை. இவ்விரு வரலாற்றுத்‌ 
தொடர்பு பற்றி இவற்றை இரட்டைக்‌ காவியம்‌ என்பர்‌. 

பொதுவாகக்‌ காவியங்கள்‌ என்று கூற வரும்போது, 
ஐம்பெருங்‌ காவியங்கள்‌ என்றும்‌, ஐஞ்சிறு காப்பியங்கள்‌ 
என்றும்‌ கூறப்படுகின்றன. ஆதலின்‌, அக்காவியங்கள்‌ 
அனைத்தையும்‌ பற்றி சண்டே கூறிவிடுவது ௩ல்லதாகும்‌ 
என்று எண்ணியே ஈண்டு அவற்றைப்‌ பற்றிய குறிப்புக்‌ 
களும்‌ எழுதப்பட்டுள்ளன. இதனால்‌ இவை அனைத்தும்‌ 
சங்க காலத்தை ஒட்டிய இலக்கியங்கள்‌ என்று கருத 
வேண்டா. சிலம்பும்‌, மேகலையும்‌ தவிர்த்து ஏனையவை 


பெருங்காப்பியத்தினைப்‌ பற்றி இலக்கணம்‌ கூறும்‌ 
போது, 
*: பெருங்காப்‌ பியநிலை பேசும்‌ காலை 
வாழ்த்து வணக்கம்‌ வருபொருள்‌ இவற்றின்‌ஒன்று 
ஏற்புடைத்‌ தாகி முன்வர இயன்று 
நாற்பொருள்‌ பயக்கும்‌ நடைநெறித்‌ தாகி 
கற்றோர்‌ புனையும்‌ பெற்றிய தென்ப.” 


ர்‌ 
காவியங்கள்‌ 151 


என்று தண்டி அலங்காரம்‌ கூறுகிறது. அதே நூலில்‌ 
மற்றொரு நூற்பா “ அறமுதல்‌ நான்கினும்‌ குறைபாடுடை 
யது,காப்பியம்‌ என்று கருதப்படு ??மென்று குறிக்கப்பட்‌” 
டுள்ளது. ஈண்டும்‌ காப்பிய இலக்கணமே கூறப்பட்டுள்ளதே 
அன்றிச்‌ சிறு காப்பியத்திற்கு இலக்கணம்‌ கூறப்பட்ட 


சலப்பஇகாரம்‌: சிலம்பினை முதன்மையாக வைத்து 
இந்நூல்‌ செய்யப்பட்டமையின்‌, இப்‌ பெயர்‌ பெற்றது. 
இந்நூலாசிரியர்‌ இளங்கோ அடிகளார்‌. இவர்‌ நெடுஞ்சேர- 
லாதன்‌ திருமகனார்‌ ஆவர்‌. இவரது தமையன்‌ செங்குட்டு- 
வன்‌. சோதிடன்‌ இளங்கோவுக்கே அரசு புரியும்‌ 
இலக்கணம்‌ இருக்கிறது என்றதை அறிந்து, “மூத்தவன்‌ 
இருக்கத்‌ தாம்‌ அரசு ஏற்கத்‌ தக்கதன்று”? என்று துறவு 
பூண்டனர்‌. அதன்பின்பே இவர்‌ £ இளங்கோ அடிகளார்‌ 
என்று அழைக்கப்படுவராயினர்‌. 


இளங்கோ அடிகளார்‌ சமயத்தைப்‌ பற்றிக்‌ கருத்து 
வேற்றுமைகள்‌ உண்டு. இவரைச்‌ சமண முனிவர்‌ 
என்பர்‌. அடிகள்‌ என்ற பெயர்‌ சமணத்‌ துறவிகளைக்‌ 
குறிக்கும்‌ என்பர்‌. மேலும்‌ இக்கொள்கையினை வலியுறுத்த 
வருபவர்‌, கோவலன்‌ மதுரை நோக்கிப்‌ புறப்பட்டபோது 
இடையில்‌ வழித்துணையாகவந்து அறிவுரை கூறினவர்கள்‌, 
அமணப்‌ பெரியார்கள்‌ என்பதைக்‌ காட்டுவர்‌. மற்றும்‌ 


152 காவியங்கள்‌ 


கவுந்தி அடிகள்‌ வாயிலாகப்‌ பல சமணக்‌ கருத்துக்களை 
அடிகள்‌ மொழிந்திருப்பதாலும்‌ இது வலியுறும்‌ என்பர்‌. 


இளங்கோ அடிகள்‌ சைவ சமயத்தவர்‌ என்பதற்குரிய 
சான்றுகளையும்‌ இந்நூலில்‌ காணலாம்‌. இளங்கோ அடிகளார்‌ 
கோவில்களைப்‌ பற்றியும்‌, தெய்வங்களைப்‌ பற்றியும்‌ கூற. 
வரும்‌ போதெல்லாம்‌ சிவபெருமானுக்கே முதல்‌ இடம்‌ 
தந்து மொழிந்துள்ளார்‌. சிவபெருமான்‌ ஒருவனே 
இறைவன்‌ என்பதை “நுதல்‌ விழி நாட்டத்து இறை. 
யோன்‌” என்றும்‌, மக்களைப்‌ போலத்‌ தெய்வங்களைப்‌. 
போலப்‌ பிறவாதவன்‌ என்பதை பிறவா யாக்கைப்‌ 
பெரியோன்‌ ?? என்றும்‌ கூறிச்‌ செல்கின்றார்‌. இவரது 
தமையனும்‌, தந்தையும்‌ சைவசமயத்தினர்‌ என்பதை, 
இவரே ௩ன்கு உணர்த்தியுள்ளனர்‌. அவர்கள்‌ மரபில்‌ வந்த 
இவர்‌ சைவர்‌ என்று கொள்வதில்‌ தடை இராது. இவர்‌ 
சைவரோ, சைனரோ என்றாலும்‌, சமயப்‌ பொறையுடையார்‌. 
திருமாலைப்‌ பற்றிப்‌ புகழும்போதும்‌ சிறப்பாகவே பாடியுள்‌- 
ளார்‌. “திருமால்சீர்‌ கேளாத செவியென்ன செவியே, 
நாராயணா என்னாகா என்ன நாவே?” என்ற அடிகளைக்‌ 
காண்க. 


இவரது காலம்‌ கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டே ஆகும்‌. 
செங்குட்டுவன்‌ கண்ணகிக்குக்‌ கோவில்‌ எடுத்து விழாக்‌ 
கொண்டாடியபோ து, இலங்கையினின்று கயவாகு என்னும்‌ 
மன்னனும்‌ வந்தனன்‌ என்பதை இவரே, கடல்சூழ்‌ 
இலங்கைக்‌ கயவாகு வேந்தனும்‌ நன்னாள்‌ செய்த காளணி 
வேள்வியும்‌ ?” என்று கூறியுள்ளார்‌. அவ்‌ வேந்தன து 
ஆட்சி கி. பி. 2-ஆம்‌ நூற்றாண்டென இலங்கை சரித்திரமாம்‌ 
மகாவம்சம்‌ கூறுகிறது. கயவாகு தன்‌ நாட்டிலும்‌: 
கண்ணகிக்கு விழா எடுத்ததை இந்நூற்பதிகம்‌ “* கடல்சூழ்‌ 
இலங்கைக்‌ கயவாகு என்பான்‌, நங்கைக்கு காள்‌ பலிபீடகை 
கோட்டம்‌ முந்துறுத்து ஆங்கு அரந்தை கெடுத்து வரந்தரும்‌ 
இவள்‌ என, ஆடித்திங்கள்‌ பன்முறை எடுப்ப மழை வீற்றி- 
ருந்து வளம்‌ பல பெருகிப்‌ பிழையா விளையுக்‌ காடாயிற்று 
என்று கூறுவதையும்‌ ஈண்டுக்‌ காண்க. 


சிலப்பதிகாரம்‌ முத்தமிழ்க்கோர்‌ உறைவிடம்‌. தமிழ்‌ 
இசைக்குறிப்பும்‌, நாடகக்கலை நுட்பமும்‌ பெரிதும்‌ அறிம 


காவியங்கள்‌ 752 


இது பெருந்துணையாகும்‌, அதனால்‌ இதனை முத்தமிழ்க்‌ 
காவியம்‌ என்பர்‌. இதில்‌ உரை. நடையும்‌ கலந்திருத்தலின்‌,. 
இதனை உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌ என்பர்‌. 


புகார்க்‌ காண்டத்தில்‌ இன்பச்‌ சுவையும்‌, மதுரைக்‌ . 
காண்டத்தில்‌ அவலச்‌ சுவையும்‌, வஞ்சிக்‌ காண்டத்தில்‌ 
வீரச்சுவையும்‌ மிளிர்கின்றன. மூவேந்தர்க்கும்‌ உரியது 
இந்நூல்‌ என்பதைக்‌ காட்டவே, இங்ஙனம்‌ மூன்று காண்‌-- 
டங்களாக அமைந்துள்ளது. இதில்‌ முப்பது கதைகள்‌ உள. 


கோவலன்‌ மாசாத்துவன்‌ மகன்‌. கண்ணகி மாநாய்க்கன்‌ 
மகள்‌. இருவருக்கும்‌ திருமணம்‌ ௩டந்தது. கோவலன்‌ மாதவி 
என்பாளது மையலில்‌ ஈடுபட்டுப்‌ பொருள்‌ அனைத்தையும்‌ 
இழந்தான்‌. அப்பொருளை மீண்டும்‌ தேடத்‌ தன்‌ மனைவியின்‌ 
காற்சிலம்பை விற்று வாணிபம்‌ புரிய . மதுரை அடைந்‌- 
தான்‌. மதுரை மன்னனாம்‌ நெடுஞ்செழியன்‌ மனைவியின்‌ 
காற்சிலம்பைத்‌ திருடிய பொற்கொல்லன்‌, தான்‌ தப்பித்துக்‌-- 
கொள்ளச்‌ சிலம்புடன்‌ வந்த கோவலனே சிலம்பைத்‌ திருடி 
யவன்‌ என்று கூற, அக்குற்றத்திற்காகக்‌ கோவலன்‌ கொலை. 
செய்யப்பட்டான்‌. இதனை அறிந்த கண்ணகி பாண்டியனை 
நேரில்‌ கண்டு, தன்‌ சிலம்பை உடைத்து, அதில்‌ உள்ள 
மாணிக்கப்‌ பரல்களைக்‌ காட்டிக்‌ கோவலன்‌ கையில்‌ இருந்தது. 
தன்‌ சிலம்பே என்று நிலைநாட்டி அநியாயமாகக்‌ கொன்ற 
மன்னனது மா௩கரை தீக்கு இரை ஆக்கினாள்‌. 2 மன்னனும்‌ 
ஆராயாது கோவலனைக்‌ கொன்றது பற்றி உயிர்விட்டனன்‌... 
அவன்‌ மனைவியும்‌ உயிர்‌ விட்டனள்‌. பிறகு கண்ணகி சேர 
நாடு சென்று வேங்கை மரத்தடியில்‌ நின்று விண்ணுலகம்‌ 
சென்றாள்‌. இச்செய்தியை அறிந்த சேரன்‌ செங்குட்டுவன்‌ 
கண்ணகிக்குக்‌ கோவில்‌ அமைத்து விழாக்‌ கொண்டாடி- 
னான்‌. கண்ணகியும்‌ தெய்வவடிவில்‌ வந்து மன்னனையும்‌, 
மற்றையோரையும்‌ வாழ்த்தி மறைந்தாள்‌. இதுவே சிலப்‌-- 
பதிகார வரலாற்றுச்‌ சுருக்கம்‌. 


சிலப்பதிகாரத்தால்‌ நாம்‌ அறியும்‌ கருத்துக்கள்‌ பல 
உள்ளன. இந்நூல்‌ அரசியல்‌. பிழைத்தோர்க்கு ‘ அறு 
கூற்றாகும்‌, உரை சால்‌ பத்தினியை உயர்ந்தோர்‌ 
ஏத்துவர்‌, ஊழ்வினை உறுத்துவந்து ஊட்டும்‌ என்‌ 
அடிப்படையாகக்‌ கொண்டு எழுந்தது. இந்நூல்‌ முழுவதுமே: 


154 காவியங்கள்‌ 


வினைப்பயனை நன்கு வற்புறுத்திச்‌ செல்கிறது என்றும்‌ 
கூறலாம்‌. இதனைப்‌ பல எடுத்துக்காட்டால்‌ ௩ன்கு 
தெளியலாம்‌. கோவலன்‌ மாதவியைத்‌ மணந்தமைக்குக்‌ 
காரணம்‌ காட்டுகையில்‌, * யாழிசையே வைத்துத்‌ தன்‌ 
ஊழ்வினை வந்துறுத்தது ஆதலின்‌, உலவுற்ற திங்கள்‌ 
| முகத்தாளைக்‌ கவ்வுக்‌ கைநெகிழ்ந்தனனாகி ?? என்றும்‌, 
! பாண்டியன்‌ கோவலனைக்‌ கொன்று சிலம்பு கொணர்க 
என்று கூறினமைக்கும்‌ காரணம்‌ ₹“வினைவிளை காலம்‌ 
(ஆதலின்‌, யாவதும்‌ கனைஅலர்‌ வேம்பன்‌ தேரானாகி?? 
என்றும்‌, கண்ணகி தன்‌ வழக்கைக்‌ கூறும்போது, 
£6 ஊழ்வினை துரப்பவந்து கொலைக்களப்பட்ட கோவலன்‌ ?? 
என்றும்‌ “உம்மை வினைவந்து உறுத்த காலைச்‌ செம்மை- 
'யிலோர்க்குச்‌ செய்தவம்‌ உதவாது?” என்று மதுராபுரித்‌ 
'தெய்வம்‌ கண்ணகிக்குக்‌ கூறியதும்‌ காண்க. 


அரசனது பொறுப்பு மிகுதி என்பதை, 
மழைவளம்‌ கரப்பின்‌ வான்போர்‌ அச்சம்‌ 
பிழைப்புயிர்‌ எய்தில்‌ பெரும்பேர்‌ அச்சம்‌ 
குடிபுர வண்டும்‌ கொடுங்கோல்‌ அஞ்சி 
மன்பதை காக்கும்‌ நன்குடிப்‌ பிறத்தல்‌ 
துன்பம்‌ அல்லது தொழுதகவில்‌.?? 


என்ற அடிகளில்‌: காணலாம்‌. ௩ல்ல கற்புடைய பெண்கள்‌ 
கணவன்‌ இறந்தபோது அவனுடன்‌ உயிர்விடுவர்‌ என்‌ 
பதனைக்‌ “கணவனை இழமந்தோர்க்குக்‌ காட்டுவது இல்‌- 
லென்று இணையடி தொழுது வீழ்ந்தனள்‌.”? என்பதால்‌ 
அறியலாம்‌. பாண்டியன்‌ இறந்தபோது இங்ஙனம்‌ உயிர்‌ 
விட்ட பாண்டிமா தேவியின்‌ இறப்பைக்‌ கூறவந்தபோது 
ஆசிரியர்‌, 


££ மன்னவன்‌ செல்விழிச்‌ செல்க யான்‌ என 
தன்னுயிர்்‌கொண்டவன்‌ உயிர்தேடி னள்போல்‌ . 
பெருங்கோப்‌ பெண்டு உயிருடன்‌ மாய்ந்தனள்‌.”” 
என்று குறிப்பிட்டுள்ளனர்‌. 
பாண்டியவன்‌ தன்‌ தவற்றை உணர்ந்தமையால்தான்‌ 
உயிரை விட்டுச்‌ செங்கோலை நிலைகாட்டினான்‌ என்பதை; 


காவியங்கள்‌ 155 


“வல்வினை வளைத்த கோலை மன்னவன்‌ 
செல்லுயிர்‌ நிமிர்த்துச்‌ செங்கோல்‌ ஆக்கியது.” 
என்றும்‌ கூறியுள்ளனர்‌. மூவேந்தர்களும்‌ இமயத்தில்‌ 
தம்தம்‌ கொடி நாட்டி வடவரை வென்று வெற்றி கண்டவர்‌ 
, என்பது; “ கயல்‌ எழுதிய இமய நெற்றியின்‌ அயல்‌ எழுதிய 
புலியும்‌ வில்லும்‌ ?” என்ற தொடரால்‌ புலனாகிறது. இக்‌ 
காலத்தில்‌ வீரர்கட்குப்‌ பொன்தோடு (Medal) ஈந்து பாராட்‌- 
டுதலைக்‌ காண்கின்றோம்‌. இக்நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலும்‌ 
உண்டு. இதனைச்‌ சிலம்பில்‌ 
: புறம்பெற வந்த போர்வாள்‌ மறவர்‌ 
வருக தாம்‌என வானகப பொலந்தோடு 
பெருநாள்‌ அமயம்‌ பிறக்டெக்‌ கொடுத்தான்‌.” 
என இயம்பப்பட்டிருக்கிறது. 


கண்ணகி இல்லம்‌ தணந்து வெளியில்‌ செல்லாதவளாய்‌, 
இளையளாய்‌ இருந்தாள்‌ என்பதை ££ வண்ணச்சீறடி நில- 
மகள்‌ அறிந்திலள்‌ ?? என்றும்‌, ££ முதிராக்கிளவியின்‌ முள்‌ 
எயிறு இவங்க மதுரைமூதூர்‌ யாதென வினவினாள்‌ ? என்‌- 
றும்‌ அறிவித்தல்‌ மூலம்‌ அறியலாம்‌, என்றாலும்‌, கண்ணகி 
கற்புடையவள்‌ ஆதலின்‌, தன்‌ துயர்‌ காணாத்‌ தகைசால்‌ 
பூங்கொடியினாள்‌. இவளை மன்மதன்‌ கோவிலில்‌ சென்று 
வணங்குமாறு தன்‌ தோழி கூறியபோது சுருக்கமாக, “அது 
பீடு அன்று”? என்று கூறியதனாலும்‌ தெரிகிறது. 

மறத்திலும்‌ அறமே திகழ்தல்‌ வேண்டும்‌ என்ற 
கருத்தைச்‌ சிலம்பு, கண்ணகி சினம்‌ கொண்டு நகரை 
எரிக்க முற்பட்டபோது “ பார்ப்பார்‌, அறவோர்‌, பசுபத்தினிப்‌ 
பெண்டிர்‌, மூத்தோர்‌, குழவிஎனும்‌ இவரைக்‌ கைவிட்டுத்‌ 
தீத்திறத்தார்‌ பக்கமே சேர்க ?? என்று கூறியிருப்பதால்‌ 
தெரிகிறது. 


வரலாற்றுச்‌ செய்திகட்கு இடனாய்‌ இருப்பது சிலம்பு. 
நாட்டின்‌ எல்லையைக்‌ கூறும்போது “ நெடியோன்‌ குன்‌ றமும்‌ 
தொடியோள்‌ பெளவமும்‌ தமிழ்‌ வரம்‌. பறுத்த தண்புனல்‌ 
நாடு ?? என்றும்‌, நாடுகள்‌ பலவற்றைக்‌ கடல்‌ கொண்டது 
என்பதை, ££ பஃறுளி ஆற்றுடன்‌ பன்மலை அடுக்கத்துக்‌- 
குமரிக்‌ கோடும்‌ கொடுங்கடல்‌ கொள்ள *” என்றும்‌ கூறு- 


156 காவியங்கள்‌ 


மாற்றால்‌ அறியலாம்‌. ஆடையின்‌ மென்மையினையும்‌. 
வேலைத்திறனையும்‌ கூறும்போது, 
a நூலினும்‌, மயிரினும்‌ நுழைநால்‌ பட்டினும்‌ 
பால்வகை தெரியாப்‌ பன்னூல்‌ அடுக்கத்து 
நறுமடி செறிந்த அறுவை வீதி,?? 
என்கிறது சிலம்பு. 
தமிழ்‌ மறைகள்‌ இருந்தன என்பதை, ££ வண்தமிழ்‌ 
மறையோற்கு ?? என்னும்‌ சிலம்பு அடியால்‌ அறிகிறோம்‌. 
இங்ஙனம்‌ பல அரிய கருத்துக்களை இந்நூலில்‌ காணலாம்‌. 
இறுதியில்‌ இந்நூலில்‌ மக்கட்குக்‌ கூறியுள்ள அரிய 
அறிவுரைகளைக்‌ காண்மின்‌ : 
*தெரிவுறக்‌ கேட்ட திருத்தகு ஈல்லீர்‌ 
பரிவும்‌ இடுக்கணும்‌ பாங்குற நீங்குமின்‌ 
தெய்வம்‌ தெளிமின்‌ தெளிந்தார்ப்‌ பேணுமின்‌ 
பொய்யுரை அஞ்சுமின்‌ புறம்சொல்‌ போற்றுமின்‌ 
ஊன்ஊண்‌ துறமின்‌ உயிர்க்கொலை நீங்குமின்‌ 
தானம்‌ செய்ம்மின்‌ தவம்பல தாங்குமின்‌ 
செய்ம்நன்‌ நி கொல்லன்மின்‌ தீநட்பு இகழ்மின்‌ 
பொய்க்கரி போகன்மின்‌ பொருள்மொழி நீங்கல்மின்‌ 
அறவோர்‌ அவைக்களம்‌ அகலா தணுகுமின்‌ 
மிறவோர்‌ அவைக்களம்‌ பிழைத்துப்‌ பெயாமின்‌ 
பிறர்மனை அஞ்சுமின்‌ பிழைஉயிர்‌ ஓம்புமின்‌ 
அறமனை காமின்‌ அல்லவை கடிமின்‌ 
கள்ளும்‌ களவும்‌ காமமும்‌ பொய்யும்‌ 
வெள்ளைக்‌ கோட்டியும்‌ விரகினில்‌ ஒழிமின்‌ 
இளமையும்‌ செல்வமும்‌ யாக்கையும்‌ நிலையா 
உளமாள்‌ வரையாது ஒல்வது ஒழியாது 
செல்லும்‌ தேஎத்துக்‌ குறுதுணை தேடுமின்‌ 
மல்லன்மா ஞாலத்து வாழ்வீர்‌.” ்‌ 


மணிமேகலை :  இந்நூலைப்பாடிய பெருந்தகையார்‌ 
சீத்தலைச்சாத்தனார்‌. இவர்‌ புலவரும்‌, வணிகரும்‌ ஆவார்‌: 
இவர்‌ சீத்தலை என்ற ஊரில்‌ பிறந்ததனாலும்‌, மதுரையில்‌ 


கூலமாகிய தான்ய வாணிபம்‌ செய்ததனாலும்‌ மதுரைக்‌. 


காவியங்கள்‌ 157 


கூலவாணிப சீத்தலைச்‌ சாத்தனார்‌ எனப்பட்டார்‌. இவர்‌ 
தவறுடைய பாடல்களைக்‌ கேட்ட போதெல்லாம்‌ தம்‌ 
எழுத்தாணியால்‌ தலையில்‌ குத்திக்‌ கொண்டதன்‌ காரண- 
மாகச்‌ சீழ்‌ ஒழுகியதால்‌, சீத்தலைச்‌ சாத்தனார்‌ எனப்பட்டார்‌ 
என்றும்‌, _ அத்தலைக்குத்தும்‌, குறட்பாவைக்‌ கேட்டபின்‌ 
தீர்ந்ததென்றும்‌ மருத்துவன்‌ தாமோதரனார்‌ பாடலால்‌ 
அறிகிறோம்‌. 

இவரது பாடல்கள்‌ ௩ற்றிணை, குறுந்தொகை, அ௧ 
நானூறு, புற கானூறு, திருவள்ளுவ மாலையில்‌ உள்ளன. 
காவியமாக உள்ள நூல்‌ மணிமேகலை. மணிமேகலை துறவு 
என்னும்‌ இதனைக்‌ கூறுவர்‌. இது முப்பது காதைகளைக்‌- 
கொண்டது. இந்நூலில்‌ பல .பாலிமொழிகளும்‌, வட- 
மொழிகளும்‌ மலிந்து கிடப்பதால்‌, இதனைச்‌ சங்ககாலப்‌ 
புலவராம்‌ சீத்தலைச்‌ சாத்தனாரினும்‌ வேறு ஒரு சாத்தனார்‌ 
பாடினார்‌ என்ற கருத்தும்‌ உண்டு. ஆனால்‌, சிலப்பதிகாரத்‌ 
தொடர்பும்‌, இளங்கோ அடிகளார்‌ நட்பும்‌ இப்புலவர்க்கு 
இருந்ததால்‌, இதுவும்‌ சங்க காலத்தை ஒட்டிய நூலே 
ஆகும்‌. மேலும்‌, சீத்தலைச்‌ சாத்தனார்‌ இளங்கோ 
அடிகளார்‌ தமையனான சேரன்‌, செங்குட்டுவனுடன்‌ இரு௩்‌- 
தனர்‌ என்பதைச்‌ சிலம்பில்‌ * தண்டமிழ்‌ ஆசான்‌ சாத்தன்‌ 
இஃது உரைக்கும்‌ ?? என்ற தொடரால்‌ விளக்கியுள்ளனர்‌. 

இவர்‌ செங்குட்டுவனைக்‌ கொண்டு கண்ணகிக்குக்‌ 
கோவில்‌ எடுக்கத்‌ துணையாக இருந்தவர்‌. சிலப்பதிகாரத்தை 
இளங்கோ அடிகளார்‌ வாயிலாக எழுதச்‌ செய்தவர்‌. இவர்‌ 
பெளத்த மதச்‌ சார்புடையவர்‌. 

்‌.. இவரது காலம்‌ இளங்கோ அடிகளார்‌ காலமே. இரு 

வரும்‌ ௩ட்பினராய்‌ இருந்தனர்‌ என்பது இவர்கள்‌ நூல்‌ 
வழி நாம்‌ அறிகிறோம்‌. 

மணிமேகலை என்பவள்‌ கோவும்‌ மதல்‌ 
பிறந்தவள்‌. அவள்‌ பெயரால்‌ இந்நூல்‌ இப்பெயர்‌ பற்றது. 
ரது ரில்‌ பூண்டதால்‌ இந்நூல்‌; மணிமேகலை துறவு 
என்றும்‌ கூறப்பெறும்‌. 

மணிமேகலையால்‌ அறியப்படும்‌ செய்திகள்‌ பல. புத்தர்‌ 
பாத மங்கயமலையில்‌ அற! உபதேசம்‌ செய்தார்‌. இதனை 


158 காவியங்கள்‌ 


₹: ஆதிமுதல்வர்‌ அறவாழி ஆள்வோன்‌ 

மாதுயர்‌ எவ்வம்‌ மக்களை நீக்கி 

விலங்கும்‌ தம்முள்‌ வெரூஉப்‌ பகைநீக்கி 

உடங்குயிர்‌ வாழ்க என்றுள்ளம்‌ கசிந்தே 

தொன்றுகா லத்து நின்றறம்‌ உரைத்த 

குன்றம்‌? 
என்ற அடிகள்‌ அறிவிக்கும்‌. புத்தர்‌ பாத படிவங்கள்‌ 
காவிரிப்பூம்பட்டினத்து உவவனத்திலும்‌, இலங்கையில்‌ 
உள்ள ஆடம்ஸ்‌ பீக்மலையின்‌ மீதும்‌ இருந்தன என்பதை, 

“£ அருளும்‌ அன்பும்‌ ஆருயிர்‌ ஓம்பும்‌ 

ஒருபெரும்‌ பூட்கையும்‌ ஒழியா நோன்‌ பின்‌ 

பகவன தாணேயில்‌ பன்மரம்‌ பூக்கும்‌ 

உவவனம்‌ என்பது ஒன்று உண்டு அதனுள்‌, 

தாமரைப்‌ பீடிகைதான்‌ உண்டு ”? 
என்றும்‌, “ இரத்தினத்தீவத்து ஓங்குயர்‌ சமந்தத்து உச்சி- 
மீமிசை அறவியன்‌ கிழவோன்‌ அடியிணை ”” என்றும்‌ கூறுதல்‌ 
காண்க. இரத்தினத்‌ தீவம்‌--இலங்கை, சமந்தம்‌--ஆடம்ஸ்‌- 
மலை. மணிமேகலை பரத்தையர்‌ குலப்பெண்ணாயினும்‌,. 
துறவு பூண்டு தூயவளாகத்‌ திகழ்ந்தனள்‌. மாதவி கோவலன்‌ 
காதற்‌ கிழத்தி. அவள்‌ தன்‌ கணவன்‌ இறந்ததும்‌ தானும்‌ 
தன்‌ மகளும்‌ புத்தமதத்தில்‌ சேர்ந்து விடுகின்றனர்‌. 
என்றாலும்‌ உதயகுமரன்‌ என்னும்‌ அரச மகன்‌, 
மணிமேகலையைக்‌ காதலித்தான்‌. இந்நிலையில்‌ மணி 
மேகலா தெய்வம்‌ இவளை மணிபல்லவத்திற்குக்‌ கொண்டு 
செல்கிறது. அங்கு இவள்‌ பழம்பிறப்பை அறிகிறாள்‌. 
அமுதசுரபி என்னும்‌ பாத்திரம்‌ பெறுகிறாள்‌. பின்னர்த்‌ தன்‌ . 
தாயைக்‌ கண்டு, அட்சயபாத்திரம்‌ கொண்டு காணார்‌, 
கேளார்‌, முடவர்‌ ஆகியோர்க்கு அன்னம்‌ அளித்து வக்‌- 
தாள்‌. உதயகுமாரன்‌ மீண்டும்‌ அவளைத்‌ தொடர்ந்தபோது, 
காயசண்டிகை என்பாள்‌ வடிவுடன்‌ சென்றனள்‌. அங்‌ 
ஙனம்‌ சென்ற போதும்‌ உதயகுமரன்‌ தொடர்தலைக்கண்ட 
உண்மையான காய சண்டிகையின்‌ கணவன்‌, தன்‌ மனை 
வியை அரசகுமாரன்‌ தொடர்கின்றான்‌ என எண்ணி, 
அவனைக்‌ கொன்றுவிடத்‌ தன்‌ மகன்‌ இறக்க மணிமேகலை 
காரணம்‌ என்று அவளை உதயகுமரன்‌ தந்‌ைத சிறைப்படுத்‌- 


காவியங்கள்‌ 159: 


னான்‌. அச்சிறைச்‌ சாலையை அறச்சாலை க்கினாள்‌ 
மணிமேகலை. இவள்‌ மாண்பை உணர்ந்த க சமா தேவி 
விடுதலை செய்யப்‌ பின்பு. அறவண அடிகளை அடைகந்து,. 
ஞான நெறி அறிந்து தவக்கோலம்‌ பூண்டு வாழ்ந்தாள்‌. 


மணிப்‌ பல்லவத்தில்‌ புத்த பீடிகை உண்டு என்பதும்‌ 
அதனை வணங்குவோர்‌ பழம்‌ பிறப்பு அறிவர்‌ என்பதும்‌, 
“ மணரிப்பல்‌ லவத்தில்‌ என்னை யாங்குய்த்துப்‌ 
பிணிப்பறு மாதவன்‌ பீடிகை காட்டி 
என்பிறப்‌ புணர்ந்த என்முன்‌ தோன்றி ? 
என்ற அடிகள்‌ உணர்த்துகின்‌ றன. 


புத்த தருமங்கள்‌ பல இதில்‌ உள. ' 

“ பிறந்தோர்‌ உறுவது பெருகிய துன்பம்‌ 
பிறவார்‌ உறுவது பெரும்பேர்‌ இன்பம்‌ 
பற்றின்‌ வருவது முன்னது பின்னது 
அற்றோர்‌ உறுவது.” 

துன்பம்‌ தோற்றம்‌ பற்றே காரணம்‌ 
இன்பம்‌ வீடே பற்றிலி காரணம்‌.” 

 தலங்கஞாரத்‌ தீவினை கடிமின்‌ கடிந்தால்‌ 
தேவரும்‌ மக்களும்‌ பிரமரும்‌ ஆகுதிர்‌ 
ஆதலின்‌ நல்வினை அயரா தோம்புமின்‌.” 

“குலவிய குற்ற மெனக்‌ கூறப்‌ படுமே 
அவாவே பற்றே பேதைமை என்றிவை.” 


££ ஓவஜினை என்பது யாதென: வினவின்‌ 
ஆய்தொடி நல்லாய்‌ ஆங்கது கேளாய்‌ 
கொலையே களவே காமத்‌ தீவிழை 
உலையா உடம்பில்‌ தோன்றுவ மூன்றும்‌. 
பொய்யே குறளை கடுஞ்சொல்‌ பயனில்‌ 
சொல்லெனச்‌ சொல்லில்‌ தோன்றுவ நான்கும்‌ 
வெஃகல்‌ வெகுளல்‌ பொல்லாக்‌ காட்சிஎன்‌ 
றுள்ளம்‌ தன்னில்‌ உருப்பன மூன்றும்‌ ” 


எனப்‌ பத்து, 


160 காவியங்கள்‌ 


உடம்பின்‌ தன்மை எத்தகையது என்பதை, 
“ வினையின்‌ வந்தது வினைக்கு விளைவாவது 
புனைவன நீங்கில்‌ புலால்‌ புறந்திடுவது 
மூப்புவிளி வுடையது தீப்பிணி இருக்கை 
பற்றின்‌ பற்றிடம்‌ குற்றக்‌ கொள்கலம்‌ 
புற்றடய்‌ கரவின்‌ செற்றச்‌ சேக்கை 
அவலக்‌ கவலை கையா ஓமுங்கல்‌ 
தவலா உள்ளம்‌ தன்பால்‌ உடையது 
மக்கள்‌ யாக்கை இது.” 
இயமன்‌ உயிர்களைக்‌ கொண்டு போதல்‌ உண்மை, 
ஆதலின்‌, அறம்‌ செய்வதே கடன்‌ என்பதை, 
££ தவத்துறை மாக்கள்‌ மிகப்பெருஞ்‌ செல்வர்‌ 
ஈற்றிளம்‌ பெண்டிர்‌ ஆற்றாப்‌ பாலகர்‌ 
முதியோர்‌ என்னான்‌ இளையோர்‌ என்னான்‌ 
கொடுந்தொழி லாளன்‌ கொன்றனன்‌ குவிப்ப 
அழல்வாய்ச்‌ சுடலை தின்னக்‌ கண்டும்‌ 
கழிபெருஞ்‌ செல்வக்‌ கள்ளாட்‌ டயர்ந்து 
மிக்க நல்லறம்‌ விரும்பாது வாழும்‌ 
மக்களில்‌ சிறந்த மடவோர்‌ உண்டோ.” 
என்ற அடிகளில்‌ காண்க. 
த ச்‌ ட 
அரசர்‌ செங்கோல்‌ தவறின்‌ நிகழும்‌ நிகழ்ச்சிகளை, 
: கேரள்றிலை திரிந்திடில்‌ கோன்கிலை திரியும்‌ 
கோன்நிலை திரிந்திடில்‌ மாரிவளங்‌ குன்றும்‌ 
சு  மாரிவளம்‌ குன்றின்‌ மன்னுயிர்‌ இல்லை 
மன்னுயிர்‌ எல்லாம்‌ மண்ணாள்‌ வேந்தன்‌ 
தன்னுயிர்‌ என்னும்‌ தகுதி இன்னாகும்‌.”” 
என்று கூறுதல்‌ அறிக. 
பசியின்‌ கொடுமையினை , 
“குடிப்பிறப்‌ பழிக்கும்‌ விழுப்பம்‌ கொல்லும்‌ 
பிடித்த கல்விப்‌ பெரும்புண விடூஉம்‌ 
2 நாண்‌ அணி களையும்‌ மாண்‌எழில்‌ சிதைக்கும்‌ 


கள்‌. * 


காவியங்கள்‌ 161 


பூண்முலை மாதரொடு புறங்கடை நிறுத்தும்‌ 
பசிப்பிணி என்னும்‌ பாவி,” 

என்று கூறிச்‌ செல்கிறது. 

உணவு கொடுப்போர்‌ சிறப்பு, 

₹₹ அற்றுநர்க்‌ களிப்போர்‌ அறவிலை பகர்வோர்‌ 
ஆற்று மாக்கண்‌ அரும்பசி களைவோர்‌ 
மேற்றே உலகின்‌ மெய்ந்நெறி வாழ்க்கை 
மண்டிணி ஞாலத்து வாழ்வோர்க்‌ கெல்லாம்‌ 
உண்டி கொடுத்தோர்‌ உயிர்க்கொடுத்‌ தோரே.” 

என்று இயம்பப்பட்டு இருக்கிறது. 
யசுக்கொலை பாவம்‌ என்ற குறிப்பினை, 

££ விடுநிலம்‌ மருங்கில்‌ படுபுல்‌ ஆர்ந்து 
நெடுநில மருங்கின்‌ மக்கட்‌ கெல்லாம்‌ 
பிறந்தமாட்‌ டொட்டுச்‌ சிறந்ததன்‌ தீம்பால்‌ 
அறந்தரு நெஞ்சொடு அருள்சுரந்‌ தூட்டும்‌ 
இதனொடு வந்த செற்றம்‌ என்னை?” 

என்ற அடிகள்‌ உணர்த்துகின்‌ றன. 
இந்திரலோகம்‌ என்பது எத்தகையது என்பதை, 
 அறம்செய்‌ மாக்கண்‌ புறங்காத்‌ தோம்பும்‌ 
நற்றவம்‌ செய்வோர்‌ பற்றற முயல்வோர்‌ 
யாவரும்‌ இல்லாத்‌ தேவர்‌ நன்னாடு”? 
என்ற அடிகளில்‌ காண்க. 
புலால்‌ உண்ணாமை, கள்ளுண்ணாமை ஆகிய தீய 
செயல்களை இந்நூல்‌ நன்கு கண்டிக்கிறது. * மயக்கும்‌ கள்‌ 
ளும்‌ மன்னுயிர்‌ கோறலும்‌ கயக்கறு மாக்கள்‌ கடிந்தனா 
என்ற அடிகளைக்‌ காண்க. சாதுவன்‌ என்போன்‌, நாகர்‌ 
தலைவனிடம்‌ இவ்விரண்டு தீச்செயல்களை ஏன்‌ கடிதல்‌ 
'வேண்டும்‌ என்பதற்கு விளக்கம்‌ தருகையில்‌, 

“பறந்தவர்‌ சாதலும்‌ இறந்தவர்‌ பிறத்தலும்‌ 
'உறங்கலும்‌ விழித்தலும்‌ போன்ற துண்மையினை 
நல்லறம்‌ செய்வோர்‌ நல்லுல கடைதலும்‌ 

வ—11 


162 காவியங்கள்‌ 


அல்லறம்‌ செய்வோர்‌ அருமர கடைதலும்‌ 
உண்டென உணர்தலின்‌ உரவோர்‌ களைந்தனர்‌.”” 


என்று கூறி விளக்கினர்‌. 
மணிமேகலை வாயிலாக இக்கருத்தே. 


₹: இறத்தலும்‌ மூத்தலும்‌ பிணிபட்‌ டீரங்கலும்‌ 
இறத்தலும்‌ உடையது இடும்பைக்‌ கொள்கலம்‌ 
மக்கள்‌ யாக்கை இதுஎன உணர்ந்தும்‌ 
மிக்க நல்லறம்‌ விரும்புதல்‌ புரிந்தேன்‌.” 
என்று கூறப்பட்டுள்ள து. 


அறம்‌ செய்தலை இந்நூல்‌ பெரிதும்‌ எடுத்து இயம்பு 
கிறது. இதனை, 
££ இளமையும்‌ நில்லா யாக்கையும்‌ நில்லா 
வளவிய வான்பெருஞ்‌ செல்வமும்‌ நில்லா 
புத்தேள்‌ உலகம்‌ புதல்வரும்‌ தாரார்‌ 
மிக்க அறமே விழுத்துணே ஆவது.” 
என்ற அடிகள்‌ உணர்த்தும்‌, 


அரசனது செங்கோல்‌ ஆட்சியே தவத்திற்கும்‌, கற்பிற்‌ 
கும்‌ காரணமாகும்‌ என்பது, 
₹: மாதவர்‌ நோன்பும்‌ மடவார்‌ கற்பும்‌ 
காவலன்‌ காவல்‌ இன்றெனில்‌ இன்றே.” 
என்ற அடிகளால்‌ தெரிகிறது. 


இராசமாதேவி தன்‌ மகன்‌ உதயகுமரன்‌ இறந்து 
போனது குறித்து வருந்தினள்‌. அதுபோது மணிமேகலை 
அவளுக்கு நல்லுரை கூறி எவ்வுயிர்‌ இடத்தும்‌ அன்பும்‌ 
இரக்கமும்‌ காட்டுமாறு உபதேசம்‌ செய்தாள்‌. இதனை, 
“ யரங்திரும்‌ தழுதனை இளங்கோன்‌ தனக்குப்‌ 
பூங்கொடி நல்லாய்‌ பொருந்தாது செய்தனை 
உடற்கமு தனையோ உயிர்க்கமு தனையோ 
உயிர்க்கமு தனையேல்‌ உயிர்புகும்‌ புக்கில்‌ 
செயப்பாட்டு வினையால்‌ தெரிந்துணர்‌ வரியது 


காவியங்கள்‌ 163 


££ அவ்வுயிர்க்‌ கன்பினை ஆயின்‌ ஆய்தொடி 
எவ்வுயிர்க்‌ காயினும்‌ இர்ங்கல்‌ வேண்டும்‌.” 


என்னும்‌ அடிகளில்‌ அறியலாம்‌. 


இன்னோரன்ன நீதிகள்‌ அடங்கிய இவ்விரு நூற்கள்‌ 
தமிழில்‌ இருப்பது குறித்துச்‌ சிறப்பிக்கும்‌ முறையில்‌, 
இத்தகைய நூற்கள்‌ தெலுங்கில்‌ இன்மையினால்‌ தாம்‌ 
பொருமைப்படுவதாகத்‌ திரு. 1. இ. சேஷ அய்யங்கார்‌ 
எழுதிய Ancient Dravidasthan நூலுக்‌ ௬.5. R. 
Reddy அவர்கள்‌ தாம்‌ அளித்துள்ள முகவுரையில்‌, 

As an Andhra, I envy Tamil its possession of two 
such poems as Silappathigaram and Manimekalai for 


which I can find no equivalents in Telugu Literature. 


என்று எழுதி இருப்பதைக்‌ காண்க. 

இவக சிந்தாமணி : இந்நூல்‌ உரை யாசிரியர்களால்‌ 
மேற்கோளாக எடுத்து ஆளப்பட்டுள்ளது. இதனை மகா 
காவியம்‌ என்றும்‌ கூறுவர்‌. இது பல சுவைகளை யுடையது. 
இவ்வர்ணனைகளை இவ்விவ்விதமாக வர்ணிக்க வேண்டும்‌ 
என்பதை அறிவித்த முதல்‌ நூல்‌. சேக்கிழார்‌, கம்பர்‌, 
போன்‌ றவர்கட்குத்‌ தத்தம்‌ நூல்‌ செய்வதற்கு வழிகாட்டியாக 
அமைந்ததும்‌ இதுவே. 

இந்நூல்‌ வழி, அமைச்சர்‌ எதையும்‌ ஆராயும்‌ இயல்‌ 
பினர்‌ ஆதல்‌ வேண்டும்‌ ; ஆசிரியர்‌ சொல்படி நடத்தல்‌ 
வேண்டும்‌ ; பகைவரை வெல்ல விருப்புடையோர்‌ காலம்‌, 
இடம்‌, ஏனைய வாய்ப்பு அமையும்வரை அமைதியுடன்‌ 
இருக்கவேண்டும்‌ ; பெற்றோர்‌ சொல்லைப்‌ பேணவேண்டும்‌ ; 
எண்ணிய எண்ணம்‌ ஈடேற அறிவும்‌ அன்பும்‌ தேவை ; இன்‌ 
பமும்‌ துன்பமும்‌ வரினும்‌ அதுபோது மகிழ்வும்‌ துன்பமும்‌ 
அடைதல்‌ கூடா ; தீயர்‌ தீயவழி ஒழுகின்‌ அவர்கட்கு அற 
வுரை பகர்ந்து நல்வழிப்படுத்த வேண்டும்‌ ; எப்பொழுதும்‌ 
எல்லா உயிரிடத்தும்‌ அருள்‌ காட்டுதல்‌ வேண்டும்‌ ; ஈன்‌ றி 
மறத்தல்‌ கூடாது என்பன போன்ற அரிய குறிப்புக்களை 
அறியலாம்‌. 

ந்ஈாலுக்கு க்ஷத்திர சூடாமணி முதல்‌ நூல்‌ என்பா. 

கறல ௭ அதி பட்கர்‌ ௩ச்சினார்க்கினியர்‌. தெய்வ 
லோகச்‌ சிந்தாமணிக்கல்‌ போல நினைத்ததைத்‌ தரவல்லது 


164 . காவியங்கள்‌ 


இந்நூல்‌ என்ற காரணத்தால்‌ சிந்தாமணி என்ற பெயர்‌ 
பெற்றது என்றும்‌, இந்நூல்‌ கதாநாயகன்‌ பிறந்தபோது 
அவனது தாய்‌ “ சிந்தாமணியே 22 என்றதால்‌ இப்பெயர்‌ 
பெற்றது என்றும்‌ கூறுவர்‌. இதற்கு மணநூல்‌ என்ற 
பெயரும்‌ உண்டு. இதில்‌ 15 இலம்பகங்கள்‌ உள. 5, 4, 5,6 
7. 8, 9, 12 இலம்பகங்கள்‌ சீவகனது திருமணத்தைப்‌ 
பற்றியும்‌, 2 ஆம்‌ இலம்பகம்‌ சீவகன்‌ தோழன்‌ பதுமுகன்‌ 
திருமணம்‌ பற்றியும்‌ 1, 10, 11, 18 ஆம்‌ இலம்‌ 
பகங்கள்‌ : நாமகள்‌, மண்மகள்‌, பூமகள்‌, முத்தி மகள்‌ 
ஆகியோரை மணங்ததைப்‌ பற்றியும்‌ கூறுவன. கல்வி, அரசு, 
முடி, மோட்சம்‌ பெற்றதையும்‌ உருவகப்படுத்தப்பட்டு இவ்‌- 
வாறு கூறப்பட்டது என்க. இலம்பகமாவது படலம்‌ என்ப- 
தாகும்‌. 

ஏமாங்கத நாட்டுச்‌ சச்சந்தனுக்கும்‌ விசையைக்கும்‌ 
பிறந்த மகன்‌ சீவகன்‌. அமைச்சன்‌  கட்டியங்‌- 
காரன்‌, சச்சந்தனைக்‌ கொல்லச்‌ சதி செய்ததை அறிந்த 
அரசன்‌, விசையை 'கருவுற்றிரு்தபோ து மயிற்பொறியில்‌ 
ஏற்றி அனுப்பிவிட்டனன்‌. அது சுடலையில்‌ இறங்கியபோது, 
அங்குப்‌ பிறந்தனன்‌ சீவகன்‌. அக்குழந்தையைக்‌ கந்துக்‌ 
கடன்‌ எடுத்து வளர்த்தனன்‌. சீவகன்‌ கல்வி, கேள்வி 
களில்‌ தேறினன்‌. இவற்றை எல்லாம்‌ கூறுவது நாமகள்‌ 
இலம்பகம்‌. 


சீவகன்‌ தோழன்‌ பதுமுகன து மணத்தையும்‌, சீவகன்‌ 
மாடு பிடி சண்டையில்‌ தன்‌ வீரத்தைத்‌ தோற்றுவித்த 
தையும்‌ கூறுவது, கோக்விதையார்‌ இலம்பகம்‌. வித்தியாதர 
மகளை வீணை வாசிப்பில்‌ வென்றதைக்‌ கூறுவது காந்தருவ 
தத்தையார்‌ இலம்பகம்‌. மதயானையை அடக்கிக்‌ குணமா 
என்பாளை மணக்ததைக்‌ குணமாலையார்‌ இலம்பகம்‌ அறிவிக்‌- 
கும்‌. பாம்பு கடித்து இறந்த பதுமையாரை அதைத்‌ தீர்த்து 


மணந்ததைப்‌ பதுமையார்‌ இலம்பகம்‌ உணர்த்தும்‌. 


கேமமாபுரத்தில்‌ கேமசரியை மணந்ததைக்‌ கேமசரி 
இலம்பகம்‌ தெரிவிக்கும்‌. ஏமமாபுரத்து மன்னனது பிள்ளை- 
கட்கு வில்வித்தை கற்பித்துக்‌ கனகமாலையை மணந்ததைஃ 
கனகமாலையார்‌ இலம்பகம்‌ தெரிவிக்கும்‌. துறவுக்‌ கோலத்‌ 
தில்‌ இருந்த தன்‌ தாயைக்‌ கண்டது, விமலை என்பாளை 


காவியங்கள்‌ 165 


மணந்தது விமலையார்‌ இலம்பகத்தில்‌ கூறப்பட்டுள்ளன. 
ஆடவரைப்‌ பேணாத விரதம்‌ பூண்ட சுரமஞ்சரியை மாறு- 
வேடம்‌ பூண்டு, அவளை இசையால்‌ மயக்கி மணந்தது சுரமஞ்‌ 
சரியார்‌ இலம்பகத்தில்‌ உளது. .கட்டியங்காரனை வென்றது 
மண்மகள்‌ 'இலம்பகத்திலும்‌, முடிசூட்டிக்கொண்ட து பூமகள்‌ 
இலம்பகத்திலும்‌, மாமன்‌ மகளான இலக்கணையை மணக்‌- 
தது இலக்கணையார்‌ இலம்பகத்திலும்‌, சின்னாள்‌ ஆட்சி 
செய்து பிள்ளைப்பேற்றை அடைந்து, உலக நிலையாமை 
உணர்ந்து, பலர்க்கு நல்லுபதேசம்‌ செய்து, முத்திபெற்றது, 
முத்தி இலம்பகத்திலும்‌ கூறப்பட்டுள்ளன. சீவகன்‌ முக்தி 
எய்திய நிலையினை ஆசிரியர்‌ பின்வருமாறு கூறியுள்ளனர்‌. 
“கேவல மடந்தை என்னும்‌ கேழ்கிளர்‌ நெடிய வாட்கண்‌ 
பூவலர்‌ முல்லைக்‌ கண்ணிப்‌ பொன்னெரு பாக மாகக்‌ 
காவலன்தான்‌ஓர்‌ கூறாக்‌ கண்ணிமை யாது புல்லி 
மூவுல மூச்சி இன்பக்‌ கடலினுள்‌ மூழ்கி னானே.” 
இந்நூலில்‌ வீட்டு இன்பம்‌ சிவகதி என்று கூறப்பட்‌ 
டுள்ளது. : 
ஈ இன்பமற்‌ றென்னும்‌ பேரால்‌. எழுந்த புற்கற்றைத்‌ தீற்றித்‌ 


துன்பத்தைச்‌ சுரக்கும்‌ நான்கு கதியெனும்‌ தொழுவில்‌ ்‌ 
தோன்றி 


நின்றபற்‌ றார்வம்நீக்கி நிருமலன்‌ பாதம்சேரின்‌ 
அன்புவிற்‌ அண்டு போட்‌ சிவகதி அடைய யாமே.” 


3 
'இத்தகைய நூலை மா. 6. W. Pope, “* This is the 
greatest existing Tamil Literature monument.’ என்றும்‌, 


- “ One of the great epics of the ௦110,” என்றும்‌ புகழ்க்‌ 


துள்ளனர்‌. 
i ற்‌ திருத்தக்கதேவர்‌, 
இத்தகைய அரிய நூலாசிரியராம்‌ திருத்த ்‌ 
வீரமாமுனிவரால்‌ “17615 ௮ prince among _the Tamil 
Poets’ என்று பீரில்‌ னர்‌.- இவரது /- ட்‌ ப்‌ ழா 
“மரபு என்பதும்‌, சமயம்‌ சைனம்‌ என்பதும்‌ எ ஜட்‌ - 
றன. இவர்‌ இந்நூலை அன்றி, இவரது ஆசிரியரின்‌ ஆணைக்‌ 
கிணங்க ஈரிவிருத்தம்‌ என்னும்‌ நூலையும்‌ 
இதில்‌ இளமை, யாக்கை, செல்வம்‌ மூ 
என்பதும்‌, கொலை, புலால்‌ பு 


166 காவியங்கள்‌ 


முதலான தீய பண்புகள்‌ கூடா என்பதும்‌ கூறப்பட்டுள்ளன, 
ஈரி விருத்தமாவது ௩ரியின்‌ வரலாறாகும்‌. இதில்‌ அடங்கிய 
வரலாறு: ஒரு வேடன்‌ ஒரு யானையைக்‌ கண்டான்‌. 
அதனை எய்ய எறும்புப்‌ புற்றண்டை நின்றுகுறி பார்த்து 
அம்பு எய்தான்‌. யானை இறந்தது. அதுபோது அப்புற்‌ 
றிலிருந்த பாம்பு வெளி வந்து வேடனைக்‌ கடித்தது. வேடன்‌ 
அந்நிலையிலும்‌ அதனையும்‌ கொன்றான்‌. அவனும்‌ 
இறந்தான்‌. அங்கு ஒரு ௩ரி வந்தது. மூவரும்‌ இறந்து கிடப்‌ 
பதைக்‌ கண்டு மகிழ்ந்து தனக்குப்‌ பன்னாட்களுக்கு உணவுக்‌ 
குறை இல்லை என மகிழ்ந்து, யானையின்‌ மீதுள்ள அம்பை 
அசைத்து எடுக்க முயன்றது. அந்த வேகத்தில்‌ அந்த 
அம்பு ஈரியைத்‌ தாக்க ஈரியும்‌ இறந்தது. இப்படிப்‌ பல 
வரலாறுகள்‌ இதில்‌ கூறப்பட்டுள்ளன. 

சீவக சிந்தாமணியின்‌ பாயிரத்துள்‌ “பொய்யாமொழி 
புகழ்மை அறுகாட்சித்‌ திருத்தகு முனிவன்‌?” என்று கூறப்‌- 
பட்டிருப்பதில்‌ பொய்யா மொழி என்பான்‌ மைசூர்க்‌ கங்கா 
மன்னனாம்‌ சத்திய வாக்கியன்‌ என்று பூகிக்கப்படுதலின்‌, 
அவனது காலம்‌ கி. பி. 10-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதி 
எனவரலாறு கூறுதலின்‌, இவரது காலமும்‌ அதுவே என்க. 


வளையாபதி : இதில்‌ கீழ்வரும்‌ கதைக்குறிப்புக்‌ காணப்‌- 
படுகிறது. ௩வகோடி நாராயணன்‌ என்பவன்‌ ஒரு வைர 
வியாபாரி ழ பெருஞ்செல்வன்‌. இவன்‌ தன்‌ மரபில்‌ ஒருத்தி- 
யையும்‌, வேற்று மரபில்‌ ஒருத்தியையும்‌ மணந்தவன்‌. 
இதனால்‌ இவனது உறவினர்‌ இரண்டாம்‌ மனைவியை விட்டு- 
விட வற்புறுத்தினர்‌. அவனும்‌ இரண்டாம்‌ மனைவியைத்‌ 
துரத்தி விட்டனன்‌. இவள்‌ வெளியேறியபோது கருவுற்றி- 
ராந்தனள்‌. பின்‌ ஓர்‌ ஆண்மகவை ஈன்றனள்‌. இவன்‌ வளர்ந்து 
வயது வந்தபோது, இவனது தோழர்கள்‌ “* இவன்‌ தந்தை 
இன்னான்‌ என்று அறியாதவன்‌ ?? எனக்கூறிச்‌ சிறுமை 
செய்தனர்‌. இவன்‌ தனது தாயினைத்‌ ££ தன்‌ தந்தை யார்‌ ப 
என வினவினான்‌. அவள்‌ தந்தை இன்னான்‌ என்று கூறச்‌ 
சிறுவன்‌ ௩வகோடி நாராயணனை அடைந்தான்‌ ; அடைந்‌ 
ததும்‌ மகன்‌ என்பதை அறிவித்தனன்‌. அதனைத்‌ தந்தை 
ஏற்றிலன்‌. அந்நிலையில்‌ காளிதேவி துணையால்‌ இச்சிறுவன்‌ 
வைர வாணிகன்‌ மகனே என்பதை நிறுவியதும்‌, வணிகன்‌ 
அம்மகனுக்கு அழகாபுரியை ஈந்து அதற்கு அவனை 


காவியங்கள்‌ 167 


தலைவனாக்கிப்‌ பெரும்‌ பொருள்‌ தந்து வாணிபம்‌ செய்ய 
விடுத்தனன்‌. இதுவே அக்கதை. 


இந்நூலின்‌ பாடல்கள்‌ மேற்கோளாக எடுத்து ஆளப்‌- 
பட்டதால்‌, இந்நூல்‌ இருந்தது என்பது தெரிகிறது. இது 
ஒரு சமணநூல்‌. இந்நூலாசிரியர்‌ யார்‌, காலம்‌ யாது 
என்பன போன்‌ ற குறிப்புக்கள்‌ தெரியவரவில்லை. பிள்ளைப்‌- 
பேற்றின்‌ மாண்பை இந்நூல்‌, 


“ பொறைஇலா அறிவு போகப்‌ புணர்விலா இளமை மேவத்‌ 
துறையிலா வன௪ வாவி துகிலிலாக்‌ கோலத்‌ தூய்மை , 
நிறையிலா மாலை கல்வி நலமிலாப்‌ புலமை, நன்னர்ச்‌ 
சிறையிலா நகரம்‌ போலும்‌ சேயிலாச்‌ செல்வம்‌ அன்றே.” 


என்று கூறுகிறது. 


குண்டலகேசி : இந்நூலில்‌ அமைந்த வரலாறு : குண்டல- 
கேசி செல்வ வணிகன்‌ மகள்‌. இவளது கூந்தல்‌ குண்டலம்‌ 
போல இருந்தமையின்‌, இவள்‌ இப்பெயர்‌ பெற்றனள்‌. இவள்‌ 
தன்‌ மாளிகையின்‌ நிலா முற்றத்தில்‌ பந்தாடிக்கொண்டிருக்‌- 
கையில்‌, ஓர்‌ இளைஞன்‌ திருடன்‌ என்‌ ற குற்றத்திற்காக ௩கர்க்‌ 
காவலாளிகள்‌ பிடித்துக்கொண்டு போவதைக்‌ கண்டாள்‌. 
அவனது அழகில்‌ ஈடுபட்டு அவனையே மணக்கத்‌ தீர்மானித்‌- 
தாள்‌. அத்திருடன்‌ ஓர்‌ அரசனின்‌ அமைச்சன்‌ மகன்‌ 
என்பதும்‌ தெரியவந்தது. ஆகவே மணமும்‌ முடிந்தது. 


ஒருநாள்‌ செட்டிமகள்‌ விளையாட்டாகத்‌ தன்‌ காதலனை, 
5 நீ ஒரு திருடன்‌ அல்லனோ ?”” என்று வினவினாள்‌. இஃது 
அவனுக்குச்‌ சிறுமையாகக்‌ காணப்பட்டது. ஆகவே, 
திருடன்‌ என்ற பெயர்‌ தனக்கு நிலைத்தபோது, ஏன்‌ இவள்‌ 
அணிகலன்களை எல்லாம்‌ திருடிக்‌ கொள்ளக்கூடாது என 
எண்ணினான்‌. எனவே, அவன்‌ ஒருகாள்‌ தன்மனைவியை 
௩ன்கு ஆடை அணிகலன்களால்‌ அலங்கரித்துக்கொண்டு, 
ஒரு மலையின்‌ உச்சிக்கு அழைத்துச்சென்றான்‌. சென்றதும்‌ 
தன்மனைவியை நோக்கி, * உனது ௩கைகள்‌ அனைத்தையும்‌ 
கொடுத்துவிடு ; இன்றேல்‌ உன்னை இங்குக்‌ கொன்று விடு 
வேன்‌ ?* என்றனன்‌. இதனைக்‌ கேட்டதும்‌ அவள்‌ அவனைச்‌ 
சிறிதும்‌ சிந்தியாமல்‌ கீழே தள்ளிவிட்டனள்‌. பின்‌ துறவு 
பூண்டாள்‌. இவளது குரு அருக்கச்‌ சந்திரன்‌ ஆவார்‌. 


பத்‌ னு ஆர்ச்‌ ல்ல அன்‌ 


768 காவியங்கள்‌ 


இந்நூல்‌ பெளத்த சமயத்தைத்‌ சார்ந்தது. இதணை 
எழுதியவர்‌ காகுதத்தனார்‌ என்பவர்‌. இவரது காலத்தையும்‌ 
பிறவற்றையும்‌ அறிதற்கு இல்லை. , 


நமது வாழ்நாள்‌ பற்றி இந்நூல்‌, 

“ பூரளையாம்‌ தன்மை செத்தும்‌ பாலனாம்‌ தன்மை செத்தும்‌ 
காளையாம்‌ தன்மை செத்தும்‌ காமுறும்‌ இளமை செத்தும்‌ 
மீளும்‌இவ்‌ வியல்பு பின்னே மேல்வரும்‌ மூப்பும்‌ ஆகி 
நாளும்காள்‌ சாகின்‌ ராமால்‌ நமக்குநாம்‌ அழாத தென்னே.” 

எள்று எடுத்து இயம்புகிறது. 

இதுவரை ஐம்பெருங்‌ காப்பியங்களைப்‌ பற்றிக்‌ கூறப்‌- 
பட்டன. இனி ஐஞ்சிறு காப்பியங்களையும்‌ ஈண்டே 

அறிவோமாக. 


ஐஞ்சிறு காப்பியங்கள்‌ 


உதயண குமார காவியம்‌: இதனை உதயணன்‌ .கதை; 
எனவும்‌ கூறுவர்‌. இதனை எழுதியவர்‌ கொங்குவேள்‌ 
என்பவர்‌. ஆதலின்‌, இதனை கொங்குவேள்‌ மாக்கதை. 
என்றும்‌ பெருங்கதை என்றும்‌ கூறுவர்‌. இது வடமொழி: 
பிருக்த்கதா என்பதைத்‌ தழுவி எழுதப்பட்டது. இப்பெருங்‌ 
கதை உரையாசிரியர்களால்‌ மேற்கோளாக எடுத்து ஆளம்‌ 
பட்டுள்ள து. 

இந்நூலில்‌ உஞ்சைக்காண்டம்‌, இலாவாணகாண்டம்‌,. 
மகதகாண்டம்‌, வத்தவகாண்டம்‌, நரவாணகாண்டம்‌ 
துறவுக்காண்டம்‌ என ஆறு காண்டங்கள்‌ உள. ஒவ்வொரு. 
காண்டமும்‌ பல காதைகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. நூல்‌ 
முழுவதும்‌ ஆசிரியப்‌ பாவால்‌ அமைந்துள்ளது. இதன்‌ 
கதைச்‌ சுருக்கம்‌ பின்வருமாறு : 


வத்தவ நாட்டில்‌ கெளசம்பி நகரத்தரசன்‌ சதானிகன்‌ 
மிருகாபதி என்பாளை மணந்தனன்‌. அவர்கள்‌ மகனே 
உதயகுமரன்‌. இவன்‌ யாழில்‌ வல்லவன்‌. இவ்யாழ்‌ வயப்‌- 
பட்டு ஒரு தெய்வயானை இவனுக்குப்‌ பணிந்தது. இதன்‌ 
உதவியால்‌ இவன து மாமன்‌, தந்தையின்‌ அரசைப்‌ பெற்றுத்‌ 
திகழ்ந்தான்‌. இவன்‌ உச்சயினி மன்னனால்‌ சிறைப்பட 


காவியங்கள்‌ 769 


டனன்‌. பின்‌ இவனது ௩ண்பன்‌ யூகியினால்‌ விடுதலைஅடைக்‌- 
தனன்‌. சிறையிட்டவன்‌ மகளாகிய வாசவத்தையினை 
மணந்தனன்‌. பின்னர்‌ பதுமையின்‌ மகனுக்கு முடிசூட்டித்‌. 
தவம்‌ செய்யலாயினன்‌. ்‌ 
இந்நூலால்‌ ஊழின்‌ வன்மை; அமைச்சர்களின்‌ 
சூழ்ச்சித்‌ திறன்‌, ௩ட்பின்‌ கடமை, சமண சமயக்‌ கொள்கை: 
முதலியனவற்றைச்‌ சிறப்பாக அறியலாம்‌, இந்நூலாசிரியர்‌ 
கொங்குவேள்‌ என்பவர்‌ வேளாள மரபினர்‌; ஊர்‌ வசய 
மங்கை. இவர்‌ இந்நூலை எழுதி முடித்தற்காக இல்லறத்தி-. 
லிருந்து வானப்பிரஸ்த நிலையினையும்‌ பின்‌ துறவற 
நிலையினையும்‌ மேற்கொண்டவர்‌. இவரிடம்‌ இருந்தவர்களும்‌ 
கல்வி கேள்விகளில்‌ தலைசிறந்தவர்கள்‌ என்பது இவரது 
பணிப்பெண்‌ : வாயிலாகத்‌ தமிழ்ச்சங்கப்‌ புலவர்‌ கேட்ட 
கேள்விகட்கு விடை கூறும்படி. செய்தது கொண்டு தெரிய- 
வருகிறது. 
இந்நூல்‌, கி. பி. ஆறாவது நூற்றாண்டில்‌ கங்கை 
நாட்டை ஆண்ட துர்விநீதன்‌ என்போன்‌ வடமொழியில்‌ 
மொழி பெயர்த்த நூல்‌ வழி, எழுதப்பட்டதாகத்‌ தெரிதலின்‌, 
இதுவும்‌ கி.பி. 6-ஆம்‌ நூற்றாண்டு என்பது தெரிகிறது. 
அறச்சாலைச்‌ சிறப்பினை, 
££ அமுதின்‌ அன்ன அறுசுவை அடிசில்‌ 
நெய்ச்சூட்‌ டமைந்த சிற்றூண்‌ பந்தரோ 
டெப்பொழு தாயினும்‌ அப்பொழு தீயும்‌ 
தூமம்‌ நவின்ற காமக்‌ கைவினை 
மடைத்தொழில்‌ வழா௮ வாழ்க்கையர்‌ பயின்ற 
அறச்சோற்‌ ஓட்டில்‌.” 
என்னும்‌ அடிகளால்‌ அறியலாம்‌, 
நாவிதர்‌ தம்‌ பணியினைத்‌ தொடங்கும்போது செய்யும்‌ 
செயல்களும்‌, செய்யக்கூடாத செயல்களும்‌ இன்ன 
என்பனவற்றை, 
££ இலக்கணம்‌ பிழையா எஃகமை இருப்பின்‌. 
நீர்‌அமைம்‌ தூட்டிய நிறைஅமை வாளினைப்‌ 
பஞ்சிப்‌ பட்டொடு துரு௨க்கிழி நீக்கப்‌ 
பைய்கதிர்‌ அவிர்மதி பாகத்‌ தன்ன ' 


170 ்‌ காவியங்கள்‌ 


அங்கேழ்க்‌ கல்மிசை சிறந்து பாராட்டி 
வெங்கேழ்க்‌ கையில்‌ சிறந்து பாராட்டி 
ஆசறு நறுநீர்‌ பூசனை கொளீஇ 
வாள்தொழில்‌ பொலிந்த திருமுகக்‌ கேற்ப 
மூரிக்‌ கொள்ளான்‌ முனிதல்‌ செல்லான்‌ 
ஆவிக்‌ கொள்ளான்‌ அயர்ந்து பிறர்நோக்கான்‌ 
சீர்கெழு நெடுந்தகை செவ்வியில்‌ திரியான்‌ 
கண்ணினும்‌ மனத்தினும்‌ கையினும்‌ அமைத்த 
மண்ணுவினை மயிர்த்தொழில்‌ நன்னல நாவிதன்‌.” 
என்னும்‌ அடிகளில்‌ காண்க. 
நாக குமார காவியம்‌ : இதுபற்றி ஒன்றும்‌ அறிதற்கு 
இல்லை. இந்நூலாசிரியரைச்‌ சமணர்‌ என்பர்‌. இது 
மறைந்துபோன நூல்களுள்‌ ஒன்று. 
யசோதர காவியம்‌: இது விருத்த யாப்பில்‌ அமைந்த 
நூல்‌. இதில்‌ 5 சருக்கங்களும்‌, 820 பாக்களும்‌ இருக்‌- 
கின்றன. இந்நூலாசிரியர்‌ சைனர்‌. இந்நூல்‌ ஆசிரியர்‌ 
யாவர்‌ என்பது அறிதற்கில்லை. இந்நூல்‌ வடமொழி 
நூலைத்‌ தழுவி எழுதப்பட்டது. அந்நூலின்‌ காலம்‌ 
கி, பி. 1025 ஆதலின்‌, அக்காலத்திலேனும்‌, அதற்குப்‌ 
பிற்பட்ட காலத்திலேனும்‌ எழுதி இருக்கவேண்டும்‌ என 
எண்ண வேண்டியிருக்கிறது. இராசமாபுரத்து மன்னன்‌ 
மாரிதத்தன்‌ உயிர்ப்பலி செய்து வந்தான்‌. அது தீது 
என்பதை எடுத்துக்‌ கூறுவது இது. மேலும்‌, யசோதரனது - 
பல 'பிறப்புக்களையும்‌ எடுத்து மொழிவது இது. உயிர்க்‌- 
கொலை தீது, சிற்றின்பத்தின்‌ இழிவு, பேர்‌ இன்ப உயர்வு, 
இதை அடைய நல்லொழுக்கமே சிறந்தது என்பன 
போன்ற அரிய கருத்துக்களை இஃது உணர்த்துகிறது. 
££ ஆக்குவ தேதெனில்‌ அறத்தை ஆக்குக 
போக்குவ தேதெனில்‌ வெகுளி போக்குக 
நோக்குவ தேதெனில்‌ ஞானம்‌ நோக்குக 
காக்குவ தேதெனில்‌ விரதம்‌ காக்கவே.” 
என்ற பாடலைக்‌ காண்க, 
நீலகேசி: இதனை நீலகேசித்‌ தெருட்டு என்றும்‌ 
கூறுவர்‌. இந்நூலாசிரியர்‌ யாவர்‌ என்பது தெரியவில்ல. 


- 


காவியங்கள்‌ ” 171 


இது குண்டலகேசிக்கு எதிர்ப்பு நூலான சமணநூல்‌. இ௩்‌- 
நூலுக்குச்‌ சமண திவாகர வாமன முனிவர்‌ உரை எழுதி- 
யிருக்கின்‌ றனர்‌. இதில்‌ பத்துச்‌ சருக்கங்களும்‌, 894 
விருத்தப்‌ பாடல்களும்‌ உள. இந்நூல்‌ அச்சில்‌ வெளிவர்‌- 
துளது. இது கி. பி. ஐந்தாம்‌ நூற்றாண்டு நூல்‌ என்பது 
சிலர்‌ கருத்து. இந்நூலின்‌ சருக்கப்‌ பெயர்களைக்‌ காணும்‌- 
போது, சமணசமய மேம்பாட்டை நிறுவப்‌ பல சமயங்‌- 


களுடன்‌ வாதிட்ட செய்தி தெரியவருகிறது. 


சூளாமணி: இந்நூலை எழுதியவர்‌ தோலாமொழித்‌ 
தேவர்‌. இந்நூலின்‌ கதாநாயகன்‌ முடிமணியாய்‌ விளங்கி- 
னான்‌ என்பதை ஆசிரியர்‌ “உலகின்‌ முடிக்கோர்‌ 
சூளாமணி யாயினான்‌ ?? என்று கூ றியிருத்தலின்‌ சூளாமணி 
என்றே இது வழங்கப்படுவதாயிற்று. தோலாமொழித்‌ 
தேவர்‌ குணபத்திரர்‌ என்னும்‌ சைன ஆசிரியர்‌ காலத்தவர்‌. 
குணபத்திரர்‌ காலம்‌ கி. பி. 10-ஆம்‌ நூற்றாண்டு. ஆகவே, 
இந்நூலின்‌ காலமும்‌ இக்காலமே. இந்நூலாசிரியரை , 


ஆதரித்தவன்‌ கார்‌ வேட்டி ௩கர்‌ மன்னன்‌ விசயன்‌ ஆவான்‌. 


சூளாமணி 12 சருக்கங்களையும்‌ 2,181 விருத்தப்‌ பாடல்‌ 
களையும்‌ கொண்டது. இது மகாபுராண நூலைத்தழுவி 
எழுதப்பட்டது. 


சுரமை நாட்டு மன்னன்‌ திவிட்டன்‌ என்பவன்‌ அசுவக்‌ 
கிரீவன்‌ ஏவிய சிங்கத்தை வென்றான்‌. இதனால்‌ இரத 
நூபுர ௩கரத்து மன்னன்‌ தன்‌ மகள்‌ சுயம்பிரபையை மணம்‌ 
செய்து கொடுத்தான்‌. இவனது தம்பி விசயன்‌ என்பவன்‌. 
இதுவே கதையின்‌ சுருக்கம்‌. இது சைனநீதிகளையும்‌, 
ஒழுக்கங்களையும்‌ கூறும்‌ நூல்‌. இதன்கண்‌ மோட்சம்‌ 


* உற்ற நிலையினைப்‌ பேசுகையில்‌ சிவகதி யுறுதலாக 


மொழியப்‌ பட்டிருக்கிறது. 


££ அலதில்பெறாங்‌ குணத்தோன்‌ ஆவரம்‌ நீக்கி 
உலக மலோக முடனே விழுங்கப்‌ 
புலவன்‌ முடிவென்னும்‌ பூங்கொடி யும்தானும்‌ 
நிலவு சிவகதியுள்‌ நீங்காது நின்றான்‌.” 


172 ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


மானுடர்‌ இன்பம்‌ எத்தகையது என்பதை, 
££ ஆனை துரப்ப அரவுறை ஆழ்குறி 
நானவிர்‌ பற்றுபு நாலும்‌ ஒருவன்ஒர்‌ 
தேனின்‌ அழிதுளி நக்கும்‌ திறத்தது 
மானுடன்‌ இன்பம்‌ மதித்தனை கொள்கீ,?? 


என்று பாடப்பட்டுள்ளது. 


2. இடைக்கால இலக்கங்கள்‌ 
(Mediaeval Literature) 
சமயப்‌ பாடல்கள்‌ 
Religious Hymns 

ஈண்டுச்‌ சமயப்‌ பாடல்கள்‌ என்று குறிக்கப்‌ படுவ 
சைவ சமயாசாரியர்களான நால்வர்களும்‌, ,வைணவ 
ஆசாரியர்களான ஆழ்வார்கள்‌ பன்னிருவரும்‌, சைவத்‌ 
்‌ திருமுறைகளில்‌ வரப்பெறும்‌ ஆசிரியர்களும்‌ பாடிய பாடல்‌ 
களைப்‌ பற்றியே ஆகும்‌. 

இச்‌ சமயாசாரியர்களும்‌, ஏனையவர்களும்‌ பாடிய 
பாடல்கள்‌, இறைவனைப்‌ போற்றும்‌ முறையிலும்‌, அடியார்‌- 
களைத்‌ துதிக்கும்‌ முறையிலும்‌ அமைந்திருந்தாலும்‌, அப்‌ 
பாடல்களில்‌ இலக்கியச்‌ சுவையும்‌, வரலாற்றுக்‌ குறிப்புக்‌- 
களும்‌, செய்யுளின்‌ பல வகைகளும்‌ இருத்தலின்‌, 
இலக்கியம்‌ என்று போற்றத்தக்க நிலையில்‌ இருக்கின்றன. 
ஆகவே, சமயத்தை மறந்து, தமிழ்க்‌ கவியின்‌ சுவையினைத்‌ 
துய்க்க த்‌ பாடல்களை எச்சமயத்தவர்களும்‌ 
படித்து இன்புற வேண்டியது இன்றியமையாத கடமை 


ஆகும்‌. இனி அந்தச்‌ சமயப்பாடல்களைப்‌ பற்றியும்‌ அவற்‌- - 


றைப்‌ பாடிய ஆசிரியர்களைப்‌ பற்றியும்‌ அறிவோமாக. 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 
One to Eight Thirumurais 


1. சமயத்‌ துதிப்‌ பாடல்கள்‌: சங்க காலத்தில்‌ எழுந்த 
இலக்கியங்களில்‌ துதிப்பாடல்களாகப்‌ பல இல்லை. ஒரு 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 178 


வேளைத்‌ திருமுருகாற்றுப்படையும்‌, பரி பாடலில்‌ வரும்‌ 
செவ்வேளுக்கும்‌. திருமாலுக்கும்‌ உரிய பாடல்களும்‌ இப்‌- 
பகுப்பைச்‌ சேர்ந்தன என்று ஒருவாறு கொள்ளலாம்‌. 
ஆகவே, இடைப்பட்ட காலத்தில்தான்‌ சைவ, வைணவ சம- 
யங்களில்‌ துதிப்பாடல்கள்‌ தோன்றியுள்ளன. சைவ சமயத்‌ 
துதிப்‌ பாடல்களாகச்‌ சிறப்பாகக்‌ கொள்ளப்‌ படுபவை 
சைவத்‌ திருமுறைகள்‌ பன்னிரண்டும்‌, வைணவத்‌ துதிப்‌ 
பாடல்களாகக்‌ கருதப்படுபவை நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்‌ 
தங்களும்‌ ஆகும்‌. பன்னிரண்டாம்‌ திருமுறை அடியார்‌ 
களின்‌ வரலாற்றைப்‌ பெரிதும்‌ கூறுவதாயினும்‌, இடை 
யிடையே துதிப்பாடல்களும்‌ இருத்தலின்‌ துதிப்பாடல்‌ நூல்‌ 
களில்‌ இணைத்துக்‌ கூறப்பட்டது. 


திருஞானசம்பந்தர்‌ பாடிய திருமுறைகள்‌ முதல்‌ 
மூன்று, திருநாவுக்கரசர்‌ பாடிய திருமுறைகள்‌ கான்கு 
முதல்‌ ஆறு. சுந்தர மூர்த்தி சுவாமிகள்‌ பாடிய திருமுறை 
ஏழாவது. மாணிக்க வாசகர்‌ பாடிய திருவாசகம்‌, திருக்‌- 
கோவையார்‌ எட்டாவது திருமுறை. சேந்தனார்‌ முதலியோர்‌ 
பாடிய திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு ஒன்பதாம்‌ 
திருமுறை. திருமூலர்‌ பாடிய திருமந்திரம்‌ பத்தாம்‌ 
திருமுறை. திருவாலவாயுடையார்‌, காரைக்கால்‌ அம்மை- 
யார்‌ முதலியோர்‌ பாடியவை பதினோராம்‌ திரு முறை. சேக்‌- 
கிழார்‌ பெருமானார்‌ பாடிய பெரிய புராணம்‌ பன்னிரண்டாம்‌ 
திருமுறை. இவையே பன்னிரண்டு திருமுறைகள்‌. 


நாலாயிர திவ்விய பிரபந்தம்‌ பன்னிரண்டு ஆழ்வார்‌ 
களால்‌ பாடப்பட்டது. பன்னிரு ஆழ்வார்களாவார்‌ 
பொய்கை ஆழ்வார்‌, பூதத்தாழ்வார்‌, பேயாழ்வார்‌, திரு 
மழிசை ஆழ்வார்‌, பெரியாழ்வார்‌, ஆண்டாள்‌ அம்மையார்‌, 
திருமங்கை ஆழ்வார்‌, தொண்டரடிப்பொடி ஆழ்வார்‌, 
திருப்பாணாழ்வார்‌, குலசேகர ஆழ்வார்‌, நம்மாழ்வார்‌, மதுர 
கவி ஆழ்வார்‌ என்போர்‌. இவ்வைணவ அன்பர்கள்‌ திருமா- 
லின்‌ கல்யாண குணங்களில்‌ ஆழ்ந்து இருந்தமையின்‌, ஆழ்‌- 
வார்கள்‌ எனப்பட்டனர்‌. இவர்களுள்‌ மதுர கவி ஆழ்வார்‌ 
திருமால்‌ மீது பாடல்களைப்‌ பாடாமல்‌, ஈம்மாழ்வாரைத்‌ தமது 
ஞான குருவாகக்‌ கொண்டு அவரையே பாடியதனால்‌ 
அவரையும்‌, திரு ஆண்டாள்‌ அம்மையார்‌ திருமால்‌ மீது 


பாடி இருப்பினும்‌, பெண்பாலார்‌ என்றதனால்‌ அவரையும்‌ 


174 ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


நீக்கி, ஆழ்வார்கள்‌ பத்துப்பேர்கள்‌ என்ற கொள்கையும்‌. 
வைணவர்களிடை உண்டு: 
*மலாதலை யுலகத்துப்‌ புலமை சான்ற 
பதின்மரும்‌ பணித்த பாடல்‌,” 

என்று பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌ பாடியிருப்பதால்‌ 
இவ்வுண்மை புலனாகிறது. 

இனி, பன்னிரு திருமுறைகளின்‌ ஆசிரியர்கள்‌, நாலா 
யிரப்‌ பிரபந்த ஆசிரியர்கள்‌ ஆகிய இவர்களின்‌ வரலாற்றை 
யும்‌, காலத்தையும்‌ சிறிது ஆராய்வோமாக, 


சோழ நாட்டைச்சார்க்த சீர்காழி என்னும்‌ திருப்பதி: 
யில்‌ அந்தணர்‌ மரபினரான சிவபாத இருதயர்‌, பகவதி 
அம்மையார்‌ என்னும்‌ இவ்விருவருக்கும்‌ ஒரு குழந்தை. 
பிறந்தது. வழக்கப்படி தந்தையார்‌ கோவில்‌ குளத்தில்‌ 
குளிக்கப்‌ போனார்‌. அது போது தமது மூன்று வயது- 
டைய குழந்தையையும்‌ உடன்‌ அழைத்துச்‌ சென்று 
னர்‌. குழந்தை குளக்கரையில்‌ இருந்தபோது பசியாலும்‌, 
தந்தையாரைக்‌ காணாமையாலும்‌ அழத்தொடங்கியது. 
அதனைக்கேட்ட சீர்காழிப்பரமனும்‌, பார்வதியும்‌ அங்கு 
வந்தனர்‌. பார்வதி தேவியார்‌ பொன்‌ கிண்ணத்தில்‌ பாலைச்‌ 
சுரந்து, அதனுடன்‌ ஞானத்தையும்‌ சேர்த்துக்‌ குழந்தை 
யைப்‌ பருகுமாறு செய்தனள்‌. தந்தையார்‌, யாரோ 
கொடுத்த பாலைக்‌ குழந்தை பருகுகிறது என்று சினந்து 
கோல்‌ கொண்டு, ££ யார்‌ தந்த பாலைப்‌ பருகினாய்‌ '? என்று 
அச்சுறுத்திய நிலையில்‌, மூவாண்டுக்‌ குழந்தை, 

“தோடுடைய செவியன்‌ விடைஏறி ஓர்தூவெண்‌ மதிசூடி 

காடுடைய சுடலைப்பொடி பூசிஎன்‌ உள்ளம்‌ கவர்கள்வன்‌ 

ஏடுடைய மீலரான்‌ முனைநாள்‌ பணிந்துஏத்‌ தருள்செய்த 

பீடுடைய பிரமா புரமேவிய பெம்மான்‌ இவன்‌ அன்றே.” 

என்று பாடித்‌ தமக்குப்‌ பால்‌ கொடுத்தவர்‌ இன்னார்‌ 
தாம்‌ என்று இறைவனையும்‌, இறைவியையும்‌ சுட்டிக்‌ 
காட்டியது. மேலும்‌, இறைவர்‌ தமக்கு ஞானப்பால்‌ 
தந்ததை மற்றோரிடத்தில்‌, 

“ போதையார்‌ பொற்கிண்ணத்‌ தடிசில்‌ பொல்லாதெனத்‌ 
தாதையார்‌ முனிவுறத்‌ தான்‌எனை ஆண்டவன்‌.” 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 175 


என்று ௩ன்கு குறிப்பிட்டுள்ளார்‌. குழந்தை ஞானப்‌ 
பால்‌ உண்டு ஞான சம்பந்தம்‌ உற்றதனால்‌, ஞான சம்பந்தர்‌: 
என்ற பெயரால்‌ குறிக்கப்படுவதாயிற்று, 


தந்தையார்‌ தோளில்‌ அமர்ந்து சென்று இறைவ: 
னுறை விடங்களைக்‌ கையால்‌ தாளம்‌ இட்டுப்பாடி வருவாரா: 
யினர்‌. திருக்கோலக்காத்‌ தலத்தைக்‌ கைத்தாளம்‌: 
இட்டுப்‌ பாடுகையில்‌, , இறைவர்‌ பொன்னால்‌ தாளம்‌. 
கொடுக்க, அதற்கு ஓசையினை உமையாள்‌ தர, அதைப்‌: 
பெற்றனர்‌. இவர்‌ தந்தையார்‌ தோளில்‌ அமர்ந்து பாடினர்‌ 
என்பதை “ அத்தர்பியல்‌ மீது இருந்து இன்னிசையால்‌ 
உரைத்த பநுவல்‌ ?? என்று இவரே பாடி இருத்தலால்‌ 
அறியலாம்‌. இவருக்கு உப௩யனம்‌ செய்து .காயத்திரி 
மந்திரத்தை உபதேசிக்க வந்தவர்கட்கு, ஒப்புயர்வற்ற 
பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்தனர்‌. 


இறைவர்‌' இவர்க்குத்‌ திருவாயில்‌ அறத்துறையில்‌ 
முத்துப்பல்லக்கு ஈந்தனர்‌. திருப்பட்டீச்சுரத்தில்‌ முத்துப்‌ 
பந்தரும்‌, திருவாவடுதுறையில்‌ பொற்கிழியையும்‌, திருவீழி 
மிழலையில்‌ படிக்காசையும்‌ தந்தனர்‌. 


திருஞான சம்பந்தர்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ பல அற்புதங்‌ 
களைச்‌ செய்துள்ளனர்‌. திருப்பாச்சிலாச்சிரமத்தில்‌ 
கொல்லி மழவன்‌ மகள்‌ முயலகன்‌ என்னும்‌ நோயால்‌ 
வாடியபோது, அதனைத்‌ தீர்த்தனர்‌. தம்‌ அடியார்கள்‌ 
குளிர்‌ நோயால்‌ திருக்கொடிமாடச்‌ செங்குன்றூரில்‌ 
நலிந்தபோது, அதனைப்‌ போக்கினர்‌. திருமருகல்‌ என்னும்‌ 
பதியில்‌ வணிகன்‌ பாம்பு தீண்டி மயங்கிய நிலையில்‌ அத்‌ 
தீவிடத்தை நீக்கினர்‌, திருமறைக்‌ காட்டில்‌ வேதங்களால்‌ 
பூசிக்கப்பட்டுச்‌ சாத்தப்பட்ட கதவினை அப்பர்‌ திறக்கப்‌ பாட, 
இவர்‌ மூடப்பாடினர்‌. அன்று முதல்‌ இன்றுவரை அக்கதவு- 
கள்‌ திறக்கவும்‌ மூடவும்‌ பட்டு வருகின்றன. 

பாண்டிய நாட்டில்‌ சமணர்‌ தம்‌ திருமடத்தில்‌ தீவைத்‌- 
ததை அறிந்து, அத்தீ கூன்‌ பாண்டியனை வெப்பு கோயாக 
அணுகச்‌ செய்தனர்‌. பின்னர்‌ அந்கோயை -அம்‌- 
மன்னனது மனைவியார்‌, மந்திரியார்‌ மீது வைத்த அன்பால்‌ 
திருநீறு பூசித்‌ தணித்தனர்‌. சமணர்களுடன்‌ வாதிட்டபோது, 
நெருப்பில்‌ தாம்‌ பாடிய பதிகத்தை இட்டு எரிந்து சாம்ப- 


176 ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


ஏாகா வண்ணம்‌ செய்தனர்‌. அவ்வாறே வைகையில்‌ 
. இட்டு ஆற்றுப்‌ போக்கில்‌ போகா வண்ணம்‌ எதிர்த்து 
வரச்‌ செய்தனர்‌. பாண்டியனது கூனையும்‌ நீறு பூசி ஙிமிர்த்‌ 
தினர்‌. காவிரியின்‌ எதிர்க்கரையில்‌ இருந்த திருக்கொள்ளம்‌ 
யூதுரை ஓடக்காரன்‌ ஓடக்கோல்‌ இல்லாமல்‌ ௩டத்திச்‌ 
சென்று அக்கரையை அடைந்தனர்‌. தம்மையும்‌ தம்‌ அடி- 
யாரையும்‌ வாதுக்‌ கழைத்த புத்த நந்தியின்‌ தலை துண்டிக்கு 
மாறு பஞ்சாட்சரம்‌ ஓதினர்‌. £“ வித்தக நீறணிவார்க்கு 
அத்திரமாவன ஐந்தெழுத்துமே ?? என்பது அப்பாடல்‌, 


தொண்டை நாட்டில்‌ திருவோத்தூரில்‌ இருந்த ஆண்‌ 
பனையினைப்‌ பெண்பனை ஆக்கினர்‌, மயிலையில்‌ பாம்பு கடித்து 
இறந்து, எலும்பும்‌ சாம்பருமாக இருந்த மாதராளை எழுப்பி 
அங்கம்‌ பூம்பாவையாகச்‌ செய்தனர்‌. 

திருஞான சம்பந்தர்க்குத்‌ திருமணம்‌ செய்தபோது, 
;தியைவலம்‌ வரக்கூற; அருட்பெருஞ்‌ சோதியாகிய இறை- 
வனைத்தான்‌ வலம்‌ வரவேண்டுமென்று கூறித்‌ திருகல்லூர்ப்‌ 
'பெருமணத்தை அடைய, அத்தலத்தில்‌ பேரொளிப்‌ பிழம்பு 
தோன்ற, அதில்‌ புகுந்து இறைவனுடன்‌ ஒன்றாயினர்‌. அந்த 
நாள்‌ வைகாசி மூல நட்சத்திரமாகும்‌. நில உலகில்‌ வாழ்ந்த 
காலம்‌ பதினாறு ஆண்டுகள்‌. 

ப TEE 

இவரது பதிகங்களின்‌ மொத்தத்‌ தொகை, பதினாறு 
பிரம்‌ பதிகங்கள்‌ ஆகும்‌. ஆனால்‌, இதுபோது இருப்பவை 
முதல்‌ திருமுறையில்‌ 186ம்‌, இரண்டாம்‌ திருமுறையில்‌ 1224ம்‌ 
மூன்றாம்‌ திருமுறையில்‌ 125ம்‌ ஆக 888 திருப்பதிகங்களே 
உள்ளன. பின்னர்க்‌ கல்‌ வெட்டின்‌ மூலம்‌ கிடைத்த பதிகம்‌ 
ஒன்று உண்டு. எனவே 884 பதிகங்கள்‌ உள. பதிகம்‌ 
என்பது பத்து அல்லது பதினொரு பாடல்களின்‌ தொகுதி 
ஆகும்‌. இது போதுள்ள பாடல்களின்‌ தொகை 4181. 
இந்த 884 திருப்பதிகங்களும்‌ தமிழ்‌ இசைப்‌ பண்களுள்‌ 
23 பண்களால்‌ பாடப்பட்டு வந்துள்ளன. 

சம்பந்தர்‌ பாடல்களில்‌ மொழிமாற்று, மாலை மாற்று; 
யமகம்‌ (மடக்கு) ஏகபாதம்‌, இருக்குக்‌ குறள்‌, எழுகூற்‌ 
ருக்கை, ஈரடி, ஈரடி மேல்‌ வைப்பு, நாலடிமேல்‌ வைப்பு; 
திரு இராகம்‌, வழிமொழித்திரு இராகம்‌, சக்கரமாற்று, திருத்‌ 
தாளச்‌ சதி, யாழ்மூரி என்ற தலைப்பின்‌ கீழ்‌ அமைந்த 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 177 


பதிகங்கள்‌ உண்டு. இம்முறையில்‌ இவர்‌ முதல்‌ முதலில்‌ 
பாடி இருத்தலின்‌ இப்பாடல்களை மூல இலக்கியங்கள்‌ 
என்ற பெயர்‌ தந்து சிறப்பித்துள்ளனர்‌ சேக்கிழார்‌. இவை 
களே அன்றிக்‌ கோமூத்திரி, திருமுக்கால்‌ என்ற தலைப்பிலும்‌ 
இவரது பாடல்கள்‌ உண்டு. ஆகவே, யாப்புக்கும்‌ அணிக்‌ 
கும்‌ சிறந்த எடுத்துக்‌ காட்டுகளாக இவரது பாடல்கள்‌ 
இருப்பதைக்‌ காண்க. 

திருஞானசம்பந்தர்‌ பாடலில்‌ பல அரிய குறிப்புக்கள்‌ 
. உண்டு. தமிழிலும்‌ வடமொழியிலும்‌ அர்ச்சனை செய்த 

குறிப்பினை “* அடியவர்‌ பரவத்‌ தமிழ்ச்‌ சொலும்‌ வடசொலும்‌ 

தாள்‌ நிழல்‌ சேர”? என்று அச்சிறுப்பாக்கப்‌ பதிகத்தில்‌ 
குறித்துள்ளனர்‌. அகப்பொருள்‌ பாடல்களும்‌ பல உண்டு. 
“சிறையாகும்‌ மடக்கிளியே' என்று தொடங்கும்‌ 
பாடல்களைக்‌ காண்க. ; 

உபதேச மொழிகள்‌ பற்பலவாக இவர்‌ வாக்கில்‌ உண்டு. 
“சித்தம்‌ தெளிவீர்காள்‌ அத்தன்‌ ஆரூரைப்‌, பத்திமலர்‌ தூவ 
முத்தி எளிதாமே ”?, “மறவாது ஏத்துமின்‌ துறவி ஆகுமே ””, 
“செய்ய மலர்‌ தூவ வையம்‌ உமதாமே ?? என்ற தொடர்‌- 
களை நோக்குக. 

இசைக்‌ கருவிகளாக இவர்‌ குறித்திருப்பவற்றுள்‌ 
கல்லவடம்‌, கத்திரிகை, கொக்கரை, துத்திரி முதலியன. 
இவை ௩மக்குப்‌ புதுமையானவை. இயற்கையைப்‌ பற்றிப்‌ 
பாடிய பாடல்கள்‌ பல. “ வாவிதொறும்‌ வண்கமலம்‌ முகம்‌ 
காட்டச்‌ செங்குமுதம்‌ வாய்கள்‌ காட்டக்‌ காவி இருள்‌ குவளை 
கரு நெய்தல்‌ கண்காட்டும்‌ கழுமலமே,”” என்ற அடிகள்‌ 
இயற்கை இன்பத்தினை இனிது காட்டுகின்றன. சோதிட 
நூல்‌ கருத்தும்‌ இவரது பாடலில்‌ உண்டு.” “புயல்‌ மறந்து 
மீன்‌ சனிபுக்கு ஊன்‌ சலிக்கும்‌ காலம்‌?” என்ற தொடர்‌ இதனை 
வலியுறுத்தும்‌. “ ஒன்பதோ டொன்றொடேழு _பதினெட்‌- 
டொடு ஆறும்‌ உடனாய நாள்கள்‌ ?? என்ற அடியில்‌ பயணத்‌- 
திற்கு ஆகாத நாட்களைக்‌ குறித்துள்ள தனை அறியவும்‌. 

திருஞானசம்பந்தர்‌ காலம்‌ கி. பி. ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ 
இடைப்‌ பகுதியாகும்‌. திருஞான சம்ப௩்தா சிறுத்தொண்ட 
ரால்‌ தம்‌ இல்லத்திற்கு வரவேற்கப்பட்டவா. . அச்சிறுத்‌ 
தொண்டர்‌ பல்லவ மன்னனாம்‌ இரண்டாம்‌ நரசிம்மவர்மனது 

வ,12 


178 ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


படைத்தலைவர்‌. அவர்‌ இரண்டாம்‌ நரசிம்மவர்மன்‌ பகை. 
வனான சாளுக்கிய மரபினனாம்‌ இரண்டாம்‌ புலிகேசியை 
வென்றவர்‌. அப்புலிகேசியின்‌ காலம்‌ கி. பி. ஏழாம்‌ நூற்‌- 
௫ண்டின்‌ இடைப்பகுதியாகும்‌. 


திருநாவுக்கரசர்‌ 


சோழநாடு, தொண்டைநாடு ஆகிய இவற்றின்‌ நடுப்‌ 
பகுதியாகிய ௩நடுகாட்டில்‌ திருமுனைப்பாடி என்னும்‌ நாட்‌- 
டைச்‌ சார்ந்த திருவாமூரில்‌ குறுக்கையர்‌ குடியில்‌ வேளாளர்‌ , 
மரபில்‌ புகழனார்‌ மாதினியார்‌ என்பவருக்குப்‌ பிறந்தவர்களே 
திலகவதி யாரும்‌, திருகாவுக்கர ௪ரும்‌. திருகாவுக்கரசருக்குப்‌ 
பெற்றோர்‌ இட்ட பெயர்‌ மருள்‌ நீக்கியார்‌ என்பது, 
பெற்றோர்‌ இறக்கவே திருநாவுக்கரசர்‌ சைவ சமயம்‌ நீத்துச்‌ 
சமண்‌ சமயம்‌ புகுந்தனர்‌. தமக்கையாரான திலகவதியார்‌ 
சிவத்தொண்டில்‌ ஈடுபட்டனர்‌. அவ்வம்மையார்‌ தம்‌ இளவல்‌ 
மீண்டும்‌ சைவசமயம்‌ புகுமாறு இறைவரை வேண்டினர்‌. 
அவ்‌ வேண்டுகோட்கு இரங்கிய இறைவர்‌, மருள்‌ நீக்கி- 
யார்க்குச்‌ சூலைநோய்‌ உண்டாக்க, அது தீர அவர்‌ தமக்கை- 
யாரை அடைந்தனர்‌. அவ்வம்மையார்‌ திருநீறு அளித்து 
ஐந்தெழுத்து ஓத, அந்நோய்‌ நீங்கப்‌ பெற்றுப்‌ பதிகம்‌ பாடி- 
னர்‌. அச்சூலை நோயால்‌ இவர்‌ வருந்திய வருத்தத்தை, 
££ கற்று யினவாறு விலக்ககிலீர்‌ கொடுமைபல செய்தனன்‌ 
நான்‌ அறியேன்‌ 
ஏற்றாய்‌ அடிக்கே இரவும்பகலும்‌ பிரியாது வணங்குவன்‌ 
எப்பொழுதும்‌ 
தோற்றாதென்‌ வயிற்றின்‌ அகம்படியே குடரேர்டு 
தொடக்கி முடக்கியிட 
ஆற்றேன்‌ அடியேன்‌ அதிகைக்‌ கெடில வீரட்டானத்‌ iE 
துறைஅம்மானே. 


என்ற பாடலைப்பாடி இருப்பதைக்‌ காண்க. அவர்‌ சமண 
சமயத்தில்‌ இருந்த காலை, தருமசேனர்‌ என்று பெயரைப்‌ 
பெற்றார்‌; பின்னர்‌ சைவசமயம்‌ புகுந்ததைப்‌ பொருத்‌ 
சமணர்கள்‌ அரசன்‌ கட்டளைப்‌ பெற்று இவரை அழைத்து 
வர ஆளைப்‌ போக்கினர்‌. அது போது இவர்‌ “* நாமார்க்கு£ 
குடி அல்லோம்‌ ” என்று தம்‌ உரிமைப்‌ பண்பைக்‌ கூறினர்‌ 
என்றாலும்‌, வந்த பணியாளர்‌ பெரிதும்‌ இரக்க, அவர்கள்‌ 


% 
“ 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 179 


பின்‌ சென்றனர்‌. அதுபோது சமணர்கள்‌ அரசன்‌ கட்டளை 
பெற்று, யானையை ஏவிக்‌ கொல்ல முயன்றனர்‌. கொல்ல 
வந்த யானை குனிந்து சென்றது. நீற்றறையில்‌ அடைத்‌ 
தனர்‌. அடைத்தும்‌ ஒருவித தீங்குமின்றி அதில்‌ ஏழ்காட்கள்‌ 
இருந்தனர்‌. கல்லொடு கட்டிக்‌ கடலில்‌ எறிந்தனர்‌. 
ES நற்றுணையாவது ௩மச்சிவாயவே ?? என்று ஐந்தெழுத்து 
ஓதிக்‌ கல்லைத்‌ தெப்பமாகக்கொண்டு கரை ஏறினர்‌. 
அதுவே கரை ஏறவிட்ட குப்பம்‌ எனக்‌ கடலூரில்‌ இன்றும்‌ 
உள்ளது. ்‌ 

இவர்‌ சமணசமயம்‌ புக்கமையால்‌ உண்டான மாசு 
நீங்கத்‌ தம்‌ உடம்பில்‌ இரட்பம்‌, சூலம்‌ ஆகிய இவற்றினைப்‌ 
பொறிக்கப்‌ பெண்ணாகட இறைவரை வேண்டினர்‌. இறை 
வர்‌ அங்ஙனமே செய்தனர்‌. திருச்சத்திமுற்றத்தில்‌ இறை 
வரைத்‌ திருவடி சூட்டுமாறு வேண்ட, அதனையும்‌ 
பெற்றனர்‌. 

திருகாவுக்கரசருக்கு மற்றொரு பெயர்‌ வாகீசர்‌ என்ப- 
தாகும்‌. இறைவர்‌ தந்த பெயர்‌ திருகாவுக்கரசர்‌ என்பது. 
வாகீசர்‌ திங்களூர்‌ வந்து சேர்ந்தார்‌. அப்பூதி அடிகளார்‌ 
தம்மாட்டுக்‌ கொண்டிருந்த அன்பினால்‌ அவர்‌ தம்‌ இல்லத்தில்‌ 
உணவுகொள்ள உவந்தபோது, அப்பூதியார்‌ திருமகன்‌ 
பாம்பு கடித்து இறந்தனன்‌. அவனைப்‌ பதிகம்‌ பாடி நீறு 
சாத்தி எழுப்பினர்‌. 

வாகீசர்‌ திருமறைக்காடு (வேதாரண்யம்‌) சென்ற 
போது கதவு அடைக்கப்பட்டிருந்ததை அறிந்து வயா 
பதிகம்‌ பாடிக்‌ கதவைத்‌ திறந்தனர்‌. வாகீசருக்கு * அப்பர்‌ 
என்னும்‌ திருகாமத்தைத்‌ தந்தவர்‌ திருஞான சம்பந்தா ஆவா. 
பின்னர்த்‌ திருப்பழையாறை வடதளியை அடைந்தபோது, 
அத்தலத்துச்‌ சிவலிங்கம்‌ சமணரால்‌ மறைக்கப்‌! பட்டிருந்‌- 
ததை அறிந்து, பாடு கிடந்து (சத்தியாக்கிரகம்‌) இருந்த 
போது, இறைவர்‌ மன்னர்‌ கனவில்‌ மறைப்பை அகற்றக்‌ 
கூற அவனும்‌ வியந்து, மறைப்பை நீக்க, மழகக அ 
இறைவரை வணங்கிவிட்டு, ' திருப்பைஞ்ஞிலியினை நாக்கி! 
வருகையில்‌ களைப்புற்றிருக்தனர்‌. இறைவர்‌ - அறிந்து 
அவர்க்குக்‌ கட்டுச்சோறு அளிக்க, - அதனை யுண்டு ௧ 1 
காணப்‌ புறப்பட்டபோது, இறைவர்‌ தடுத்து அக்கா 
மினைத்‌ திருவையாற்றில்‌ காணுமாறு பணிக்க, அவவர னி 
அங்குக்‌ கயிலைக்‌ காட்சியினைக்‌ கண்டு, திருப்புகலூரை 


180 ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


அடைந்து திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தனர்‌. அது 
போது இவரது உள்ளத்‌ தூய்மையினை உலகர்‌ அறியப்‌ 
பொன்‌, மணிகளை எதிரில்‌ குவித்துக்‌ காட்ட, அவற்றை 
ஒரு பொருட்டாக மதியாமல்‌, குப்பையோடு குப்பையாகக்‌ 
கூட்டி வெளியில்‌ எறிந்தனர்‌. இவரது துறவு நிலையை 
மாற்ற தேவமாதர்கள்‌ எவ்வளவோ முயன்று, தகாத குறிப்‌- 
பைக்‌ காட்டவும்‌ அவர்களைக்‌ கண்ணெடுத்துப்‌ பாராது 
இருந்தனர்‌. 


இதன்பின்‌ அத்திருப்பதியிலேயே இறைவர்‌ திருமேனி- 
யில்‌ இரண்டறக்‌ கலந்தனர்‌. இவர்‌ கலந்தகாள்‌ சித்திரை 
மாதம்‌ சதய௩ட்‌சத்திரமாகும்‌. இவரது வயது எண்பத்‌- 
தொன்று. 


அப்பர்‌ பாடிய பதிகங்கள்‌ மொத்தம்‌ 4,900 ஆகும்‌. 
அவற்றுள்‌ 812 பதிகங்களே இப்போது கிடைத்துள்ளன. 
இவற்றிற்குரிய பாடல்களின்‌ எண்ணிக்கை 8,066 ஆகும்‌. 
இப்பாடல்களே நான்கு, ஐந்து, ஆறு திருமுறைகளாகக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. நான்காம்‌ திருமுறையில்‌ உள்ள 
பாடல்கள்‌ பத்துவகைப்‌ பண்களில்‌ பாடப்பட்டனவாக 
அறிய வருகின்றன. ஐந்தாம்‌ திருமுறை முற்றிலும்‌ 
குறுந்தொகை என்றும்‌, ஆரும்‌ திருமுறை முற்றிலும்‌ திருத்‌- 
தாண்டகம்‌ என்றும்‌ கூறப்பட்டும்‌ வருகின்றன. தாண்டகம்‌ 
பாடியதனால்‌ அப்பர்‌ £ தாண்டக வேந்தர்‌? என்‌ று அழைக்கப்‌- 
படுவாராயினர்‌. நான்காம்‌ திருமுறையில்‌ திருநேரிசை, 
திருவிருத்தம்‌ என்ற இருதலைப்பின்‌ கீழ்‌ பாடல்கள்‌ உண்டு. 
அப்பர்‌ பாடல்களால்‌ பல அரிய குறிப்புக்களை உணரலாம்‌. 
சிவபெருமானே எல்லாச்‌ சமயங்கட்கு இறைவன்‌ என்பதை 
“ விரிவிலா அறிவினோர்கள்‌ வேறொரு சமயம்‌ செய்து 
எரிவினால்‌ சொன்னாரேனும்‌ எம்பிராற்கு ஏற்றதாகும்‌” 
என்னும்‌ அடிகளான்‌ அறியலாம்‌. : 


இறைவர்‌ தென்மொழி வடமொழியாய்‌ இருப்பவர்‌ 
என்பதைச்‌ “ செந்தமிழோடு ஆரியனை ?? என்றனர்‌. அகப்‌ 
பொருள்‌ பாடல்களும்‌ இவர்‌ வாக்கில்‌ உண்டு “* பொன்மாலை 
மார்பன்‌ என்‌ புது ௩லனுண்டு இகழ்வானோ ? என்ற 
அடியினைக்‌ காண்க. பழமொழிகள்‌ பலவற்றை இவா 
பாடலில்‌ காணலாம்‌. “பாம்பின்‌ வாய்த்‌ தேரைபோலப்‌ 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 181 


பலபல  நினைக்கின்றேனே ?? என்ற பழமொழியைக்‌ 
காண்க. இறைவரைப்‌ பிறரது துணை இன்றி நாமே 
பூசிக்கலாம்‌ என்பதை “ எம்போலிகள்‌ பறித்திட்ட இலையும்‌ 
முகையும்‌ எல்லாம்‌ அம்போது எனக்‌ கொள்ளும்‌ ஐயன்‌ 22 
என்று குறிப்பிட்டதை அறியவும்‌. சீர்திருத்தக்‌ கருத்துக்கள்‌ 
பலவும்‌ இவர்‌ வாக்கில்‌ உள. “சாத்திரம்‌ பல பேசும்‌ சழக்‌- 
கர்கள்‌ கோத்திரமும்‌ குலமும்‌ கொண்டு என்‌ செய்வீர்‌ ம்‌ 
என்ற அடிகளை நோக்குக. 


i இசைக்‌ கருவிகளுள்‌ தக்கை, மொந்தை, பறண்டை, 
என்பனவற்றையும்‌ குறித்துள்ளனர்‌. கும்பகோண 
மாமாங்கக்‌ குளத்தில்‌ ஏழு நதிகள்‌ வந்து படிதலை 
“ தாவிமுதல்‌ காவிரி, ௩ல்‌ யமுனை கங்கை சரசுவதி 
பொற்றாமரை புட்கரணி தெண்ணீர்க்‌ கோலியொடு குமரி 
வரும்‌ தீர்த்தம்‌ சூழ்ந்த, குடந்தைக்‌ கீழ்க்கோட்டத்‌ தெம்‌ 
கூத்தனாரே ? என்று பாடி யருளியுள்ளனர்‌. 

இலக்கியச்‌ சுவைப்‌ பாடல்களையும்‌ இவர்‌ பாடலில்‌ 
காணலாம்‌. “£ பாகத்தில்‌ நிமிர்தல்‌ செய்யாத்‌ திங்களை மின்‌- 
னென்று அஞ்சி, “ஆகத்தில்‌ கிடந்த நாகம்‌ அடங்கும்‌ 
ஆரூ ரனார்க்கு ?? என்ற அடியினைக்‌ காண்க. இயற்கை 
வர்ணனைகளை ££ அருகெலாம்‌ குவளை செந்நெல்‌ அகஇலை 
ஆம்பல்‌ நெய்தல்‌, தெருவெலாம்‌ தெங்கும்‌ மாவும்‌ பழம்விழும்‌ 
படப்பை எங்கும்‌ ?? என்ற அடிகளில்‌ காணலாம்‌. உபதேச 
மொழிகள்‌ பலவும்‌ இவர்‌ பாக்களில்‌ உண்டு. 
“ ழனித்தர்காள்‌ இங்கே வம்மொன்று சொல்லுகேன்‌ 
களிதம்‌ தால்கனி உண்‌ ணவும்‌ வல்லரே ””. 
“ புனிதன்‌ பொற்கழல்‌ ஈசன்‌ எனும்கனி 
இனிது சாலவும்‌ ஏசற்‌ றவர்கட்கே,.” 
என்ற அரிய உபதேசத்தைக்‌ காண்க. 
நாவுக்கரசர்‌ லாம்‌ மகேந்திரவர்மன்‌ காலத்தவர்‌ 
ட்ட க ச்கிராப்பள்ளிச்‌ சிவன்‌ கோவில்‌ கல்வெட்டால்‌ 
அறிந்த ஒன்று. அதில்‌ அப்பர்‌ அவனை 3 சைவன்‌ 
குறிப்புக்‌ காணப்படுகிறது. அம்மன்னன்‌ வாழ்ந்த காலம்‌ 
கி. பி. ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதி. ஆகவே, அப்பா 
காலம்‌ கி. பி. ஏழாம்‌ நூற்றாண்டாகும்‌. 50 


182 ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


சுந்தரர்‌ 

திருக்கயிலையில்‌ இறைவர்க்கு மலர்த்தொண்டு புரிந்து 
வந்தவர்‌ ஆலால சுந்தரர்‌ என்பவர்‌. இவ்வாறே இறைவி- 
யார்க்குப்‌ பூத்தொண்டு செய்தவர்கள்‌ அனிந்திதை, கமிலினி 
என்பவர்கள்‌. இவர்கள்மீது ஆலால சுந்தரர்க்கு விருப்பம்‌ 
சென்றது. இதை அறிந்த இறைவர்‌ இம்மூவரையும்‌ 
மண்ணுலகில்‌ பிறந்து, விருப்பத்தை நிறைவேற்றிக்‌ 
கொள்ளும்‌ வகையில்‌ திருவுள்ளம்‌ கொண்டனர்‌. இந்நிலையில்‌ 
ஆலால சுந்தரர்‌ இறைவனிடம்‌ தாம்‌ மண்ணுலகில்‌ மயங்கா- 
வண்ணம்‌ ஆட்கொள்ளுமாறு வேண்ட, இறைவரும்‌ அதற்கு 
இசைந்தனர்‌. 

சுந்தரர்‌ ஈடுகாட்டில்‌ திருமுனைப்பாடி காட்டைச்‌ சார்ந்த 
திருகாவலூரில்‌ வாழ்ந்த ஆதிசைவ அந்தணராம்‌ சடைய- 
னர்க்கும்‌, இசைஞானியார்க்கும்‌ திருமகனாராகப்‌ பிறந்தருளி- 
னார்‌. அதுபோது இவர்தம்‌ திருப்பெயர்‌ ஆரூரர்‌ என்பது, 
இவரது அழகைக்கண்ட ௩ரசிங்கமுனை அரையர்‌ இவரை 
வளர்ப்பு மகவாக ஏற்று வளர்த்தனர்‌. 

சுந்தரர்‌ திருகாவலூரில்‌ பிறந்த காரணத்தால்‌ திருகாவ- 
லூரார்‌ என்று பெயர்‌ கொண்டனர்‌. அவர்‌ மணப்பருவம்‌ 
உற்றுத்‌ திருமணம்‌ நடத்திக்‌ கொள்ளும்போது, இறைவர்‌ 
திருமணப்‌ பந்தலில்‌ கிழப்பருவத்தோடு வந்து, மணமகன்‌ 
தம்‌ அடிமை என்று கூறித்‌ தடுத்துவிட்டனர்‌. இதுபற்றி 
வழக்குத்‌ தொடுத்தபோது நம்பி ஆரூரர்‌ தோற்றுப்‌- 
போயினர்‌. பின்னர்‌ இறைவர்க்கு அடிமை ஆயினர்‌. 
இறைவரால்‌ கவித! தொண்டராக்கப்‌ பெற்றாமையால்‌ 
சுந்தரருக்கு £ வன்றொண்டர்‌ ? என்றுபெயர்‌ அமைந்தது. 
அதனை ஒவ்வி அவர்‌, 

££ ஏத்தா பிறைசூடி. பெருமானே அருளாளா 
எத்தான்‌ மறவாதே நினைக்கின்றேன்‌ மனத்துன்னை 
வைத்தாய்ப்‌ பெண்ணைத்‌ தென்பால்‌ வெண்ணெய்‌ 
நல்லூர்‌ அருள்‌ துறையுள்‌ 

அத்தா உனக்கு ஆளாய்‌ இனி அல்லேன்‌ எனல்‌ஆமே.” 
என்று பாடி யருளினார்‌. 

இவர்‌. பேரழகு காரணமாகவும்‌, திருக்கயிலையில்‌ 
ஆலாலசுந்தரர்‌ என்றிருந்த காரணமாகவும்‌ “சுந்தரர்‌? என்று 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ ர 


பெயர்‌ பெற்றார்‌. இவர்‌ இறைவ னுறைவிடங்களைக்‌ கண்டு 
இன்புறப்‌ புறப்பட்டபோது, திருவதிகையில்‌, ஒருமடத்தில்‌ 
தங்கி உறங்கும்சமயம்‌ இறைவர்‌ இவர்‌ தலையில்‌ பாதம்‌ 
சூட்டி அருளினர்‌. பின்பு சிதம்பர தரிசனம்‌ செய்தபோது, 
இறைவர்‌, இவரைத்‌ தம்‌ தோழராக ஏற்றருளித்‌ திருவாரூர்‌ 
வருமாறு பணித்தனர்‌. இதனால்‌ “ தம்பிரான்‌ தோழர்‌ £ என்ற 
பெயரும்‌ இவர்க்கு உண்டு. 

திருவாரூரில்‌ கமலினியார்‌, பரத்தையர்‌ குடியில்‌ 
பரவையார்‌ என்ற பெயருடன்‌ வாழ்ந்து வருகையில்‌, 
அவரைச்‌ சுந்தரர்‌ இறைவர்‌ திருவருளால்‌ மணந்தனர்‌. 
அவ்வம்மையாருடன்‌ திருவாரூர்த்‌ தியாகேசனை வணங்கச்‌ 
சென்றபோது, அங்குத்‌ தேவாசிரியர்‌ மண்டபத்தில்‌ இருந்த 
அடியார்களைக்‌ கண்டு வணங்கி அவர்கட்கெல்லாம்‌ தாம்‌ 
அடிமை என்று குறிப்பிடும்‌ பதிகம்‌ பாடினார்‌. இதுவே திருத்‌- 
தொண்டத்‌ தொகை என்பது. 

குண்டையூர்கிழார்‌ சுந்தரர்பால்‌ அன்பு கொண்டு 
நெற்குவியலைத்தர, வன்தொண்டர்‌ இறைவரை ஆட்களை 
அனுப்புமாறு செய்து, அக்குவியலைத்‌ தம்மாளிகையில்‌ 
சேர்ப்பித்தனர்‌. திருப்புகலூரை அடைந்து அங்குள்ள 
செங்கல்லைத்‌ தலையணையாக வைத்துப்‌ படுத்து உறங்கி 
எழுந்தபோது, அவை பொன்கல்லாக இருக்கக்கண்டு 
_ வியந்து பதிகம்‌ பாடினார்‌. திருமுதுகுன்‌ றர்‌ பன்னிராயிரம்‌ 
பொன்தர, அதனை மணிமுத்தாற்றில்‌ இட்டு, திருவாரூ 
கமலாலயக்‌ குளத்தில்‌ எடுத்தருளினார்‌. 


மான்‌ அவ்வூரில்‌ உள்ள வீடுகளில்‌ இரந்து பெற்ற 


சுந்தரர்‌ திருவொற்றியூரை அடைந்தபோது, அங்கு 
அறிந்திதையார்‌ வேளாளமரபில்‌ பிறந்து வளா௩்து சங்கிலி- 
யார்‌ என்ற பெயருடன்‌ இருந்த அவ வம்மையாரை மணக்க 
இறைவரை வேண்ட அவரும்‌ அதனை நிறைவேற்றினர்‌. 

பின்னர்‌ சுந்தரர்‌ திருவாரூர்‌ செல்ல விருப்பம்‌ கொண்ட- 
போது, திருஒற்றியூர்‌ எல்லையைத்‌ தாண்டின தும்‌, அவரத 


184 ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


இருகண்களும்‌ பார்வை இழந்தன. இதற்குக்‌ காரணம்‌ 
திருவொற்றியூரைப்‌ பிரிவதில்லை என்று சூள்‌ உரைத்து 
அதனைத்‌ தவறி வெளியேறியது ஆகும்‌. இறைவர்‌ தம்‌ கண்‌... 
ணொளியை மறைத்ததை “ சங்கிலிக்கா என்கண்‌ கொண்ட 
பண்பா”? என்று பாடி அருளினர்‌. என்றாலும்‌, புறப்‌- 
பட்டவர்‌ காஞ்சியம்‌ பதியுற்று இறைவ்ரைப்‌ பாடி ஒரு 
கண்பார்வை பெற்றனர்‌. திருவாரூரை அடைந்து, 
அங்கு இறைவரை வேண்டி மற்றொரு கண்பார்வை 
அடைந்தனர்‌. 


பரவையார்‌, சுந்தரர்‌ சங்கிலியாரை மணந்ததால்‌ 
ஊடல்கொள்ள, அதனை இறைவர்‌ மூலம்‌ தீர்த்துக்‌ 
கொண்டனர்‌. இந்நிலையில்‌ இவர்க்கும்‌ சேரமான்‌ பெருமாள்‌ 
நாயனாருக்கும்‌ ௩ட்பு ஏற்பட்டது. இருவரும்‌ புறப்பட்டு 
வருகையில்‌ காவிரியாறு வெள்ளத்தால்‌ மிக்கு ஓட, 
அதுபோது, காவிரி வழி விடுமாறு இறைவரை வேண்ட, 
காவிரி இரு பிரிவாக ஒதுங்கி நிற்க, திருவையாற்றை 


அடைந்து வணங்கினர்‌. 


சுந்தரர்‌ தம்‌ நண்பரைக்‌ காணச்‌ சேரநாடு செல்கையில்‌, 
திருப்புக்கொளியூர்‌ அவிநாசியில்‌ முதலையுண்ட பாலகனைப்‌ 
பதிகம்‌ பாடி எழுப்பினர்‌. இதன்பின்‌ உலக வாழ்வில்‌ 
வெறுப்புற்றுக்‌ கயிலைக்கு, இறைவர்‌ தந்த வெள்ளை யானை- 
யில்‌ இவர்ந்து சென்றனர்‌. இவரைத்‌ தேவர்கள்‌ வெள்ளை 
யானையுடன்‌ வந்து வரவேற்றனர்‌ என்பதை இவரே, 

“£ இந்திரன்‌ மால்பிரமன்‌ எழிலார்மிகு தேவர்‌எல்லாம்‌ 
வந்தெதிர்‌ கொள்ளஎன்னை மத்தயானை அருள்புரிந்து 
மந்திர மாமுனிவர்‌ இவன்‌ஆர்‌ எனஎம்‌ பெருமான்‌ 

* நந்தம்‌ ஆரூரன்‌ என்றான்‌ ரொடித்தான்மலை உத்தமனே.” 

என்றே பாடியுள்ளனர்‌. இவர்‌ கயிலைக்கு இறைவனுடன்‌ 
கலந்த நாள்‌ ஆடி சுவாதி நட்சத்திரமாகும்‌. நிலவுலகில்‌ 
வாழ்ந்த காலம்‌ பதினெட்டாண்டென்க. 


சுந்தரர்‌ பாடிய பதிகங்கள்‌ 88,000. ஆனால்‌, இது- 
போதுள்ள பதிகங்கள்‌ 100 மட்டுமே. இந்நூறு பதி- 
கங்கட்குரிய பாடல்களாக இதுபோது உள்ளவை 1026. 
இவரது பதிகங்கள்‌ 18 பண்களைக்‌ கொ மாடு பாடப்பட்‌ 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 185. 


வந்துள்ளன. இவரது பாடல்கள்‌ ஏழாம்‌ திருமுறையைச்‌ 
சேர்ந்தவை. ்‌ 
ம்பி ஆரூரர்‌ பாடல்களில்‌ பற்பல இனிய குறிப்புக்கள்‌ 
உண்டு. இவரது பாடல்களைப்‌ பற்றி ஒருவர்‌ குறிப்பிடுகை- 
யில்‌, “ஈயத்துக்குச்‌ சுந்தரனார்‌” என்றே குறிப்பிட்‌- 
டுள்ளனா. 
மகத்தில்‌ புக்கதோர்‌ சனியெனக்‌ கானாய்‌ மைந்தனே 
மணியே மணவாளா 
அகத்தில்‌ பெண்டுகள்‌ கான்‌ஒன்று சொன்னால்‌ அழையேல்‌ 
போகுருடா எனத்‌ தரியேன்‌ 
முகத்தில்‌ கண்ணிழந்து எங்கனம்‌ வாழ்கேன்‌ முக்கணா 
முறையோ மறை?யாதி 
உகைக்கும்‌ தண்கடல்‌ஓதம்‌ வந்துலவும்‌ ஒற்றியூர்‌ எனும்‌ ஊர்‌ 
உறைவர்னே.”” 
என்ற ஒரு பாடலே இவர்‌ தம்‌ நயத்துக்குப்‌ போதுமான 
சான்றாகும்‌. 
பழமொழிகள்‌ பலவற்றை இவர்‌ பாடலில்‌ காணலாம்‌. 
ஈபபேயோடாயினும்‌ பிரிவு ஒன்று இன்னாது?” “கழுதை 
குங்குமந்தான்‌ சுமந்து எய்த்தால்‌ ?” என்பனவற்றைக்‌ 
காண்க. தமிழ்மொழி மாட்டுள்ள அன்பை, “* பண்ணிடைத்‌ 
தமிழ்‌ ஒப்பாய்‌ ”” “பண்ணார்‌ இன்‌ தமிழாய்‌”? என்ற தொடரில்‌ 
காணலாம்‌. 
அகப்பொருட்‌ பாடல்களுக்கும்‌ இவர்‌ பாடல்கள்‌ இடம்‌ 
தரும்‌. “குரவம்‌ ௩ா றிய குழலினார்‌ வளைகொள்வதே தொழி: 
லாகி நீர்‌ இரவும்‌ இம்மனை அறிதிரே-இங்கே நடந்துபோகவும்‌ 
வல்லீரே ?? என்ற அடிகளில்‌ இக்கருத்தைக்‌ காண்க. 
சுந்தரர்‌ காலத்தில்‌ முடியுடை மூவேந்தர்‌ செழித்து 
வாழ்ந்திருந்தனர்‌ என்பதை 0 முடியால்‌ உலகாண்ட 
மூவேந்தர்‌ முன்னே மொழிந்த ஆறும்‌ ஓர்கான்கும்‌?? என்று 
அவர்‌ பாடி இருப்பதால்‌ காணலாம்‌. 
பல்லவர்கள்‌ ஆட்சியும்‌ நிலவியதை “ மண்ணுலகம்‌ 
காவல்‌ பூண்ட உரிமையால்‌ பல்லவர்க்குத்‌ திறைகொடா 
மன்னவரை மறுக்கம்‌ செய்யும்‌?” என்று பாடியுள்ளதாது 
“உலகெலாம்‌ காக்கின்ற பெருமான்‌ காடவர்கோன்‌ கழற்‌- 


சிங்கன்‌ ?? என்று பாடியிருத்தலாலும்‌ அறியலாம்‌. “பாரூர்‌ 


ற்றி 


ம்பி 


வக்க மய 


ப வயவர்‌? 


186 ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


யல்லவனூர்‌ மதில்காஞ்சி ?? என்ற தொடர்கள்‌ பல்லவரை 
உணர்த்துவதாலும்‌ பல்லவர்களைப்‌ பற்றிய குறிப்புக்களை 
அறியலாம்‌. இவை வரலாற்றினைச்‌ செம்மைப்படுத்தற்‌- 
கேற்ற வரலாற்றுக்‌ குறிப்புக்களாகும்‌. ££ மகத்தில்‌ புக்கதோர்‌ 
சனி எனக்கானாய்‌ ?? என்று பாடியதைப்‌ பார்க்கும்போது 
இதில்‌ அமைந்த சோதிடக்‌ குறிப்பை உணர்ந்து கொள்ள- 
லாம்‌. இயற்கை வர்ணனைகள்‌ மிகுதியும்‌ இவர்‌ பாடலில்‌ 
உண்டு. 
££ அரும்பருகே சுரும்பருவ அறுபதம்‌ பண்பாட 
அணிமயில்கள்‌ நடமாடும்‌ அணிபொழில்‌ சூழ்‌ அயலின்‌ 
கரும்பருகே கருங்குவளை கண்வளரும்‌ கழனிக்‌ 
கமலங்கள்‌ முகம்மலரும்‌ கலயநல்லூர்‌ காணே.” 
என்ற கவி ஓவியத்தைக்‌ காண்க. ஆற்றை வர்ணிக்கை- 
யில்‌ * தையல்‌ மடவார்கள்‌ உடைஅவிழக்‌ குழல்‌அவிழக்‌ 
கோதை குடைந்தாடக்‌ குங்குமங்கள்‌ உந்திவரும்‌ கொள்‌- 
ளிடம்‌ ?? என்று வர்ணித்திருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. உபதே- 
சங்கள்‌ பல இவர்‌ பாடலில்‌ உண்டு. 
₹ செத்தபோதில்‌ ஆரும்‌இல்லை சிந்தையுள்‌ வைம்மின்கள்‌.”” 
“£பொய்மையாளரைப்‌ பாடாதே எந்தைபுகலூர்‌ பாடுமின்‌ 
புலவீர்காள்‌.” 
“ தாழாது அறம்‌ செய்யுமின்‌.” 
“ வாழ்வாவது மாயம்‌.” 


மண்ணாவது திண்ணம்‌.” 


என்பனவற்றைக்‌ காண்க. 


சுந்தரர்‌ தமது திருத்தொண்டத்‌ தொகையில்‌ £“ கடல்‌, 
சூழ்ந்த உலகெலாம்‌ காக்கின்ற பெருமான்‌ காடவா 
கோன்‌ கழற்சிங்கன்‌ ? என்று காடவர்கோன்‌ கழற்சிங்கா 


தம்‌ காலத்தவர்‌ என்பதைக்‌ காக்கின்‌ ற என நிகழ்காலத்தில்‌ 


௪ க ப » . ௪ ப்‌ க ஸிவு; 
கூறுதலின்‌, இவர்‌ அம்மன்னர்‌ காலத்தவர்‌ என்பது தெ ்‌ 
அம்மன்னர்‌ கி. பி. எட்டாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ இருந்‌- 
தனர்‌ என்பது வரலாறு கூறும்‌ முடிபு. ஆகவே, சுந்தரா 


காலம்‌ கி. பி. 8-ஆம்‌ நூற்றாண்டு என்க. 


. ப ப்‌ - ட க்‌ ன்‌ ல்‌ 

அப்பர்‌, சம்பந்தர்‌, சுந்தரர்‌ பாடிய பாடல்கள்‌ மு.த6 

ஏழு திருமுறைகள்‌ என்பதை இதுவரையில்‌ அறிந்தோம்‌ 
இவற்றை * அடங்கன்முறை ? என்றும்‌ கூறுவர்‌. இவை 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ - 187 


இதுபோது தேவாரம்‌ என்று குறிப்பிடப்பட்டு வருகிறது. 
சிவபெருமான்‌ மீது தோத்திர வடிவில்‌ பாமாலையாக இது 
பாடப்பட்டிருத்தலின்‌ தே--ஆரம்‌ எனக்கொண்டு இப்பெயர்‌ 
தரப்பட்டதாகத்‌ தெரிகிறது. தேவாரம்‌ என்பது -கிரு- 
கார்ச்சை. அதாவது வீட்டில்‌ வைத்துப்‌ பூசிக்கத்‌ தக்கது 
என்ற பொருள்‌ தரும்‌. இது வீட்டில்‌ பூசித்து வந்ததை- 
யும்‌ அறிகிறோம்‌. ஆனால்‌, மூவர்‌ பாடல்களுக்கும்‌ தேவாரம்‌ 
என்ற பெயர்‌ முதல்‌ முதல்‌ வழங்கியதாகத்‌ தெரிந்திலது. 
மூவர்‌ பாடலையும்‌ பட்டினத்தடிகள்‌, “வித்தகப்‌ பாடல்‌ ?” 
என்றனர்‌. தாயுமானவர்‌ “மூவர்‌ சொலும்‌ தமிழ்‌ ?” என்றனர்‌. 
சிதம்பர சுவாமிகள்‌ சம்பந்தர்‌ பாடலைத்‌ திருக்கடைக்காப்பு 
என்றும்‌, சுந்தரர்‌ பாடலைத்‌ திருப்பாட்டு என்றும்‌, அப்பர்‌ 
பாடலைத்‌ தேவாரம்‌ என்றும்‌ கூறினர்‌. மூவர்‌ பாடிய பாடல்‌- 
களையும்‌: தேவாரம்‌ என்று முதல்‌ முதல்‌ குறிப்பிட்ட இடம்‌, 
இரட்டையர்‌ பாடிய ஏகாம்பரநாதர்‌ உலாவில்‌ வரும்‌ 
“மூவாத பேர்‌ அன்பின்‌ மூவர்‌ முதலிகளும்‌, தேவாரம்‌ 
செய்த திருப்பாட்டும்‌ ?” என்ற இடமேயாகும்‌. இம்மூவர்‌ 
பாடல்களைப்‌ பற்றி இறைவர்‌ கொண்ட கருத்தாக, 
“ சம்பந்தன்‌ தன்னைப்‌ பாடினான்‌. அப்பன்‌, என்னைப்‌ 
பாடினான்‌. சுந்தரன்‌ பொன்னுக்குப்‌ பாடினான்‌ ??. என்று 
கூறுவர்‌. 


மாணிக்கவாசகர்‌ 


பாண்டிய நாட்டைச்‌ சார்ந்த இருவாதவூரில்‌ சம்புபாதா 
சாரியார்‌, சிவஞானவதியார்‌ ஆகிய இருவர்க்கும்‌ பிறந்த 
பிள்ளையே திருவாதவூரர்‌. இவர்‌ நன்கு வளர்ந்து கல்வி கேள்‌- 
விகளில்‌ சிறந்து விளங்கினர்‌. அதனால்‌, இவரை அக்காலத்‌- 
துப்‌ பாண்டியன்‌ அரிமர்த்தனன்‌ தன்‌ முதல்‌ அமைச்சராக 
அமர்த்தித்‌ தென்னவன்‌ பிரம்மராயன்‌ ?” என்ற பட்டமும்‌ 
ஈந்தனன்‌. 

பாண்டியன ரைப்‌ படை குறைந்திருந்ததினால்‌, 
அதனை டிய அ சிபேருவாரிவான பொருள்‌ கொண்டு 
புறப்பட்ட திருவாதவூரர்‌, குதிரை வாங்குதற்குரிய இடத்‌- 
தைச்‌ சாராது, திருப்பெருந்துறை என்னும்‌ தலத்தை 
அடைந்து, ஆங்கு இவர்‌ பொருட்டு வந்திருந்த இறைவ 
ஆசாரியரைக்‌ குருந்தமரத்தடியில்‌ கண்டு, உப 
பெற்று, கொண்டுவந்த பணத்தைக்‌ கோவில்‌ கட்டிவிட்ட 


பந்த்‌ ச அ ப க ய்து ப வவெ தக வைக்க ணவ ௫ இ 


188 ்‌ ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


னர்‌. இவரை இறைவர்‌ குருபரனாக வந்து ஆட்கொண்டதை 
££ அருபரத்தொருவன்‌ அவனியில்‌ வந்து, , குருபரனாகி ௮௬- 
ளிய பெருமையும்‌ ?? என்று திருவாதவூரரே பாடியுள்ளனர்‌. 


குதிரை வராததைக்‌ கண்ட பாண்டியன்‌, இவரை 
அழைத்துத்‌ தண்டித்தபோது, இறைவர்‌ காட்டில்‌ உள்ள 
௩ரிகளைக்‌ குதிரைகளாக்கிக்‌ கொணர்ந்து அரசனிடம்‌ ஒப்‌ 
படைத்துச்‌ செல்ல; அக்கரிக்‌ குதிரைகள்‌ பழைய வடி 
வெடுத்து நரிகளாகக்‌ காட்டிற்குச்‌ சென்றுவிட்டன. இதனை 
மணிமொழியாரே “நரியைக்‌ குதிரைப்‌ பரியாக்கி?? என்று 
குறிப்பிட்டுள்ளார்‌. இதனால்‌ மனம்‌ பொருத மன்னன்‌ மேலும்‌ 
தண்டித்தபோது, சிவபெருமான்‌ வைகையில்‌ வெள்ளப்‌ 
பெருக்கை உண்டாக்கினார்‌. அதனால்‌ உடைப்புக்கள்‌ ஏற்‌ 
பட, அவற்றை அடைக்க ஊராருக்கு மன்னன்‌ கட்டளையிட 
யாவரும்‌ முனைந்து அடைக்கலுற்றனர்‌. 

இந்நிலையில்‌ பழுத்த கிழவியாகிய வந்தி என்பாள்‌ 
ஆள்‌ இல்லாது வருந்துகையில்‌, இறைவர்‌ அப்பணியை 
ஏற்று அதற்குக்‌ கூலியாகப்‌ பிட்டினைப்‌ பெற்றனர்‌. கூலி 
யாளாக வந்த இறைவர்‌ வேலை செய்யாத காரணத்தால்‌ 
பாண்டியன்‌ அவரைப்‌ பிரம்பால்‌ அடித்ததும்‌, ஒரு கூடை 
மண்ணை உடைப்பில்‌ கொட்டி மறைந்தனர்‌. இதனையும்‌ 
மணிமொழியார்‌ ££ மண்‌ சுமந்து கூலிகொண்டு அக்கோலால்‌ 
மொத்துண்டு புண்‌ சுமந்த பொன்மேனி பாடுதும்காண்‌ 
அம்மானாய்‌ ?? என்று பாடியுள்ளனர்‌. புத்தரை வாதில்‌ 
வென்றும்‌, ஊமை பெண்ணைப்‌ பேசவைத்தும்‌, தில்லையில்‌ 
நிட்டைகூடி இருந்தனர்‌. ஊமைப்‌ பெண்ணைப்‌ பேசவைத்த 
போது பாடிய பாடலே திருச்சாழல்‌ எனப்படும்‌. 

இறைவன்‌ இவரது பாடல்கள்‌ மாணிக்கம்‌ போன்று ' 
இருந்தமையின்‌ மாணிக்கவாசகர்‌ என்று பெயர்‌ ஈந்தனர்‌, 
இவர்‌ தில்லையில்‌ நிட்டைகூடி இருந்தனர்‌. கூத்தப்‌ பெருமான 
இவரது வாசகங்களைத்‌ தம்‌ திருக்கரத்தால்‌ எழுதினார்‌. பின்பு 
இறைவர்‌ பாவை பாடிய வாயால்‌ (திருவாசகத்தில்‌ ஒரு 
பகுதியாகிய திருவெம்பாவை) ஒரு கோவை பாடுக, என்று 
கட்டளை பிறப்பிக்க, அவ்வாறே அதனையும்‌ பாடினா 
அதனையும்‌ இறைவர்‌ எழுதிக்‌ கையில்‌ கொண்டு பர்த்து 
னம்பலத்தில்‌ வைக்க, அவற்றைக்‌ கண்ட திலக்‌ 
அந்தணர்கள்‌ திருவாதவூரரை அண்டி உரைகூற வேண்டி 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 189 


போது மணிமொழியார்‌ , உரை கூறுவதாக அவர்களை 
அழைத்து வந்து நடராசப்‌ பெருமானைக்‌ காட்டி “இவரே 
இதற்குப்‌ பொருளாவார்‌ ?? என்று கூறி அப்பெருமான்‌ திரு 
வுருவில்‌ கலந்தருளினார்‌. அங்ஙனம்‌ கலந்த நாள்‌ ஆனி 
மாதம்‌ மக நட்சத்திரம்‌ ஆகும்‌. மாணிக்கவாசகர்‌ நிலவுல 
கில்‌ வாழ்ந்த காலம்‌ 32 ஆண்டுகள்‌. 

திருவாதவூரர்‌ பாடிய தோத்திரப்‌ பாடல்கள்‌ திருவாசகம்‌ 
எனப்படும்‌. திருக்கோவையாரும்‌ இவரால்‌ பாடப்பட்ட 
நூலாகும்‌. திருவாசகம்‌ உள்ளத்தை உருக்கும்‌ பாடல்‌ 
ஆதலின்‌, ன்‌ திருவாசகத்திற்கு உருகாதார்‌ ஒருவாசகத்திற்‌- 
கும்‌ உருகார்‌” என்ற பழமொழியும்‌ எழுந்தது. 

இவ்விரு நூல்களும்‌ சைவத்‌ திருமுறைகள்‌ எட்டாம்‌ 
திருமுறையைச்‌ சார்ந்தவை. திருவாசகம்‌ 51 தலைப்‌- 
புக்களுடன்‌ 656 செய்யுள்களுடன்‌ திகழ்வது. திருக்‌- 
கோவையார்‌ நானூறு கட்டளைக்‌ கலித்துறைகளைக்‌ 
கொண்டது. 


4 திருவாசகத்தில்‌ காம்‌ _ அறியக்கூடிய அரிய கருத்துக்‌ 
கள்‌ பல உண்டு. போற்றித்‌ திருவகவல்‌ தமிழால்‌ அர்ச்சனை 
யுரிதற்கேற்ற வழியில்‌ அமைந்திருக்கிறது. 

“கைதர வல்ல கடவுள்‌ போற்றி 
ஆடக மதுரை அரசே போற்றி 
கூடல்‌ இலங்கும்‌ குருமணி போற்றி 
தென்தில்லை மன்றினுள்‌ ஆடி போற்றி 
இன்றெனக்‌ காரமு தானாய்‌ போற்றி 
. மூவா நான்மறை முதல்வா போற்றி.” 
என்பது முதலான அடிகளே இதற்குப்‌ போதுமானவை, 
திருவாசகத்திலும்‌ அகப்‌ பொருட்‌ பாடல்கள்‌ உண்டு. 
: சிவன்திரள்‌ தோள்‌, கூடுவேன்‌ கூடி முயங்கி மயங்கி 
நின்று ஊடுவேன்‌ செவ்வாய்க்கு உருகுவேன்‌ ?? என்ற 
அடிகளைக்‌ காண்க. 
உபதேசப்‌ பாடல்கள்‌ பல உள; “ காலமுண்டாகவே 
காதல்‌ செய்து உய்மின்‌ ?” * விடுமின்‌ வெகுளி ??  புகழ்மின்‌ 
தொழுமின்‌ பூப்புனைமின்‌ ?” என்ற அடிகளும்‌ தொடர்களும்‌ 
சொற்களும்‌ இக்‌ கருத்துக்கு ஏற்றன ஆகும 


190 ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


மாதர்கள்‌ பாடும்‌ பாடல்களாக அம்மானை, திருப்‌ 
பூவல்லி, திருப்பொற்சுண்ணம்‌, திருவுந்தியார்‌ முதவிகன்‌ 
உண்டு. திருப்பள்ளி.எழுச்சி தினம்‌ காலையில்‌ பாடுதற்‌ 
ஏற்றது. திருவெம்பாவை மார்கழி மாதம்‌ காலையில்‌ ள்‌ 
தற்குரியது. 
௩கைச்‌ சுவை ததும்பும்‌ பாடல்களும்‌ திருவாசகத்தில்‌. 
உண்டு. 
₹ உழைதரு கோக்கியர்‌ கொய்கைப்‌ பலாப்பழத்து ஈயின்‌ 
ஒப்பாய்‌: 
விழைதரு வேனை விடுதிகண்‌ டரய்விடல்‌ வேலைகஞ்சுண்‌ 
மழைதரு கண்டன்‌ குணமிலி மானிடன்‌ தேய்மதியன்‌ 
பழைதரு மாபரன்‌ என்றென்‌ றறைவன்‌ பழிப்பினையே,”? 
என்ற பாடலைக்‌ காணவும்‌, 


கோவை நூல்களுள்‌ முதல்‌ முதல்‌ தோன்றிய கோவை 
திருக்கோவையாராகும்‌. ஏனைய கோவைகள்‌ பாட்டுடைத்‌ 
தலைவன்‌ பெயரையோ தலத்தின்‌ பெயரையோ சார்ந்த. 
பெயராகவே இருக்கும்‌. ஆனால்‌, கோவை என்ற பெயரா 
லேயே இக்‌ நூல்‌ வழங்கப்பட்டு வருவது இதன்‌ சிறப்பை 
உணர்த்துவதாகும்‌. திரு என்னும்‌ அடைமொழி முன்னும்‌, 
ஆர்‌ என்னும்‌ சிறப்பு விகுதி பின்னும்‌ அமைந்திருப்பதே. 
இதன்‌ மாண்பைக்‌ காட்டுவதாகும்‌. திருச்சிற்றம்பலக்‌ 
கோவை என்ற பெயரும்‌ இதற்குண்டு. இந்நூலால்‌ உணரக்‌ 
கிடைக்கும்‌ கருத்துக்கள்‌ பற்பல. காக்கையிரு கண்களைப்‌ 
பெற்றும்‌, ஒன்று சேரப்‌ பார்க்க இயலாது. ஒவ்வொன்றுல்‌ 
தான்‌ பார்க்கும்‌ இயல்பினது. இதனை “காகத்‌ திருக்‌- 
கண்ணிற்கு ஒன்றே மணிகலந்தாங்கு *? என்று கூறிய 
நுட்பத்தைக்‌ காண்க. பழமொழிகளும்‌ எடுத்தாளப்‌ 
பட்டதை, *வைகொண்ட ஊசி கொல்‌ சேரியில்‌ விற்று? 
என்ற தொடரில்‌ பார்க்கலாம்‌. இலக்கியச்‌ சுவைக்கு 
எடுத்துக்‌ காட்டாக “£பலாவின்சுளை பைந்தேனெொடும்‌' 
கடுவன்‌, மந்தியின்‌ வாய்க்‌ கொடுத்‌ தோம்பும்‌ ? என்ற: 
தொடரை எடுத்துக்‌ காட்டலாம்‌. 

சிதம்பரத்தில்‌ இதுபோதுள்ள கோவிந்தராசப்‌ பெரு 
மான்‌ நடராஜப்‌ பெருமான்‌ சந்நிதிக்கு நேரே கால்‌ நீட்டி 
உறங்கும்‌ நிலையில்‌ உள்ளார்‌. ஆனால்‌, வாதவூரர்‌ காலத்தில்‌ 


ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 197: 


தலைப்பக்கமே இறைவர்‌ திருவடிப்‌ பக்கம்‌ வைத்த கோலத்‌. 
தில்‌ இருந்தார்‌. இந்த அரிய குறிப்பு, திருக்கோவையாரில்‌ 
உண்டு. இதனை “ வரங்‌ கிடந்தான்‌. தில்லை அம்பலமுன்‌ றில்‌: 
அம்மாயவனே ”” என்று குறித்திருப்பதால்‌ உணரலாம்‌. 


தலைவி தன்‌ கண்களைத்‌ தன்‌ கரத்தால்‌ மூடிக்கொண்ட 

னள்‌. தலைவன்‌ அதுகண்டு உன்‌ கண்களை மட்டும்‌ மூடிப்‌: 

பயனில்லை. உன்னை முற்றும்‌ மறைப்பதே தக்கது, என்ற: 
' பொருள்‌ படும்படி ்‌ 


“ தாழச்செய்‌ தான்‌ முடி தன்னடிக்கழ்‌ வைத்த வரைவிண்ணோர்‌ 
சூழச்செய்‌ தான்‌ அம்‌ பலம்கை தொழாரின்‌ உள்ளம்துளங்கப்‌ 
போழச்செய்‌ யாமல்வை வேல்கண்‌ புதைத்துப்பொன்னே 

என்னை ௩ 
வாழச்செய்‌ தாய்சுற்றும்‌ முற்றும்‌ புதைநின்னை வாணுதலே i 
என்‌ றபாடலைப்‌ படிக்கும்போது இன்பச்‌ சுவை ததும்புதலைக்‌. 
காணவும்‌. 


ஒரு சிலர்‌, “ திருக்கோவையார்‌ மாணிக்கவாசகரால்‌: 
பாடப்பட்டதன்று. திருவாசகம்‌ ஒன்றே அவரால்‌ பாடப்‌ 
பட்டது. திருக்கோவையாரைப்‌ பாடியவர்‌ வாதவூர்‌ சிவ: 
பாத்தியன்‌ ?? என்று கூறி ௩ம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ வாக்கா 
கிய “வாதவூர்‌ சிவபாத்தியன்‌ செய்‌ திருச்சிற்றம்பலப்‌ 
பொருளார்‌ தரு திருக்கோவை ” என்ற அடிகளை எடுத்துக்‌ 
காட்டுவர்‌. **திருக்கோவை நானூறும்‌ மொழிந்தருளும்‌ 
மாணிக்கவாசகனை ? என்றும்‌ “*சிற்றம்பலக்‌ கோவைத்‌. 
தேன்சொரியும்‌ திருவாதவூரனை ?”, என்றும்‌, முறையே செவ்‌- 
வந்திபுராணமும்‌, திருவெண்காட்டுப்‌ புராணமும்‌ கூறுவதா- 


லும்‌, ₹₹தன்சீர்‌ அடியார்குலம்‌ பணிகொள்ள எனைக்‌ 
கொடுத்தோன்‌ ?? என்னும்‌ கோவை அடி, வாசகத்தில்‌ 
££ இணங்கத்தன்‌ சீர்‌ அடியார்‌ கூட்டமும்‌” என்றும்‌, 


இவ்வாறே, “அருளா தொழியின்‌ ஒழியாதழியும்‌ என்‌ 
ஆருயிரே ?”, என்னும்‌ கோவை அடி, “ அருளா தொழிக்தால்‌. 
அடியேனை அஞ்சேல்‌ என்பார்‌ ஆர்‌ 22 என்று வாசகத்‌- 
திலும்‌, மேலும்‌, ** நாயில்‌ கடையாயக கிடந்த அடியேற்கு ' 

என்னும்‌ திருவாசக அடி, கோவையில்‌ * நாய்வயின்‌ 
உள்ள குணமும்‌ இல்லேனை ?” என்று வருமாற்றாலும்‌ திருக்‌- 
கோவையார்‌ மணிமொழியாரால்‌ பாடப்பட்ட தென்பதே: 
முடிந்த முடிபு. 


192 ஒன்றுமுதல்‌ எட்டுத்‌ திருமுறைகள்‌ 


திருவாதவூரர்‌ காலம்‌, மூவர்‌ முதலிகட்கும்‌ முந்திய. 
தாகும்‌. இதற்குரிய காரணங்கள்‌ பலவாகும்‌. விநாயகரைப்‌ 
பற்றிய குறிப்புச்சங்க நூல்களில்‌ இல்லை. திருவாசகத்திலோ 
திருக்கோவையாரிலோ இக்குறிப்புக்‌ காணப்பட்டிலது. சேர 
சோழ பாண்டியர்‌ குறிப்பே சங்கநூலில்‌ உண்டு. இந்தக்‌ 
குறிப்பே வாதவூரர்‌ வாக்கில்‌ உளது. “ தென்னவன்‌ சேரலன்‌ 
சோழன்‌ சீர்ப்புபங்கன்‌ வரக்கூவாய்‌ ? என்ற அடியினைக்‌ 
காண்க. அப்பர்‌ காலம்‌ கி. பி. ஏழாம்‌ நூற்றாண்டு என்பதை , 
முன்னர்‌ நிறுவினோம்‌. அவ்வப்பரே “நரியை குதிரை செய்‌- 
வானும்‌ என்று மணிமொழியர்‌ காரணமாக இறைவர்‌ நரி 
யரியாக்கியதையும்‌, இவ்வாறே மணிமொழியாரை வையை 
யாற்றில்‌ ள்‌ நிறுத்தியபோது, வெள்ளம்‌ பெருகச்‌ செய்து 
உடைப்புக்களை உண்டாக்கி, அதுபோது வந்தியின்‌ பங்கை 
அடைக்க இறைவர்‌ கூலியாளாக வந்து வைகையில்‌ நின்ற 
நிலையினை, மணியார்‌ வையைத்‌ திருக்கோட்டில்‌ நின்ற- 
தோர்‌ திறமும்‌? என்றும்‌, ** குடமுழா ௩ந்தீசனை வாசகனாக்‌ 
கொண்டார்‌ ?? என்று கூறுமாற்றால்‌ மணிமொழியார்‌ 
அப்பருக்கு முற்பட்டவர்‌ என்பதும்‌ தெளிவாதல்‌ காண்க. 
அப்பர்‌, சம்பந்தர்‌ காலத்தவர்‌. சுந்தரர்‌ இவ்விருவர்க்கும்‌ 
பிற்பட்டவர்‌. இந்த விளக்கம்‌ முன்பே விளக்கப்பட்டது. 
ஆகவே, மூவர்‌ முதலிகட்கும்‌ முந்தியவர்‌ என்பது தேற்றம்‌. 
மூவரும்‌ தம்வாக்கில்‌ பற்பல அடியார்களைக்‌ குறிப்பிட்டுள்‌- 
ளனர்‌. மணிமொழியார்‌ மிகப்‌ பழைய அடியார்களாகக்‌ 
கண்ணப்பரையும்‌, சண்டேசுரரையும்‌ மட்டுமே குறிப்பிட்டுள்‌- 
ளனர்‌. ஆனால்‌, மூவர்க்கும்‌ பிந்தியவர்‌ மணிமொழியார்‌ 
எனப்‌ பலர்‌ கூறுவதன்‌ பொருள்தான்‌ என்னே ? எனில்‌, 
அன்னார்‌ கூறும்‌ கூற்றுகட்கெல்லாம்‌ விடையாக, யான்‌ 
எழுதியுள்ள “ பொய்யடிமை இல்லாத புலவர்‌ யார்‌??? என்ற 
ஆய்வு நூலில்‌ பரக்கக்‌ காண்க. அற்றேல்‌, சுந்தரர்‌ எல்லா 
அடியார்களையும்‌ குறிப்பிட்டதுபோல, , தமக்குமுன்பிருந்த, 
திருவாதவூரரை ஏன்‌ குறிப்பிட்டிலர்‌ என்ற வினா எழும்பில்‌ 
அதற்கு விடை; அவர்‌ குறிப்பிடாமல்‌ இலர்‌ என்பதே. அவா 
பொய்யடிமை இல்லாத புலவர்‌ என்ற தொடரால்‌ 
மணிமொழியாரைக்‌ குறிப்பிட்டனர்‌. பொய்யடிமை இல்லாத 
புலவர்‌ திருவாதவூரரே என்ற விளக்கத்தையும்‌, அவ்வாயவு 
நூலில்‌ காணவும்‌. இன்னோரன்ன காரணங்களால்‌ மணி- 
மொழியார்‌ காலம்‌ சங்க காலத்திற்குப்‌ பிற்பட்டும்‌, மூவா 
முதலிகட்கு முற்பட்டும்‌ இடையே யுள்ள கி. பி. நான்காம்‌ 
ஐந்தாம்‌ நூற்றாண்டாகும்‌... 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


இருவிசைப்பா ஆசிரியர்கள்‌ : ஒன்பதாம்‌ இருமுறையினைப்‌ 
பாடியுள்ள பெரியவர்கள்‌ ஒன்பதின்மர்‌. அவர்கள்‌ திருமாளி- 
கைத்தேவர்‌, சேந்தனார்‌, கருவூர்த்தேவர்‌, பூந்துருத்தி- 
நம்பிகாட௩ம்பி, கண்டராதித்தர்‌, வேணாட்டடிகள்‌, திருவாலி 
அமுதனார்‌, புருடோத்தம௩ம்பி, சேதிராயர்‌ என்பவர்கள்‌. 
இவ்வொன்பதின்மர்‌ பாடல்களும்‌ இருவிசைப்பா எனப்படும்‌. 
இது இருவிசைப்பாமாலை என்றும்‌ வழங்கப்பட்டது. சேந்தனார்‌ 
பாடிய இருப்பல்லாண்டூம்‌ இந்த ஒன்பதாம்‌ திருமுறையில்‌ 
உண்டு. 


திருவிசைப்பாவில்‌ உள்ள மிகுதியான பாடல்கள்‌ 
சிதம்பரத்தைப்‌ பற்றியனவாகும்‌. இத்திருவிசைப்பாப்‌ பாடல்‌- 
கள்‌ முதலாம்‌ இராசராசன்‌ காலத்தே சிறப்புற்றிருந்தன 
என்பது கோயிலில்‌ பணிபுரியும்‌ பெண்கள்‌ திருவிசைப்பாப்‌ 
பாடல்களின்‌ தொடர்களின்‌ பெயர்களைக்‌ கொண்டிருத்த- 
லால்‌ தெரிய வருகிறது. அப்பெயர்கள்‌ நீறணீபவளக்‌- 
குன்றம்‌, எடுத்தபாதம்‌, மழலைச்சிலம்பு என்பன. முருகன்‌- 
மீது பாடப்பட்ட பதிகம்‌ ஒன்று திருவிசைப்பாவில்‌ உண்டு. 
தேவாரத்தில்‌ காணப்படாத சாளரபாணி என்னும்‌ பண்‌ 
திருவிசைப்பாவில்‌ உளது. இனி இவ்வாசிரியர்கள்‌ வரலாற்‌- 
றைப்‌ பார்ப்போமாக. 


இருமாளிகைத்‌ தேவர்‌ : இவர்‌ போகர்‌ என்னும்‌ சித்தரின்‌ 
மாணவர்‌; இவர்‌ திருவாவடுதுறையில்‌ வாழ்ந்தவர்‌. இவரது 
திருவுருவம்‌ திருவாவடுதுறை திருமடத்தில்‌ வைத்துப்‌ 
பூசிக்கப்படுகிறது. திருவாவடுதுறைக்‌ கோயில்‌ மதில்‌- 
களின்மீது இரடப உருவங்களே இதுபோது இல்லாமல்‌ 
இருப்பதைக்‌ காணலாம்‌. அதற்குக்‌ காரணம்‌ நரசிங்க- 
மன்னனைக்‌ கொல்லத்‌ திருமாளிகைத்தேவர்‌ அம்மதில்‌ மீது 
_ இருந்த இரடபங்களை ஓர்‌ உருவாக்கி ஏவிக்‌ கொன்‌ றனராம்‌. 
இவர்‌ சிவபூசையினைச்‌ சிறப்பாகச்‌ செய்தவர்‌. இவர்‌ காலத்‌- 
தில்‌ கருவூர்த்தேவரும்‌, சேந்தனாரும்‌ இருந்தனர்‌. தேவர்‌ 
செய்த அற்புதங்கள்‌ பல. இவர்‌ ஆகாயத்தில்‌ குடிசையை- 
யும்‌, குடத்தையும்‌ நிறுவினர்‌. பிணத்தை ௩டக்கச்‌ செய்‌- 
தனர்‌, வடம்‌ (கயறு) இல்லாமல்‌ தேரை நடத்தினர்‌. மதில்‌ 
- நந்திகளை ஓர்‌ உருவாக்கினர்‌. வெந்த பயற்றை முளையாகச்‌ 
செய்தனர்‌. 
வ,--18 


194 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


இவரது பதிகங்கள்‌ நான்கு. இவை சிதம்பரத்தின்‌ மீ ஆ. 
பாடப்பட்டவை. மூன்றாம்‌ பதிகம்‌ அகப்பொருளைத்‌ 
தழுவியது. இவரது பாடல்‌ தொகை 45, இவரது கால 
கி. பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு இறுதியும்‌ 11 ஆம்‌ நூற்றாண்டு 
தொடக்கமும்‌ ஆகும்‌. | | 


₹: எட்டுரு விரவி என்னை ஆண்டவன்‌ ஈண்டு சோதி 
விட்டிலங்‌ கலங்கல்‌ தில்லை வேந்தனைச்‌ சேர்ந்தி லாதே 
துட்டரைத்‌ தூர்த்த வார்த்தைத்‌ தொழும்பரைப்‌ 
பிழம்பு பேசும்‌ 
மிட்டரைக்‌ காணா கண்வாய்‌ பேசாதப்‌ பேங்க ளோடே,”” 


சேந்தனார்‌? இவர்‌ திருவீழிமிழலையில்‌ இருந்தவர்‌ 
என்பர்‌. இவர்‌ பட்டினத்தடிகளார்‌ இல்லறத்தில்‌ ஈடுபட்‌- 
டிருந்தகாலை, அவரது காரியத்தராக இருந்தனர்‌ என்றும்‌, 
அவர்‌ துறவுநிலை மேற்கொண்டபோது, அவரது செல்வத்‌- 
தைப்‌ பலர்க்கும்‌ தானம்‌ செய்தனர்‌ என்றும்‌, அதன்‌ 
காரணமாக அக்காலத்து மன்னன்‌ இவரைச்‌ சிறை 
இட்டனன்‌ என்றும்‌ கூறுவர்‌. இதனை அறிந்த பட்டினத்‌- 
தடிகள்‌ இறைவனை நோக்கி ££ நாங்கூர்ச்‌ சேந்தனை வேந்தன்‌ 
இட்ட கைத்தளை நீக்கி என்முன்‌ காட்டுவெண்‌ காட்டு- 
ளானே ?? என்று வேண்டிச்‌ சிறை நீக்கம்‌ செய்தார்‌ என்பர்‌. 
இதனால்‌ நாங்கூர்‌ காட்டினேச்‌ சார்ந்தவர்‌ சேந்தனார்‌ 
என்பாரும்‌ உளர்‌. இவ்வூர்‌ திருவெண்காட்டிற்கு அண்மை- 
யில்‌ உளது. அதன்‌ பின்‌ விறகு விற்று வாழ்ந்து; 
அவ்வாழ்க்கையிலும்‌ ஒரு சிவனடியாரைத்‌ தினமும்‌ 
உண்பித்துத்‌ தம்மனைவியாருடன்‌ வாழ்ந்தனர்‌. சிவபெரு 
மான்‌ ஒருகாள்‌ இவர்‌ இல்லம்‌ சார்ந்து கூழ்‌ உண்டு, 
இங்ஙனம்‌ உண்ட குறிப்பினைத்‌ , தம்‌ திருமேனியில்‌ 
காண்பித்தனராம்‌. ௩டராசப்‌ பெருமானுக்குத்‌ தவிட்டை 
நிவேதனம்‌ செய்ததாகவும்‌ கூறுவர்‌. திருவாதிரையின்போது 
களிசெய்து படைத்தல்‌ உண்டு. அங்ஙனம்‌ முதல்‌ முதல்‌ : 
படைத்தவர்‌ சேந்தனாரே என்ற வழக்கு உண்டு. | 


சேந்தனார்‌ பாடிய திருவிசைப்பாப்‌ பதிகங்கள்‌ மூன்று. 
அவை முறையே திருவீழிமிழலை, திருவாவடுதுை? 
திருவிடைக்கழி ஆகிய தலத்தின்மீ து பாடப்பட்டவை: 
திருப்பல்லாண்டும்‌ இவரால்‌ பாடப்பட்டது. அது சிதம்பரத்‌ 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌  * 195 


தில்‌ தேர்‌ ஓட்டம்‌ நடக்கப்‌ பாடப்பட்டதாகும்‌. ஆக, காலு 
பதிகங்கள்‌ இவரால்‌ பாடப்பட்டன, பாடப்பட்ட பாடல்‌ 
தொகை 47. திருவிடைக்கழித்தலத்தின்‌ மீது பாடப்பட்ட 
பதிகம்‌ முருகனைப்‌ பற்றியது. அகப்பொருள்‌ தழுவியது. 
அந்தாதித்‌ தொடையால்‌ அமைந்தது. ஏனைய மூன்று 
பதிகங்கள்‌ சிவபெருமானைப்‌ பற்றியவை. இவற்றுள்‌ திருவா- 
வடுதுறைப்‌ பதிகம்‌ அந்தாதித்‌ தொடையால்‌ ஆனது. 


சேந்தனார்‌ திருமாளிகைத்தேவருடன்‌ சிதம்பரம்‌ 
சென்றனர்‌ என அறியப்படுதலின்‌, இவரது காலம்‌ கி, பி. 
10 அல்லது 11 ஆம்‌ நூற்றாண்டு என்பது புலனாகிறது. 


“கற்றவர்‌ விழுங்கும்‌ கற்பகக்‌ கனியைக்‌ 

கரையிலாக்‌ கருணைமாக்‌ கடலை 

மற்றவர்‌ அறியா மாணிக்க மலையை 
மதிப்பவர்‌ மனமணி விளக்கைச்‌ 

செற்றவர்‌ புரங்கள்‌ செற்றஎம்‌ சிவனைத்‌ 
திருவீழி மிழலைவீற்‌ நிருந்த 

கொற்றவன்‌ தன்னைக்கண்டு கண்டு உள்ளம்‌ 
குளிரஎன்‌ கண்குளிர்ம்‌ தனவே.” 


மிண்டு மனத்தவர்‌ போமின்‌ மெய்யடி யார்கள்‌ 
விரைந்து வம்மின்‌ 
கொண்டும்‌ கொடுத்தும்‌ குடிகுடி ஈசற்கு ஆட்செய்ம்மின்‌ 
குழாம்புகுக்து 
அண்டம்‌ கடந்த பொருள்‌ அள வில்லதோர்‌ ஆனந்த 
வெள்ளப்பொருள்‌ 
பண்டும்‌ இன்றும்‌ என்றும்‌ உள்ள பொருள்‌என்றே 
‘ பல்லாண்டு கூறுதுமே.” 


கருவூர்த்‌ தேவர்‌ : கருவூரில்‌ இருந்தவர்‌ இவர்‌. _இக்கரு- 
வூர்‌ கொங்கு நாட்டைச்‌ சார்ந்தது. இவர்‌ கருவூர்‌ சித்தர்‌ 
என்றும்‌ கூறப்படுவர்‌. போகர்‌ மாணாக்கரும்‌ ஆவார்‌. 
கொங்கு நாட்டுக்‌ கருவூரே அன்றிச்‌ சோழகாட்டிலும்‌ ஒரு 
கருவூர்‌ உண்டு. ஆகவே, சோழநாட்டுக்‌ கருவூரில்‌ இரும்‌- 
தவர்‌ என்றும்‌ கூறுவர்‌. இவர து உருவம்‌ இச்சோழ நாட்டுக்‌ 
கருவூர்‌ ஆனிலைத்‌ திருக்கோயிலில்‌ உளது. இவரைக்‌ 


196 ஒன்ப்து முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


கருவூர்ப்பிரான்‌ என்றும்‌ கூறுவர்‌. தஞ்சாவூர்‌, மூலட்டான 
இலிங்கம்‌ நிறுவப்பட்டபோது பயன்படுத்தப்படும்‌ மருந்‌ 
இளகிய காரணத்தால்‌ நிறுவனம்‌ சரிவர அமைய 
நிலையில்‌ இவர து சித்துக்‌ காரணமாக அம்மருந்தைச்‌ சரிப்‌. 
படுத்தி அச்சிவலிங்கத்‌ தாபனம்‌ செய்தனர்‌. இவரது 
பதிகங்கள்‌ பத்தாகும்‌. அவை, சிதம்பரம்‌, திருக்களந்தை- 
யாதித்தேச்சரம்‌, திருக்கீழ்க்கோட்டூர்மணி அம்பலம்‌, திரு. 
முகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம்‌, கங்கைகொண்ட 
சோளேச்சரம்‌, திருப்பூவணம்‌, திருச்சாட்டியக்குடி, தஞ்சை 
இராசராசேச்சரம்‌, திருவிடைமருதூர்‌ என்னும்‌ தலங்கள்மீது 
பாடப்பட்டவை. பாடல்தொகை 105 ஆகும்‌. இவர்‌ 
திருமாளிகைத்‌ தேவர்‌ காலத்தவர்‌. ஆகவே, இவரது காலம்‌ 
கி. பி. 10 அல்லது 11 ஆம்‌ நூற்றாண்டு. 


இவரது திரைலோக்கிய சுந்தரப்‌ பதிகம்‌ அகப்பொருட்‌ 
குறிப்பினைத்‌ தன்னகத்துக்‌ கொண்டது. 


₹₹நையாத மனத்தி னேனை நைவிப்பான்‌ இத்‌ தெரு வழியே 
ஜயா நீஉலாப்‌ போந்த அன்றுமுதல்‌ இன்றுவரை 
கையாரத்‌ தொழுதருவி கண்ணாரச்‌ சொரிந்தாலும்‌ 
செய்யாயோ அருள்கோடைத்‌ திரைலோக்கிய சுந்தரனே.” 


பூந்துருத்தி நம்பி காடநம்பி: இவரது பெயரால்‌ இவர்‌ 
திருப்பூக்துருத்தியில்‌ வாழ்ந்தவர்‌ என்பது தெரிகிறது. கட 
நம்பி என்பதால்‌ பல்லவ மரபினர்‌ என்று துணியவும்‌ இடம்‌ 
உளது. இவரை ஆதி சைவ மரபினர்‌ என்றும்‌ கூறுவர்‌; 
இவர்‌ ஆத்திரேய கோத்திரத்தினர்‌ என்று கூறப்படுவதும்‌ x 
உண்டு. முதல்‌ இராசராசன்‌ காலத்துச்‌ சாசனம்‌ ஒன்றில்‌ 
நம்பி காட நம்பி என்ற பெயர்‌ காணப்படுதலின்‌, இவர்‌ முதல்‌ : 
இராசராசன்‌ காலமாகிய 10 அல்லது 11 ஆம்‌ நூற்றாண்‌ 
டினராக இருக்க வேண்டும்‌. 


இவர்‌ பாடியனவாக இரு பதிகங்கள்‌ உள. ஒன்று திரு 
வாரூர்மீதும்‌, மற்றொன்று கோயில்‌ (சிதம்பரம்‌) மீதும்‌ பாடப்‌ 
பட்டவை. முன்னது இரு பாடல்களையும்‌ பின்னது பத்துப்‌ 
பாடல்களையும்‌ கொண்டவை. இவரது பதிகங்களில்தான்‌ 
சாளரபாணிப்பண்‌ காணப்படுகிறது. 


ட? 
ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 197 


“ பத்தியாய்‌ உணர்வோர்‌ அருளை வாய்மடுத்துப்‌ 

பருகுதோற முதமொத்த தவர்க்கே 

இத்தியா இருக்கும்‌ தேவர்காள்‌ இவர்தம்‌ 
திருவுரு விருந்தவா பாரீர்‌ 

சத்தியாய்ச்‌ சிவமாய்‌ உலகெலாம்‌ படைத்த 
தனிமுழு முதலுமாய்‌ அதற்கோர்‌ 

வித்துமாய்‌ ஆரூர்‌ ஆதியாய்வீதி 
விடங்க ராய்‌ நடங்‌ குலாவினரே.” 


கண்டராதித்தர்‌ : இவர்‌ கண்டராதித்த பெருமான்‌ 
என்றும்‌ கூறப்படுவர்‌. சோழமரபினர்‌ ; முதல்‌ பாரந்தகன்‌ 
திருமகனார்‌. இதனை இவரது வாக்காகிய, ££ காரார்‌ சோலைக்‌ 
கோழி வேந்தன்‌ தஞ்சையர்‌ கோன்கலந்த, ஆரா இன்சொல்‌ 
கண்டராதித்தன்‌ ?” என்பதால்‌ அறிய வருகின்றது. மேலும்‌, 
இவரது தந்தையாரான முதல்‌ பராந்தக சோழன்‌ தில்லைச்‌ 
சிற்றம்பலத்திற்குப்‌ பொன்னோடு வேய்ந்ததையும்‌, “*செங்‌- 
கோல்‌ சோழன்‌ கோழி வேந்தன்‌ செம்பியன்‌ பொன்‌ 
அணிந்த; அங்கோல்‌ வளையார்‌ பாடி ஆடும்‌ அணிதில்லை 1 
என்றும்‌ பாடியுள்ளார்‌. ' இவர்‌ சிவஞான கண்டராதித்தர்‌ 
என்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளார்‌. இவரது காலம்‌ கி. பி 
10 ஆம்‌ நூற்றாண்டு. இவரது மனைவியார்‌ செம்பியன்மா 
தேவியார்‌.  இவ்விருவரது வடிவங்களை இராசராசன்‌ 


இவரது பதிகம்‌ ஒன்றே. அது தில்லைமீது பாடப்‌- 
பட்டது. பத்துப்‌ பாடல்களைக்‌ கொண்டது. 


ஈத்த யாளர்கான்‌ மறையர்‌ மூவாயிரவர்‌ நின்னே 

டொத்தே வாழும்‌ தன்மையாளர்‌ ஒதியநான்‌ மறையைத்‌ 

தெத்தே என்று வண்டுபாடும்‌ தென் தில்லை அம்பலத்துள்‌. 

அத்தா உன்தன்‌ ஆடல்காண அணைவதும்‌ என்றுகொலோ.” 

வேளுட்டடிகள்‌ : இவர்‌ வேணாட்டைச்‌ சார்ந்தவர்‌. இக்‌- 
நாடு கொடுந்தமிழ்‌ நாட்டைச்‌ சார்ந்தது. வேணாடு என்பது 
தென்திருவாங்கூர்‌ ஆகும்‌. ஆகவே, இது சேர௩ாட்டை 
சார்ந்தது. இவர்‌ அச்சேர அரசருள்‌ ஒருவராக இருக்கலாம்‌. 
இவரது காலமும்‌ கி. பி. பத்தாம்‌ நூற்றாண்டாகும்‌ என்பர்‌. 
இவரது பதிகம்‌ ஒன்றே. அது தில்லைமீது பாடப்பட்டது. 
பத்துப்பாடல்களைக்‌ கொண்டது. 


198 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


££ நின்‌ அு நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும்‌ 
தொழும்பனேன்‌ 
ஒன்றி ஒருகால்‌ நினையா திறந்தாலும்‌ இருக்க ஒட்டாய்‌ 
கன்று பிரிவகற்றாப்போல்‌ கதறு வித்திவரவு நில்லாய்‌ 
நின்றிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும்‌ ஈம்பரனே.?? 


திருவாலி அமுதனார்‌? திருவாலி என்பது வைணவ 
தலங்களில்‌ ஒன்று. அது சோழகாட்டைச்‌ சார்ந்தது, 
ஆனால்‌, இப்பெரியார்‌ தம்மைப்பற்றிக்‌ கூறிக்கொள்ளும்‌- 
போது, “** மயிலையர்‌ மன்னவன்‌ மறைவல திருவாலி? 
என்றும்‌; “மயிலை மறைவல வாலி ?? என்றும்‌ கூறியிருப்ப- 
தால்‌, இவர்‌ மயிலையில்‌ வாழ்ந்தவராக இருக்கவேண்டும்‌. இங்‌- 
ஙனம்‌ இருக்க இவர்‌ திருவாலி அமுதனார்‌ என்றதன்‌ கருத்து, 
இவரது பெற்றோர்கள்‌ திருவாலி அமுதனாராம்‌ திருமாலிடத்‌- 
துப்‌ பேரன்பு கொண்டிருந்த காரணத்தால்‌ அப்பெயரைச்‌ 
சூட்டினர்‌ போலும்‌! இவர்‌ சிவபெருமானிடத்து அன்பு 
கொண்டவராய்‌ இருந்தனர்‌. இவர்‌ தம்மை ££ மறைவல்‌?? 
என்று அடைகொடுத்துப்பாடி இருத்தலின்‌, இவர்‌ வேதம்‌ 
ஓதும்‌ குலத்தவராக இருக்கவேண்டும்‌. இவர்‌ மயிலையில்‌ 
சிறந்த தலைவராக இருந்திருக்கலாம்‌ என்பதும்‌ இவரது 
வாக்காம்‌, ₹* மயிலையில்‌ மன்னன்‌ ?? என்ற தொடரால்‌ 


தெரிகிறது. இவர்‌ பாடியுள்ள தில்லைப்‌ பதிகங்கள்‌: 


நான்கனுள்‌ ஒன்றில்‌ மட்டும்தான்‌ ££ அமுதன்‌ ?? என்ற 
குறிப்பு உளது. ஏனைய மூன்று பதிகங்களிலும்‌ “ஆலி” 
என்ற பெயரே காணப்படுகிற து. 


்‌ இவரது பாடல்‌ தொகை: 42, இவரது இரண்டாம்‌ 
பதிகம்‌, நான்காம்‌ பதிகம்‌ அகப்பொருள்‌ தழுவியவை. 
அந்தாதித்‌ தொடையாலும்‌ அமைந்தவை. இவர்‌ சுந்தரரைத்‌ 
தம்‌.பதிகத்துள்‌ குறித்துள்ளமையின்‌ அவரது காலத்திற்குப்‌ 
பிற்பட்டவர்‌ ஆவார்‌. ஆக இவரை கி. பி. 10 ஆம்‌ 
நூற்றாண்டு என்னலாம்‌. இவரது முதல்‌ பதிகம்‌ இறைவரை 
அவரது பாதம்‌ தொடங்கி முடிவரையில்‌ புகழந்து 
கூறுகிறது. இதனைப்‌ பாதாதி கேசப்‌ புகழ்ச்சி என்பா, 
ப்‌ ஸ்‌ i யேறி மான்ம 
மையல்‌ மாதொரு கூறன்மால்‌ விடையேறி ன்‌ தடம்‌ 


கையன்‌: கார்புரையும்‌ கறைக்கண்டன்‌ கனல்மழுவன்‌ 


f 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 199 


ஐயன்‌.ஆர்‌ அழல்‌ ஆடுவான்‌ அணிநீர்‌ வயல்தில்லை 
2 அம்பலத்தார்‌ 
செய்யபாதம்‌ வந்தென்‌ சிந்தையுள்‌ இடம்‌ கொண்டனவே..” 


புருடோத்தம நம்பி: ௩ம்பி என்னும்‌ பெயர்க்கு என்ன 
பொருளோ, அப்பொருளே புருடோத்தமன்‌ என்பதற்கும்‌. 
ஆக ஒரு பொருளே கொண்ட இருசொல்லால்‌ பெயர்‌ 
பெற்ற இச்சிவனடியார்‌ ஊர்பற்றி நாம்‌ அறிதற்கில்லை. 
ஆனால்‌, இவர்‌ வேதியர்‌ மரபினர்‌ என்பதை, இவரே 
“ மாசிலா மறைபல ஒது நாவன்வண்‌ புருடோத்தமன்‌ ?” 
என்று கூறுவதால்‌ அறியலாம்‌. புருடோத்தமன்‌ என்று 
மட்டும்‌ இவர்‌ வழங்கப்பட்டார்‌ என்பதையும்‌ இத்தொடர்வழி 
உணரலாம்‌. புருடோத்தமன்‌ என்பது திருமால்‌ பெயர்களில்‌ 
ஒன்று. இவரது பெற்றோர்கள்‌ திருமால்‌ நெறியினராக 
இருந்த காரணத்தால்‌, தம்பிள்ளைக்கு இப்பெயர்‌ இட்டிருக்‌- 
கலாம்‌ என்பது யூகிக்கப்படுகிறது. 

இவரது திருவிசைப்பாப்‌ பதிகம்‌ இரண்டு ; கோயிலைப்‌ 
(சிதம்பரம்‌) பற்றியதாகும்‌. அகப்பொருள்‌ தழுவினவாகவும்‌ 
உள்ளன. பாடல்‌ தொகை 22. இவரது காலத்தைப்‌ 
பற்றி யாதும்‌ கூற இயலவில்லை. நம்பியாண்டார்‌ நம்பிகட்கு 
முற்பட்ட காலமாக இருக்கவேண்டும்‌. அதாவது கி 
10 ஆம்‌ நூற்றாண்டு என்னலாம்‌. 

“முத்தர்‌ முதுபகலே வந்து என்தன்‌ இல்புகுந்து 
பத்தர்‌ பலிஇடுக என்றெங்கும்‌ பார்க்கின்றார்‌ 
இத்தர்‌ கணம்பயிலும்‌ தில்லைச்‌ சிற்றம்பலவர்‌ 

கைத்தலங்கள்‌ வீசிகின்‌ ரூடுங்கால்‌ நோக்காரே.”? 


சேதிராயர்‌ : இவர்‌ சேதிகாட்டு மன்னர்‌ மரபினராதல்‌, 
இவரது பெயரால்‌ தெரியவருகிறது. சேதிநாடு திருக்கோவ- 
லூர்‌ பக்கம்‌ உள்ளது. இவரே தாம்‌ மன்னர்‌ மரபினர்‌ என்ற 
குறிப்பினை, “ எழில்‌ சேதிபர்‌ கோன்‌ ?” என்று பாடியுள்ளனர்‌. 
சேதியர்பிரான்‌ என்றும்‌ கூறப்பட்டனர்‌. சேதிபர்கோன்‌ 
என்று பாடி அறிவித்துள்ளனர்‌. மற்றப்படி வேறு செய்தி- 
களை காம்‌ அறிவதற்கில்லை. இவரது காலமும்‌ ஈம்பியாண்டவர்‌ 
ஈம்பிக்கு முற்பட்டதாகும்‌. 

இவர்‌ பாடிய பதிகம்‌ ஒன்றே. அது தில்லைமீது 
பாடப்பட்டது; அகப்பொருள்‌ தழுவியது. 


200 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


££ மரதொர்‌ கூறன்‌ வண்டார்கொன்றை மார்பன்‌என்று 
ஓதில்‌ உய்வன்‌ ஒண்பைய்‌ கிளியேஎனும்‌ 
சேதித்தீர்‌ சிரம்நான்‌ முகனைத்‌ தில்லை 
வாதித்‌ தர்‌என்‌ மடக்கொடி யையே.” 


திருவிசைப்பாவில்‌ உள்ள பதிகங்கள்‌ மொத்தம்‌ 28,. 
திருப்பல்லாண்டுப்‌ பதிகம்‌ ஒன்று ஆக 29 பதிகங்கட்குரிய 
பாடல்கள்‌ 801. திருவிசைப்பாவில்‌ பாடப்பட்ட தலங்கள்‌ 
14, மிகுதியான பதிகங்களைப்‌ பெற்ற தலம்‌ (கோயில்‌) 
சிதம்பரமாகும்‌. 29 பதிகங்களுள்‌ 16 பதிகங்கள்‌ சிதம்பரத்‌.' 
திற்குரியன. இத்தொகுப்பு நூலின்‌ காலத்தைத்‌ தொகுத்துக்‌ 
கூறினால்‌, ஆதித்தசோழன்‌ காலம்‌ முதல்‌, கங்கை கொண்ட 
சோழன்‌ காலம்‌ வரை என்று சுருங்கக்‌ கூறலாம்‌, 


திருமூலர்‌ 

பத்தாம்‌ திருமுறையினைப்‌ பற்றி இனி ஆராய்வோம்‌. 
பத்தாம்‌ திருமுறையாவது திருமந்திரம்‌ என்னும்‌ நூலாகும்‌, 
இதனைத்‌ £ திருமந்திரமாலை? என்றும்‌ * தமிழ்‌ மூவாயிரம்‌ ? 
என்றும்‌ கூறுவர்‌. இதனால்‌ திருமந்திர நூலில்‌ மூவாயிரம்‌ 
பாடல்கள்‌ இருந்தன. என்பதை உணர்கிறோம்‌. இந்‌. 
நூலாசிரியரே “: மூலன்‌ உரை செய்த மூவாயிர மந்திரம்‌”? 
என்பதனாலும்‌ இவ்வுண்மை . விளங்குகிறது. ஆனால்‌ 
இதுபோதுள்ள பாடல்கள்‌ மூவாயிரத்திற்கு மேற்பட்டவை, 

இந்நூல்‌ ஒன்பது தந்திரங்களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளன. 
ஒவ்வொரு தந்திரமும்‌ ஒவ்வோர்‌ சைவ ஆகமக்‌ கருத்தைக்‌ 
கொண்டது என்பது சைவ மரபாகும்‌. தந்திரம்‌ என்பதன்‌ 
"பொருள்‌ ஆகமம்‌ என்பது. ஒன்பது தந்திரங்களே அன்றிப்‌ 
பாயிரம்‌ என்ற ஒரு பிரிவும்‌ இதன்கண்‌ உண்டு, 

பாயிரத்தில்‌ கடவுள்‌ வணக்கம்‌, அவை அடக்கம்‌, 
ஆகமச்‌ சிறப்பு, குருபாரம்பரியம்‌, திருமூலர்‌ வரலாறு 
வேதச்சிறப்பு, மும்மூர்த்திகளின்‌ முறைமை முதலியன 
பேசப்படுகின்றன. இந்நூலில்‌ தலைப்புக்களின்‌ அமைப்பு 
முறை பலவாருக அமைந்துள்ளது. இக்நூல்‌ சிவ சக்தி 
வழிபாட்டையும்‌, பஞ்சாட்சர மாண்பையும்‌ வற்புறுத்திப்‌ 
பேசுகிறது. A ம்‌ 
££ தானே இருநிலம்‌ தராங்கிவிண்‌ ளாய்நிற்கும்‌ 
தானே சுடும்‌ அங்கி ஞாயிறும்‌ திங்களும்‌ 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 201 


தானே மழைபொழி தையலு மாய்நிற்கும்‌ 
தானே தடவரை தண்கட. லாமே.” 


முதல்‌ தந்திரம்‌ அறத்தைப்பற்றி அடிப்படையான 

கருத்துக்களை மொழிகின்‌ றது. இதில்‌ உள்ள கருத்துக்கள்‌ 
திருக்குறள்‌ கருத்துக்களை முற்றிலும்‌ கொண்டு விளங்கு-- 
கின்றன. எச்சமயத்தவரும்‌ மேற்கொள்ளும்‌ அறங்களே 
இத்தந்திரத்தில்‌ கூறப்பட்டுள்ளன. 

“தெளிவு குருவின்‌ திருமேனி காண்டல்‌ 

தெளிவு குருவின்‌ திருநாமம்‌ செப்பல்‌ 

தெளிவு குருவின்‌ திருவார்த்தை கேட்டல்‌ 

தெளிவு கூருவுரு சிந்தித்தல்‌ தேனே.” 

இன்னோரன்ன அரும்பெருங்‌ கருத்துக்களைத்‌ தன்ன- 

கத்தே கொண்ட நூலையாத்த பெரியார்‌ ஒரு யோகியார்‌. 
இவர்‌ தென்னாட்டுத்‌ தலங்களைத்‌ தரிசிக்கப்‌ புறப்பட்டனர்‌. 
வரும்வழியில்‌ திருவாவடுதுறைக்கு அருகில்‌ உள்ள 
சாத்தனூரைக்‌ கடக்கையில்‌, மாடுமேய்க்கும்‌ இடையன்‌ 
இறந்து கிடப்பதையும்‌, அவனைச்சுற்றி ஆடுமாடுகள்‌ 
சூழ்ந்து வருந்தும்‌ காட்சியையும்‌ கண்டு இரக்கம்‌ கொண்டு,. 
அவனது உடலில்‌ தம்‌ உயிரைப்‌ புகுத்தி அவன்‌ வடிவில்‌ 
இருந்து ஆடுமாடுகளின்‌ துயரைப்போக்கி மாலையான தும்‌, 
அவை அவை சேரவேண்டிய இடங்களில்‌ சேர்த்துத்‌ 
திருவாவடுதுறையில்‌ அரசமரத்தடியில்‌ யோகமிருந்து 
ஆண்டுக்கொருமுறை விழித்து மூவாயிர மந்திரங்களை 
மொழிந்து வீடு பெற்றனர்‌. இறந்த இடையன்‌ மூலன்‌ 
என்ற பெயரினன்‌. அவன்‌ உடலில்‌ புகுந்திருந்தமையின்‌ 
இவர்‌ மூலர்‌ என்றே அழைக்கப்பெற்றனர்‌. இவர்‌ 
மூவாயிரம்‌ ஆண்டுகள்‌ இருந்தனர்‌ என்றதை இவரே, 
₹ இருந்தேன்‌ இக்காயத்தே எண்ணிலி கோடி ? என்று 
கூறியதால்‌ அறியலாம்‌. இவரது திருவுருவம்‌ இன்றும்‌ 
திருவாவடுதுறையில்‌ உட்பிரகாரத்தில்‌ உள்ளது. சேக்‌- 
கிழாரும்‌, “* தமிழ்‌ மூவாயிரம்‌ சாத்தி மன்னிய றவாயிரத்‌-- 
தாண்டு இப்புவியில்‌ மகிழ்ந்திருந்து”? எனக்‌ கூறிப்‌ 
தார்‌ த கை 


வரது காலத்தைப்‌ பற்றிய கருத்து வேற்றுமை பல 
டர டட இன்‌ மூவர்‌ முதலிகட்கு_முற்பட்டவா 


202 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


என்பது தெளிவு. திருஞான ௪ம்பந்கர்தாம்‌ வாவடு- 
பலிபீட ம்‌ இருந்த திருமந்திரத்தை 
திருஞான சம்பந்தர்‌ காலம்‌ 


கி. பி. ஏழாம்‌ நூற்றாண்டு. ஆகவே, அவருக்கும்‌ முற்பட்ட- 


வர்‌ இவர்‌ என்க. மேலும்‌, திருமந்திரம்‌ முழுவதிலும்‌ விகாய.. 


கரைப்‌ பற்றிய குறிப்பு யாதும்‌ இல்லை. சங்க நூற்களிலும்‌ 


இக்குறிப்பு இல்லை. ஆகவே, இவரது காலம்‌ சங்ககாலத்‌- 
திற்கும்‌ பின்னும்‌ மூவர்‌ முதலிகட்கு முன்னும்‌ உள்ள காலம்‌ 


என்பது தெளிவு. 


ஆனால்‌, ஒரு சிலர்‌ திருமந்திர நூலில்‌ முதல்பாடல்‌ 


“ஜந்து கரத்தனை யானை முகத்தனை?” என்று காணப்‌- 


படுகிறதே. அது விநாயகரைப்‌ பற்றிய பாடல்தானே 9?? 
என்ற சங்கையினைக்‌ கிளப்புவர்‌. அப்பாடல்‌ பிற்காலத்து 
யாரோ ஒருவரால்‌ பாடிச்‌ சேர்க்கப்பட்டது. திருமூலரது 
முதல்‌ பாடல்‌ ₹“ஒன்றவன்தானே 2? என்னும்‌ சிவபெரு- 
மானைப்‌ பற்றியதாகும்‌. இந்த உண்மையினைச்‌ சேக்கிழார்‌ 


“ஓர்‌ ஆண்டுக்கொன்றாகப்‌ பரம்பொருளாம்‌ ஏன எயிறு 


அணிந்தாரை, * ஒன்றவன்‌ தான்‌? என எடுத்து முன்னிய 
அப்பொருள்‌ மாலைத்தமிழ்‌ மூவாயிரம்‌ சாத்தி?” என்று 
கூறுமாற்றால்‌ புலனாகின்‌ றது. 

இரண்டாம்‌ தந்திரத்தில்‌ இறைவர்‌ அன்பர்கட்கு அருள்‌ 
புரிந்தமை; அவரது ஐந்தொழில்‌, அட்டவீரட்டம்‌, சில 


புராணகதைகள்‌ முதலான செய்திகள்‌ கூறப்பட்டுள்ளன. 


££ முன்னவனார்‌ கோயில்‌ பூசைகள்‌ முட்டிடின்‌ 
மன்னர்க்குத்‌ தீங்குள வாரிவளம்‌ குன்றும்‌ 
கன்னம்‌ களவு மிகுத்திடும்‌ காசினி 
என்னரும்‌ நந்தி எடுத்துரைத்‌ தானே.” 


மூன்றாம்‌ தந்திரத்தில்‌ அட்டாங்கயோகம்‌, அட்டமா- 


சித்தி, சோதிடம்‌ முதலியவைற்றைப்‌ பற்றிய விளக்கங்‌ 
களைக்‌ காணலாம்‌. 


“ கொல்லான்‌ பொய்கூறான்‌ களவிலான்‌ எண்குண 
நல்லான்‌ அடக்கம்‌ உடையான்‌ நடுச்செய்ய 
வல்லான்‌ பகுத்துண்பான்‌ மாசிலான்‌ கட்காமம்‌ 
இல்லான்‌ இயமத்‌ திடையில்‌ நின்றானே...” 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 203 
நான்காம்‌ தந்திரத்தில்‌ மந்திரநூல்‌ கருத்துக்கள்‌ 
அறிவிக்கப்படுகின்‌்றன. பலவகைத்‌ தெய்வச்‌ சக்கரங்களைப்‌ 
பற்றிய குறிப்புக்களே காணப்படுகின்‌ றன. 
“ ஏய்தி வழிப்படில்‌ எய்தாதன இல்லை 
எய்தி வழிப்படில்‌ இந்திரன்‌ செல்வமும்‌ ' 
எய்தி வழிப்படில்‌ வண்‌சித்தி உண்டாகும்‌ 
எய்தி வழிப்படில்‌ எய்திடும்‌ முத்தியே.” 
ஐந்தாம்‌ தந்திரத்தில்‌ சைவ சமய பேதங்களையும்‌, 
புறச்சமய பேதங்களையும்‌ சரியை, கிரியை, யோக, ஞான 
மார்க்கங்களையும்‌ பற்றிய குறிப்புக்களைக்‌ காணலாம்‌. 
““ஒன்றது பேரூர்‌ வழியா றதற்குள 
என்றது போல இருமுச்‌ சமயமும்‌ 
நன்றிது தீதிது என்றுரை நீதர்கள்‌ 
குன்று குரைத்தெழு நாயைஒத்‌ தார்களே.” 


ஆரும்‌ தந்திரமான து சிவகுரு தரிசனம்‌, திருவடிப்பேறு, 
துறவு; தவம்‌, நீறு, பக்குவன்‌, அபக்குவன்‌ முதலியன 
வற்றைத்‌ தெளிவு படுத்துகிறது. 
“குருட்டினை நீக்கும்‌ குருவினைக்‌ கொள்ளார்‌ 
£ குருட்டினை நீக்காக்‌ குருவினைக்‌ கொள்வார்‌ 
குருடும்‌ குருடும்‌ குருட்டாட்‌ டம்‌ஆடிக்‌ 
குருடும்‌ குருடும்‌ குழிவிழும்‌ ஆறே.” 
ஏழாம்‌ தந்திரம்‌ சிவபூசை, குருபூசை, மகேசுர பூசை, 
. அடியார்‌ பெருமை, போசன விதி, இந்திரிய அடக்கம்‌, 
சற்குரு, அசற்குரு பற்றிய குறிப்புக்களை எடுத்துக்‌ கூறு 
கின்றது. 


நன்றே நினைமின்‌ நமன்‌ இல்ல நானாமே 
சென்றே புகும்கதி இல்லைதும்‌ சித்தத்து 
நின்றே நிலைபெற நீர்நினைம்‌ துய்ம்மினே.”” 


எட்டாம்‌ தந்திரத்தில்‌ அவா அறுத்தல்‌, ஞானி செயல்‌, 
தத்துவ மசிவாக்கியம்‌. (அது நீயாய்‌ இருக்கிறாய்‌ என்னும்‌ 
உபதேசமொழி.) பக்தியுடைமை, புறங்‌ கூறாமை, 
முக்குற்றம்‌ முதலியன மொழியப்பட்டுள்ளன. 


ப 


204 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


“ஆய பதிதான்‌ அருட்சிவ லிங்கமாம்‌ 
ஆய பசுவும்‌அட லேறென நிற்கும்‌ 
ஆய பலிபீடம்‌ ஆகும்நற்‌ பாசமாம்‌ 
ஆய அரன்கிலை ஆய்ந்துகொள்‌ வார்க்கே.?? 


ஒன்பதாம்‌ தந்திரமானது தன்னகத்தே பஞ்சாட்சரத்‌ 
தின்‌ பேதங்கள்‌, சிவதரிசனம்‌, திருக்கூத்துத்‌ தரிசனம்‌ 
முதலியன பற்றிய குறிப்புக்களைக்‌ கொண்டுள்ளது. 


* அரன்துடித்‌ தோற்றம்‌ அமைத்தல்‌ திதியாம்‌ . 
அரன்‌ அங்கி தன்னில்‌ அறையில்‌ சங்காரம்‌ 
அரன்உற்று அணைப்பில்‌ அமரும்‌ திரோதாயி 
அரனடி என்றும்‌ அனுக்கிரகம்‌ என்னே.” 


பதினோராம்‌ திருமுறை ஆசிரியர்கள்‌ 

பதினோராம்‌ இருமுறை: இந்நூலும்‌ ஒரு தொகுப்பு 
நூல்‌. இந்நூலில்‌ காணப்படும்‌ பாடல்களைப்‌ பாடிய பெரிய- 
வர்கள்‌ பன்னிருவர்கள்‌. இந்நூலில்‌ உள்ள நூற்கள்‌ மொத்‌- 
தம்‌ நாற்பது. 

இந்நூலின்‌ முதல்‌ பாடல்‌ திருவாலவாயுடையார்‌ திரு 
முகப்பாசுரமாகும்‌, இதனை மதுரை சொக்கலிங்கப்‌ பெரு“ 
மாள்‌ பாண பத்திரரது வறுமை தீரப்‌ பொருள்‌ வழங்குமாறு 
சேரமான்‌ ஒருவருக்கு எழுதியதாகும்‌. இப்பாசுரம்‌ சீட்டுக்‌ 
கவியாகும்‌. இதன்‌ வழி பண்டைக்கால முதலே, கடிதம்‌ எழு 
தும்‌ முறை யாது என்பதை ஈன்கு அறிந்த ஒன்றாகும்‌ 
என்பது தெரிகிறது. ஒரு கடிதம்‌ யாருக்கு எழுதப்படு 
கிறது? எங்கிருந்து வருகிறது? கூறப்படும்‌ செய்திகள்‌ 
இன்ன ? என்பன போன்ற அமைப்புக்கள்‌ இதன்கண்‌ 
உள. இது, கி. பி. ஆரும்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டதாகும்‌ 
என ஆய்வாளர்கள்‌ கூறுவர்‌. 

££ ஆலவாயில்‌ மன்னிய சிவன்யான்‌, 

மொழிதரும்‌ மாற்றம்‌, செருமா உகைக்கும்‌ சேரலன்‌ கா 

'பாணபத்திரன்‌ காண்பது கருதிப்‌ போம்தனன்‌ 

மாண்பொருள்‌ கொடுத்து வரவிடுப்பதுவே.” 


ண்க; 


என்பன அப்பாடலில்‌ காணப்படும்‌ சில தொடர்கள்‌. 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 305 


இரண்டாவது அமைப்புக்‌ காரைக்கால்‌ அம்மையாரின்‌ 
பாடல்களின்‌ தொகுதி. அவை திருவாலங்காட்டைப்‌ பற்றிய 
மூத்த ம்‌ திருவிரட்டை மணிமாலை 
ஒன்று, அற்புதத்‌ திருவந்தாதி ஒன்று ஆக மூன்று 
தலைப்புக்களில்‌ காணப்படுகின்றன. மொத்தப்‌ } 
களின்‌ தொகை. 148. ட்‌ | அவது தானு 


்‌ இவ்வம்மையார து பிள்ளைத்‌ திருகாமம்‌ புனிதவதியார்‌ 
என்பது, இவர்‌ ்‌ காரைக்காலில்‌ பிறந்தது கொண்டு 
காரைக்கால்‌ அம்மையார்‌ என அழைக்கப்படலாயினர்‌. 
இவர்‌ AUPE ,பரமதத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டனர்‌, பரம 
தத்தன்‌ அனுப்பிவைத்த இரு மாங்கனிகளில்‌ ஒன்றை அடி 
யார்க்குப்‌ படைத்துவிட்டனர்‌. பரமதத்தன்‌. தன்‌ உண 
வுடன்‌ ஒருபழம்‌ உண்டு, மற்றொரு பழத்தையும்‌ படைக்கக்‌ 
கூறினன்‌. அம்மையார்‌ இறைவரை வேண்டி ஒரு மாங்கனி 
பெற்றுப்‌ படைத்தனர்‌. அது சுவை மிகக்‌ கொண்டிருந்த 
தால்‌, அப்பழம்‌ ஏது என்று அவன்‌ வினவினான்‌. அம்மை 
யார்‌ உண்மை கூறினர்‌. ““அற்றேல்‌ மற்றும்‌ ஒரு பழம்‌ 
வரவழை?? என; அவ்வாறே இறைவரை வேண்டி வரு 
வழைத்தனர்‌. அதுமுதல்‌ பரமதத்தன்‌ அம்மையாரைத்‌ 
தெய்வமெனக்‌ கருதிவிட்டனன்‌. 
பரமதத்தன்‌ வாணிபம்‌ செய்யப்‌ போவதாகக்‌ கூறி 
அம்மையாரைப்‌ பிரிந்து, மதுரையில்‌ வேறு ஒருத்தியை 
மணந்து வாழ்ந்தனன்‌. இதனை அறிந்த அம்மையார்‌ 
சுற்றத்துடன்‌ மதுரைக்கு ஏக, அதுபோது பரமதத்தன்‌ 
அம்மையர்‌ காலில்‌ விழுந்து வணங்கினான்‌. இந்நிலையினைக்‌ 
கண்ட அம்மையார்‌ இறைவனை வேண்டிப்‌ பேய்‌ வடிவு 
பெற்றுக்‌ கயிலை நோக்கிப்‌ புறப்பட்டனர்‌. இவர்‌ பேய்‌ 
வடிவு கொண்டு பாடினர்‌ என்பது ££ காரைக்கால்‌ பேய்‌ தன்‌ 
பாடல்‌ ?? என்றும்‌, “ காரைக்கால்‌ பேய்‌ செப்பிய செந்தமிழ்‌”? 
என்றும்‌, “* காரைக்கால்‌ பேய்‌ சொல்‌ ? என்றும்‌ இவ்வம்மை 
யாரே கூறும்‌ ஆற்றால்‌ தெரிகிறது. 
இவரது காலம்‌ திருஞான சம்பந்தரது காலத்துக்கு 
முற்பட்டது. திருஞான சம்பந்தர்‌ திருவாலங்காட்டிற்குச்‌ 
சென்றபோது; அப்பதி அம்மையாரால்‌ - தலையால்‌ : 
௩டந்து சென்ற பதி என்று உணர்ந்து, அப்பெருமானார்‌ 
அத்தலத்தில்‌ புகாமல்‌ பழையனூரில்‌ தங்கினார்‌. இவ்வாறு . 


206 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


சேக்கிழார்‌ கூறுதலின்‌, அம்மையார்‌ சம்பந்தர்‌ காலத்துக்கு 
முற்பட்டவர்‌ என்பது தெளிவு. அதாவது கி. பி, 7-ஆம்‌ 
| நூற்றாண்டுக்கு முற்பட்டவர்‌. இவரது பாடல்கள்‌ மூத்த” 
திருப்பதிகம்‌ என்‌ றிருப்பதும்‌ இதனை நிலைநிறுத்தும்‌, 
இவ்வம்மையார்‌ அறுபான்‌ மும்மை காயன்மாருள்‌ ஒரு 
வர்‌. இவரது பெருமை இவர்‌ அமர்ந்த கோலத்தில்‌ ஆலயக்‌ 
தோறும்‌ அமர்த்தப்படிருத்தல்‌ மூலம்‌ ௩ன்கு உணரலாம்‌, 
ஏனைய நாயன்மார்கள்‌ நின்ற கோலத்தில்‌ அமைக்கப்பட்‌ 
டுள்ளனர்‌. 
இவ்வம்மையாரது பாடல்களில்‌ சுடலை வர்ணனை பெரி 
தும்‌ உளது. கூத்தப்‌ பெருமான்‌ கூத்தின்‌ சிறப்பும்‌ அவரது. 
பெருமையும்‌ பெரிதும்‌ பேசப்படுகின்‌ றன. 
₹ இனிவார்‌ சடையினில்‌ கங்கைஎன்‌ பாளை அங்‌ கத்திருந்த 
கனிவாய்‌ மலைமங்கை காணில்‌ என்செய்‌ திகையில்‌ சிலையால்‌ 
முனிவார்‌ திரிபுரம்‌ மூன்றும்‌ வெந்தன்று செந்தீயில்‌ மூழ்கத்‌ 
தனிவார்‌ கணைஒன்‌ றி னால்மிக்க கோத்தஎம்‌ சங்கரனே. ” 


ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ : இவர்‌ அறுபான்‌ மும்மை நாயன்‌ 
மார்களுள்‌ ஒருவர்‌. காடவர்‌ என்பார்‌ பல்லவ மரபினர்‌. 
கோன்‌ என்பது அரசன்‌ என்னும்‌ பொருள்‌ தரும்‌ சொல்‌. 
ஆகவே, இவர்‌ பல்லவ மரபினர்‌ என்பது தெளிவு. இவர்‌ 
அரசராக இருந்த காலத்தில்‌ சைவம்‌ தழைத்திருந்தது. 
கலைகளும்‌ வளர்ந்தன. பின்‌ தம்‌ புதல்வர்க்குத்‌ தம்‌ அரசை 
௩ல்கித்‌ தலயாத்திரை செய்யப்‌ புறப்பட்டனர்‌. 


இவரது நூல்‌ இத்திருமுறையில்‌ க்ஷேத்திர திரு 
வெண்பாவாகும்‌. பாடல்‌ தொகை 24. ஒவ்வொரு. 
வெண்பாவிலும்‌ இறைவன்‌ உறைவிடமான க்ஷேத்திரம்‌ 
ஒன்றை அமைத்துப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ எடுத்துக்கொண்ட 
தலங்கள்‌ சிதம்பரம்‌, தென்‌ குடந்தைக்‌ கீழ்க்கோட்டம்‌. 
திருவையாறு, திருவாரூர்‌, திருத்துருத்தி, திருக்கோடிகா 
தென்‌ இடைவாய்‌, திருநெடுங்களம்‌; குழித்தண்டலை, திரு- 
வானைக்கா, திருமயிலை, உஞ்சேனை மாகாளம்‌, .வளைபுரம்‌, 
திருச்சாய்க்காடு, திருவாச்சிராமம்‌, திருச்சிராமலை, திருமழி 
பாடி, திரு ஆய்ப்பாடி, திருவேகம்பம்‌, திருப்பனந்தாள்‌; ௬ 
வொற்றியூர்‌, திருமயானம்‌ என்பன. 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 207 


இருபத்துகான்கு பாடல்களுள்‌ க்ஷேத்திரம்‌ பெயர்‌ 
அமையாத வெண்பாக்கள்‌ இரண்டு. 10 ஆம்‌, 20 ஆம்‌: 
வெண்பாக்கள்‌. பதினாறாவது வெண்பாவில்‌ குறிப்பிடப்பட்ட 
தலம்‌ திருப்பாச்சிலாச்சிராமமாக இருக்கலாம்‌ என யூகிக்‌: 
கப்படுகிறது. 


இந்நூலாசிரியர்‌ சுந்தரரால்‌ திருத்தொண்டத்‌ தொகை- 
யில்‌ குறிப்பிடப்பட்டிருத்தலின்‌, இவரது காலம்‌ கி.பி. 8-ஆம்‌: 
நூற்றாண்டு என்னலாம்‌. 
“குந்தி நடந்து குனிந்துஒருகை கோலூன்றி 
நொந்திருமி ஏங்கி நுரைத்தேறி-வம்துந்தி 
ஐயாறு வாயாறு பாயாமுன்‌ நெஞ்சமே 
ஐயாறு வாயால்‌ அழை.” 


சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ : இவர்‌ அறுபான்‌ மும்மை: 
நாயன்மாருள்‌ ஒருவர்‌. இவரது பெயர்‌ பெருமாக்‌ கோதை 
யார்‌ என்பது. மலை நாட்டில்‌ கொடுங்கோளூரில்‌ சேரர்‌ 
மரபில்‌ பிறந்தவர்‌. திருவஞ்சைக்‌ களத்தில்‌ இறைவனை வழி 
பட்டவர்‌. சேரநாட்டு மன்னன்‌ செங்கோல்‌ பொறையன்‌ 
தவமேற்கொள்ள, அமைச்சர்கள்‌ இவரை அணுகி அரசு 
ஏற்க வேண்டினர்‌. அதுபோது இறைவரை வேண்டி எல்லா 
உயிர்களின்‌ எண்ணத்தையும்‌ அறிந்து அரசு புரிய வேண்‌ 
டும்‌ என்று விண்ணப்பித்துக்கொள்ள, இறைவர்‌ திருவரு 
ளால்‌ எல்லா உயிர்களும்‌ பேசுவனவற்றை அறியும்‌ ஆற்‌ 
றலையும்‌ பெற்றார்‌. இதனால்‌ இவர்‌ கழறிற்று அறிவார்‌ 
என்றும்‌, சேரர்‌ மன்னர்‌ ஆதலின்‌ சேரமான்‌ பெருமாள்‌ 
என்றும்‌, நாயனார்‌ ஆதலின்‌ சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ 
என்றும்‌ குறிக்கப்பட்டனர்‌. திருநீறு அணிந்தவரிடத்துஅன்பு 
கொண்டவர்‌. ஒரு முறை வண்ணான்‌ உழமண உடலுடன்‌ 
தூரத்தில்‌ வரக்கண்டு, அவனைக்‌ கண்டதும்‌ சிவனடியார்‌ 
எனக்‌ கருதி யானையை விட்டிறங்கி வணங்கினார்‌. சுந்தரர்‌ 
நட்புக்‌ கொண்டவர்‌. கூத்தப்‌ பெருமானிடம்‌ அன்பு கொண்டு 
அவர்‌ மீது பாடியதே பொன்வண்ணத்‌ தந்தாதி. திருவாரூர்ப்‌ 
பெருமான்மீது இருவாரூர்‌ மும்மணிக்கோவை பாடினார்‌. இவர்‌ 
சுந்தரருடன்‌ குதிரைமீது கயிலை அடைந்தார்‌. அபக இருக்‌- 
கைலாய ஞான உலா என்ற நூலைப்‌ பாடினா. இது தமிழில்‌ 
முதல்‌ உலாவாதலின்‌ இது ஆதி உலா எனப்படும்‌. இம்‌ 


208 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


மூன்றுமே பதினோராம்‌ திருமுறையில்‌ உள்ளவை. இவையே 
அன்றித்‌ திருமறைக்‌ காட்டில்‌ அந்தாதி ஒன்று பாடினார்‌ 
எனச்‌ சேக்கிழார்‌ கூறுகின்றனர்‌. அது கிடைத்திலது 
இவரும்‌ சுந்தரரும்‌ ஒரு காலத்தவர்‌ ஆதலின்‌, இவரது காலம்‌ 
கி, பி. 9 ஆம்‌ நூற்றாண்டு. 


பொன்வண்ணத்‌ தந்தாதியில்‌ 100 கட்டளைக்‌ கலித்‌- 
துறைகள்‌ உள. 101 வது பாட்டு இக்நூலின்‌ சிறப்புப்‌ பாயி- 
ரம்‌ போல உள்ளது. முதல்பா பொன்வண்ணம்‌ எனத்‌ 
தொடங்கலிற்‌ அந்தாதித்‌ தொடையில்‌ அமைந்தமையின்‌ 
இப்பெயர்‌ பெற்றது. 


திருவாரூர்‌ மும்மணிக்‌ கோவையில்‌ முப்பது பாடல்கள்‌ 
உள. : ஆதி உலா கலிவெண்பாவால்‌ . 394 அடிகளைக்‌ 
கொண்டது. இதன்‌ (ஈற்றில்‌ ஓர்‌ வெண்பாவும்‌ உளது, 
இவரது பாடல்கள்‌ பெரிதும்‌ அகப்பொருள்‌ தழுவின- 
வையே. 

“பொய்யா நரகம்புகினும்‌ துறக்கம்‌ புகினும்‌ புக்கிங்‌ 

குய்யா உடம்பினோ டூர்வ நடப்ப பறப்பஎன்று 

நையா விளியினும்‌ நானிலம்‌ ஆளினும்‌ நான்மறைசேர்‌ 

மையார்‌ மிடற்றான்‌ அடிமற வாவரம்‌ வேண்டுவனே.” 


நக்ரேதேவ நாயனார்‌: இவர்‌ பாடியன வாகப்‌ பதினோராம்‌ 
திருமுறையுள்‌ உள்ள நூல்கள்‌ 10. அவற்றை முறையே 


காண்போம்‌. 


கயிலை பாதி காளத்தி பாதி: இதில்‌ 100 வெண்பாக்கள்‌ 
உள. கயிலையும்‌ காளத்தியும்‌ மாறி மாறி வரப்‌ பாடப்பட்‌- 
டுள்ளது. இதில்‌ ஐந்தெழுத்து மாண்பு, சண்டேசுர 
நாயனார்‌ குறிப்பு, அகப்பொருள்‌ முதலான குறிப்புக்கள்‌ 
காணப்படுகின்‌ றன. நக்கீரர்‌ இறைவருடன்‌ வாதாடித்‌ 
தோற்றுக்‌ குட்டகோய்‌ கொள்ள, அதனைத்‌ தீர்க்கக்‌ கயிலை 
செல்லவேண்டுமென்‌ ற - கட்டளை பிறந்தபோது, காளத்தி 
சென்று அங்கிருந்தே கயிலையைப்‌ பாடினார்‌ என்பதாகக்‌ 
கருதலாம்‌. ்‌ 


இரு ஈங்கோய்‌ மலை எழுபது: திரு ஈங்கோய்மலை 


இறைவன்‌ உறைவிடங்களில்‌ ஒன்று. இத்தலத்தின்‌ மீது 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 209 


பாடப்பட்ட எழுபது வெண்பாக்களைக்‌ கொண்ட நூல்‌, 
இதுபோது வெளிவந்துள்ள பதினோராம்‌ திருமுறைகளில்‌ 
எல்லாம்‌ 55 பாடல்களே உள. ஆனால்‌, நான்‌ இந்நூலுக்கு 
உரை விளக்கம்‌ எழுதிய ஆய்வு நூலில்‌ 70 பாடல்களையும்‌ 
பதிப்பித்துள்ளேன்‌. மேலும்‌, இது சங்ககால நூல்‌ என்‌- 
பதையும்‌ ஈன்கு காட்டியுள்ளேன்‌. விளக்கம்‌ ஆண்டுக்‌ 
காண்க. இஃது இயற்கை அழகு இனிது மிளிறும்‌ நூல்‌. 


இருவலஞ்சுழி மும்மணிக்கோவை : திருவலஞ்சுழி கும்ப- 
கோணத்துக்கருகில்‌ உள்ள தலம்‌. இதில்‌ 15 பாடல்களே 
உள. முப்பது பாடல்களே இருக்கவேண்டியது. ஆனால்‌, 
15 பாடல்கள்‌ காணப்படவில்லை. மும்மணிக்கோவை 
அந்தாதி முறையில்‌ பாடப்படுதல்‌ வேண்டும்‌. இவ்வமைப்பு 
ஒன்று முதல்‌, பதின்மூன்று வரையில்‌ ஒழுங்காக உளது. 
பின்னர்‌ உள்ள பாடல்களில்‌ அவ்வந்தாதித்‌ தொடை இல்‌- 
லாதிருத்தலின்‌, இடையில்‌ உள்ள பாடல்கள்‌ சிதறுண்டன 
போலும்‌ ! ஈற்றுச்‌ செய்யுளும்‌ அதற்கு முன்னுள்ள செய்யு- 
ளும்‌ அந்தாதி அமைப்புப்‌ பொருந்தியவை. எனவே, இடைப்‌- 
பட்ட பாடல்கள்‌ சிதறுண்டவைகள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


இந்நூலிலும்‌ அகப்பொருள்‌ வாடை உண்டு. 


இரு எழுகூற்றிருக்கை : இஃது ஏழு கூறுகளால்‌ தேர்‌ 
போல்‌ அமைத்து ஒன்று முதல்‌ ஏழுவரை ஒவ்வோர்‌ எண்‌ 
மிகுத்தும்‌ குறைத்தும்‌ எண்‌ அழகு பொருந்த இணைக்குறள்‌ 
ஆசிரியப்‌ பாவால்‌ பாடப்பெறும்‌ பாடல்‌. இங்குள்ள இப்‌- 
பாடல்‌ 55 அடிகளைக்‌ கொண்டது. இதன்‌ ஈற்றிலும்‌ ஓர்‌ 
வெண்பா உளது. இறைவன்‌ ௩டனக குறிப்பை இதில்‌ 
காணலாம்‌. இதில்‌ தொகைச்‌ சொற்களின்‌ பொருட்செறிவு 
மிகுதி. 


பெருந்தேவபாணி : இஃ றைவன்‌ மீது பாடப்பட்ட 
நரன்‌ என்ற கட எ என்ற பெயரினைப்‌ 
பெற்றுள்ளது. இதுவும்‌ இணைக்குறள்‌ ஆசிரியப்‌ பாவாகும்‌. 
67 அடிகளைக்‌ கொண்டுள து. இதன்‌ வழி ௩க்கீரர்‌ ஆல- 
வாய்ச்‌ சொக்கனுடன்‌ எதிர்த்த குற்றத்திற்கு ஆளான க்‌ 
அறியலாம்‌. ** கூடல்‌ ஆலவாய்‌ குழகன்‌ A 
யாது, அருந்தமிழ்‌ பழித்தனன்‌ எனல ட "லும்‌, 
இப்பாட்டின்‌ இறுதியில்‌ காணப்படும்‌ வெண்பாவில்‌ குற்றத- 

வ-14 


210 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


திற்கு ஆளாகிய தம்மை மன்னிக்கும்படி இறைவ 
வேண்டிய குறிப்பும்‌ உள. “இகழ்ந்தேன்‌ பிழைக்க ப 
சீற்றத்தைத்‌ தீர்த்தருளு தேவாதி தேவனே?” என்ற 
தொடர்களைக்‌ காணவும்‌. தமக்குக்‌ குட்டம்‌ வந்த குறிப்பினை: 
திரு எழுகூற்றிருக்கை ஈற்றில்‌ உள்ள வெண்பாவும்‌ குறிக்‌- 
கிறது. இதனை ££ என்மேல்‌ மெய்‌ எரிவு தீரப்‌ பணித்தருள்‌ ? 
என்ந அடியால்‌ அறியலாம்‌. 

கோபப்‌ பிரசாதம்‌: இறைவன்‌, ௩க்கீரரது செருக்கை 
அடக்கச்‌ சினந்தபோது, அது தணியும்வகையில்‌ பிரசாதம்‌ 
போல்‌ இதனை ௩க்கீரர்‌ பாடினார்‌ போலும்‌! இஃது இணைக்‌... 
குறள்‌ ஆசிரியப்பாவால்‌ அமைந்து 99 அடிகளைக்‌ கொண்டு 
இலங்குகின்றது. இதில்‌ கண்ணப்பர்‌, சண்டேசுரர்‌, 
சாக்கிய நாயனார்‌ குறிக்கப்பெற்றுள்ளனர்‌. பழமொழிகளும்‌ 
இதில்‌ உண்டு. புராணக்கதைகளும்‌ உண்டு. எண்ணலங்‌- 
காரத்தொகைச்‌ சொற்களும்‌ உண்டு. 

கார்‌ எட்டு: இதில்‌ மேகத்தைப்பற்றிய எட்டுப்பாடல்கள்‌ 
உள. இது வெண்பாவால்‌ ஆன நூல்‌. இக்நூ லின்‌ மின்ன- 
லுக்கு இறைவன்‌ சடையும்‌, கருமைக்கு அவனது நீலகண்ட 
மும்‌ உவமைகளாகக்‌ கூறப்பட்டு உள்ளன. 

“ காந்தள்‌ மலரக்‌ கமழ்கொன்றை பொன்சொரியும்‌ 
பூர்தளவம்‌ ஆரம்‌ புகுக்தன்றே--ஏந்தொளிசேர்‌ 
அண்டம்போல்‌ மீதிருண்ட ஆதியான்‌ ஆய்மணிசேர்‌ 
கண்டம்போல்‌ மீதிருண்ட கார்‌.” 


போற்றித்‌ இருக்கலி வெண்பா: இது 90 அடிகளைக்‌- 
கொண்ட கலிவெண்பா. இதில்‌ பிரமன்‌ கழுகுருவாய்ச்‌ 
சென்று இறைவன்‌ முடியைத்‌ தேடலுற்றான்‌ என்ற அரிய 
குறிப்புள து. பிரமன்‌ அன்னமாய்ச்‌ சென்று முடிதேட- 
லுற்றான்‌ என்பது, எல்லா நூற்களில்‌ கூறப்பட்டுள்ளது 
சண்டேசுரர்‌, கண்ணப்பர்‌ வரலாறுகள்‌ காணப்படுகின்‌ றன- 
இதில்‌ இறைவன்‌ முருகனைச்‌ சேனாதிபதியாக்கி வானாள 
வைத்த செய்தி காணப்படுகிறது. 

இருமுருகாற்றுப்படை: இதனைப்‌ பற்றிப்‌ பத்துப்‌- 
பாட்டுக்‌ குறிப்பில்‌ காண்க. ்‌ 

இருக்கண்ணப்ப தேவர்‌ இருமறம்‌: இறைவனுக்குச்‌ 
தொண்டு செய்தவர்கள்‌ மென்தொண்டர்‌, வன்தொண்ட?* 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 211 


என இருவகையாகப்‌ பிரிக்கப்படுவர்‌. இவர்களுள்‌ திண்ண- 
னாராம்‌ கண்ணப்பர்‌ தம்‌ கண்ணை இடந்து தொண்டராயினை 
மையின்‌ வன்தொண்டர்‌ ஆயினர்‌. இது மறச்செயல்‌. அம்‌- 
மறச்செயலைப்‌ பாடலுற்ற காரணத்தால்‌ இந்நூல்‌ மற- 
மாயிற்று. தொண்டர்‌ மறம்‌ ஆதலின்‌ திருமறம்‌ ஆயிற்று. 
இதில்‌ கண்ணப்ப காயனா வரலாறு செம்மையாகக்‌ கூறப்‌- 
பட்டுள்ளது. 
இறைவனைப்‌ பூசை செய்யும்‌ சிவகோசாரியார்‌ 
மறைந்து நின்று திண்ணனார்‌ செயலைப்‌ பார்த்துக்‌ கவன்று 
சென்றதாக இந்நூல்‌ கூறுகிறது. ஆனால்‌, பெரிய புரா- 
ணத்தில்‌ இறைவன்‌ கனவில்‌ சென்று கூறிய பிறகே 
மறைந்து நின்‌ று திண்ணனார்‌ செயலைக்‌ கண்டதாகக்‌ கூறப்‌- 
படுகிறது. 
இன்னோரன்ன நூல்களின்‌ ஆசிரியர்‌ சங்ககால ஈக்கீரர்‌ 
அல்லர்‌. அவை பிற்காலத்தில்‌ நக்கீரர்‌ என்னும்‌ பெயர்‌ 
பெற்ற ஒருவரால்‌ பாடப்பட்டவை என்பர்‌. இஃது ஆய்தற்‌- 
குரியது. டாக்டர்‌ சாமிநாதய்யர்‌ கருத்துச்‌ சங்ககால 
நக்கீரரே இந்நூற்களுக்கும்‌ ஆசிரியர்‌ என்பது. 
கல்லாடதேவ நாயனார்‌ : இவர்‌ பாடிய நூல்‌ திருக்‌- 
கண்ணப்பதேவர்‌ திருமறம்‌. இத்திருமறை நூலில்‌ கண்‌- 
ணப்பநகாயனார்‌ வரலாறு உணர்த்தப்பட்டிருக்கிற து. இஃது 
இணைக்குறள்‌ ஆசிரியப்‌ பாவால்‌ அமைந்து 83 அடிகள்‌ 
கொண்டது. இவர்‌ கண்ணப்பரிடத்துக்‌ கொண்டிருந்த 
அன்பு, 
 இிருவேட்‌ டுவர்தம்‌ திருவடி கைதொழக்‌ , 
கருவேட்‌ டுழல்வினைக்‌ காரியம்‌ கெடுமே.” 
என்று பாடியிருத்தலால்‌ புலனாகும்‌. இவரது நடையினை 
நோக்கும்போது, இவர்‌ சங்ககாலப்புலவர்‌ போலக்‌ காணப்‌- 
படுகிறார்‌. இவரது காலம்‌ கி. பி. ஆரும்‌ நூற்றாண்டு என 
ஆராய்ச்சியாளர்‌ கருதுகின்றனர்‌.” இந்நூலின்‌ ஆய்வுக்‌ 
கட்டுரை டெல்லி தமிழ்ச்‌ சங்கத்‌ திரு. வி. க. மலரில்‌ என்னால்‌ 
எழுதப்‌ பட்டுள்ளது. விழைவார்‌ ஆண்டுக்‌ காணலாம்‌. 
வ வரலாற்றிலும்‌ சிக்கல்‌ உண்டு. ஒரு சிலர்‌ 
பட அசத வ்‌ வேறு; திருமுறையில்‌ DT 
பாடலின்‌ ஆசிரியர்‌ வேறு என்பர்‌. கல்லாடம்‌ என்பது 


212 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


மலையாள தேசத்தைச்‌ சார்ந்தது. ஆகவே, அவ்வூரடியாகப்‌ 
பெயர்‌ பெற்றவர்‌ இவர்‌. இவரது பாடல்கள்‌ புறகானூற்றில்‌ 
உள்ளன. இவர்‌ தொல்காப்பியத்திற்கு உரை கண்டவர்‌. 
பன்னிருபாட்டியலில்‌ சில நூற்பாக்களைப்‌ பாடியதாகவும்‌ 
கூறுவர்‌. இவர்‌ பாடிய பாட்டியல்‌ நூல்‌ ஒன்று இருந்ததாக- 
வும்‌ செப்புகின்‌ றனர்‌. கபில பரணர்‌ என்னும்‌ தொடர்போலக்‌ 
கல்லாட மாமூலர்‌ என்னும்‌ தொடரும்‌ காணப்படுதலின்‌, 
இவர்‌ மாமூலரின்‌ கெருங்கிய ௩ண்பர்‌ என்பது புலப்படுகிறது, 
இவரது பாடல்கள்‌ அககானூற்றிலும்‌, குறுந்தொகையிலும்‌, 
திருவள்ளுவ மாலையிலும்‌, புறநானூற்றிலும்‌ உள. 
கல்லாடம்‌ என்னும்‌ நூலைச்‌ செய்த கல்லாடர்‌ ஒருவர்‌ 
உளர்‌. அவர்‌ திருக்கோவையார்‌ பாடல்களில்‌ சிலவற்றைத்‌ 
தேர்ந்தெடுத்து அப்பாடல்களின்‌ பொருளை விளக்கும்‌ 
முறையில்‌ அகவல்‌ பாக்களால்‌ ஆன நூலைப்‌ பாடியவர்‌. 
அதுவே கல்லாடம்‌. கல்லாடத்தில்‌ கற்பனை மிகுதி. 
இந்நூலில்‌ விகாயக வணக்கம்‌ இருத்தலின்‌, இது சங்க-- 
கால நூலாக ஏற்றற்கு இல்லை. இந்நூலுக்கு மயிலேறும்‌ 
பிள்ளை உரை எழுதினர்‌. ஆனால்‌, முற்றுப்பெறவில்லை. 
முற்றுப்பெறாத பாடல்களுக்குப்‌ புதுவை சுப்பராய 
முதலியார்‌ உரை எழுதி முடித்தனர்‌. ££ கல்லாடம்‌ படித்த- 
வனோடு மல்லாடாதே '? என்ற பழமொழியினாலும்‌, இந்நூல்‌ 
மதுரை சொக்கேசப்‌ பெருமான்‌ முன்‌, ஆசிரியர்‌ பாடிய- 
போது, ஒவ்வொரு பாட்டின்‌ இறுதியிலும்‌ தலை அசைத்தார்‌ 
என்பதனாலும்‌ இதன்‌ ஏற்றத்தை இனிதின்‌ உணரலாம்‌. 
“: கல்லாடர்‌ செய்பனுவல்‌ கல்லாட நூறுநால்‌ 
வல்லார்சற்‌ கத்தில்‌ வதிந்தருளிச்‌--சொல்லாய 
மாமதுரை ஈசர்மனம்‌ உவம்து கேட்டுமுடி 
தாமசைத்தார்‌ நூறு தரம்‌.” 
இதில்‌ சுந்தரரது தோழர்‌ சேரமான்‌; பெருமாள்‌ நாயனார்‌ 
குறிப்பு, **“குடக்‌ கோச்‌ சேரன்‌ ? என்று வருதலின்‌ , 
இக்‌ நூலாசிரியர்‌ காலம்‌ கி. பி. 9 ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ 
என்பது தெரிகிறது. 
££ தல்லால்‌ கயவர்க்கு ர அருநால்‌ கனளைமறை 
சொல்லினர்‌ டணால்‌ துணைமுலை பெருத்தன.” 
கல்லாடம்‌. 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 213 


கபிலதேவ நாயனார்‌: இவர்‌ பாடியுள்ள நூல்களாக. 
இத்தொகுப்பு நூலில்‌ உள்ளவை, மூத்தகாயனார்‌ இரட்டை 
மணிமாலை, சிவபெருமான்‌ திரு இரட்டை மணிமாலை, 
சிவபெருமான்‌ திருவந்தாதி என்பன, இப்பெரியார்‌ சங்க- 
காலத்துக்‌ கபிலர்‌ அல்லர்‌ என்பதற்குச்‌ சான்றாக இவர்‌ 
மூத்தகாயனார்‌ இரட்டை மணிமாலை பாடியிருத்தலைக்‌- 
கொண்டு நிறுவுவர்‌. 


இவரது வாக்காகச்‌ சிவபெருமான்‌ திரு இரட்டை 
மணிமாலையில்‌ ££ வளர்‌ சடையாய்நின்‌ போல பெரிய- 
ராவாரோ பிறர்‌?? என்னும்‌ கருத்தும்‌, * கருத்துடையேன்‌ 
கையுடையேன்‌ கூம்பப்பெரிதும்‌ பிறதிறத்துப்‌ பேசேன்‌ £* 
என்றும்‌ இருத்தலை நோக்கும்போது, மூத்தநாயனார்‌ 
திருஇரட்டை மணிமாலையில்‌, ££ விநாயகனே விண்ணிற்கும்‌ 
மண்ணிற்கும்‌ நாதனும்‌ ஆம்‌?” என்று கூறுவாரோ? இக்‌ 
கருத்துக்களைக்‌ கருதும்போது, விநாயகரையும்‌ வேறு எவரே 
னும்‌ பாடிச்சேர்த்து இருக்கலாம்‌ என்று எண்ண இடமிருக்‌- 
கிறது. இவர்‌ சங்க காலத்தவர்‌ என்ற குறிப்பு, சங்ககாலப்‌ 
புலவர்கள்‌ தலைவன்‌ காதலியைப்‌ புணர்ந்து பின்‌ அவளுக்கு 
நோய்‌ தருதலைப்‌ பாடுவது போல, இவரும்‌ “ இடுமணல்‌ மேல்‌ 
என்னலங்‌ கொண்டு இன்னாநோய்‌ செய்தான்‌ '* என்ற 
கருத்துடைய அடிகளால்‌ அறிவித்தலால்‌ தெரிகிறது. 
இவரது பாடல்களில்‌ பல தலங்களும்‌, அகப்பொருள்‌ 
செய்திகளும்‌ உள. மூத்தகாயனார்‌ திரு இரட்டை மணி 
மாலையில்‌ இருபது பாடல்களும்‌, சிவபெருமான்‌ திரு 
இரட்டை மணிமாலையில்‌ 87 பாடல்களும்‌ உள. மேலும்‌ 
இவ்விரட்டை மணிமாலை இலக்கண மரபுபடி இல்லை... 
இரட்டை மணிமாலை இருபது பாடல்களைக்‌ கொண்டே 
வரும்‌. ஆனால்‌, இதில்‌ 87 பாடல்கள்‌ உள. மேலும்‌, 
இரட்டை மணிமாலை அந்தாதித்‌ தொடையில்‌ அமைந்து 
முதல்‌ பாட்டின்‌ முதல்‌ சீர்‌, சொல்‌, இறுதிப்பாட்டின்‌ 
இறுதிச்சீர்‌, சொல்லாக அமைந்து அந்தாதித்‌ தொடையின்‌ 
இயல்பை ஈன்கு பொருந்திக்‌ காணப்படும்‌. இவ்வமைப்பும்‌ 
சிவபெருமான்‌ திரு இரட்டை மணிமாலையில்‌ இல்லை. 
ஆகவே, இதுவும்‌ இவர்‌ வாக்கு அன்று என்று கொள்ள 
இடம்‌ இருக்கிறது. சிவபெருமான்‌ திருவந்தாதி செம்மை 
யாக அமைந்துள்ளது. அதில்‌ விநாயகர்‌ குறிப்பு இல்லை. 


214 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


இவர்‌ சங்க காலத்தவர்‌ அல்லர்‌ என்பர்‌. இவரைக்‌ 
கி. பி. 11ஆம்‌ நூற்றாண்டினர்‌ என்பர்‌. ஐயர்‌ அவர்கள்‌ 
வாக்கில்‌ இவர்‌ சங்ககாலத்தவர்‌ என்பது தொனிக்கிறது. 


௮திரா அடிகள்‌: அடிகள்‌ என்ற சொல்‌, இவர்‌ துறவு 
பூண்டவர்‌ என்ற குறிப்பைத்‌ தோற்றுவிக்கின்றது. அதிரா 
என்னும்‌ அடைமொழி இவர்‌ எதற்கும்‌ கலங்காத 
உள்ளத்தவர்‌ ஆதல்‌ வேண்டும்‌ என்பதைக்‌ காட்டுகிறது. 
இவர்‌ பாடினதாகப்‌ பதினோராம்‌ திருமுறையில்‌ காணப்படு- 
வது மூத்தபிள்ளையார்‌ திரு மும்மணிக்‌ கோவை ஆகும்‌, 
மும்மணிக்‌ கோவை நூல்‌ முப்பது பாடல்களைக்‌ கொண்டு 
. இலகுதல்‌ வேண்டும்‌. ஆனால்‌, இவரது நூலில்‌ 28 
பாடல்களே உள்னன. 24 முதல்‌ 80 வரையுள்ள பாடல்கள்‌ 
சிதறுண்டன போலும்‌ ! 


மூத்தபிள்ளையார்‌ ஆவார்‌ விகாயகப்‌ பெருமான்‌. 
விநாயகப்‌ பெருமானைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ தேவார 
காலத்தும்‌ அதற்கும்‌ பிற்பட்ட காலத்தும்‌ ஆகும்‌. ஆகவே, 
இவ்வாசிரியர்‌ கி, பி. ஏழாம்‌ நூற்றாண்டிலோ அதற்கும்‌ 
பிற்பட்டார்‌ காலத்திலோ இருந்தவர்‌ ஆதல்வேண்டும்‌. 

“ நிலம்துளங்க மேரு துளங்க நெடுவான்‌ 

தலம்துளங்கச்‌ சப்பாணி கொட்டும்‌--கலந்துளங்கொள் 

காமாரி ஈன்ற கருங்கைக்‌ கடதடத்து 

மாமாரி ஈன்ற மணி.” 


இளம்பெருமான்‌ அடிகள்‌: இவரும்‌ துறவிக்கோலம்‌ 
பூண்டவர்‌ போலும்‌! இளம்பெருமான்‌ என்பது முருகனைக்‌ 
குறிக்கும்‌ பெயர்‌ என்னலாம்‌. அப்பெருமான்‌ பெயரைத்‌ 
தாங்கியவர்‌ இவர்‌. இவர்‌ பாடிய நூல்‌ சிவபெருமான்‌ 
திருமும்மணிக்கோவையாகும்‌. முப்பது பாடல்களும்‌ 
இதன்கண்‌ உள. இவரது காலம்‌ நம்பியாண்டார்‌ நம்பி- 
கட்கு முற்பட்டது என்பது மட்டும்‌ கூறலாம்‌. 

“ உளர்‌ஒளிய கங்கை ஒலிதிரைகள்‌ மோத 

வளர்‌ஒலி தேய்ந்துள்‌ வளைந்தொக்கும்‌--களர்‌ ஒளிய 

பேதைக்‌ கருங்கண்‌ பிணாவின்‌ மணாளனார்‌ 

கோதைப்‌ பிறையின்‌ கொழுந்து.” 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 215 


பரணதேவ நாயனார்‌: இவர்‌ பாடியநூல்‌ சிவபெருமான்‌ 
திருவந்தா தியாகும்‌. இதில்‌ 101 பாடல்கள்‌ உள. அனைத்தும்‌ 
வெண்பாக்கள்‌. ஈற்றுப்பாடல்‌ இந்நூலின்‌ சிறப்பினைக்‌ கூறு- 
வதாக அமைமக்துள து. ஐந்தாவது பதினாலாவது பாடல்கள்‌ 
முழு வடிவில்‌ இல்லை, சிதைந்து உள்ளன. இந்நூலில்‌ 
நெஞ்சுக்கு அறிவுறுத்தலும்‌, அகப்பொருள்‌ கருத்தும்‌ 
அமைந்த பாடல்கள்‌ உள. பல தலங்களைப்‌ பற்றிய 
குறிப்பும்‌ உண்டு. பழ அடியாராகிய கண்ணப்பரைப்‌ பற்றிய 
வரலாறும்‌ இதில்‌ உண்டு, 


இவரது பாடலில்‌ விநாயகரைப்‌ பற்றிய குறிப்பு இல்லை, 
சங்க காலத்திலும்‌ இக்குறிப்புக்‌ காணப்பட்டிலது என்பது 
முன்னும்‌ கூறப்பட்டது. ஆகவே, இந்நூலாசிரியர்‌ சங்க- 
காலப்‌ பரணராக இருக்க வொண்ணுமோ என்ற ஐயம்‌ எழு- 
கின்றது. இவர்‌ இயற்கையையும்‌, ஐந்திணை வளனையும்‌ பாடி 
யவராக இருந்து, பின்‌ இறைபணியில்‌ ஈடுபட்டு அதனால்‌ 
தேவர்‌ என்றும்‌, நாயனார்‌ என்றும்‌ கூறப்பட்டனரோ என்‌- 
னவோ அறியோம்‌. இவரைச்‌ சங்க காலத்தவர்‌ எனச்‌ சிலர்‌ 
ஒவ்வார்‌. பின்னவராயின்‌ இவர்‌ கி. பி. பத்தாம்‌ நூற்றாண்‌- 
டவராக இருக்கலாம்‌. டாக்டர்‌ ஐயர்‌ அவர்களின்‌ கருத்துச்‌ 
சங்க காலப்‌ புலவர்‌ என்பது. 

“ சென்றுசெருப்‌ புக்காலால்‌ செல்ல மலர்றீக்கிச்‌ 

சென்று திருமுடிவாய்‌ நீர்வார்த்துச்‌--சென்றுதன்‌ 

கண்ணிடந்தன்‌ றப்பும்‌ கருத்தற்குக்‌ காட்டினான்‌ 

கண்ணிடந்தன்‌ றப்பாமை பார்த்து.” 


' பட்டினத்தடிகள்‌ : இவர்‌ காவிரிப்பூம்‌ பட்டினத்தில்‌ 
வணிகவேளாண்‌ மரபில்‌ பெருஞ்‌ செல்வக்குடியில்‌ பிறந்த- 
வர்‌. இவரை ஆட்கொள்ள மருதவாணரே மகவாக 
வந்தனர்‌ என்பர்‌. இவரிடமே சேந்தனார்‌ கணக்கராக 
இருந்தனர்‌. 

இவர்‌ பாடியுள்ள நூற்கள்‌ கோயில்‌ நான்மணிமாலை, 
திருக்கழுமில மும்மணிக்கோவை, திருவிடைமருதூர்‌ 
மும்மணிக்கோவை, திருவேகம்பமுடையார்‌ திருவந்தாதி, 
திருவொற்றியூர்‌ ஒரு பா ஒருபஃது என்பன. 


216 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


கோயில்‌ கான்மணிமாலையில்‌ மக்கள்‌ வாழ்க்கையினைக்‌ 
கடலில்‌ செல்லும்‌ கப்பலாகக்‌ காட்டி, முத்திக்‌ கரையில்‌ 
சேர்க்கும்படி பாடிய பாடலைக்‌ காணலாம்‌. சிறுத்தொண்டர்‌, 
சண்டேசுரர்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ உள. திருக்கழுமல- 
மும்மணிக்கோவையில்‌ திருஞானசம்பந்தர்‌ குறிப்பும்‌, தம்‌ 
உள்ளத்தினைச்‌ செம்மையாக வைத்திருத்தலின்‌, அம்மை 
அப்பனை வருமாறு வேண்டும்‌ கருத்தும்‌ உள்ளன. திருவிடை 
மருதூர்‌ மும்மணிக்‌ கோவையில்‌ வரகுண பாண்டியன்‌ 
அன்பின்‌ பெருக்கைப்‌ பெரிதும்‌ போற்றிய கருத்தையும்‌, 
உமையின்‌ சிறப்பும்‌, தவம்‌ செய்வார்‌ நிலையும்‌, இல்லறத்தி- 
லிருந்தே முத்தி பெறலாம்‌ என்ற கருத்தும்‌ சிவவாக்கியர்‌ 
குறிப்பும்‌ காணப்படுகின்றன. திருவேகம்பமுடையார்‌. 
திருவந்தாதி காஞ்சி ஏகம்பர்மீது பாடப்பட்ட 100 கட்டளைக்‌ 
கலித்துறைப்பாடல்‌ கொண்ட நூல்‌. பலதலங்கள்‌ இதில்‌ 
இயைத்துப்‌ பாடப்பட்டுள்ளன. 


இருவொற்றியூர்‌ ஒருபா ஒரு பஃது: இது திருவொற்றியூர்‌ 
தியாகேசன்மீது ஆசிரியப்பாவால்‌ 10 பாடல்‌ கொண்ட 
நூல்‌, இஃது அந்தாதித்‌ தொடையால்‌ ஆயது. இறைவ 
னது பெருமை, அவனது அநாதி முறைமை முதலியனவும்‌ 
உலகப்‌ படைப்பில்‌ உள்ள இயற்கைப்‌ பொருள்கள்‌ அவ 
னது திருவுருவாகத்‌ திகழ்கின்றன என்பதும்‌ கூறப்பட்‌ 
டுள்ளன. 


இவரது காலம்‌ கி. பி. பத்தாம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதி. 
நம்பி ஆண்டார்‌ நம்பிக்கும்‌ முற்பட்டவர்‌, 


பட்டினத்தார்‌ என்ற பெயரால்‌ வேறுஒரு நூலும்‌ உளது. 

அது திருவேகம்ப பாமாலை என்பது. அது திருமுறைப்‌ பட்டி- 
னத்தடிகளால்‌ பாடப்பட்டதன்று. இதற்குரிய காரணம்‌ 
££ குலாமருக்கு என்‌ சொல்வேன்‌ கச்சி யேகம்பனே !?? என்ற 
தொடர்‌ அதில்‌ காணப்படுவதாகும்‌. குலாம்‌ என்பது முஸ்‌- 
லீம்கள்‌ தென்னிந்தியாவில்‌ புகுந்த பின்னர்‌ நுழைந்த மொழி 
யாகும்‌. முதல்‌ முதல்‌ இங்குப்‌ படையுடன்‌ வந்தவர்‌ மலிக்கபூர்‌ 
என்பவர்‌. அப்படை எடுப்பு கி, பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு நிகழ்ந்‌ 
தது, மேலும்‌ திருவேகம்ப மாலையில்‌ பெண்களையும்‌, மக்கட்‌ 
பிறப்பையும்‌ இழித்துப்‌ பேசும்‌ பாடல்கள்‌ மிகுதியும்‌ உண்டு. 
இங்ஙனம்‌ திருமுறைப்‌ பட்டினத்தடிகள்‌ பாடல்களில்‌ இல்லை. 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 217 


இவ்விருவர்களும்‌ வேறு வேருவர்‌ என்பது தெளிவு. 
“£ றதிளன மாசறு வதனம்‌. விளங்கப்‌ 

புதுவிரை அலங்கல்‌ குழல்மிசைப்‌ பொலியும்‌ 
அம்சொல்‌ மடந்தையர்‌ ஆகம்‌ தோய்ந்தும்‌ ு 
சின்னம்‌ பரப்பிய பொன்னின்‌ கலத்தின்‌ 
அறுசுவை அடிசில்‌ வறிதினி தருந்தா 
தாடினர்க்‌ கென்றும்‌ பாடினர்க்‌ கென்றும்‌ 
வாடினர்க்‌ கென்றும்‌ வரையாது கொடுத்தும்‌ 
பூசுவன பூசியும்‌ புனைவன புனைம்தும்‌ 
தூசு நல்லன தொடையில்‌ சேர்த்தியும்‌ 
ஐந்து புலன்களும்‌ ஆர்‌ ஆர்ந்து 
மைந்தரும்‌ ஓக்கலும்‌ மகிழ மனமகிழ்ந்து 
இவ்வகை இருந்தோம்‌ ஆயினும்‌ அவ்வகை 
மந்திர எழுத்தைந்தும்‌ வாயிடை மறவாது 
இந்தை நின்வழி செலுத்தலின்‌ அந்த 
முத்தியும்‌ இழந்திலம்‌ முதல்வ.” 

என்பது திருவிடைமருதூர்‌ மும்மணிக்‌ கோவை, 


நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌: சோழ காட்டில்‌ சிதம்பரத்திற்‌ 
கருகில்‌ திருகாரையூர்‌ என்ற ஊர்‌ உளது. இங்குள்ள 
விகாயகர்‌ பொள்ளாப்‌ பிள்ளையார்‌ என்ற பெயரினர்‌. இவ 
ரைப்‌ பூசிக்கும்‌ பேறு நம்பி ஆண்டார்க்குக்‌ கிடைத்தது. 
இவர்‌ ஆதி சைவ பிராமணர்‌. இவர்‌ பிள்ளயாரைத்‌ தாம்‌ 
கொண்டு செல்லும்‌ நைவேத்திய உணவை உண்மையி- 
லேயே உண்ணச்‌ செய்தவர்‌. 


இவர்‌ காலத்தில்‌ இருந்த இராசராச அனபாய 
குலசேகரன்‌ பலர்‌ தேவாரத்‌ திருப்பதிகங்கள்‌ ஓதக்‌ 
கேட்டு வந்தான்‌. அவை நூலாக எங்கும்‌ இல்லாமையால்‌ 
அக்நூலை எங்கிருந்தாகிலும்‌ தேடிக்‌ காணக்‌ கங்கணம்‌ கட்‌ 
டிக்கொண்டனன்‌. இவனுக்கு : ௩ம்பி ஆண்டார்‌ துணை 
கிட்டியது. அவரை எப்படியாகிலும்‌ தேவாரம்‌ உள்ள 
இடத்தை உணர்த்துமாறு வேண்டினான்‌. அவர்‌ பிள்ளையார்‌ 
திருவருளால்‌ அது சிதம்பரத்தின்‌ நடராசப்‌ பெருமா 


218 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


தில்லைவாழ்‌ அந்தணர்களை அவ்வறையில்‌ உள்ள தேவார 
ஏடுகளை எடுத்துத்‌ தருமாறு கூற, அவர்கள்‌ மூவர்‌ முதலி 
கள்‌ வந்தால்தான்‌ அறை திறக்கப்படும்‌ என்ன, அரசரும்‌ 
௩ம்பியும்‌ ஒரு யுக்தி புரிந்து, மூவர்‌ திருவுருவங்களை அலங்‌ 
காரம்‌ செய்து அறை முன்‌ கொணர்ந்து நிறுத்த, அறை 
திறக்கப்பட்டது. அவ்வேடுகள்‌ கறையான்‌ அரித்துப்‌ 
பெரிதும்‌ பாழ்‌ அடைந்து இருந்தன. அழிந்தன போக 
எஞ்சியவற்றை எடுத்து ௩ம்பியாண்டார்‌ அவர்களையே 
முறைப்படுத்த வேண்டினான்‌ மன்னன்‌. அவரே திருமுறை 
களைப்‌ பதினொன்றாக முறைப்படுத்தினர்‌. வியாசர்‌ எப்படி 
வேதங்களை ஒரு ஒழுங்கு படுத்தினரோ அதுபோல இவரும்‌ 
திரு முறைகளை ஒழுங்கு முறைப்படுத்தியதால்‌ இவர்‌ தமிழ்‌ 
வியாசர்‌ எனப்பட்டனர்‌. £ இவர்‌ முதல்‌ ஏழு திருமுறைகளை 
மட்டுமே தொகுத்தார்‌, ஏனைய திருமுறைகளைத்‌ தொகுத்‌ 
திலர்‌ ?? என்னும்‌ கருத்தும்‌ நாட்டில்‌ உண்டு. இவர்‌ பாடின 
வாக உள்ள நூல்கள்‌ விநாயகர்‌ : இரட்டை மணி மாலை, 
கோயில்‌ பண்ணியர்‌ விருத்தம்‌, திருச்சண்பை விருத்தம்‌, 
திருமும்மணிக்‌ கோவை, திருவுலா மாலை, திருக்கலம்பகம்‌, 
திருத்தொகை, திருநாவுக்கரசர்‌ திரு ஏகாதச மாலை, திருத்‌ 
தொண்டர்‌ திருவந்தாதி என்பன. இவற்றையும்‌ பதினோராம்‌ 
திருமுறையில்‌ அரசனது வேண்டுகோளுக்கு இணங்கச்‌ 
சேர்த்துவிட்டனர்‌. 

விநாயகர்‌ இரட்டை மணிமாலை பொள்ளாப்‌ பிள்ளையார்‌ 
மீது வெண்பாவும்‌ விருத்தமும்‌ மாறி மாறிவரப்‌ பாடப்பட்ட 
20 பாடல்‌ கொண்ட நூல்‌. இதில்‌ விநாயகர்‌ சிவபெருமானை 
வணங்கி மாங்கனி பெற்ற வரலாறு கூறப்பட்டுள்ள து. 

“ மலம்செய்த வல்வினை கோக்க உலகை வலம்வரும்‌அப்‌ 
புலம்செய்த காட்சிக்‌ குமரற்கு முன்னே புரிசடைமேல்‌ 
சலம்செய்த நாரைப்‌ பதிஅரன்‌ தன்னைக்‌ கனிதரவே 
வலம்செய்து கொண்ட மதக்களி றேஉன்னை 

வாழ்த்துவனே..? 


திருப்பண்ணியர்‌ விருத்தம்‌ : இது சிதம்பர ௩டராசப்‌ 
பெருமான்மீது பாப்பட்ட 70 பாடல்‌ கொண்ட நூல்‌. இது 
கமக்குத்‌ திருவைச்‌ செய்கின்‌ றவர்‌ என்ற கருத்தினை அறி 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 219 


விப்பது. இது குறித்தே இது திருப்பண்ணியர்‌ என்ற பெய 
ருடன்‌ திகழ்கிறது. இக்‌ கருத்தினை, 
ஈகைச்செல்வம்‌ எய்திட லாம்‌என்று பின்சென்று கண்‌ 
மின்கலன்‌ அக டக குழித்தல்‌ 
பொய்ச்செல்வர்‌ செய்திடும்‌ புன்மைகட்‌ கேஎன்றும்‌ 
்‌ பொன்றல்‌இல்லா 
அச்செல்வம்‌ எய்திட வேண்டுதி யேல்தில்லை அம்பலத்துள்‌ 
இச்செல்வன்‌ பாதம்‌ கருதிரம்‌ தேன்‌ உன்னை என்‌ 
நெஞ்சமே.” 
என்ற பாடலில்‌ காண்க. 


ஆளுடை பிள்ளையார்‌ திருவந்தாதி, திருச்சண்பை 
விருத்தம்‌, மும்மணிக்‌ கோவை, திருவுலாமாலை, திருக்கலம்‌ 
பகம்‌, திருத்தொகை என்பன திருஞான சம்பந்தர்‌ 
வாழ்க்கை வரலாற்றுக்‌ குறிப்புக்களையும்‌, அவரது மாண்பை 
யும்‌, அவரது பாடல்களின்‌ பெருமைகளையும்‌ அறிவிப்பன. 
இவற்றில்‌ அகப்‌ பொருட்‌ கருத்திலும்‌ பாடப்பட்ட பாடல்‌ 
களும்‌ உண்டு. இவை திருஞான சம்பந்தர்‌ அற்புதங்கள்‌ 
அனைத்தையும்‌ அறிவிப்பன. 


திருஞானசம்பந்தர்‌ பாலை நிலத்தை நெய்தல்‌ ஆக்கிய 
குறிப்பு அவர்‌ பாடலில்‌ உண்டு. ஆனால்‌, திருஞானசம்பந்தர்‌ 
திரு௩னிப்பள்ளி நகரைக்‌ கானகமாக்கிப்‌ பின்‌ மருத 
மாக்கினார்‌ என்ற குறிப்பை “நாதன்‌ ௩னி பள்ளி சூழ்௩கர்‌ 
என்ற குறிப்புக்‌ காணப்படுகிறது. இவ்வரிய குறிப்புச்‌ 
சம்பந்தர்‌ வாக்கிலோ சேக்கிழார்‌ வாக்கிலோ இல்லை. 


இருத்தொண்டர்‌ இருவந்தாதி: இது திருத்தொண்டத்‌ 
தொகையில்‌ காணப்படும்‌ அடியார்களைப்‌ பற்றிப்‌" பாடப்‌ 
பட்ட நூல்‌. இதில்‌ சுந்தரர்க்குப்‌ பதினொன்றும்‌ அப்பா, 
சம்பந்தர்‌, சேரர்‌, கோச்செங்கணார்க்குத்‌ தனித்‌ தனி இரண்‌ 
டும்‌, ஏனைய நாயன்மார்கட்கு ஒவ்வொன்றும்‌ ஆக 86 பாடல்‌ 
கள்‌ உள. இந்‌ நூலே சேக்கிழார்க்குத்‌ திருத்தொண்டர்‌ 
வரலாற்றைப்‌ பாட இரண்டாவது துணை நூலாக அமைக்‌ 
தது. இந்நூலில்‌ சுந்தரர்‌ கூன்‌ குருடாய்‌ இருந்தவர்கட்கு 
அருள்‌ புரிந்து அவற்றை ஒழித்தவர்‌ என்ற குறிப்புக்‌ காணப்‌ 


220 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


படுகிறது. இவ்‌ வற்புதத்தைச்‌ சேக்கிழார்‌ அன்றி வேறு 
எவரும்‌ சுட்டியதாகத்‌ தெரியவில்லை. 
ம்பி ஆண்டார்‌ காலத்தை ஒருவாறு உறுதிப்படுத்‌ 
தற்கு ஏற்ற குறிப்புக்களும்‌ இவ்வந்தாதியில்‌ உண்டு. 
“ புலமன்னிய மன்னைச்‌ சிங்கள காடு பொடி. படுத்த 
குல்மன்‌ னியபுகழ்க்‌ கோகனக நாதன்‌ குலமுதலோன்‌.”” 


என்றும்‌, 
“சிங்கத்‌ துருவனைச்‌ செற்றவன்‌ சிற்றம்‌ பலமுகடு 
கொங்கில்‌ கனக மணிந்தவா தித்தன்‌ குலமுதலோன்‌..”? 
என்றும்‌, 
“செம்பொன்‌ அணிந்துசிற்‌ றம்பலத்‌ தேசிவ லோகம்‌ எய்தி 
நம்பன்‌ கழற8ழ்‌ இருந்தோன்‌ குலமுதல்‌ என்பர்‌.” 
என்றும்‌ குறிப்பிட்டிருப்பதை அறிக. இங்கு ஆதித்தன்‌ 
சிதம்பரத்தில்‌ பொன்வேய்ந்த குறிப்பும்‌, அவன்‌ சிங்கள 
நாட்டை வென்ற குறிப்பும்‌ காணப்படுகின்றன. . இவனே 
௩ம்பியாண்டாரைத்‌ திருமுறைகளைத்‌ தொகுக்க வேண்டி 
யவன்‌. இராசராசன்‌ என்றும்‌ அபயன்‌ குலசேகரன்‌ என்‌- 
றும்‌ கூறப்படுபவன்‌. இவனை இரண்டாம்‌ ஆதித்தன்‌ 
என்றும்‌, இவனைத்‌ திருமுறை கண்டவன்‌ என்றும்‌, ஆதித்த 
கரிகாலன்‌ என்றும்‌ கூறுவர்‌, இவன்‌ கி. பி, 906 முதல்‌ 970 
வரை அரசாண்டவன்‌ ஆதலின்‌, நம்பிகள்‌ காலம்‌ கி. பி. 10 
ஆம்‌ நூற்றாண்டாகும்‌. ' ்‌ 
இராசராசன்‌ என்ற பெயர்‌ ஒற்றுமையால்‌ இராசராச 
சோழன்‌ திருமுறை வகுத்தவன்‌ என்பர்‌ சிலர்‌. 


திருநாவுக்கரையர்‌ ஏகாதசமாலை : இதில்‌ 11 திரு விருத்‌ 
தங்கள்‌ உள. அப்பர்‌ வரலாறு முழுவதையும்‌ இதில்‌ 
காணலாம்‌. 


இவர்‌ திருகாவுக்கரசரிடம்‌ கொண்டிருந்த அன்பு இப்‌ 
பதினோரு பாடலில்‌ துலங்குகின்றது, திருநாவுக்கரசு என்‌ 
னும்‌ திருப்‌ பெயரின்‌ மூலம்‌ அப்பர்‌ பெருமானாரின்‌ பெருமை- 
யினைப்‌ பெரிதும்‌ பாராட்டியுள்ளனர்‌. 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 221A 


£ இலைமாடு என்றுஇடர்‌ பரியார்‌ இந்திர 
னேஒத்‌ துறுகுறை வற்றுலும்‌ 

நிலையாதிச்‌ செல்வம்‌ எனவே கருதுவர்‌ 
நீள்சன்‌ மக்கடல்‌ இடையில்புக்‌ - 

கலையார்‌ சென்றரன்‌ நெறியா கும்கரை 
அண்ணப்‌ பெறுவர்கள்‌ வண்ணத்தின்‌ 

சிலைமா டந்திகழ்‌ புகழ்‌.ஆ மூர்உறை 
திருநாவுக்‌ கரசென்‌ போரே.” 


சேக்கிழார்‌ : இவர்‌ தொண்டை நாட்டில்‌ சென்னைக்கு 
அடுத்த குன்றத்தூரில்‌ வேளாளர்‌ குடியில்‌ சேக்கிழார்‌ மர 
பில்‌ பிறந்தவர்‌. இவரது பிள்ளைத்‌ திருநாமம்‌ அருண்மொழித்‌ 
தேவர்‌ என்பது. பன்னிரண்டாம்‌ திருமுறையாம்‌ பெரிய 
புராண ஆசிரியர்‌. இவர்‌ காலத்தே மன்னன்‌ மூன்று 
வினாக்கள்‌ விடுத்தனன்‌. அவை மலையினும்‌ பெரிது எது, 
கடலினும்‌ பெரிது எது, உலகில்‌ பெரிது எது என்பனவாம்‌. 
அவற்றிற்கு முறையே, 
“நிலையில்‌ திரியாது அடங்கியான்‌ தோற்றம்‌ 
மலையினும்‌ மாணப்‌ பெரிது.” 
“ பயன்தூக்கார்‌ செய்த உதவி நயன்தூக்கின்‌ 
நன்மை கடலின்‌ பெரிது.” 
“£ கதரலத்தி னால்செய்த உதவிக்கு வையகமும்‌ 
வானகமு மாற்றல்‌ அரிது.” 


என்ற குறட்பாக்களை விடையாக எழுதி அனுப்பி அவனுக்கு 
முதல்‌ அமைச்சராக அமைந்தவர்‌. அதுபோது இவரது 
பெயர்‌ உத்தமச்‌ சோழ பல்லவர்‌ என்பது. 

இவர்‌ காலத்து மன்னனான அநபாயன்‌ சீவக சிந்தா 
மணியில்‌ ஈடுபட்டிருந்ததை உணர்ந்து அவனுக்குச்‌ சிவனடி 
யார்‌ வரலாற்றைப்‌ புகட்டியவர்‌. அவ்‌ வரலாறுகளைப்‌ 
புராணமாகப்‌ பாடித்‌ தரவேண்டியதனால்தான்‌ இவர்‌ 
சிதம்பரம்‌ சென்று ௩டராசரைப்‌ பணிந்து, அவர்‌, 
“உலகெலாம்‌ ?? என்ற தொடரைக்‌ கொடுக்க அதனை 
முதலாகக்‌ கொண்டு பெரிய புராணமாம்‌ திருத்தொண்டர்‌ 
புராணம்‌ பாடினார்‌. இதனால்‌ * தொண்டர்‌ சீர்பரவுவார்‌ 
என்ற பட்டத்தையும்‌ பெற்றவர்‌. : 


வசி 


222 ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


இவர்‌ தெய்வப்‌ புலவர்‌ என்ற பெயரையும்‌ பெற்றவர்‌. 
இப்‌ பெயர்‌ பெற்ற மற்றொருவர்‌ திருவள்ளுவர்‌. இவரது 
கவியின்‌ மாண்பு சொல்லொணாதது. இம்‌ மாண்பைக்‌ 
காணவிழைவார்‌. சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ நூலில்‌ பரக்கக்‌. 
காணலாம்‌. பல்லாற்றாலும்‌ இவரது மாண்பையும்‌, நூலின்‌ 
பெருமையும்‌ காணவிழைவார்‌ யான்‌ எழுதியுள்ள சேக்கிழார்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்ப்‌ பேருரை விளக்கத்தில்‌ காணலாம்‌, 


இவர்‌ எழுதியுள்ள பெரிய புராணம்‌ ஒரு வரலாற்று 
நூல்‌, சீர்திருத்த நூல்‌, சாத்திர நூல்‌, தோத்திர நூல்‌ 
பத்திச்‌ சுவை ஈனி சொட்டச்‌ சொட்ட பாடப்பட்ட நூல்‌. 
இதில்‌ நாயன்மார்களின்‌ வரலாறுகள்‌ கூறப்பட்டனவா 
யினும்‌, முதலிலிருந்து இறுதி வரையில்‌ ஊடுருவிச்‌ செல்லும்‌ 
வரலாறு சுந்தரரது வரலாறாகும்‌. அவர்‌ வாழ்ந்த பதியாகிய 
திருவாரூரே நகர்ச்‌ சிறப்பாகவும்‌, சோழ நாடே நாட்டுச்‌ 
சிறப்பாகவும்‌, காவிரியே ஆற்றுச்‌ சிறப்பாகவும்‌ கொண்டு 
அமைந்துளது. தடுத்தாட்கொண்ட புராணத்தில்‌ சுந்தரர்‌ 


. பிறப்பும்‌ அவரது திருமண நிகழ்ச்சிகளும்‌, ஏயர்கோன்‌ 


கலிக்காம நாயனார்‌ புராணத்தில்‌ சங்கிலியார்‌ திருமணமும்‌, 
சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ புராணத்துள்‌ இவரை நட்புக்‌ 
கொண்டதும்‌, இறுதியில்‌ வெள்ளையானைச்‌ சருக்கத்தில்‌ இவர்‌ 
முத்தி பெற்றதும்‌ பாடப்பட்டு முடித்திருத்தலின்‌, இஃது ஒரு 
பெருங்‌ காப்பியமாகத்‌ திகழ்கிறது. கலப்பு மணம்‌, சமபந்தி 
உணவு, சாதி ஒழிப்பு, விதவை மணம்‌ போன்‌ ற சீர்திருத்தக்‌ 


_கொள்கைகட்கு இடந்தரும்‌ நூல்‌ இதுவே. கல்வெட்டுக்‌ 


களில்‌ காணப்படும்‌ வரலாற்றுக்‌” குறிப்புக்களுக்கு இஃது 
ஓர்‌ எடுத்துக்காட்டாகும்‌. இன்பச்‌ சுவைக்கும்‌, இயற்கை 
யழகை எடுத்துரைத்தற்கும்‌ இஃது ஏற்ற நூல்‌. 

“ கற்பகத்தின்‌ பூப்கோம்பேர காமன்தன்‌ பெருவாழ்வோ 
பொற்புடைய புண்ணியத்தின்‌ புண்ணியமோ புயல்சுமந்து 
விற்குவளை பவளமலர்‌ மதிபூத்த விரைக்கொடியோ 
அற்புதமோ சிவனருளோ அறியேன்‌என்‌ றதிசயித்தரர்‌.”? 

“ முன்னேவந்து எதிர்தோன்றும்‌ முருகனோ பெருகொளியால்‌ 
தன்னேரில்‌ மாரனோ தார்மார்பின்‌ விஞ்சையனோ 
மின்னேர்‌ செஞ்சடை அண்ணல்‌ மெய்யருள்‌ பெற்றுடைய 

வனே 
என்னேஎன்‌ மனம்திரித்த இவன்யாரோ எனஙினைந்தார்‌.”” 


ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 223 


பெரிய புராணத்தில்‌ பாயிரமும்‌, பதின்மூன்று சருக்கங்‌ 
களும்‌, 4286 பாடல்களும்‌ உள, 


சேக்கிழார்‌ அநபாய சோழன்‌ காலத்தவர்‌. இவன்‌ 
இரண்டாம்‌ குலத்துங்கன்‌ ஆவான்‌. இக்‌ கருத்துக்‌ குலோத்‌ 
துங்கன்‌ சோழன்‌ உலா, கல்வெட்டுக்கள்‌ இவற்றால்‌ 
அறியப்படுவன. இவன்‌ திருமுன்‌ பெரிய புராணம்‌ அரங்‌ 
கேற்றப்பட்டதைச்‌ சேக்கிழார்‌ “சோழ நீடுபாராய சீர்‌ 
அநபாயன்‌ அரசவை ?? என்றே குறிப்பிடுகின்‌ ரூர்‌. இவன்‌ 
காலம்‌ 1128-1148, ஆகவே, இக்‌ காலமே சேக்கிழார்‌ 


காலமாகும்‌. 


பெரிய புராணம்‌ சிறந்த இலக்கியச்‌ சுவையும்‌, வர 
லாற்று உண்மையும்‌ அடங்கிய தலை சிறந்த நூல்‌. உவமை 
நயங்களும்‌ இதில்‌ மிகுதி, இந்நூலாசிரியர்‌ இருந்த இடத்‌ 
தில்‌ இருந்துகொண்டு தம்‌ நூலைப்‌ பாடியவர்‌ அல்லர்‌. தல 
யாத்திரையினை மேற்கொண்டு, அவ்வக்‌ கோயில்களின்‌ 
கல்‌ வெட்டுக்களையும்‌, சிற்ப ஓவியங்களையும்‌ ௮ (அசர்‌ 
பின்பே நூலைப்‌ பாடியவர்‌. இக்‌ குறிப்புக்களை இவர 
நூலில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 


கங்கை கொண்ட சோழபுரச்‌ சிற்பங்களில்‌ இறைவர்‌ 
சண்டீசர்க்குத்‌ தலைமாலை சூட்டிய காட்சி காணப்படுகிறது. 
அதனைச்‌ சேக்கிழார்‌. 
“ சண்டீசனுமாம்‌ பதம்தந்தோம்‌ என்றங்கவர்‌ பொன்‌ 
தடமுடிக்குத்‌ 
துண்டமதிசேர்‌ சடைக்கொன்றை மாலைவாங்கிச்‌ 
சூட்டினார்‌,” 
என்று பாடியுள்ளனர்‌. 
பழையாறை வடதளியில்‌ அமர்நீதி நாயனார்‌ தராசுத்‌ 
தட்டில்‌ ஏறியபோது, தம்‌ மனைவியருடனும்‌, தம்‌ குழந்தை 
யுடனும்‌ ஏறிய காட்சி காணப்படுகிறது. அக்காட்சியினை 
அப்படியே சேக்கிழார்‌, ££ புனைமலர்க்‌ குழல்‌. மனைவியார்‌ 
தம்மொடு புதல்வன்‌ தனை இடக்கொடு தனித்‌ _துலைவலம்‌ 
கொண்டு தகவால்‌ இனைய செய்கையில்‌ ஏறுவார்‌ 2 என்று 
பாடியுள்ளனர்‌. இவற்றை நேரில்‌ காணாமல்‌ இம்முறையில்‌ 
பாட இயலுமோ? 


224, ஒன்பது முதல்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 


வரலாற்றுக்குரிய பல சான்றுகளைப்‌ பெரிய புராணத்‌ 
துள்‌ காணலாம்‌. ஞானசம்பந்தர்‌ காலத்தை  நிறுதற்குத்‌ 
துணையாக உள்ளது பெரிய புராணமே. சிறுத்தொண்டராம்‌ 
பரஞ்சோதியார்‌ திருஞான சம்பந்தரை வரவேற்றவர்‌. அப்‌ 
பரஞ்சோதியார்‌ தம்‌ மன்னன்‌ பொருட்டு வாதாபி நகரத்து 
இரண்டாம்‌ புலிகேசியுடன்‌ போரிட்டு வென்‌ றவர்‌. இதனைச்‌ 
சேக்கிழார்‌, 

“£ மன்னவர்க்குத்‌ தண்டுபோய்‌ வடபுலத்து வாதாபித்‌ 
தொன்னகரம்‌ துகளாகத்‌ துளைநெடுங்கை வரையுகைத்து,”?” 


என்று பாடியுள்ளனர்‌. 


சுந்தரர்‌ தலை மயிரின்‌ ஈரத்தைப்‌ போக்க ஆடை 
கொண்டு துடைத்ததை ௩ல்ல உவமையுடன்‌ “முகில்‌ 


நுழை மதியம்‌ போலக்‌ கைவலான்‌ முன்கை சூழ்ந்த துகில்‌ 


கொடு குஞ்சி ஈரம்புலர்த்தி ?? என்றனர்‌. 
சுந்தரர்‌ தமக்கு இரண்டாவது திருமணத்தையும்‌ 
முடிக்கவேண்டும்‌ என்று இறைவரை வேண்டும்‌ நிலையிலே 
எம்முறையில்‌ வேண்டினால்‌ இறைவர்‌ இணங்குவார்‌ என்‌ 
பதைப்‌ பாடும்போது, 
“மங்கை ஒருபால்‌ மகிழ்ற்ததுவும்‌ அன்றி மணிநீள்‌ 
முடியின்கண்‌ 
கங்கை தன்னைக்‌ கரந்தருளும்‌ காதல்‌ உடையீர்‌ அடியேனுக்‌ 
இங்கு அமக்குத்‌ திருமாலை தொடுத்தென்‌ உள்ளத்‌ 
தொடை அவிழ்த்த 
இங்கள்‌ வதனச்‌ சங்கிலியைத்‌ தந்தென்‌ வருத்தம்‌ தீரும்‌என.”” 
என்று பாடிய பாட்டு இலக்கியச்‌ சுவைக்கு ஏற்றதன்றோ ! 
இக்காலத்தில்‌ மரம்‌ செடி நடுதல்‌, வளர்த்தல்‌, செயல்‌ 
கள்‌ அக்காலத்திலும்‌ இருந்தன என்பதைப்‌ பெரியபுராணம்‌ 
நன்கு எடுத்துக்‌ காட்டுகிறது. 
“நரளிகேரம்‌ செருந்தி நறுமலர்‌ நரந்தம்‌ எங்கும்‌ 
கோளிசா லந்தமாலம்‌ குளிர்மலர்க்‌ குரவம்‌ எங்கும்‌ 
தாளிரும்‌ போந்து சந்து கண்மலர்‌ காகம்‌ எங்கும்‌ 
நீளிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர்‌ கோங்கம்‌ எங்கும்‌.” 
என்று மரங்களின்‌ வளத்தைப்‌ பாடுதல்‌ காண்க. 


ட 


கீ 


ஆழ்வார்களின்‌ 'நரலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ - 955" 
எம்‌. 

கீரை கறியினை எப்படிப்‌ பக்குவம்‌ செய்து சமைத்தல்‌ 
வேண்டும்‌ ; வாழைஇலைபினை எப்படிப்‌ ப்ரப்பல்‌ வேண்டும்‌ 
என்ற நுண்ணிய செயல்களையும்‌, பெரியபுராணம்‌ விழிப்‌ 
புடன்‌ அறிவித்துச்‌ செல்கிறது, இதனை £ ஆய்ந்து புன 
லிடைக்‌ கழுவித்‌ தக்க புனித பாத்திரத்துக்‌ கைம்மை வினை 
யினால்‌ வேறு வேறு கறி அமுதாக்கி” என்றும்‌, “கதலி 
நீண்ட குருத்தினை விரித்து நீரால்‌ மகிழ்ந்துடன்‌ விளக்கி ஈர்‌- 
வாய்‌ வலம்‌ பெற மரபின்‌ வைத்தார்‌ ?? என்றும்‌ முறையே 
கூறுதல்‌ காண்க. 

ஒவ்வொரு மரபினர்களின்‌ வாழ்ந்த இடங்களை நாம்‌ 
நேரில்‌ காண்பது போல இந்நூல்‌ பாடிக்‌ காட்டுகிறது. 

“குன்றவர்‌ அதனில்‌ வாழ்வார்‌ கொடுஞ்செவி ஞமலிஆர்த்து 

வன்திறள்‌ விளவின்‌ கோட்டு வார்வலை மருங்கு தூங்கல்‌,” 

என்பது வேடர்‌ சேரி வர்ணனை. 
“£ பற்றியபைய்‌ கொடிச்சுரைமேல்‌ படர்ந்தபழங்‌ கூரையுடைப்‌ 

புற்குரம்பைச்‌-சிற்றில்பல நிலத்துளதோர்‌ புலைப்பாடி ?' 
என்பது பறையர்‌ சேரி வர்ணனை. 

நுளையர்‌ சேரியை வர்ணிக்கையில்‌ 


££ அலைகடல்‌ விளிம்பில்‌ 
பல்நெடுந்திரை நுரைதவழ்‌ பாங்கரின்‌ ஞாங்கர்‌ 
மன்னுதொன்மையின்‌ வளைவளத்‌ துணவினின்‌ மலிந்த 
தன்மைவாழ்‌ குடிமிடைந்தது தடதுளைப்‌ பாடி. 
என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. இங்ஙனம்‌ பல நுண்ணிய 
குறிப்புக்களைப்‌ பன்னிரண்டாம்‌ திருமுறையாகிய பெரிய 
புராணத்தில்‌ காணலாம்‌. 


ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 
(Alwars’ Sacred Four Thousand Hymns) 
சைவப்‌ பெருமக்களுக்குத்‌ தோத்திர நூலாக அமைந்த 
திருமுறைத்‌ தொகுப்பைப்‌ போல, வைணவ சமயத்‌ 
தவர்க்குத்‌ தோத்திர நூல்‌ தொகுப்பாக அமைந்த தொரு 


வரித்‌ 


ஆ 


ப 


226 ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 


நூலே நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தமாகும்‌. இத்‌ தொகுப்பு 
நூல்‌ வழி திருமாலின்‌ பெருமைகளையும்‌, திருமால்‌ அடியார்‌ 


களின்‌ பெருமைகளையும்‌ உணரலாம்‌. 


இந்நூல்‌ முதலாயிரம்‌, பெரிய திருமொழி, இயற்பா, 
திருவாய்‌ மொழி என்‌ ற நான்கு பெரும்‌ பிரிவுகளாகத்‌ திகழ்‌ 
கிறது. முதலாயிரத்தில்‌ திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார்‌ 
திரு மொழி, திருப்பாவை, நாச்சியார்‌ திருமொழி, பெருமாள்‌ 
திருமொழி, திருச்சந்த விருத்தம்‌, திருமாலை, திருப்பள்ளி 
எழுச்சி, அமலநாதி பிரான்‌, கண்ணினுள்‌ சிறுத்தாம்பு என்ற 
உட்பிரிவுகள்‌ உள. பெரிய திரு மொழி என்னும்‌ பகுதி 
யுள்‌, பெரிய திருமொழி, திருக்குறுக்‌ தாண்டகம்‌, திரு 
நெடுந்தாண்டகம்‌ என்னும்‌ உட்பிரிவுகள்‌ உள. இயற்பா 
என்னும்‌ பிரிவில்‌ முதல்‌ திருவந்தாதி, இரண்டாம்‌ திரு 
வந்தாதி, மூன்றாம்‌ திருவந்தாதி, நான்முகன்‌ திருவந்தாதி, 
திரு விருத்தம்‌, திருவாசிரியம்‌, பெரிய திருவந்தாதி, திரு 
எழு கூற்றிருக்கை, சிறிய திரு மடல்‌, பெரிய திரு மடல்‌ 
என்னும்‌ தலைப்புக்கள்‌ உள்ளன. திருவாய்‌ மொழி என்ற 
பகுதி வேறு உட்பிரிகள்‌ இன்றித்‌ திருவாய்‌-மொழி என்ற 
ஒரே பிரிவாகத்‌ திகழ்கிறது. 


இங்ஙனம்‌ பல பிரிவுகள்‌ அமைந்த நூல்களைப்‌ பாடிய 
வர்கள்‌ பன்னிரு ஆழ்வார்கள்‌ ஆவார்‌. இவர்களே பெரி- 
யாழ்வார்‌, ஸ்ரீ ஆண்டாள்‌, திருமழிசைப்‌ பெருமாள்‌, 
தொண்டரடிப்பொடியார்‌, திருப்பாணர்‌, குலசேகரர்‌, மதுர- 
கவியார்‌, திருமங்கை மன்னர்‌, பொய்கையார்‌, பூதத்தார்‌, 
பேயார்‌, ௩ம்மாழ்வர்‌ ஆவர்‌. இப்பன்னிருவருள்‌ ஈம்மாழ்‌- 
வாரைத்‌ தெய்வமாகக்‌ கொண்டு பாடியவர்‌ மதுர கவி 
ஆழ்வார்‌. ஆதலின்‌ இவரையும்‌, பெண்பால்‌ ஆழ்வாரான 
ஸ்ரீ ஆண்டாள்‌ அம்மையாரையும்‌ விடுத்து ஆழ்வார்கள்‌ 
பதின்மர்‌ என்ற கொள்கையும்‌ வைணவரிடையே உண்டு. 
பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌, ££ பதின்மரும்‌ பணித்த 
பாடல்‌,” என்று குறித்துள்ளனர்‌. மேலும்‌, ஐயங்கார்‌ மதுர- 
கவியாரை இணைத்து ஸ்ரீ ஆண்டாள்‌ அம்மையாரை மட்டும்‌ 
பிரித்துத்‌ தாம்பாடிய சீரங்க நாயகர்‌ ஊசல்‌ காப்புப்‌ பாடலில்‌ 
பதினொருவரை மட்டும்‌ குறித்துள்ளனர்‌. ஆழ்வார்கள்‌ 
ஆவார்‌ திருமாலின்‌ கல்யாண குணங்களில்‌ ஆழ்ந்திருப்‌ 
யவர்கள்‌. ஆழ்வார்களின்‌ வைப்பு முறை பலவாறாக 


ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 227 


உள்ளது. ஆகவே, நாம்‌ ஒரு முறை கொண்டு ஆழ்வார்‌ 
களைப்‌ பற்றி ஆய்வோமாக, ஆழ்வார்களுள்‌ முதல்‌ ஆழ்வார்‌ 
கள்‌ என்ற தொடரால்‌ அழைக்கப்படுபவர்கள்‌ பொய்கை 
யார்‌, பூதத்தார்‌, பேயார்‌ ஆவர்‌. 


பொய்கையாழ்வார்‌ : இவர்‌ காஞ்சியம்‌ பதியில்‌ திரு 
வெஃகா என்னும்‌ தலத்தில்‌ வடபுறத்துள்ள பொற்றாமரைத்‌ 
தடாகத்தில்‌ ஐப்பசி மாதம்‌ திருவோண ௩ட்சத்திரத்தில்‌ 
திருமாலின்‌ பாஞ்ச சந்நியமாகிய திருச்‌ சங்கின்‌ அம்ச 
மாகத்‌ தோன்‌ றினார்‌. இவர்‌ குளத்தில்‌ தோன்‌ றினமையின்‌ 


பொய்கையார்‌ எனப்பட்டார்‌. 


பூதத்தாழ்வார்‌ : இவர்‌ இதுபோது மகாபலிபுரம்‌ எனப்‌- 
படும்‌ திருக்கடல்‌ மல்லை என்னும்‌ தலத்தில்‌ குருக்கத்திப்‌ 
பந்தரில்‌ குருக்கத்தி மலரிலே பெருமாளின்‌ கதாயுதத்தின்‌ 
அம்சமாகத்‌ தோன்றினார்‌. ஐப்பசி மாதம்‌ அவிட்ட நட்சத்‌- 
திரம்‌, இவர்‌ பிறந்தநாள்‌, இவர்‌ திருமாலைக்‌ கடல்‌ வண்ணன்‌ 
பூதம்‌, மறுத்திரு மார்பன்‌ அவன்‌ தன்‌ பூதம்‌ என்று பாடி 
இருத்தலால்‌ இவர்‌ பூதத்தாழ்வார்‌ எனப்பட்டனர்‌ போலும்‌, 


பேயாழ்வார்‌ : இவர்‌ திருவல்லிக்கேணியின்‌ தென்‌ 
திசையில்‌ உள்ள திருமயிலை ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ 
கோவில்‌ கிணற்றிலே செவ்வல்லிப்‌ பூவிலே, திருமாலின்‌ 
கதாயுத அம்சமாக ஐப்பசி மாதம்‌ சதய ௩ட்சத்திரத்தில்‌ 
பிறந்தனர்‌. இவரது ஒழுக்கம்‌ உலக நடையில்‌ மாறுபட்டு, 
அடிக்கடி சிரித்தல்‌, அழுதல்‌, ஆடுதல்‌, பாடுதல்‌, அலறுதல்‌, 
தொழுதல்‌, மகிழ்தல்‌ முதலான செயல்களைத்‌ தம்மளவில்‌ 
செய்து வந்ததால்‌ இவர்‌ ஒரு பேய்‌ பிடித்தவர்போலும்‌ எனக்‌ 
கருதிப்‌ பேயார்‌ எனப்பட்டனர்‌ போலும்‌! உலகர்‌ 
இங்ஙனம்‌ ஞானியர்களை மொழிவது உண்மையே, மணி- 
வாசகப்‌ பெருமானே * சகம்‌ பேய்‌ என்று தம்மைச்‌ சிரிப்ப ?? 
என்றே பாடியுள்ளனர்‌. 


மூவர்‌ பிறப்பிலும்‌ சில ஒற்றுமைகள்‌ காணப்படு 
கின்றன. அவை இவர்கள்‌ மக்கள்‌ பிறப்பது போல இன்றித்‌ 
தோன்றியவர்கள்‌ என்பதும்‌, ஐப்பசி ்‌ மாதத்தில்‌ அடுத்‌ 
தடுத்த ௩ட்சத்திரங்களில்‌ பிறந்தவர்கள்‌ என்பதும்‌ ஆகும்‌. 
இதனால்‌ இவர்கள்‌ மூவரும்‌ ஒரே காலத்தவர்‌ ஆவர்‌. இவர்கள்‌ 
தனித்‌ தனியே வாழ்ந்து வந்தனர்‌. ஒருகாள்‌ பொய்கையார்‌ 


228 ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 


திருக்கோவலூரை அடைந்து ஒரு வீட்டின்‌ இடைகழியில்‌ 
உறங்கிக்‌ கொண்டிருந்தனர்‌. அதுபோது பூதத்தாழ்வார்‌ 
அங்கு வந்தனர்‌. அவரைக்‌ கண்ட பொய்கையார்‌ “இந்த 
இடத்தில்‌ ஒருவர்‌ படுக்கலாம்‌ ; இருவர்‌ இருக்கலாம்‌ 2 என்று 
கூறி, இருக்க இடம்‌ தர இருவரும்‌ இருந்தனர்‌. அதன்பின்‌ 
பேயாழ்வார்‌ அங்கு வந்தனர்‌; அதுபோது முன்னிருந்த 
இருவர்களும்‌ இவரை நோக்கி, £ இங்கு ஒருவர்‌ படுக்கலாம்‌; 
இருவர்‌ இருக்கலாம்‌; மூவர்‌ நிற்கலாம்‌ ?? என்று கூற 
அவ்வாறே மூவரும்‌ நின்‌ று கொண்டே திருமாலின்‌ பெருமை- 
களைக்‌ குறித்து அளவளாவி இன்புற்றிருந்தனர்‌. இந்நிலையில்‌ 
திருமால்‌ பெருமழையினை யுண்டாக்கி, அவர்கள்‌ அறியா- 
வண்ணம்‌ உருக்‌ கொண்டு அவர்களை நெறுக்கி நின்‌ றனர்‌. 
அதுபோது மூவரும்‌ முன்பு இல்லாத நெறுக்கம்‌ அதுபோது 
உண்டாதலை உணர்ந்து, எவரேனும்‌ புகுந்திருக்க வேண்டும்‌ 
என்று ஐயம்‌ கொண்டபோது, திருமாலின்‌ திரு வுருவம்‌ 
தோன்‌ றக்‌ கண்டு களி கூர்ந்தவர்களாய்‌ வாய்திறந்து, 

“வையம்‌ தகளியா வார்கடலே நெய்யாக 
வெய்ய கதிரோன்‌ விளக்காக--செய்ய 
சுடராழி யான்‌அடிக்கே சூட்டினேன்‌ சொல்மாலை 
இடர்‌ஆழி நீங்குகவே என்று.” 

என்று பொய்கையாழ்வாரும்‌, 

“ அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக 
இன்புருகு சிந்தை இடுதிரியா--ஈன்புருக 
ஞானச்‌ சுடர்விளக்‌ கேற்றினேன்‌ நாரணற்கு 
ஞானத்‌ தமிழ்புரிந்த நான்‌.” 

என்று பூதத்தாழ்வாரும்‌, 

“ இருக்கண்டேன்‌ பொன்மேனி கண்டேன்‌ திகழும்‌ 
அருக்கன்‌ அணிகிறமும்‌ கண்டேன்‌--செருக்கிளரும்‌ 
பொன்‌ஆழி கண்டேன்‌ புரிசங்கம்‌ கைக்கண்டேன்‌ 
என்‌ஆழி வண்ணன்பால்‌ இன்று. 

என்று பேயாழ்வாரும்‌ பாடினர்‌. இம்மூவரும்‌ பாடிய பாடல்‌- 
களின்‌ தொகுதி முறையே முதல்‌ திருவந்தாதி, இரண்டாம்‌ 
திருவந்தாதி, மூன்றாம்‌ திருவந்தாதி எனப்படுகிறது. ஒவ்‌- 
வொன்றிலும்‌ தனித்தனி நூறு வெண்பாக்கள்‌ உள. 


ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 229 


இம்மூன்றாம்‌ திருவந்தாதி முதல்‌ திருவந்தாதி என்று 
ஆதற்குரியதாகத்‌ திகழ்கிறது, , மூவர்க்கிடையே திருமால்‌ 
இருந்தபோது கண்டேன்‌ ?? என்ற வாக்குப்‌ பேயார்‌ 
வாக்கில்‌ எழுவதனால்‌ அவர்‌ திருமாலை முதலில்‌ கண்டது 
உண்மை ஆகிறது. பொய்கையார்‌, பேயார்‌ திருமாலைச்‌ 
சிவபெருமானுடன்‌ சேர்த்துக்‌ காண்கிறார்கள்‌. 
 அரன்நா ரணன்காமம்‌ ஆன்விடைப்‌ புள்ளூர்தி 
உரைநூல்‌ மறைஉறையுள்‌ கோவில்‌--வரைகீர்‌ 
கருமம்‌ அழிப்புஅளிப்புக்‌ கையது வேல்கேமி 
உருவம்‌எரி கரர்மேனி ஒன்று.” 
என்பது பொய்கையார்‌ வாக்கு. 
“ தரழ்சடையும்‌ நீள்முடியும்‌ ஒண்மழுவும்‌ சக்கரமும்‌ 
சூழ்‌ அரவும்‌ பொன்னாணும்‌ தோன்றுமால்‌-- சூழும்‌ 
திரண்டருவி பாயும்‌ திருமலைமேல்‌ எந்தைக்கு 
இரண்டுருவம்‌ ஒன்றாய்‌ இசைந்து.?? 
என்பது பேயார்‌ வாக்கு. இதுபோலப்‌ பூதத்தார்‌ வாக்கில்‌ 
வெளிப்படையாகக்‌ கூறப்படாவிட்டாலும்‌ 
££ ஒருவனல்லை ஒளிஉறாவம்‌ நின்னுறாவம்‌ 
ஈருருவம்‌ என்பர்‌ இருகிலத்தோர்‌.”” 


என்னும்‌ குறிப்புக்‌ காணப்படுதலால்‌, இருவர்‌ கருத்துக்கு 
இவரும்‌, உடன்பட்டவர்‌ என்பது தெரிகிறது. 


இருமழிசை ஆழ்வார்‌? இவர்‌ பூவிருந்தவல்லிக்கு 
அருகில்‌ உள்ள திருமழிசை என்னும்‌ ஊரில்‌ தைமாதம்‌ 
மக௩ட்சத்திரத்தில்‌ சுதரிசனம்‌ என்னும்‌ சக்கரத்தின்‌ அம்ச- 
மாகத்‌ தோன்றினார்‌. இவர்‌ திருவாளன்‌ என்னும்‌ 
வேளாளனால்‌ வளர்க்கப்பட்டவர்‌ என்பர்‌. இவர்‌ பல மதங்‌- 
களையும்‌ ஆய்ந்தவர்‌ என்பது இவரது வாக்காகிய 

“ சரக்கியம்‌ கற்றோம்‌ சமணம்‌ கற்றோம்‌ சங்கரனார்‌ 
ஆக்கிய ஆகம.நால்‌ ஆராய்ந்தோம்‌.” 

என்பதைக்‌ காட்டுவர்‌. இஃது இவர்‌ பாடியுள்ள பாடல்களில்‌ 
காணப்படவில்லை. இதனை இவர்‌ பாடினாராகக்‌ கொண்- 
டாலும்‌, இவர்‌ இச்சமயங்களில்‌ ஈடுபட்டவர்‌ என்று சொல்ல 


230 ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 


முடியாது. பன்மத ஆராய்ச்சிக்காக அவ்வச்‌ சமய 
நூல்களை ஆராய்ந்தார்‌ என்று கோடல்‌ பொருத்தம்‌ ஆகும்‌. 
இங்ஙனம்‌ இருக்க, £6 இவரே சைவசமயத்தில்‌ இருந்தார்‌. 
அதுபோது இவருக்குச்‌ சிவவாக்கியர்‌ என்பது பெயர்‌ ?? 
என்றும்‌ கூறுவர்‌. அது பொருத்தமாகக்‌ காணப்படவில்லை. 
இவர்‌ ஆழ்ந்த வைணவப்‌ பற்று உடையவர்‌, இதனை இவரது 
வாக்காகிய J 
“ அறியார்‌ சமணர்‌ அயர்ந்தார்‌ பவுத்தர்‌ 
சிறியார்‌ சிவப்பட்டார்‌.” 


என்று கூறுமாற்றால்‌ தெரியலாம்‌. இவருக்குப்‌ பேயாழ்வார்‌ 
தத்துவ உபதேசம்‌ செய்தார்‌. இதனைப்‌ பேயாழ்வார்‌ சிறப்‌- 
புரைக்கும்‌ திருவிருத்தத்தில்‌ வரும்‌ “£ பெருக்க முடன்‌ திரு- 
மழிசைப்‌ பிரான்‌ தொழுவோன்‌ வாழியே ?? எனவரும்‌ 
தொடரால்‌ உறுதிப்படுத்தலாம்‌. திருமழிசையார்க்குக்‌ 


கணிகண்ணன்‌ என்ற பெயரினர்‌ சீடர்‌ ஆவர்‌. 


சீடரும்‌ ஆழ்வாரும்‌ காஞ்சியம்‌ பதியில்‌ இருந்தபோது, 
அக்காலத்து அரசன்‌ கணிகண்ணனிடம்‌, அவர்‌ குருவான 
ஆழ்வாரை அரண்மனைக்கு எழுந்தருளக்‌ கேட்டனன்‌. 


கணிகண்ணன்‌, ££ எம்‌ ஆசாரியர்‌ எங்கும்‌ வாரார்‌ ?” என்ன, 
பின்‌ தன்‌ மீது பாடல்‌ பாடும்படி கணிகண்ணரை 
வேண்டினன்‌. “5 நாராயணனைப்‌ பாடுவேனே அன்றி, 


நரனைப்‌ பாடேன்‌ ?? என்றனர்‌. அதனால்‌ கோபம்‌ கொண்ட 
மன்னன்‌ கணிகண்ணரை ஊரை விட்டுப்‌ போகும்படி 
உத்தரவிட்டனன்‌. கணிகண்ணர்‌ தம்‌ குருவிடம்‌ இச்‌ 
செய்தியைக்‌ கூற அவர்‌, “நீ போகும்‌ போது எனக்கும்‌ 
பெருமாளுக்கும்‌ இங்கு என்ன வேலை ???: என்று கூறிப்‌ 
பெருமாளிடம்‌, 
“கணிசண்ணன்‌ போகின்றான்‌ காமருபூங்‌ கச்சி 

மணிவண்ணா நீகிடக்க வேண்டா-—துணிவுடைய 

செந்நாப்‌ புலவனும்‌ போகின்றேன்‌ நீயும்‌உன்றன்‌ 

பைம்காகப்‌ பாய்சுருட்டிக்‌ கொள்‌.” 


என்று பாட, இதனை அறிந்த மன்னன்‌ கணிகண்ணரும்‌ 


ஆழ்வாரும்‌ புறப்பட்டுச்‌ சென்று தங்கிய இடத்தை அறிந்து 
தம்‌ பிழையைப்‌ பொறுக்க வேண்டக்‌ கணிகண்ணன்‌ 


| 
| 
' 
1} 
’ 


ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 231 


ஆழ்வாரை வேண்ட ஆழ்வாரும்‌ இசைந்து பெருமானை 
நோக்கி, 
“ கணிகண்ணண்‌ போக்கொழிந்தான்‌ காமருபூய்‌ கச்சி 
மணிவண்ணா நீகிடக்க வேண்டும்‌-—துணிவுடைய 
செந்நாப்‌ புலவனும்‌ போக்கொழிந்தேன்‌ நீயும்‌உன்றன்‌ 
பைந்நாகப்‌ பாய்விரித்துக்‌ கொள்‌.” 


என்று பாடப்‌ பெருமாளும்‌ பண்டுபோல்‌ கிடந்த கோலத்தில்‌ 
விளங்குவாராயினர்‌. இது முதல்‌ கொண்டு அப்பெருமாளைச்‌ 
சொன்ன வண்ணம்‌ செய்த பெருமாள்‌ என்று 'அழைக்க- 
லாயினர்‌. வடமொழியாளர்‌ ££ யதோக்தகாரி”? எனக்‌ கூறி 
மகிழ்வாராயினர்‌. இத்தலம்‌ இது போது சின்ன காஞ்சிக்குச்‌ 
செல்லும்‌ வழியில்‌ உளது. பெருமாள்‌ ஆழ்வார்‌ மாணவர்‌ 
ஆகிய இம்மூவரும்‌ தங்கிய இடம்‌ ஓர்‌ இரவு இருக்கை என்று 
இன்றும்‌ கூறப்படுகிறது. பெருமாள்‌ ஆழ்வார்பின்‌ சென்‌ ற- 
தைக்‌ குமர குருபரர்‌ ** பைந்தமிழ்ப்‌ பின்சென்ற பச்சைப்‌ 
பசுங்‌ கொண்டலே ?? என்று புகழ்ந்துள்ளனர்‌. 

ஆழ்வார்‌ பாடிய நூல்கள்‌ திருச்சந்த விருத்தம்‌, ௩ான்‌- 
முகன்‌ திருவந்தாதி என்பன. 

ஆழ்வார்தம்‌ நான்முகன்‌ திருவந்தாதியில்‌ திருமாலை 
ஈ ஆக்கை கொடுத்தளித்த கோனே குணப்பரனே ? என்று 
குறிப்பிட்டுள்ளனர்‌. இக்‌ குணப்பரன்‌ என்பது மகேக்‌- 
திரவர்மனுக்குரிய பெயர்களுள்‌ ஒன்று. அவன்‌ காலம்‌ 
கி. மு. 7 ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதி. ஆகவே, ஆழ்வார்‌ 
காலம்‌ இதுவே. இவருக்குப்‌ பேயார்‌ ஞானோபதேசம்‌ செய்‌- 
தார்‌ என்று முன்பு கண்டோம்‌. ஆகவே, பேயார்‌ காலமும்‌ 
இதுவே. இவருடன்‌ வாழ்ந்த பூதத்தார்‌ பொய்கையார்‌ 
காலமும்‌ இதுவே எனக்‌ கொள்க. 

££ அத்த னாகஅன்னை யா? ஆளும்‌ எம்பி ரானுமாய்‌ 

ஒத்தொவ்‌ வாத பல்பிறப்பு ஒழித்து கம்மை ஆட்கொள்வான்‌ 

முத்தனூர்‌ முகுந்தனர்‌ புகுந்து ஈம்முள்‌ மேவினார்‌ 

எத்தினால்‌ இடர்க்கடல்‌ இடத்தி ஏழை கெஞ்சமே.”! 

பெரியாழ்வார்‌ : இவர்‌ வில்லிபுத்தூரில்‌ ஆனிமாதம்‌ 
சுவாதி நட்சத்திரத்தில்‌ கருடாம்சமாகத்‌ தோன்‌ நினார்‌. 
இவரது குலம்‌ வேயர்‌ குலமாகும்‌. இது பிராமண குலத்தில்‌ 


232 ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 


ஒரு பிரிவு போலும்‌! இவர்‌ பிராமணர்‌ என்பதையும்‌, வேயர்‌ 
குலத்தர்‌ என்பதையும்‌, விட்டுசித்தர்‌ என்‌ ற பெயருடையர்‌ 
என்பதையும்‌ ££ வேயர்‌ புகழ்‌ விட்டு சித்தன்‌ திருவில்‌ பொலி 
மறைவாணர்‌ புத்தூர்‌ திகழ்‌ பட்டர்பிரான்‌ ?” என்று வரும்‌ 
தொடரால்‌ தெளிக. இவர்‌ திருமாலுக்குப்‌ பூத்தொண்டு 


செய்து வந்தவர்‌. இவர்‌ திருப்பல்லாண்டு, பெரிய திருமொழி -: 


என்ற இரு நூல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 

இவரது திருமொழியில்‌ கண்ணபிரானது பிறப்பு, 
வளர்ப்பு அழகுறப்‌ பாடப்பட்டுள்ளன. இவற்றின்‌ பின்‌ 
அகப்பொருள்‌ தழுவிய பாடல்களும்‌, இராமபிரான்‌ மீது 
ஈடுபட்டுப்பாடிய பாடல்களும்‌, மக்கட்குரிய ௩ல்லுபதேசப்‌ 
பாடல்களும்‌, திருவரங்கம்‌, கும்பகோணம்‌, திருவேங்கடம்‌ 
முதலான தலங்கள்‌ மீது பாடப்பட்ட பாடல்களும்‌ உள. 

“மாணிக்கம்‌ கட்டி வயிரம்‌ இடைகட்டி 

ஆணிப்பொன்‌ னால்செய்த வண்ணச்‌ சிறுதொட்டில்‌ 

பேணி உனக்குப்‌ பிரமன்‌ விடுதந்தானோ 

மாணிக்‌ குறளனே தாலேலோ 

வையம்‌அளந்‌ தானே தாலேலோ.” 


ஸ்ரீ ஆண்டாள்‌ : இவர்‌ பெரியாழ்வார்‌ அமைத்த துளசிப்‌ 


பாத்தியில்‌ ஆடிமாதம்‌ பூர நட்சத்திரத்தில்‌ பூமி தேவி - 


அமிசமாய்த்‌ தோன்‌ றியவர்‌. இவ்வம்மையாரைப்‌ பெரியாழ்‌- 
வார்‌ வளர்த்து வந்தனர்‌. இவரது திருநாமம்‌ கோதை 
என்பது. இவ்வம்மையார்‌ வளர்ந்து மணப்பருவம்‌ உற்றுத்‌ 
திருவரங்கனையே மணக்கும்‌ விருப்புடன்‌ இருந்தார்‌. 
இவ்வம்மையார்‌ தம்‌ வளர்ப்புத்‌ தந்தையார்‌ திருமாலுக்‌ 
கெனக்‌ கட்டிய மாலையை அவர்‌ அறியாது சூட்டித்‌ தம்‌ 
அழகைக்‌ கண்ணாடியில்கண்டு, பின்கழற்றி வைத்து விடுவர்‌. 
ஒருநாள்‌ இதனை ஆழ்வார்‌ கண்டு அன்று பெருமாளுக்குப்‌ 
பூமாலை சூட்டிலர்‌. திருமால்‌ அன்று இரவு ஆழ்வார்‌ கனவில்‌ 
கோதை சூடிய மாலையே தமக்கு விருப்பம்‌ என்று கூற, 
ஆழ்வார்‌ விழித்து, கோதை தம்மை ஆண்டவள்‌ என்ற 
காரணத்தால்‌ ஆண்டாள்‌ ” என்றும்‌, மலரைச்‌ சூடிக்‌ 
கொடுத்ததால்‌ * சூடிக்கொடுத்த நாச்சியார்‌? என்றும்‌ 
அழைக்கலாயினர்‌. அவ்வாறே அம்மையார்‌ சூடிக்‌ 
கொடுத்ததையே திருமாலுக்குச்‌ சாத்தி வந்தனர்‌. 


ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 233 


ஸ்ரீ ஆண்டாள்‌ அம்மையார்‌ தாம்‌ விரும்பியவண்ணம்‌ 
திருவரங்கனையே கூடிப்பிரியா நிலை எயதினர்‌. 


இவ்வம்மையார்‌ பாடிய நூல்கள்‌ திருப்பாவை, 
நாச்சியார்‌ திருமொழி என்பன. திருப்பாவை, ஆய்ச்சியர்‌ 
. பாவை நோன்பு நோற்பது போலப்‌ பாவனை செய்து பாடப்‌- 
பட்ட நூல்‌; முப்பது பாடல்களையுடையது. இதில்‌ 
இயற்கை இன்பம்‌ செழித்துக்‌ காணப்படுகிறது. பெண்கள்‌ 
ஒருவரை ஒருவர்‌ துயில்‌ எழுப்பி, நீராடப்போகும்‌ நிலைகள்‌ 
கவிகளில்‌ கவினுற விளங்குகின்‌ றன. மார்கழி மாதத்தில்‌ 
இது விடியற்காலையில்‌ வைணவர்களால்‌ பெரிதும்‌ பாடப்‌- 
பட்டு வருவது. 


நாச்சியார்‌ திருமொழியில்‌ பத்துப்‌ பாடல்‌ கொண்ட 
14 திருமொழிகள்‌ உள. இவற்றிலும்‌ இடைப்பெண்கள்‌ 
பாடும்‌ முறையில்‌ கண்ணனைப்‌ பற்றிய செய்திகளே உள. 
அகப்பொருட்‌ கருத்துப்‌ பெரிதும்‌ காணப்படுகிறது. கண்ண 
னைக்கூட்டும்படி மன்மதனை வேண்டல்‌, கண்ணனிடம்‌ விடும்‌ 
படி சுற்றத்தாரை வேண்டல்‌, குயிலைக்‌ கண்ணனைப்‌ பற்றிக்‌ 
கூவும்படி வேண்டல்‌ முதலான பகுதிகள்‌ உண்டு. 
திருமாலிருஞ்‌ சோலைப்‌ பெருமாள்‌ பற்றிய திருமொழி ஒன்று 
உண்டு. மாயவனை மணப்பதாகக்‌ கனவு கண்ட செய்தி- 
யைத்‌ தோழிக்கும்‌ கூறும்‌ முறையில்‌ அமைந்த திருமொழி 
மிக இன்பம்‌ தருவதாகும்‌. 

பெரியாழ்வார்‌ ஸ்ரீவல்லபதேவன்‌ என்பான்‌ காலம்‌ 
எனக்‌ குரு பரம்பரை நூல்‌ கூறுகிறது. அவன்‌ பாண்டிய 
நாட்டை ஆண்ட மன்னன்‌. அவன்‌ கி. பி, 9 ஆம்‌ நூற்றாண்‌- 
டினன்‌. ஆகவே, ஆழ்வார்‌ 9 ஆம்‌. நூற்றாண்டினர்‌. 
இதனால்‌ ஆண்டாள்‌ அம்மையார்‌ காலமும்‌ இதுவே. 

மத்தளம்‌ கொட்ட வரிசங்கம்‌ நின்றூத 

முத்துடைத்‌ தாமம்‌ நிரைதாழ்ந்த பந்தர்க்கீழ்‌ 

மைத்துனன்‌ நம்பி மதுசூதன்‌ வந்துஎன்னைக்‌ 

கைத்தலம்‌ பற்றக்‌ கனாக்கண்டேன்‌ தோழிகான்‌.” 

தொண்டரடிப்பொடி ஆழ்வார்‌ : இவர்‌ சோழகாட்டைச்‌ 


சார்ந்த திருமண்டங்குடி என்னும்‌ இடத்தில்‌ மார்கழி மாதம்‌ 
கேட்டை நட்சத்திரத்தில்‌ திருமாலின்‌ வகமால்‌ அம்சமாகத்‌ 


284 ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 


தோன்‌ றினார்‌. இவர்‌ சோழிய பிராமண மரபினர்‌. இவரது 
இயற்பெயர்‌ விப்ரகாராயணர்‌ என்பது. திருவரங்கத்தில்‌ 
பெரிய பெருமாளுக்கு மலர்த்தொண்டு புரிந்து வந்தனர்‌, 
இவர்‌ தேவதேவி என்பாளைக்‌ காதலித்து, அவள்‌ வயத்தராக 
இருந்து பகவத்‌ கைங்கரியத்தை மறக்க, அதனால்‌ சிறையும்‌ 
புகுந்தனர்‌. திருமால்‌ தம்பக்தனைக்‌ காத்துச்‌ சிறை நீக்கமும்‌ 
செய்தனர்‌. அதன்பின்‌ தம்‌ குற்றத்தை உணர்ந்து அதனால்‌ 
ஏற்பட்ட பாபத்தைப்‌ போக்கத்‌ தொண்டர்‌ அடிப்பொடியை 
உட்கொண்டு தூயார்‌ ஆயினர்‌. அதனால்‌, இவர்‌ தொண்டர்‌ 
அடிப்பொடி ஆழ்வார்‌ ஆயினர்‌. இவர்‌ பாடிய நூல்கள்‌ 
திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி என்பன. 


திருப்பள்ளி எழுச்சி அரங்கனைக்‌ காலையில்‌ 
பள்ளியினின்று எழுந்தருளுமாறு வேண்டும்‌ முறையில்‌ 
அமைந்தது. இதில்‌ காலை வர்ணனைகள்‌ கவினுற மொழியப்‌- 
பட்டுள்ளன. இது பத்துப்‌ பாடல்கள்‌ கொண்டது. 


திருமாலை என்பது 45 பாடல்களைக்‌ கொண்டு 
திகழ்கிறது. இதில்‌ திருமால்‌ திருப்பெயரில்‌ சுவையும்‌, 
பிறப்பினால்‌ பல துன்பம்‌ இருத்தலின்‌ அதன்மீது வெறுப்பும்‌, 
அணில்‌ இராமனுக்குச்‌ செய்த தொண்டும்‌, கங்கையினும்‌ 
காவிரி சிறப்புடையது என்பது போன்ற கருத்துக்களும்‌ 
உள்ளன. 

எஊரிலேன்‌ காணி இல்லை உறவுமற்‌ றொருவர்‌ இல்லை 

பாரில்‌ நின்பாத மூலம்‌ பற்றிலேன்‌ பரம மூர்த்தி 

காரொளி வண்ண னேஎன்‌ கண்ணனே கதறு கின்றேன்‌ 

ஆருளர்‌ களைகண்‌ அம்மா அரங்கமா நகரு ளானே. ?” 


இருமங்கை ஆழ்வார்‌ : இவர்‌ சோழ நாட்டில்‌ திருமங்கை 
என்னும்‌ நாட்டில்‌ திருவாலி திரு௩கரிக்கு அருகில்‌ உள்ள 
திருக்குறையலூரிலே கள்ளர்‌ மரபில்‌ தோன்றியவர்‌. இவர்‌ 
நளவருடம்‌ கார்த்திகை மாதம்‌ திருமாலின்‌ வில்லின்‌ 
அம்சமாகத்‌ தோன்றினர்‌. இவரது நிறம்‌ நீலமாக இருந்த- 
மையின்‌, நீலன்‌ என்று அழைக்கப்பட்டனர்‌. இவர்‌ காலத்து 
இருந்த சோழ மன்னனிடம்‌ தானைத்‌ தலைவராய்‌ இருந்து, 
அவனது பகைவரை வென்று, பரகாலன்‌ என்ற பெயரையும்‌ 
பெற்றனர்‌. இதனால்‌ மகிழ்ந்த மன்னன்‌, மங்கை நாட்டுக்கு 


ஆம்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 285 


மன்னனாகும்‌ பெருமையும்‌ * தந்தனன்‌. அதனால்‌ இவர்‌ 
மங்கை மன்னர்‌ ஆயினர்‌. இவர்‌ குமுதவல்லி என்பாகா 
மணந்து அம்மாதராள்‌ காரணமாகப்‌ பாகவதராகிய 
வைணவ அடியார்கட்கு அன்னதானம்‌ செய்தனர்‌. அதனால்‌ 
பொருள்‌ முட்டுப்பாடு நேரக்‌ களவாடவும்‌ தொடங்கினர்‌. 
திருமால்‌ தேவியுடன்‌ வந்தபோது அவரையும்‌ வழி 
மறித்தனர்‌.  அதுபோது திருமால்‌ அவருக்கு மந்திரஉப- 
தேசம்‌ செய்தனர்‌. இதனால்‌ நாற்கவியும்‌ பாடும்‌ ஆற்றல்‌ 
பெற்றனர்‌. இவர்‌ பாடிய நூல்கள்‌ பெரிய திருமொழி, 
திருக்குறுந்தாண்டகம்‌, திருநெடுந்தாண்டகம்‌, திருஎழு- 
கூற்றிருக்கை, சிறிய திருமடல்‌, பெரிய திருமடல்களாகும்‌. 


இவர்‌ திருவரங்கப்‌ பெருமான்‌ மதிலினை நாகபட்டின த்‌- 
திலிருந்து பொன்வடிவமான பெளத்த விக்கிரத்தைக்‌ 
கொணர்ந்து அதனை விற்றுக்‌ கட்டினர்‌. 


திருஞான சம்பந்தரை இவர்‌ சந்தித்தார்‌ எனவும்‌, 
அவர்‌ இவருக்குத்‌ தம்‌ கையிலிருந்த வேலாயுதத்தை 
தந்தனர்‌ எனவும்‌ கூறுவர்‌. திருஞானசம்பந்தர்‌ பாடியுள்ள 
திருக்காடைக்‌ காப்பில்‌ ஓர்‌ இடத்திலாவது தம்‌ கையில்‌ 
வேல்‌ இருந்ததாகக்‌ கூறவில்லை. ஆகவே, சம்பந்தரை 
இவர்‌ சந்தித்தது இல்லை என்னலாம்‌. 


திருமங்கை ஆழ்வார்‌ “* தொண்டையர்‌ கோன்வணங்கு 
நீள்‌ முடிமாலை வயிர. மேகன்‌? என்று பாடியுள்ள- 
மையின்‌, அவ்வயிரமேகன்‌ என்பான்‌ நந்திவர்மன து பட்டப்‌- 
பெயர்‌ ஆதலின்‌, அவன து ஆட்சி கி.பி. 8 ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதி என்பதால்‌ இவரது காலம்‌ கி. பி. 9 ஆம்‌ 
நூற்றாண்டு என்க. இவ்வாழ்வார்‌ காலத்தில்‌ தொண்டரடிப்‌- 
பொடி ஆழ்வார்‌, திருவரங்கத்தில்‌ தொண்டு செய்து வந்தார்‌ 
எனத்‌ தெரிவதால்‌ அவர்‌ காலமும்‌ இதுவே. 


பெரிய திருமொழியின்‌ பதிகங்களின்‌ தலைப்பில்‌ 
ஒவ்வொன்‌ நிலும்‌ ஒவ்வொரு தலங்களின்‌ பெயரும்‌ 
அப்பெயர்‌ அவ்வப்பதிகத்திலும்‌ காணப்படுதலின்‌, இவர்‌ 
செய்த தலயாத்திரையின்போது அவை பாடப்பட்டனவாகத்‌ 
தெரிகிறது. இவர்‌ திருமொழியில்‌ இயற்கை அழகு 


மிளிர்கிறது. தாண்டகங்கள்‌ உள்ளம்‌ உருக்கும்‌ தகையன. 


236 ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 


திருமடல்கள்‌ அகப்பொருள்‌ த்ழுவியன. இவர்‌ சித்திர கவி 
வல்லார்‌ என்பதை காட்டுவது திருஎழு கூற்றிருக்கை. 


“வாடினேன்‌ வாடி வருந்தினேன்‌ மனத்தால்‌ 

பெருந்துயர்‌ இடும்பையில்‌ பிறற்து 

கூடினேன்‌ கூடி. இளையவர்‌ தம்மொடும்‌ 
அவர்தரும்‌ கலவியே கருதி 

ஓடினேன்‌ ஓடி உய்வதோர்‌ பொருளால்‌ 
உணர்வெனும்‌ பெரும்பதம்‌ தெரிந்து 

நாடினேன்‌ நாடி நான்‌ கண்டு கொண்டேன்‌ 
நாராயணா என்னும்‌ நாமம்‌.” 


இருப்பாணாழ்வார்‌ : இவர்‌ சோழ நாட்டில்‌ உறையூரில்‌ 
துன்மதி வருடம்‌ ரோகிணி நட்சத்திரத்தில்‌ கார்த்திகை 
மாதம்‌ நெற்பயிர்க்‌ கதிர்க்‌ கழனியில்‌ தோன்றினார்‌. பாணர்‌ 
குடியினரால்‌ வளர்க்கப்பட்டனர்‌. அதனால்‌ இவர்‌ 
திருப்பாணாழ்வார்‌ ஆயினார்‌. 


இவர்‌ திருவர ங்கநாதனிடத்து அன்பு கொண்டு காவிரிக்‌ 
கரையில்‌ நின்று பாடி வருவார்‌. ஒருகாள்‌ அக்கோவில்‌ 
அர்ச்சகர்‌ பெருமாளுக்கு நீர்‌ கொண்டு செல்ல வந்தவர்‌, 
இவரை எட்டச்‌ செல்லுமாறு கூறவும்‌ கேளாது பாடுகையில்‌ 
கல்லால்‌ எறிந்து அப்புறப்படுத்த முயன்றனர்‌. அதனால்‌, 
திருமேனி புண்ணுண்டது. பெருமாள்‌ இதனைச்‌ சகியாராய்‌ . 
லோகசாரங்கர்‌ என்னும்‌ அவ்வர்ச்சகரையே ஆழ்வாரைத்‌ 
தோளில்‌ சுமந்து, தம்‌ சந்நிதி முன்‌ கொணரப்‌ பணித்தனர்‌, 
அவரும்‌ அவ்வாறே செய்தனர்‌. பெருமாள்‌ முன்னின்று 
அமலனாதிபிரான்‌ என்று தொடங்கிப்‌ பத்துப்‌ பாடல்களைப்‌ 
பாடினார்‌. ப்பத்துப்‌ பாடல்களே பிரபந்தத்தில்‌ “* அமலனாதி 
பிரான்‌ ?? என்ற பெயருடன்‌ திகழ்கின்‌ றன. இது திருவரங்‌- 
கரனது பாத முதல்‌ கண்‌ வரையில்‌ சிறப்பித்துக்‌ கூறுகிறது. 
இவ்வாறு கூறுவதைப்‌ பாதாதி கேச வர்ணனை என்பர்‌. 


இவ்வாழ்வார்‌ திருமங்கை மன்னன்‌ காலத்தவர்‌ 
- ஆதலின்‌, இவரும்‌ கி. பி. 9 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதி” 
ஆகும்‌. 


ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 287 


“ கொண்டல்‌ வண்ணனைக்‌ கோவலனாய்‌ வெண்ணெய்‌ 
உண்ட வாயன்‌ என்னுள்ளம்‌ கவர்க்தானை 
அண்டர்கோன்‌ அணிஅரங்கன்‌ என்‌ அமுதினைக்‌ 
கண்ட கண்கள்‌ மற்றொன்றினைக்‌ காணாவே. ”” 


வர்களை வென்றான்‌ ம்‌ 


குலசேகரர்‌ பகவானிடத்தில்‌ அன்புடையார்போல்‌ 
பாகவதர்களிடமும்‌ அன்பு காட்டியவர்‌. இதனைப்‌ பொருத- 
வர்கள்‌ பெருமாளுக்குச்‌ சார்த்தும்‌ இரத்தின ஆபரணத்தை 
மறைத்து, அதனை ஒரு பாகவதர்‌ திருடிவிட்டனர்‌ என்று 
கூற, ஆழ்வார்‌ பாகவதர்கள்‌ அது செய்யார்‌ என்பதைக்‌ 
குடத்தில்‌ பாம்பை இடச்செய்து, £ பாகவதர்‌ திருடி 
இருந்தால்‌, பாம்பு என்னைக்‌ கடிக்கட்டும்‌ * என்று கூறிக்‌ 
கையிட்டு அது கடிக்கா நிலையினை உணர்த்தினர்‌. 


இவர்‌ பாடிய நூல்கள்‌ தமிழில்‌ பெருமாள்‌ திருமொழி 
என்பதும்‌, வடமொழியில்‌ முகுந்தமாலை என்பதும்‌ ஆகும்‌. 
இவரது பாடலில்‌ கூடலர்‌ கோன்‌ என்று தம்மைக்‌ கூறி 
இருப்பதால்‌ பாண்டியரை வென்று மதுரையினை ஆண்டார்‌ 
என்பது தெரிகிறது. 


பெருமாள்‌ திருமொழியில்‌ திருவரங்கம்‌, திருவேங்கடம்‌, 
திருவிற்றுவக்கோடு ஆகிய தலங்களில்‌ பாடப்பட்ட 


288 ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ இவ்வியப்‌ பிரபந்தம்‌ 


பாடல்கள்‌ உள. இவர்‌ பாடியனவாக இத்திருமொழியில்‌ 
பத்துப்‌ பதிகங்களே உள. . இராமனிடத்தும்‌ திருவேங்கட-- 
முடையானிடத்தும்‌ அன்பு கொண்டு பாடியதுபோலக்‌ 
கண்ணபிரானிடத்தும்‌ அன்பு கொண்டு பாடியுள்ளனர்‌. 
செடியாய வல்வினைகள்‌ தீர்க்கும்‌ திருமாலே 
நெடியானே வேங்கடவா நின்கோயிலின்‌ வாசலிலே 
அடியாரும்‌ வானவரும்‌ அரம்பையரும்‌ இடந்தியங்கும்‌ 
படியாய்க்‌ கடற்துஉன்பவள வாய்‌ காண்பேனே. ”” 
என்று பாடியுள்ளார்‌. இதனால்‌ இன்றும்‌ அப்படிகள்‌ 
குலசேகரன்படி எனப்படுகின்‌ றன. - 
விற்றுவக்‌ கோட்டம்மான்‌ மீது பாடிய பாடல்களில்‌ 
நல்ல அரிய உவமைகள்‌ உள்ளன. 
ஈ கண்டார்‌ இகழ்வனவே காதலன்தான்‌ செய்திடினும்‌ 
கொண்டானை அல்லால்‌ அறியாக்‌ குலமகள்போல்‌ 
“விண்தோய்‌ மதில்புடைகூழ்‌ விற்றுவக்கோட்‌ டம்மாநீ 
கொண்டாளா யாகிலும்‌உன்‌ குரைகழலே கூறுவனே. 22 
என்ற பாடலைக்‌ காண்க, குலசேகரரும்‌ திருவரங்கத்தில்‌ 
மூன்றாவது மதிலைக்‌ கட்டி னார்‌ என்பது குரு பரம்பரை 
வரலாறு. அம்மதில்‌ இடைவெளிச்‌ சுற்றுக்‌ குலசேகரன்‌ 
வீதி என்று இப்போதும்‌ கூறப்படுகிறது. மேலும்‌, இவர்‌ 
“ ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும்‌ தொண்டரடிப்‌ 
பொடி ?? என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வாரைக்‌ குறித்‌ 
தலின்‌, இவர்‌ அவருக்குப்‌ பிற்பட்டவர்‌. ஆகவே இவரை 
கி. பி, 9 ஆம்‌ நூற்றாண்டினர்‌ என்பர்‌. 

நம்மாழ்வார்‌ : இவர்‌ பாண்டிய நாட்டில்‌ திருக்குருகூரில்‌ 
வேளாண்‌ மரபில்‌ காரியார்க்கும்‌ உடைய நங்கையார்க்கும்‌ 
திருமகனாராகத்‌ திருமாலின்‌ அம்சமும்‌, ஸ்ரீகெளத்துபத்தின்‌ 
அம்சமும்‌, சேனை முதலியார்‌ அம்சமுமாகப்‌ பிரமாதி வருடம்‌ 
வைகாசி மாதம்‌ பெளர்ணமி திதியில்‌ பிறந்தனர்‌, 

இவர்‌ சடம்‌ என்னும்‌ வாயுவைக்‌ கோபித்தவர்‌ ஆதலின்‌ 
சடகோபர்‌ என்றும்‌, திருவரங்கனால்‌, “௩ம்‌ சடகோபன்‌ ?? 
என்‌ றதனால்‌ ௩ம்‌ஆழ்வார்‌ என்றும்‌, உலகப்‌ போக்குக்கு 
மாறாக இருந்தமையின்‌ மாறர்‌ என்றும்‌, வகுளமாலை 


ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 238 


(மகிழம்பூ) தரித்திருந்தமையின்‌ வகுளாபரணர்‌ என்றும்‌, 
பிறசமயமாம்‌ யானைகட்கு அங்குசமாக இருந்தார்‌ என்று 
கருத்தில்‌ பராங்குசர்‌ என்றும்‌ “பெயர்‌ பெற்றனர்‌. இவர்‌ 
ஆழ்வார்களில்‌ தலைசிறந்து விளங்கியவராக இருக்கின்‌ றனர்‌. 
இவரை அவயவியாகவும்‌, ஏனைய ஆழ்வார்களை அவயவமாக- 
வும்‌ வைணவர்கள்‌ கருதுவதால்‌ இது தெரிகிறது. 


இவர்‌ பாடியுள்ள நூல்கள்‌ திருவிருத்தம்‌, திருவாசிரியம்‌,. 
பெரிய திருவந்தாதி, திருவாய்‌ மொழி என்பன. இவை: 
வடமொழியில்‌ உள்ள நான்கு வேதங்களைப்‌ போன்றவை 
என்பர்‌, 

திருவாய்மொழி திராவிடவேதம்‌ எனப்படும்‌. இதில்‌ பல 
உபதேச மொழிகளையும்‌, காரை; அன்‌ றில்‌ முதலானவற்றோடு' 
தாம்‌ திருமால்‌ மீது காதல்‌ உற்ற காரணத்தால்‌, பசலை- 
யுற்றதையும்‌, துளவம்‌ இச்சித்ததையும்‌, திருமால்‌ திருநீறு 
அணிந்துள்ளமையினையும்‌, திருநீறு ரட்சையாகும்‌ (காப்பு) 
என்பதையும்‌ அறிவிக்கப்பட்டுள்ளன. 

“£ தரிய மேனிமிசை வெளியநீறு சிறிதே இடும்பெரிய 
கோலத்‌ தடங்கண்ணன்‌ விண்ணோர்‌ பெருமான்‌ தன்னை 
உரிய சொல்லால்‌ இசைமாலைகள்‌ ஏத்தி உள்ளம்‌ 
பெற்றேற்கு 
அரியதுண்டோ எனக்கு இன்று தொட்டும்‌ இனிஎன்றுமே.”” 


பெரிய திருவந்தாதி: இது வெண்பாவால்‌ - இயைந்த. 
நூல்‌. இதில்‌ நெஞ்சுக்கு அறிவுறுத்தும்‌ அறவுரைகள்‌ 
மலிந்துள்ளன. இதில்‌ 87 பாடல்களே உள. இதில்‌ இவர்‌ 
தம்‌ பெயரைச்‌ சுட்டிப்‌ பயன்கூறும்‌ பாடல்‌ இல்லை. 

₹ அதுவேறன்‌ நென்றுஅங்‌ கமருலகோர்‌ வேண்டில்‌ 

அதுவோ பொருள்‌ இல்லை அன்றே-அ௮து ஓழிந்து 

மண்‌ இன்றுஆள்‌ வேன்‌ எனினும்‌ கூடும்‌ மடநெஞ்சே 

கண்ணன்தாள்‌ வாழ்த்துவதே கல்‌.” 


இருவிருத்தம்‌: விருத்தம்‌ என்ற பெயர்‌ பெற்றும்‌ 
கட்டளைக்கலித்துறை யாப்பால்‌, அமைந்து 100 பாடல்களைக்‌ 
கொண்டது. அனைத்தும்‌ அகப்பொருள்‌ தழுவிய பாடல்கள்‌. 
கட்டளைக்‌ கலித்துறைக்குத்‌ திருவிருத்தம்‌ என்னும்‌ பெயரும்‌ 


240 ஆழ்வார்களின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 


உண்டு போலும்‌. அப்பர்‌ பாடலிலும்‌ உள்ள திருவிருத்தங்‌- 
களும்‌ கட்டளைக்‌ கலித்துறைகளே. 


திருவாசிரியம்‌ : ஆசிரியப்பாவால்‌ அமைந்த ஏழு 
பாக்களைக்‌ கொண்டது. திருமாலே மும்மூர்த்திகளில்‌ 
சிறந்ததேவர்‌ என்பதை அறிவித்துச்‌ செல்கிறது. 


நம்மாழ்வார்‌ வாக்கில்‌ சீவரமங்கை என்னும்‌ தலக்‌ 
குறிப்புள்ளது. அது மாறன்‌ நெடுஞ்சடையனுக்குப்‌ பின்னால்‌ 
உண்டானது. நம்மாழ்வார்‌ தந்தையாரான காரியார்‌ அவ 
னிடம்‌ மந்திரியாக இருந்தவர்‌. பாண்டியன்‌ நிலவிய காலம்‌ 
கி. பி, எட்டாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி. ஆகவே இவர்‌ கி. பி. 
இ ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தினர்‌ என்க. 


மதுரகவி யாழ்வார்‌ : இவர்‌ திருக்ட_ கருக்கு அருகில்‌ 
உள்ள திருக்கோளூரிலே ஈசுர வருடம்‌, சித்திரை நட்சத்‌ 
திரம்‌ கருடாழ்வார்‌ அம்சமாகத்‌ தோன்‌ நினார்‌. இவர்‌ செவிக்‌ 
அனிய கவிகளைப்‌ பாடினமையின்‌, மதுரகவியார்‌ எனப்‌ 
பட்டார்‌. இவர்‌ திருக்கோளூர்ப்‌ பெருமானை நோக்கித்‌ தொழ 
ஒரு பேர்‌ ஒளிப்‌ பிழம்பு தோன்ற, அத்திசை நோக்கி வந்து 
நம்மாழ்வாரைக்‌ கண்டனர்‌. அதுபோது நம்மாழ்வார்‌ யோக 
நிலையில்‌ இருந்தனர்‌. அந்நிலையிலும்‌ அவரைப்‌ பல கேள்வி 
கள்‌ கேட்க, அவர்‌ யோக நிலையிலிருந்து கண்‌ விழித்துத்‌ 
தக்க விடையளிக்க, அது முதல்‌ அவரையே தம்‌ ஞானாசிரி 


யராகக்‌ கொண்டார்‌. 


இவர்‌ பாடிய பாடல்கள்‌ நம்மாழ்வார்மீது பாடப்பட்‌- 
டவை. அப்பாடல்கள்‌ பதினான்கே ஆகும்‌. முதல்‌ பாடல்‌, 
கண்ணினுள்‌ சிறுத்‌ தாம்பு என்று தொடங்குவதால்‌ 
அந்நூல்‌, அப்‌ பெயராலேயே வழங்கப்படுகிறது. 
. மதுரகவியார்‌ நம்மாழ்வார்‌ மாணவர்‌ ஆதலின்‌, இவர்‌: 
காலம்‌, அவர்‌ காலமாகும்‌. 
“கண்ணி னுள்சிறுத்‌ தாம்பினால்‌ கட்டுண்ணப்‌ 
பண்ணி யபெருமா யன்‌ என்‌ னப்பனில்‌ 
நண்ணித்‌ தென்குத கூர்நம்பி என்றக்கால்‌ 
அண்ணிக்கும்‌ அமுதூறும்‌ என்றா வுக்கே?! 


சமணர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


சைவர்களும்‌, வைணவர்களும்‌ தமிழ்‌ மொழிக்குச்‌ 
செய்த தொண்டுகளைப்‌ போலச்‌ சமணர்களும்‌, தமிழ்‌ இலக்‌ 
கண இலக்கிய வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ தொண்டு புரிந்த 
வர்கள்‌. சமணர்கள்‌ என்பவர்கள்‌ சைன சமய ஒழுக்கத்‌- 
தைக்‌ கடைப்பிடித்துத்‌ துறவிகளாய்‌ இருந்தவர்கள்‌.' சமண 
சமயம்‌ வட நாட்டில்‌ கிளைத்த புதுச்‌ சமயமாகும்‌. -இச்‌ 
சைன சமயம்‌ வடநாட்டில்‌, சைன சமயம்‌ என்றும்‌, தென்‌ 
னாட்டில்‌ சமண சமயம்‌ என்றும்‌ வழங்கப்பட்டது. இச்‌ சம 
யத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ இல்லற நெறியினர்‌ ஆயின்‌, சிராவ 
கர்‌ என்றும்‌, துறவு நிலையினாராயின்‌ சமணர்‌ என்றும்‌ 
கருதப்பட்டனர்‌. i 


தமிழ்‌ நாட்டில்‌ வாழ்ந்த தமிழ்‌ மக்கள்‌ தனித்‌ தமிழ்‌ நூல்‌ 
அறிவில்‌ சிறந்து விளங்கினர்‌. வட நாட்டு மக்கள்‌ கூட்‌ 
டுறவால்‌ தமிழில்‌ வடமொழிக்‌ கலப்பு உளதாயிற்று. 
இதனை உணர்ந்து தமிழ்‌ காடு புகுந்த சமணரும்‌ தமிழர்‌ 
களைத்‌ தம்வசப்‌ படுத்தத்‌ தமிழையும்‌ வடமொழியையும்‌ 
இளஞ்சிருர்களுக்கு இலவசமாகத்‌ தமது சமணப்‌ பள்ளி 
களில்‌ போதிப்பார்‌ ஆயினர்‌. தமது அறங்களை மெல்ல 
மெல்லத்‌ தமிழர்கட்கு உணர்த்துவாராயினர்‌. இதற்குச்‌ 
சான்றாக அவர்கள்‌ எழுதிய பதினெண்‌ கீழ்க்‌ கணக்கு நூல்‌ 
களில்‌ நாலடியார்‌, திரிகடுகம்‌, பழமொழிகானூறு, எல 
சிறு பஞ்சமூலம்‌ லானவற்றைக்‌ காட்டலாம்‌. காப்பியங்‌ 
சனல்‌ அக்தாம்ணி,. மனா! வளையாபதி, நீலகேசி, 
யசோதர காவியங்களும்‌, புராணங்களில்‌ ஸ்ரீபுராணம்‌, 
மேரு மந்திரபுராணம்‌, மல்லிநாதர்‌ புராணம்‌, சாந்த புராணங்‌ 
களும்‌, சிற்றிலக்கியங்களில்‌ ஈரிவிருத்தம்‌, திருக்கலம்பகம்‌, 
திருநூற்றந்தாதிகளும்‌, இலக்கணங்களில்‌ ௩ன்னூல்‌, நேமி 
நாதம்‌, ௩ம்பி அகப்பொருள்‌, வீர சோழியம்‌, யாப்பருங்கலம்‌, 
நிகண்டுகள்‌ சிலவும்‌ இவர்‌ தந்த நூல்களாகும்‌. தமிழ்க்‌ 
கணித நூல்களாக நெல்‌ இலக்க வாய்பாடு, சிறு குழி வாய்‌ 
பாடு எழுதி உதவினர்‌. அறநெறிச்சாரம்‌ என்னும்‌ நூல்‌ 
சமண சமயத்தவரான முனைப்‌ பாடியார்‌ பாடிய நீதி நூல்‌ 
ஆகும்‌. 

ஸ்ரீ புராணம்‌ : இது வடமொழி தென்‌ மொழி கலந்து 
எழுதப்பட்ட மணிப்‌ பிரவவாள ௩டைநூல்‌. சமண மத்த 


வம 


242 சமணர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


தீர்த்தங்கர்‌, இருபத்து நால்வர்‌ சரித்திரங்களைக்‌ கூறும்‌ 
நூல்‌. இதன்‌: ஆசிரியர்‌ யாவர்‌ என்பது தெரியவில்லை. 
இதனைச்‌ சமண சமயத்தவர்‌ தினந்தோறும்‌ பூசித்துப்‌ பாரா 
யணம்‌ செய்வர்‌. 

மேரு மந்திர புராணம்‌: இதற்கு முதல்‌ நூல்‌ ஸ்ரீ புரா 
ணம்‌. இதனை எழுதியவர்‌ வாமன முனிவர்‌. இவரை மல்லி 
சேண வாமன முனி என்றும்‌ கூறுவர்‌. இவர்‌ காஞ்சிபுரப்‌ 
பருத்திக்‌ குன்றத்தில்‌ வாழ்ந்தவர்‌. நீலகேசித்‌ திரட்டிற்கு 
உரை எழுதியவர்‌. இவரது காலம்‌ கி. பி, 14-ஆம்‌ நூற்‌ 
றுண்டு. இவர்‌ செய்த இந்நூலில்‌ மேரு, மந்திரன்‌ என்ற 
இருவர்‌ சரித்திரம்‌ கூறப்பட்டுள்ளது. இவ்விருவர்‌ விமல 
தீர்த்தங்கரது கணநாதர்கள்‌. இவர்கள்‌ முறையே அநந்த 
“வீரியன்‌ மனைவிமாராகிய மேரு மாலினி, அமிர்த மாமதி 
என்பவர்களின்‌ புதல்வர்கள்‌. இவர்கள்‌ இளமையிலேயே 
சைன அறங்களை மேற்கொண்டு முத்தி பெற்றவர்கள்‌. 

இவ்வாறு மேரு மந்திரன்‌ என்பவர்‌ வரலாற்றை 
உணர்த்துவதுடன்‌, இந்நூல்‌ உயிர்‌ பல பிறவிகள்‌ எடுக்கும்‌ 
என்பதையும்‌, நல்வினை தீவினைகட்‌ கேற்ப உயர்வையும்‌ 
தாழ்வையும்‌ அடையும்‌ என்பதையும்‌, ௩ரகங்களின்‌ இயல்பு 
இன்னின்ன என்பதையும்‌ கூறுகிறது. சமணத்‌ தத்துவங்‌- 
களையும்‌ இதில்‌ காணலாம்‌. பெண்களுக்கு வீடூ பேறு இல்லை 
என்பதை இந்நூல்‌, 

££ விதியினால்‌ கதிகள்‌ நான்கில்‌ மேவிநின்‌ றார்கள்‌ தம்முள்‌ 

மதியினால்‌ பெரிய நீரார்‌ மக்களாய்‌ வந்து தோன்றி 

விதியினால்‌ தானம்‌ பூசை மெய்த்தவம்‌ செய்து வீட்டைக்‌ 

கதிகளைக்‌ கடந்து செல்வார்‌ காரிகை யார்கள்‌ செல்லார்‌,” 
என்று கூறுகிறது. 

தருநூற்றந்தாதி : இது இருபத்திரண்டாவது தீர்த்தங்‌ 
காராகிய நேமிநாதரை நூறு பாடல்களை அந்தாதித்‌. 
தொடையில்‌ துதித்த நூலாகும்‌. இதனை எழுதியவர்‌ 
அவிரோதி நாதர்‌, காலம்‌ 14 ஆம்‌ நூற்றாண்டு. இக்‌ 
நூலாசிரியர்‌ முன்னர்‌ வைணவராக இருந்து பின்னர்ச்‌ 
சமணராக மாறினார்‌ என்பர்‌. 

மறமே முனிந்து மயிலாபுரி தன்னுரி மன்னுயிர்கட்‌ 
கறமே பொழியும்‌ அருள்கொண்ட லேஅத ரஞ்சிவந்த 


சமணர்களின்‌ தமிழ்த்‌ கொண்டு 243° 


நிறமே கரியஓண்‌ மாணிக்க மேநெடு நாள்‌ஒளித்துப்‌ 
புறமே திரிந்த பிழையடி யேனைப்‌ பொறுத்தருளே.”? 


திருவெம்பாவை : திருவெம்பாவை, திருப்பாவை அமைப்‌ 
பில்‌ பாடவேண்டும்‌ என்‌ ற குறிக்கோளுடன்‌ பாடப்பட்டதாகத்‌ 
தெரிகிறது. இதன்‌ ஆசிரியர்‌ யாவர்‌ என அறிதற்கு இல்லை. 

“கோழியும்‌ கூவின குக்கில்‌ அழைத்தன 

தாழியுள்‌ நீலத்‌ தடம்கணிர்‌ போதுமினோ 

ஆழிசூழ்‌ வையத்‌ தறிவரடி ஏத்திக்‌ 

கூழை ஈனையக்‌ குடைந்து குளிர்புனல்‌ 

ஊழியுள்‌ மன்னுவோம்‌ என்றேலோர்‌ எம்பாவை.”” 


இருக்கலம்பகம்‌ ? அருகப்‌ பெருமான்மீது பாடப்பட்ட 
நூல்‌. அருகப்‌ பெருமான்‌ பற்றிய சிறப்புக்கள்‌, சிவபெரு 
மான்‌ செயல்களாகக்‌ கூறப்பட்டிருப்பது வியத்தற்குரிய 
தாக இருக்கிறது. அவ்வாறு குறிக்கும்‌ சிற்சில அடிகள்‌ 
கீழ்‌ வருவன. 

மாக்கயிலை நாப்பண்‌, மூஎயிலின்முரண்‌ 

முருக்கி, கருப்பு நாண்வில்லிபட, 

கொடுங்கூற்றைத்‌ தாள்வலியிண்‌ விழ 

உதைத்தனை, பரிவில்‌ கேவலம்‌ கிழத்தி பிரிவிலா 

ஒருபாகனை மூன்றுகண்‌ முனித்தலைவனை, ஆலநெடுகிழல்‌ 

அமர்ந்தனை ” 


அறநெறிச்சாரம்‌: இஃது அருங்கலச்‌ செப்பு என்னும்‌ 
நூலைத்‌ “தழுவி எழுதப்பட்டது, இது காட்சி, ஒழுக்கம்‌, 
ஞானம்‌ என்ற முப்பெரும்‌ பகுதிகளில்‌ அறநெறியின்‌ சார- 
மானவற்றைக்‌ கூறும்‌ நூல்‌. இதில்‌ 222 வெண்பாக்கள்‌ உள. 
அருகனைச்‌ சிவனாகப்‌ பாடிய பாட்டை இதில்‌ காணலாம்‌. 

₹ அவன்கொல்‌ இவன்கொல்‌என்‌ றையப்‌ படாதே 

சிவன்கண்ணே செய்ம்மின்கள்‌ சிற்தை-சிவன்தானும்‌ 

நின்றுகால்‌ சிக்கும்‌ மிழல்திகமும்‌ பிண்டிக்கழ்‌ 

வென்றிச்சர்‌ முக்குடையான்‌ வேந்து.” 


என்பது அப்பாடல்‌. ஒருவனுக்கு வரும்‌ ஆக்கமும்‌ கேடும்‌ 
அவனாலேயே ஏற்படுகின்றன என்பதை, 


244 பெளத்தர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


₹ தரனே தனக்குப்‌ பகைவனும்‌ நட்டானும்‌ 
தானே தனக்கு மறுமையும்‌ இம்மையும்‌ 
தானேதான்‌ செய்த வினைப்பயன்‌ துய்த்தலால்‌ 
தானே தனக்குக்‌ கரி.” 
என்ற பாடலில்‌. காண்க. காலம்‌ 18 ஆம்‌ நூற்றாண்டு. 
சிலர்‌ 15 ஆம்‌ நூற்றாண்டாகும்‌ என்பர்‌. இந்‌ நூலைச்‌ செய்‌- 
தவர்‌ முனைப்பாடியார்‌. இவரைப்‌ பற்றி ஒன்றும்‌ அறிதற்‌- 
கில்லை. 
அருங்கலச்செப்பு: இஃது அறநெறிச்‌ சாரத்திற்கு 
முதல்‌ நூலாகக்‌ கருதப்படுகிறது. இது ௩ல்ல நீதிகளை 
அறிவிக்கின்றது. இதனைத்‌ தீபங்‌ குடியில்‌ இருந்த அருங்‌ 
கலான்‌ வயத்தர்‌ என்பவர்‌ பாடியுள்ளனர்‌. வேறு இவரைப்‌ 
பற்றி அறிதற்கு இல்லை. 
“ பறையன்‌ மகன்‌ என்னும்‌ காட்சி யுடையான்‌ 
இறைவன்‌ எனஉணரரல்‌ பாற்று.” 


பெளத்தர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 

சமணர்கள்‌ தங்கள்‌ சமயத்தைப்‌ பரவச்‌ செய்வதற்கு 
அவர்களின்‌ சமயக்‌ கொள்கைகளை நூல்‌ வடிவில்‌ தமிழ்‌ 
நூல்கள்‌ பலவற்றை எழுதினர்‌. இத்துடன்‌ நில்லாமல்‌ 
தமிழ்‌ வளர்ச்சிக்காக இலக்கணங்களையும்‌ எழுதினர்‌. 
ஆனால்‌, பெளத்தர்கள்‌ தங்கள்‌ சமயக்‌ கொள்கைகள்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ பரவச்‌ செய்ய வேண்டும்‌ என்ற அடிப்படையில்‌ 
சமய நூல்களையே பெரிதும்‌ எழுதியுள்ளனர்‌. வீர சோழியம்‌ 
என்பது பெளத்த சமயத்தவர்‌ செய்த இலக்கண நூலாக 
உளது. 

மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி (வளையாபதி 
சமண காப்பியம்‌ என்பாரும்‌ உளர்‌.) சித்தாக்தத்‌ தொகை, 
திருப்பதிகம்‌, விம்பசார கதை போன்‌ றவையும்‌ (அபிதர்மாவ 
தூரம்‌ என்பதும்‌) பெளத்த இலக்கியங்களாக அறியக்‌ கிடக்‌ 
கின்றன. 

பெளத்த மதம்‌ தமிழ்‌ காட்டில்‌ பரவத்‌ தொடங்கிய 
காலம்‌ அசோக மன்னர்‌ ஆட்சியில்‌ என்னலாம்‌. அதாவது 
கி. பி. 8 ஆம்‌ நூற்றாண்டு. பெளத்த மதத்தவர்‌ தம்‌ 


கொள்கைகளைப்‌ பரவச்‌ செய்யப்‌ பல விகாரங்களையும்‌, 


பெளத்தர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 245 


பள்ளிகளையும்‌, ஆசிரமங்களையும்‌ ஏற்படுத்திக்‌ கொண்டனர்‌. 
காஞ்சிபுரமே அவர்கட்குத்‌ தம்‌ மதம்‌ பரவத்‌ தலைமை இட 
மாக இருந்தது என்னலாம்‌. இத்துடன்‌ இன்றிப்‌ பூதமங்கலம்‌: 
போதி மங்கை, பொன்பற்றி, புகார்‌, நாகை போன்ற இடங்‌ 
களில்‌ பெரிதும்‌ பெளத்தர்கள்‌ வாழலாயினர்‌, இனி அவர்‌ 
கள்‌ உதவிய நூற்களைப்‌ பார்ப்போம்‌. 

சித்தாந்தத்‌ தொகை: இது பெளத்த சமயக்கொள்கை 
களைத்‌ தொகுத்துக்‌ கூறும்‌ நூல்‌. இதைச்‌ செய்தவரைம்‌ 
பற்றி அறிதற்கு இல்லை. “ 

££ அருள்றெறியால்‌ பாரமிதை அறைந்துன்‌ உடன்‌ அடக்கிப்‌ 
பொருள்முழுதும்‌ போதியின்கழ்‌ முழுதுணர்ந்த முனி 

வரன்தன்‌ 

அருள்மொழியால்‌ நல்வாய்மை அறிந்தவரே மிறப்பறுப்பர்‌ 

மருள்றெறியாம்‌ பிற.நாலும்‌ மயக்கறுக்கும்‌ ஆறுளதோ.” 
என்பது இந்நூலில்‌ ஒரு பாடல்‌. இந்நூல்‌ முழுவதும்‌ கிடைத்‌- 
திலது, 

இருப்பதிகம்‌: பதிகம்‌ என்பது பத்துப்‌ பாடல்‌ கொண்ட 
ஒரு நூலாகும்‌, ஆகவே, இது புத்தப்‌ பெருமான்‌ சிறப்பை 
வழுத்தும்‌ முறையில்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ கொண்ட ஒரு துதி 
நூல்‌. இதன்‌ ஆசிரியரைப்‌ பற்றி ஒன்றும்‌ அறிதற்கு 
இல்லை. 

“ ஏண்ணிகந்த காலங்கள்‌ எம்பொருட்டால்‌ மிகஉழன்‌ 
றெண்ணிகந்த உலகங்கள்‌ இருள்தீர ஒருங்குணாம்‌ 
தெண்ணிகந்த தானமும்‌ சீலமும்‌ இவையாக்கி 
எண்ணிகந்த குணத்தினான்‌ எம்பெருமான்‌ அல்லனோ.” 
பிம்பசார காதை: இது கெளதம புத்தரின்‌ மாணவ 

ரான பிம்பசாரர்‌ வரலாற்றைக்‌ கூறும்‌ பெளத்த சமயத்‌ தமிழ்‌ 
நூல்‌. இவர்‌ இராசக்‌ கிருக நகரத்து அரசர்‌. இதை எழுதிய- 
வர்‌ யாவர்‌ என்பதற்குச்‌ சான்றுகள்‌ கிடைத்தில. இதில்‌ 
ஒரு செய்யுள்‌, 
“4 உலும்பினி வனத்துள்‌ ஒண்குழைத்‌ தேவி 

வலம்படு மருங்குல்‌ வடுகோய்‌ உறுமல்‌ 

ஆன்றேன்‌ அவ்வழித்‌ தோன்றினன்‌ ஆதலின்‌ 

ஈன்றாள்‌ ஏழ்காள்‌ இன்னுயிர்‌ வைத்தாள்‌.” 


என்பது. 


சைவமடங்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


சைன, பெளத்த சமயங்கள்‌ தமிழ்‌ மொழிக்குச்‌ செய்த 
தொண்டுகளைப்‌ போலவே, சைவ ஆதீனங்களாகிய மடங்‌ 
கள்‌ பொதுவாகத்‌ தமிழ்‌ மொழிக்கும்‌, சிறப்பாகச்‌ சைவ 
சமயத்திற்கும்‌ அரும்பெரும்‌ தொண்டுகளைச்‌ செய்துள்ளன; 
செய்து வருகின்றன ; செய்துகொண்டும்‌ வரும்‌. பல 
பழைய ஓலைச்‌ சுவடிகளையும்‌ பாதுகாத்து வருகின்‌ றன. 
இனி அத்தகைய மடங்களைப்‌ பற்றிச்‌ சிறிது ஆராய்வோ 


மாக. 


ம்‌ திருவாவடுதுறை ஆதனம்‌ : இது மாயவரம்‌ கும்பகோண 
இரயில்‌ மார்க்கத்தில்‌ நரசிங்கன்‌ பேட்டை இரயில்‌ அடியி 
லிருந்து ஏறக்குறைய ஒரு கல்‌ தொலைவில்‌ உள்ள து. 
பேருந்தி பஸ்‌ மூலமும்‌ இவ்வாதின த்தை அடையலாம்‌. 
இத்திரு மடத்தைச்‌ சார்ந்து பாடல்‌ பெற்ற சைவத்‌ தலமும்‌ 
உளது. இதுபோது இவ்வாதீனத்து 21-வது குரு மகா 
.சந்நிதானமாக இருந்து அருட்‌ செங்கோல்‌ செலுத்தி வரும்‌ 
பரமாசாரியார்‌ ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக பரமாசாரிய 
சுவாமிகள்‌ ஆவார்‌. இவர்கள்‌ கல்வி, சமயம்‌, மருத்துவம்‌ முத 
லான துறைகளின்‌ முன்னேற்றத்திற்குப்‌ பெரும்‌ பொருள்‌ 
செலவிட்டுக்‌ கொண்டு வருகிறார்‌. பல்வேறு இடங்களில்‌ 
நூல்‌ நிலையங்களை அமைத்துள்ளனர்‌. விவசாய அபிவிருத்‌- 
திக்காக நீர்‌ நிலயங்களைச்‌ செம்மை செய்துள்ளனர்‌. தேவார 
பாடசாலைகளைப்‌ பல இடங்களில்‌ ஏற்படுத்தியுள்ளனர்‌. பல 
அறிஞர்களைச்‌ சமயப்‌ பிரசாரச்‌ சொற்பொழிவாளராக 
நியமித்துள்ளனர்‌. ஆண்டு தோறும்‌ ஆதீனத்தில்‌ திரு 
மந்திர மாநாட்டை ௩டத்தித்‌ திரு மந்திரத்தின்‌ பெருமையினை 
அனைவர்க்கும்‌ அறிவித்து வருகின்‌ றனர்‌, இவையே 
அன்றித்‌ திரு மந்திர விளக்கத்தினை உரை நடையில்‌ எழுது 
வித்து வினியோகித்து வருகின்‌ றனர்‌. மந்திரங்கட்கு உரை 
யினையும்‌ எழுதச்‌ செய்து வெளியிட்டு வருகின்‌ றனர்‌. திரு- 
வெண்ணெய்‌ நல்லூரில்‌ சிவஞான போத மாநாட்டை நடத்‌- 
திக்‌ சித்தாந்த அறிவைப்‌ பரப்பி வருகின்றனர்‌. தேவார 
பாடசாலைகள்‌ உள்ள இடங்களில்‌ திருமுறை மாநாடுகளை 
நடத்தி வருகின்றார்‌. தமக்கு முன்பு அருட்‌ செங்கோல்‌ 
நடாத்திய குரு மகா சந்கிதானங்களின்‌ நினைவு நாட்களில்‌ 
ஒவ்வோர்‌ அரிய நூல்களைப்‌ பதிப்பித்து வெளியிட்டு 
வருகரறார்‌. இம்மகா சந்கிதான அருட்‌ செங்கோல்‌ ஆட்சியில்‌ 


சைவமடங்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 247 


கணபதி, முருகன்‌ ௩வமணிகள்‌ என்னும்‌ நூல்கள்‌ பெரும்‌ 
பொருட்‌ செலவில்‌ கண்கவர்‌ வனப்பினவாக வெளி 
வந்துள்ளன. = 


இவர்கள்‌ புலவர்கட்கு அளிக்கும்‌ கொடை அளவிட்டுச்‌ 
சொல்ல முடியாதது. சொற்பொழிவாளராக வருகின்‌ றவர்‌ 
உள்ளம்‌ பெரிதும்‌ உவக்கும்‌ முறையில்‌ பெரும்‌ பொருள்‌ 
தந்து வாழ்த்துகின்றனர்‌. இவர்கட்கு முன்னிருந்த ஆதீன 
கர்த்தர்களும்‌ தமிழ்க்கும்‌ சைவத்திற்கும்‌ பெருந்‌ 
தொண்டை செய்துள்ளனர்‌. அவர்களைப்‌ பற்றிச்‌ சிறிது 
அறிவோமாக, 


ம்‌ சித்தர்‌ சிவப்பிரகாசர்‌ திருவாவடுதுறைக்கு வரும்‌ வழி 
யில்‌, மூவலூர்‌ வேளாளர்‌ வைத்தியநாதர்‌ இவண்‌ அடைந்து 
சிவஞான உபதேசம்‌ செய்ய வேண்டினர்‌. அவர்‌ 
அங்ஙனமே செய்து நமசிவாயர்‌ என்ற தீட்சா நாமம்‌ 
சூட்டினர்‌. நமசிவாய தேசிகர்‌ திருவாவடுதுறையில்‌ ஆதீ- 
னத்தை நிலை நிறுத்தினார்‌. இதனால்‌ திருவாவடுதுறை 
ஆதீனம்‌ பஞ்சாட்சர தேசிகர்‌ ஆதீனம்‌ எனப்படும்‌. 
இவ்வாதீனத்தில்‌ கொற்றவங்குடி உமாபதி சிவாசாரியார்‌ 
பூசித்த ௩டராசர்‌ உருவம்‌ பூசிக்கப்பட்டு வருகிறது. 
பஞ்சாட்சர தேசிகருக்குப்‌ பிறகு ஸ்ரீ மறைஞான 
தேசிகரும்‌, இவர்‌ மாணவர்‌ ஸ்ரீ மெய்ஞ்ஞான முனிவரும்‌ 
ஆதீனத்திற்குரியர்‌ ஆயினர்‌. 
ஸ்ரீ மெய்ஞ்ஞான முனிவர்‌ திருவீழீமிழலை புராணம்‌ 
இயற்றினர்‌. இதன்பின்‌ “ஸ்ரீ தட்சணாமூர்த்தி தேசிகர்‌ 
தசகாரியம்‌, உபதேசப்‌ பஃறொடை ?? என்னும்‌ நூலை இயற்‌- 
நின்‌. இவருக்குப்பின்‌ ஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ தச 
காரியம்‌, சன்மார்க்க சித்தியார்‌, சிவாச்சிரம தெளிவு, 
சித்தாந்தப்‌ பஃறொடை, சித்தாந்தப்‌ சிகாமணி, உபய 
நிட்டை வெண்பா, உபதேச வெண்பா, நிட்டை விளக்கம்‌ 
அதிசய மாலை, ஈமச்சிவாய மாலை என்னும்‌ நூல்களை இயற்‌- 
றினர்‌. சிவஞான போத சிந்தனை என்னும்‌ உரை நூலையும்‌ 
பூப்‌ பிள்ளை அட்டவணை என்னும்‌ சிறு நூலையும்‌ இயற்றினர்‌. 
மாசிலாமணி.தேசிகர்‌ திருஞான சம்பந்தர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ நூலைச்‌ செய்தருளினர்‌. ஸ்ரீ வேலப்ப தேசிகர்‌ 
காலத்தில்‌ ஸ்ரீ சாமிநாத முனிவர்‌ திருவாவடுதுறை 


248 சைவமடங்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


புராணத்தையும்‌, திருப்பெருந்துறைப்‌ புராணத்தையும்‌ 
செய்தனர்‌. பேரூர்‌ ஸ்ரீ வேலப்ப தேசிகர்‌ “பஞ்சாக்கரப்‌ 
பஃறொடை என்னும்‌ நூலை இயற்றினர்‌. திருச்சிற்றம்பல 
தேசிகரின்‌ சீடராகிய ஸ்ரீ சுந்தர லிங்க முனிவர்‌ ஆதின 
கைலாய மான்மியம்‌ (திருப்பெருந்துறை புராணம்‌) என்னும்‌ 
நூலைப்‌ பாடினர்‌. திருச்சிற்றம்பல தேசிகரும்‌ அருட்‌ கவி 
ஆவார்‌. அவர்‌ மழை பொழியுமாறு பாடிய பாடல்‌, 


₹£ சைவ சமயம்‌ சமயம்‌எனில்‌ அ௮ச்சமயத்‌ 

தெய்வம்பிறை சூடும்‌ தெய்வமெனில்‌- ஐவரைவென்‌ 

றானந்த இன்பில்‌ அழுந்துவது முத்திஎனில்‌ 

வானங்காள்‌ பெய்ம்மின்‌ மழை.” 
என்பது. 

அம்பலவாண தேசிகர்‌ குருமூர்த்தத்தால்‌ 

ஆதரிக்கப்பட்ட வரே, மகாவித்துவான்‌ திருசிரபுரம்‌: மீனாட்சி 
சுந்தரம்பிள்ளை ஆவார்‌. இவர்‌ குருமூர்த்தியின்‌ பெயரால்‌ 
பிள்ளைத்தமிழும்‌ கலம்பகமும்‌ பாடியுள்ளனர்‌. 

மெய்கண்ட சாத்திரம்‌, சிவஞான போதம்‌ முதலாகப்‌ 
பதினான்கு. இவற்றிற்குத்‌ துணையாக இருப்பவை 
பண்டார சாத்திரம்‌ பதினான்காகும்‌. திருவாவடுதுறைப்‌ 
பண்டார சாத்திரங்கள்‌ ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தேசிகர்‌ எழுதிய 
இரு நூல்களும்‌ பெரிய பட்டத்து ஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ 
இயற்றிய பத்து நூல்களும்‌, ஸ்ரீ ஈசான தேசிகர்‌ செய்தருளிய 
தசகாரியமும்‌, பின்‌ வேலப்ப தேசிகர்‌ எழுதிய பஞ்சாக்காப்‌- 
பஃரறொடையும்‌ ஆகும்‌. திருவாவடுதுறை மடம்‌ தோன்றிய 
காலம்‌ கி. பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு. 


தருமபுர ஆதனம்‌: இது மாயூரத்தினின்று மூன்றுகல்‌ 
தொலைவில்‌ உள்ளது. இங்குச்‌ செல்ல பேருந்தி (Bம5) வசதி 
உண்டு. இங்கு இதுபோது அருட்செங்கோல்‌ செலுத்தி 
வருபவர்கள்‌ 25வது குரு மகா சந்நிதானம்‌ ஸ்ரீலஸ்ரீ கயிலை 
சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவா மிகள்‌ 
ஆவார்‌, இவர்கள்‌ பட்டம்‌ ஏற்ற காள்‌ முதலாகத்‌ தமிழ்‌ 
மொழிக்கும்‌, சைவ சமயத்திற்கும்‌ செய்து வரும்‌ 
தொண்டுகள்‌ பலவாகும்‌. சைவசமபப நூல்கள்‌ பலவற்றை 
வெளியிட்டுள்ளார்கள்‌. தேவாரத்‌ திருமுறைகளில்‌ முதல்‌ 
நான்கு திருமுறைகட்கு உரை எழுதுமாறு செய்து வெளி 


சைவமடங்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 249: 


மிட்ட பெருமை இவர்களையே சாரும்‌. திருக்குறள்‌ வளம்‌ 
என்ற நூலையும்‌ வெளியிட்ட சிறப்பும்‌ இவர்க்குண்டு. இதில்‌. 
குறட்கு இதுவரை வெளிவந்துள்ள உரைகள்‌ எல்லாம்‌ 
வெளி வந்துள்ளன. ஆண்டுதோறும்‌ திருகெறித்தமிழ்‌. 
மாநாட்டினை த்‌ திருமடத்தில்‌ கூட்டித்‌ திருமுறைகளையும்‌, 
சித்தாந்த சாத்திரங்களையும்‌ தக்க அறிஞர்களைக்‌ கொண்டு 
சொற்பொழிவு ஆற்றுமாறு செய்து தக்க சன்மானமும்‌ 
புரிந்து வாழ்த்தி அனுப்புகின்றார்‌. திருமடத்தின்‌ தொடர்‌- 
புடைய திருக்கோயில்களின்‌ பெருவிழாவின்‌ போ தும்‌ சொற்‌- 
பொழிவுகளை ஏற்படுத்தித்‌ தமிழையும்‌ சைவத்தையும்‌ 
வளர்த்து வருகிறார்‌. தழிழ்‌ வித்துவான்‌ கல்லூரியினை 
நடத்தி வருகின்றார்‌. இவ்வாறே வடமொழித்‌ தேர்வுக்கும்‌ - 
பயிற்சி அளிக்குமாறு செய்து வருகிறார்‌. ஞானசம்பந்தம்‌ 
என்னும்‌ மாத வெளியீட்டின்‌ வாயிலாக, இலக்கிய, சமயக்‌ 
கட்டுரைகளை எழுதுவித்து வெளியிட்டு வருகிறார்‌. மருத்துவ 
வசதி, குடிநீர்‌ வசதி முதலான பொதுப்‌ பணிகளையும்‌ ஏற்‌- 
படுத்தியிருக்கிறார்‌. திருக்கயிலாய யாத்திரை செய்து அதன்‌ 
காரணமாகக்‌ கயிலை குருமகா சந்நிதானம்‌ என்ற சிறப்புப்‌ 
பெயருடன்‌ திகழ்ந்து வருகிறார்‌. அன்பர்கள்‌ இவர்க்குக்‌ 
கனகாபிஷேகம்‌ ௩டத்திப்‌ பெருமைக்கும்‌ உரியவர்கள்‌ 
ஆயினர்‌. 


ஸ்ரீலஸ்ரீ கயிலை குரு மகாசக்நிதானத்தின்‌ முன்னிருந்த. 
ஆதீன கர்த்தர்கள்‌ தமிழுக்குச்‌ செய்த தொண்டுகளையும்‌ 
நாம்‌ அறிதல்‌ வேண்டும்‌. 

திருத்தரும ஆதீன ஆதி பரமாசாரிய சுவாமிகள்‌ 
ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர்‌. இவர்க்கு மதுரைச்‌ சொக்கலிங்கப்‌ 
பெருமானே சிவலிங்க வடிவில்‌ வர, அப்பெருமானையே 
பூசித்துப்‌ பேறு பெற்றவர்‌. அதுவே இதுபோது தரும 
ஆதீனத்தில்‌ பூசிக்கப்பட்டு வருகிறது. இச்சிவலிங்கப்‌ 
பேறு கிடைத்தமைக்காக, 

கண்ணுக்கினிய பொருளாகி யேஎன்‌ கரத்தில்வந்தாய்‌ 

விண்ணும்‌ பரவிடும்‌ அற்புத மேஎன்ன விஞ்சையிதால்‌ 

மண்ணும்‌ புகழ்ந்திட என்னையும்‌ பூரண வாரியுள்ளே 

நண்ணும்‌ படிசெய்‌ மதுரா புரிச்சொக்க நாயகனே. 
என்னும்‌ பாடலைப்‌ பாடிள்ளார்‌. சொக்ககாதர்‌ கலித்துறை- 
யையும்‌ சொக்கநாத வெண்பாவையும்‌ இறைவன்‌ மீதும்‌, தம்‌ 


250 சைவமடங்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


ஞானாசாரியர்‌ மீது ஞானப்‌ பிரகாச மாலையையும்‌, சிவ போக 
சாரம்‌, முத்தி நிச்சயம்‌, தசகாரிய அகவல்‌ முதலான நூல்‌ 


களையும்‌ பாடிள்ளனர்‌. 


“ஈ ஆசைஅறாய்‌ பாசம்விடாய்‌ ஆனசிவ பூசைபண்ணாய்‌ 
நேசமுடன்‌ ஐந்தெழுத்தை நீ நினையாய்‌-88 
சனமே தவிரரய்‌ திருமுறைகள்‌ ஓதாய்‌ 
மனமே ! உனக்கென்ன வாய்‌.” 
சிவபோகசாரம்‌ 


ஸ்ரீலஸ்ரீ திருவம்பல தேசிகர்‌ வருணாச்சிரம சந்திரிகை 
என்னும்‌ நூலை இயற்றினர்‌. இதில்‌ சந்நியாசம்‌ பெற 
எச்சாதியினரும்‌ உரியவர்‌ என்ற உண்மை விளக்கப்பட்‌ 
டுளது. இவர்‌ பட்டத்தில்‌. இருந்தபோது திருவையாற்றுப்‌ 
புராணம்‌ இயற்றுவிக்கப்பட்ட து. ஸ்ரீலஸ்ரீ திருநாவுக்கரசு 
தேசிகர்‌ சித்தாந்த நிச்சயம்‌ என்னும்‌ நூலை இயற்றினர்‌. 


தரும ஆதீனத்தைச்‌ சார்ந்தவர்களும்‌ தமிழ்‌ மொழிக்‌ 
குச்‌ செய்த தொண்டுகள்‌ அனந்தம்‌. 


ஆபத்தாரணர்‌ என்பவர்‌ ஸ்ரீகுரு ஞானசம்பந்தரின்‌ 
சீடர்‌. பூகோள விலாசம்‌ என்னும்‌ நூலை எழுதியுள்ளார்‌. 
வெள்ளியம்பலத்‌ தம்பிரான்‌ ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர்‌ மீது 
சமூக மாலை, தாலாட்டு, திருப்பள்ளி எழுச்சியும்‌, முத்தி 
நிச்சய நூலுக்குப்‌ பேருரை, சிற்றுரையும்‌, சிவஞான சித்தி 
யாருக்குப்‌ பாடியமும்‌ எழுதியுள்ளார்‌. சம்பந்த சரணாலயர்‌ 
கந்தபுராண சுருக்கம்‌, சிகர ரத்தின மாலை என்னும்‌ நூல்‌ 
களைப்‌ பாடியுள்ளனர்‌. படிக்‌ காசுத்‌ தம்பிரான்‌ புள்ளிருக்கு 
வேளூர்‌ கலம்பகம்‌ பாடியுள்ள்னர்‌. காவை அம்பலவாணத்‌ 
தம்பிரான்‌ திருவருட்‌ பயன்‌ என்னும்‌ நூலின்‌ பொருளைக்‌ 
கலித்துறைப்‌ பாடல்களில்‌ 100 பாடல்களாகப்‌ பாடினர்‌. 
குமிழாகர முனிவர்‌ குருராய அட்டகம்‌, சந்திரகலாமாலை, 
நீதி சாரம்‌, நெல்லையப்பர்‌ நான்மணி மாலை, திருப்பணி 
மாலை, கலைமகள்‌ இரட்டை மணி மாலை முதலான நூல்களைச்‌ 
செய்தனர்‌. புன்கூர்‌ சிவப்பிரகாச முனிவர்‌, சிவப்பிரகாசக்‌ 
கட்டளை எழுதியுள்ளனர்‌. சங்கரகுமார்‌ முனிவர்‌ தருமபுர 
தலபுராணம்‌, சச்சிதா௩ந்த விநாயகர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
என்னும்‌ நூற்களின்‌ ஆசிரியர்‌, சிவானந்த முனிவர்‌ சிவா- 


சைவமடங்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 257 


நந்த மாலை, சிவாநந்த போதசாரம்‌, சம்பிரதாய தீபம்‌, நூல்‌- 
களின்‌ ஆசிரியர்‌. அட்சய விடங்க சுவாமிகள்‌, வடுககாத 
தேசிகரைக்‌ கொண்டு புள்ளிருக்கும்‌ வேளூர்‌ தல 
புராணத்தை இயற்றுமாறு செய்தனர்‌. சிதம்பரநாத 
முனிவர்‌ திருப்பதிக மாலை, நித்திய கன்ம நெறி, சீகாழிப்‌ 
பள்ளு, (இதன்‌ பிற்பகுதி அருணாசலக்‌ கவிராயரால்‌ பாடப்‌ 
பட்டது. இவரே சீர்காழித்‌ தல புராண ஆசிரியர்‌.) ஆகிய 
நூல்களை இயற்றினர்‌. பரமசிவ சுவாமிகள்‌ பனசை 
(திருப்பனந்தாள்‌) மும்மணிக்‌ கோவை, காசி விஸ்வேஸ்வரர்‌ 
அந்தாதி, சிவானுபவவிசாரம்‌ நூற்களையும்‌ குமர குருபரர்‌ 
மீது தோத்திரம்‌ பாமாலையும்‌ பாடியவர்‌. சட்டைநாத 
தம்பிரான்‌ சுவாமிகள்‌ பண்டார மும்மணிக்கோவைக்குக்‌ 
குறிப்புரை எழுதியுள்ளார்‌. 

மெய்‌ கண்ட சாத்திரங்களின்‌ உண்மைப்‌ பொருளை 
விளக்கும்‌ முகத்தால்‌ ஆதீனங்கள்‌ பண்டார சாத்திரங்கள்‌ 
எனப்படும்‌: நூல்களையும்‌ பாடியுள்ளன என்பதை முன்பு 
அறிந்தோம்‌. திருத்தரும ஆதீன பண்டாரச்‌ சாத்திரங்கள்‌ 
சிவ போக சாரம்‌, சொக்கநாத வெண்பா, முத்தி நிச்சயம்‌, 
கோடச கலாப்பிரசாத சட்கம்‌, திரி பதார்த்தம்‌, ரூபாதி தச 
கார அகவல்‌, சொக்கநாதக்‌ கலித்துறை, பண்டாரக்‌ கலித்‌ 
துறை, நவரத்தின மாலை, வருணாசிரம சந்திரிகை, சமாதி 
லிங்கம்‌ பிரதிட்டாவிதி, சித்தாந்த நிச்சயம்‌ என்பன. இவ்‌ 
வாதீனம்‌ வாயிலாகப்‌ பல தோத்திர அருள்‌ நூல்களும்‌ 
பாடப்பட்டுள்ளன. தரும புரம்‌ மடம்‌ தோன்றிய காலம்‌ 


கி, பி. 14-ஆம்‌ நூற்றாண்டு. 


இருப்பனந்தாள்‌ காதி மடம்‌ : இஃது ஆடுதுறை இரயில்‌ 
அடியிலிருந்து ஏழு கல்‌ தொலைவிலும்‌, கும்பகோண த்தி- 
லிருந்து பதினைந்து கல்‌ தொலைவிலும்‌ உளது. போகவரப்‌ 
பஸ்‌ வசதிகள்‌ உள. இம்மடம்‌ கி. பி, 1720-ல்‌ ஸ்ரீ காசி 
வாசி தில்லைகாயக சுவாமிகளால்‌ நிறுவப்பட்டது. இவரும்‌ 
இவருக்கு முன்னிருந்தவர்களான ஐவரும்‌ ஸ்ரீ குமரகுருபரர்‌ 
காசியில்‌ நிறுவிய குமாரசாமி மடத்தில்‌ இருந்தவர்கள்‌. 
அம்மடம்‌ காசி மடம்‌ எனப்படும்‌. ௮ம்‌ மடத்துத்‌ தொடர்‌ 
புடையாராகிய ஸ்ரீ காசி வாசி தில்லை நாயக சுவாமிகள்‌ 
திருப்பனந்தாளில்‌ ஒரு மடத்தைத்‌ தாபித்ததால்‌ திருப்‌- 
பனந்தாள்‌ காசி மடம்‌ எனற பெயர்‌ பெற்றது. ஸ்ரீல 


252 சைவமடங்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


மாசிலாமணி தேசிகரின்‌ திருவருள்‌ பெற்ற குமரகுருபரர்‌ 
தொடர்பு இம்‌ மடத்திற்கு இருப்பதால்‌, இது தருமபுரத்தின்‌ 
சிஷ்ய மடம்‌ என்றும்‌ கூறப்பெறும்‌. இன்னும்‌ தரும 
ஆதீன கர்த்தர்‌ அவர்களே, இம்‌ மடத்திற்குரிய தலைவரை 
நியமிக்கும்‌ பொறுப்புடையவர்கள்‌. தருமபுர ஆதீன 
கர்த்தரின்‌ குரு பூசையின்போது, அதுபோதுள்ள குரு மகா 
சந்நிதானத்திற்கு வழிபாடாற்றும்‌ மரபு, திருப்பனந்தாள்‌ 
அதிபரையே சார்ந்து வருவதை இன்றும்‌ காணலாம்‌, 


இதுபோது இம்‌ மடத்‌ தலைவராக இலங்குபவர்கள்‌ 
ஸ்ரீலஸ்ரீ அருணந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ ஆவார்‌. இவர்‌ 
இப்‌ பொறுப்பை ஏற்ற நாள்‌ முதலாகத்‌ தமிழ்‌ மொழிக்கும்‌ 
சைவத்திற்கும்‌ செய்துள்ள தொண்டுகள்‌ அளவிட முடியா- 
தவை. சைவ நூல்களை வெளியிட்டு வருகின்றார்‌. உயர்‌- 
நிலைப்பள்ளி, கல்லூரிகளை நிறுவியுள்ளார்‌. மருத்துவச்‌ 
சாலை, தேவார வகுப்புக்களை ஏற்படுத்தி யுள்ளார்‌. 
காசிக்குச்‌ சென்று வழிபடுபவர்கட்குப்‌ பண வசதிகளைத்‌ 
தந்து வருகிறார்‌. கோவில்களில்‌ தேவாரத்‌ திருமுறைகளைச்‌ 
சலவைக்‌ கற்களில்‌ பொதித்துப்‌ பதித்துள்ளார்‌. இவையே 
அன்றி மற்றும்‌ பல பாடல்களையும்‌ இம்முறையில்‌ 
அமைத்துள்ளார்‌. சிவ சிவ என்ற மின்‌ விளக்குகளைப்‌ பல 
கோவில்களில்‌ அமைத்துள்ளனர்‌. குமரகுருபர சுவாமி- 
களின்‌ குரு பூசையின்போது புலவர்களுக்குச்‌ சன்மானம்‌ 
ஈந்து இன்புறுகிறார்‌. சைவ சமயப்‌ பெரியார்களின்‌ திரு 
நட்சத்திரங்களில்‌ ஆங்காங்கு மகேஸ்வரப்‌ பூசை நடத்த. 
ஏற்பாடு செய்துள்ளார்‌. உயர்நிலைப்‌ பள்ளிக்கூட மாணவர்‌- 
களில்‌ தமிழில்‌ முதன்மையாக வரும்‌ மாணவர்களுக்குப்‌ 
பரிசு தருகிறார்‌. சிவபோகசார நூலைக்‌ கல்லூரி மாணவர்கள்‌ 
பயிலுமாறு செய்து, தேர்வு வைக்கச்‌ செய்து முதன்மை- 
யாகத்‌ தேர்பவருக்குப்‌ பரிசு நல்கி வருகிறார்‌. குமரகுருபரன்‌ 
என்னும்‌ பத்திரிகையினை இம்மடத்தின்‌ சார்பில்‌ வெளி வரு- 
தற்கு ஏற்பாடுகள்‌ செய்துள்ளார்‌. இதன்கண்‌ சைவம்‌, 
தமிழ்‌ பற்றிய கட்டுரைகள்‌ தக்க அறிஞர்களால்‌ எழுதப்‌ 
பட்டு வெளி வருகின்றன. இதனைத்‌ திறம்பட நடத்துபவர்‌ 
ஸ்ரீவைகுண்ட பிரபல வழக்குரைஞர்‌ 7. M. குமரகுருபரன்‌ 
பிள்ளை, B.A.B.L. ஆவார்‌. ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சாமிநாத 
சுவாமிகள்‌ வித்துவான்‌ பரீட்சையில்‌ முதன்மையாக 


சைவமடங்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 253 


வருபவர்‌, ஆயிரம்‌ ரூபாய்‌ பரிசு பெறுமாறு நிரந்தர ஏற்பாடு- 
களைச்‌ செய்துள்ளார்‌. இவர்‌ தம்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
குமரகுருபர சுவாமிகள்‌ பிரபந்தத்‌ திரட்டு, ஸ்ரீ சிவக்கொழுந்து 
தேசிகர்‌ பிரபந்தங்கள்‌ டாக்டர்‌ உ, வே. சாமிகாத ஐயர்‌ 
அவர்களால்‌ ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்களுடன்‌ வெளிவர உதவி 
செய்துள்ளார்‌. 

மதுரை ஆதனம்‌ : இது திருஞான சம்பந்தர்‌ திரு மடம்‌ 
என்றும்‌ கூறப்பெறும்‌. மதுரை மீனாட்சி அம்மன்‌ கோவில்‌ 
அருகில்‌ உள்ளது. இது மிக மிகப்‌ பழம்‌ பெரும்‌ மடம்‌ 
என்று கருதப்படுகிறது. இதுபோதுள்ள பரமசாரிய 
சுவாமிகள்‌ 291 வது குரு மகா சக்கிதானம்‌ எனில்‌, இதன்‌ 
பழமையினை அறியலாம்‌. இதனைத்‌ திருஞான சம்பந்தர்‌ 
தங்கிய மடம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 5 

இதுபோது இங்குக்‌ குருமகா சந்நிதானமாக விளங்கு- 
பவர்‌ ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஸ்ரீ ஞானசம்பந்த பரமாசாரிய 
சுவாமிகள்‌ ஆவார்‌. இவர்‌ இறந்தவர்களுடன்‌ பேசுதல்‌, 
சிவலிங்க தத்துவம்‌ முதலான நூல்களை எழுதியுள்ளார்‌. 
இவர்‌ ஆங்காங்குச்‌ சென்று சைவ சமயச்‌ சொற்பொழிவு- 
கள்‌ செய்து, பிற மதங்களில்‌ மக்கள்‌ சேராதவாறு, திருத்‌- 
தொண்டு புரிந்து வருகிருர்‌. பலருக்குச்‌ சிவ தீட்சை செய்‌- 
துள்ளார்‌. அருள்‌ நெறிக்‌ கழகம்‌ ஆங்காங்கு நிறுவித்‌ 
தமிழ்த்‌ தொண்டு, சைவத்‌ தொண்டு செய்யுமாறு செய்த 
அரும்‌ பெருஞ்‌ செயல்‌, இக்‌ குருமகா சந்நிதானத்தையே 
சாரும்‌. இவர்கள்‌ உதவியினால்தான்‌ காஞ்சிபுரம்‌ சித்தாந்த 
வித்தகர்‌ திரு. வச்சிரவேலு i முதலியார்‌. எழுதியுள்ள 
திருவள்ளுவர்‌ சைவரே என்றும்‌, திருக்குறட்‌ கருத்துக்கள்‌ 
சைவ சித்தார்த்தக்‌ . கருத்துக்களே என்றும்‌ பொருள்‌ 
பொதிந்த நூல்‌ வெளி வருவதாயிற்று. 

வீரசைவ மடங்கள்‌ : இம்‌ மடங்கள்‌ பல உள. அவற்றுள்‌ 
ஸ்ரீ மயிலம்‌ மடம்‌, பேரூர்‌ சாந்தலிங்க சுவாமிகள்‌ மடம்‌, 
ஸ்ரீ ஞானியன்‌ மடம்‌, திருப்போரூர்‌ சிதம்பர சுவாமிகள்‌ மடம்‌ 
ஆகியவற்றைக்‌ குறிப்பிடலாம்‌. 

மயிலம்‌ மடம்‌: இது விழுப்புரம்‌. செல்லும்‌ இரயில்‌ 
பாதையில்‌ அமைந்த மயிலம்‌ இரயில்‌ அடியில்‌ இருந்து 
மூன்று கல்‌ தொலைவில்‌ உள்ளது. மயில மடம்‌ முருகப்‌ 
பெருமான்‌ சந்நிதியை அடுத்துள்ளது. சிறு குன்றில்‌ மேல்‌ 


254 சைவமடங்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


இருப்பது. இங்கு இதுபோது பதினெட்டாம்‌ பட்ட ஆதீன 
பரம்பரைத்‌ தர்மகர்த்தத்துவமாக விளங்கும்‌ குருமூர்த்தம்‌ 
ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள்‌, இவர்கள்‌ பட்டம்‌ 
ஏற்ற பிறகு தமிழ்மொழிக்கும்‌, சைவ சமயத்திற்கும்‌ செய்‌- 
துள்ள தொண்டுகள்‌ பல. திரு மடத்தின்‌ சார்பில்‌ மயிலத்‌ 
தில்‌ தமிழ்‌ வித்துவான்‌ கல்லூரியினை ஏற்படுத்தி நடத்தி 
வருகிருர்கள்‌. சிவப்பிரகாச சுவாமிகள்‌ நூல்களை வெளி 
யிட்டுள்ளார்‌. பிரபுலிங்க .லீலைக்கு வித்துவான்‌ துரைசாமி 
ஐயர்‌ அவர்களைக்‌ கொண்டு உரை எழுதுமாறு செய்து 
வெளியிட்டனர்‌. தமிழ்ப்‌ புலவர்கட்கு வேண்டிய உதவி 
செய்து வருகின்றனர்‌. சிந்தாந்த மகா நாடுகளுக்குத்‌ 
தலைமை வகித்துச்‌ சமயத்தைப்‌ பரப்பி வருகின்‌ றனர்‌. 

இருப்போரூர்‌ சிதம்பர சுவாமிகள்‌ மடம்‌: இம்‌ மடத்தை 
முதல்‌ முதல்‌ தோற்றுவித்தவர்‌ ஸ்ரீலஸ்ரீ சிதம்பர சுவாமிகளே. 
அவர்‌ பேரூர்‌ சாந்தலிங்க சுவாமிகள்‌ இயற்றிய வைராக்கிய 
சதகம்‌, வைராக்கிய தீபம்‌, அவிரோத உந்தியார்‌, கொலை 
மறுத்தல்‌ முதலான நூல்களுக்கு உரை கண்டனர்‌. தாமே 
மதுரை மீனாட்சி அம்மன்‌ கலி வெண்பா என்னும்‌ நூலையும்‌, 
திருப்போரூர்‌ சந்நிதி முறை என்னும்‌ நூலையும்‌ செய்‌- 
தருளியவர்‌. திருப்போரூர்‌ பலமுறை மறைந்துபோக 
அவ்வாறு மறையாது இன்றும்‌ நல்முறையில்‌ எவரும்‌ 
வணங்கும்‌ நிலையில்‌ நிறுவனம்‌ செய்தவர்‌ இவரே. இது- 
போது மயிலம்‌ ஆதீனகர்த்தர்‌ திருமகனார்‌ இம்மடத்துத்‌ 
தலைவராக அமைந்து அரிய நூற்களை வெளியிட்டிருக்கிறார்‌. 

திருவண்ணாமலை வீர சைவ மடம்‌ : இம்மடத்தின்‌ தமிழ்த்‌ 
தொண்டும்‌ சிறந்ததாகும்‌. குகை நமச்சிவாயர்‌ சோணகிரி 
மாலை, அருணகிரி அந்தாதி இயற்றினர்‌. இவரது மாணவர்‌ 
குரு நமச்சிவாயர்‌. இவர்‌ சிதம்பர வெண்பா, அண்ணாமலை 
வெண்பா, பரம ரகசிய மாலை ஆகிய நூல்களை இயற்றி- 
யுள்ளனர்‌. மற்றொரு மாணவர்‌ நிட்டானுபூதி என்னும்‌ 
நூலை இயற்றினர்‌. 

ஞானியார்‌ மடம்‌: இது திருப்பாதிரிப்புலியூர்‌ இரயில்‌ 
அடியில்‌ ஒரு பர்லாங்‌ தூரத்தில்‌ சந்நிதித்‌ தெருவில்‌ 
உள்ளது. இதன்‌ தலைவர்‌ திருப்‌ பெயரே ஸ்ரீலஸ்ரீ ஞானியார்‌ 
ஆவார்‌. இவர்களே சைவ சித்தாந்த சமாஜம்‌ உண்டா- 
தற்குக்‌ காரணர்‌. இவர்கள்‌ வடமொழியில்‌ ஈடில்லாப்‌ பேரறி 
ஞர்‌. தென்‌ தமிழ்‌, இலக்கண இலக்கியம்‌, சாத்திரம்‌ ஆகிய 


சைவ சித்தாந்த நூல்கள்‌ 255. 


வற்றை உணர்ந்த பேரறிஞர்‌. இவர்‌ நூல்‌ ஒன்றும்‌ செய்யா- 
மல்‌ போயினும்‌, தமிழ்‌ நாடு எங்கும்‌ சென்று சொற்பொழி- 
வாற்றித்‌ தமிழையும்‌ சைவத்தையும்‌ வளர்த்தனர்‌. இவர்‌ 
சொற்பொழிவுகள்‌ நடத்தியபோது குறிப்பெடுத்தவர்களின்‌ 
உதவியால்‌ ஞானியார்‌ நினைவு மலர்‌ என்ற பெயரால்‌ சைவ- 
சித்தாந்த சமாஜம்‌ வெளியிட்டுள்ளது. அதன்கண்‌ பல 
கட்டுரைகளைக்‌ காணலாம்‌. இவரது கந்தர்‌ சஷ்டிச்‌ சொற்‌- 
பொழிவுகளைச்‌ சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ வெளி 
யிட்டுள்ளது. இதனைத்‌ தொகுத்து எழுதியவர்‌ ஞானியார்‌ 
மாணவர்‌ இராசாக்‌ கண்ணனார்‌ KM. A. அவர்கள்‌. இவர்‌ 
இதுபோது உதகமண்டல அரசினர்‌ கல்லூரியில்‌ முதல்வ-- 
ராக இருந்து வருகின்றார்‌, 

சங்கராச்சாரியர்‌ மடம்‌: இம்‌ மடத்தில்‌ இதுபோது 
்‌ குருமகா சந்நிதானமாக விளங்கி வரும்‌ ஸ்ரீலஸ்ரீ காமகோடி 
பீடம்‌ ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள்‌ வடமொழிக்கு அரும்‌- 
பெரும்தொண்டு செய்வதோடு, தமிழ்‌ மொழிக்கும்‌ பெருக்‌- 
தொண்டு செய்து வருகிறார்‌. புலவர்கட்குத்‌ தக்க சன்மானங்‌- 
களையும்‌ செய்து வருகின்‌ றனர்‌. இவர்களது திருவருள்‌ 
காரணமாகவே கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாகப்‌ பெருவாரி- 
யாகத்‌ திருவெம்பாவை, திருப்பாவை மாநாடுகள்‌ ௩டந்து 
வருகின்‌ றன. ்‌ இவ்விரு நூற்களுக்கும்‌ உரை எழுதப்பட்டு 
இப்பெரியாரால்‌ மக்களிடையே பரப்பப்பட்டுள்ளன. 
தவத்திரு மறைமலை அடிகளார்‌ மொழி பெயர்த்த சாகுந்தல 
நாடகத்தை ஆய்ந்து கட்டுரை எழுதுபவர்கட்கு ஆண்டு 
தோறும்‌ பரிசளிக்கத்‌ திட்டம்‌ செய்துள்ளார்‌. 


சைவ இத்தாந்த நூல்கள்‌ 


சமயநிலையங்கள்‌ தமிழ்மொழிக்கு ஆக்கம்‌ தேடியது 
போலச்‌ சாத்திர நூல்களையும்‌ தமிழ்‌ மொழியில்‌ இயற்றித்‌ 
தத்துவ வளர்ச்சியையும்‌ செய்துள்ளனர்‌ . ஒரு. சில 
அறிஞர்கள்‌. இம்முறையில்‌ இயற்றப்பட்ட நூற்களைச்‌ சைவ 
சித்தாந்த நூற்கள்‌ எனக்குறிப்பிடலாம்‌. அல்லது சித்தாந்த 
சாத்திரம்‌ என்னலாம்‌. இவை பதினான்கு. இவை பதி பசு 
பாசங்களைபற்றி அறிவிப்பன. பதியாவது இறைவன்‌. 
அவனை அடைந்து இ ன்புற விழைவது பசு அதாவது, 
சீவான்மா, அங்ஙனம்‌ பதியைப்‌ பரமாத்மாவை அடைய 
ஒட்டாது தடுப்பது பாசம்‌ ; அதாவது மாயை. 


256 சைவ சித்தாந்த நூல்கள்‌ 


“பதிபசு பாசம்‌ எனப்பகர்‌ மூன்றில்‌ 

பதியினைப்‌ போல்பசு பாசம்‌ அனாதி 

பதியினைச்‌ சென்றணு காபசு பாசம்‌ 

பதியினைச்சென்‌ றணுகிடின்‌ பசுபாசம்‌ நில்லாவே.?” 
என்று திருமந்திரம்‌ கூறுதல்‌ காண்க. 

இவற்றின்‌ விளக்கங்களைச்‌ சீரிய முறையில்‌ 
உணர்த்தும்‌ சாத்திரங்களும்‌, தமிழ்‌ இலக்கியம்‌ பகுப்பில்‌ 
இடம்‌ பெறுதலின்‌, அவையும்‌ ஈண்டுக்‌ குறிக்கப்பெறு- 
கின்றன, இவ்வாறே சித்தர்கள்‌ நூற்களும்‌ இப்பகுதியில்‌ 
இணைந்து வருகின்‌ றன. 


சைவ சமயம்‌ மிகப்பழைய சமயம்‌. இது குறித்து 
டாக்டர்‌ பேப்‌ “*Saivaisam is the old prehistorical 
ரeligion,?” என்றனர்‌. இச்சமயம்‌ சைவ சித்தாந்த சமயம்‌ 
என்றும்‌ கூறப்படும்‌, சித்தாந்தம்‌ என்பது பதி, பசு பாசங்‌ 
களை ஆய்ந்து முடிந்த முடிபைக்‌ கூறுவது. இதன்‌ 
நுண்பொருள்களை ஆய்ந்தறிந்தவர்கள்‌ ஒரு சிலரே என்பது 
குமரகுருபர சுவாமிகளின்‌ கருத்தாகும்‌. அவர்‌ ₹* ஒரும்‌ 
வேதாந்தத்‌ துச்சியில்‌ பழுத்த ஆரா இன்ப அருங்கனி 
பிழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்தத்‌ தேன்‌ அமுது 
அருந்தினர்‌ சிலரே ?” என்று கூறியுள்ளனர்‌. இச்‌ சித்தாந்தப்‌ 
பெருமையினக்‌ குறித்து Dr. 6. W. Pope அவர்கள்‌, 
«It is the choicest produce of the Dravidian intellect 
and undoubtedly the more intrinsically valuable of all 
the religions of India,” என்று குறித்துள்ளனர்‌. இதன்‌ 
திரண்ட பொருள்‌ சைவ சித்தாந்த சாத்திரம்‌ திராவிடர்களின்‌ 
அறிவாற்றலினால்‌ அமைத்துக்‌ கொண்ட பெரும்‌ விளைவு 
ஆகும்‌. மேலும்‌, இந்தியாவில்‌ உள்ள சமயங்களினும்‌ 
விரிவானது. இச்சிறப்பு மட்டுமே அன்றிச்‌ செல்வாக்கும்‌ 
மதிப்பும்‌ பெற்றது என்பது. 

இன்றும்‌ இச்சைவ சித்தாந்தத்தின்‌ மாண்பை 1583. 
0௦015 என்பவர்‌, கிறித்தவச்‌ சமயப்‌ பாதிரியாராக 
இருந்தும்‌, “There is No school of thought, and no system 
of faith or worship that comes to us with anything 
like the claims of Saiva Siddhantha. The system 005525808 
the merits of great antiquity. In the religious world 


சைவ சித்தாந்த நூல்கள்‌ ட தோ 


the 5811௨ systemis the heir to all that is most ancient in 
South India. It is the religion of the Tamil people by 
the side of which every other form is comparatively 
foreign and recent origin. As a system of religious 
thought as an expression of faith and life the Saiva 
Siddthantha is by far the best that South India 
possesses’ என்று இதனை இந்த அளவுக்குப்‌ புகழ்ந்துள்‌- 
ளனர்‌. இதில்‌ கூறப்பட்ட பொருள்‌ “சைவ சித்தாந்தக்‌ 
கொள்கை கருத்துச்‌ சிறப்பும்‌, வழிபாட்டு முறையும்‌ 
அமைந்தது. இது போன்ற தன்மை வாய்ந்தது வேறு 
கிடையாது. இச்சித்தாந்தக்‌ கொள்கை மிகப்‌ பழமை- 
யானது. தென்னிந்தியாவில்‌ இச்சமயமே பிறசமயங்களுக்கு 
வழிகாட்டியாக உள்ளது. இதுவே தென்னிந்திய மக்களின்‌ 
சமயம்‌. ஏனையவை இச்சமயத்திற்குப்‌ புறம்பானவை. 
மேலும்‌ சமீப காலத்தில்‌ தோன்றியவை. தென்‌ 
இந்தியர்கள்‌ சமய உணர்வு, உண்மை, வாழ்வு, முதலான- 
வற்றை வெளிப்படுத்தும்‌ தன்மை கொண்டு இச்சித்தாந்த 


சமயம்‌ விளங்குகிறது ?? என்பது. 


இத்தகைய ஈடும்‌ எடுப்பும்‌ அற்ற சமயத்தின்‌ சிறப்பை 
விளக்கும்‌ நூல்களைப்‌ பற்றி ஈண்டு ஆய்வோமாக. 


ஞானாமிர்தம்‌: இது பிரம்மானந்தரது அருளைப்‌ பெற்ற 
வாகீசர்‌ என்பவரால்‌ இயற்றப்பட்டது. வாகீசர்‌ ஈண்டுத்‌ 
திருகாவுக்கரசர்‌ அல்லர்‌. இதில்‌ 75 அகவல்‌ பாடல்கள்‌ 
உள்ளன. பதி, பசு, பாசங்களைப்‌ பற்றிய இலக்கணங்களைத்‌ 
தருக்க முறையில்‌ எடுத்து இனிது விளக்குவது. பாக்கள்‌ 
சங்க நூல்‌ நடையில்‌ உள்ளன. சைவ ஆகம கருத்துக்களை 
நன்கு ஆராய்ந்த நூல்‌ இது. சிவஞான முனிவர்‌ தாம்‌ 
இயற்றிய சிவஞான போத மாபாடியத்தில்‌ இந்‌ நூலிலிருந்து 
பல மேற்கோள்களைக்‌ காட்டியுள்ளனர்‌. இதன்‌ காலம்‌ 
கி. பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. ஆரும்‌ நூற்றாண்டு என்றும்‌ 
கூறுவர்‌. 
“ ஆணவம்‌ மாயை கருமம்‌ ஆங்கவை 
மீபணில்‌ செம்பில்‌ பெருகிறாம்‌ துகள்ளன 
அறிவினை மறைத்தல்‌ அணிமலம்‌.”” 


வ.--17 


258 சைவ சித்தாந்த நூல்கள்‌ 


ரிவதருமோத்திரம்‌: இதனை இயற்றியவர்‌ மறைஞான 
சம்பந்தர்‌. இதற்கு முதல்‌ நூல்‌ வடமொழி சிவதரு- 
மோத்திரமே. இஃது ஓர்‌ உப ஆகமம்‌. இதனை முருகப்‌ 
பெருமான்‌ அகத்தியர்க்கு உபதேசம்‌ செய்தார்‌. இதில்‌ 
சிவதருமம்‌ பற்றியும்‌, சுவர்க்க, ௩ரகங்களைப்‌ பற்றியும்‌, 
பாபங்கள்‌ - இன்னின்ன என்பதைப்‌ பற்றியும்‌, பிறப்பு 
இறப்புக்களைப்‌ பற்றியும்‌, சிவஞான போதத்தைப்‌ பற்றியும்‌ 
கூறப்பட்டுள்ளன. இதில்‌ பன்னிரண்டு இயல்கள்‌ உள, 


“பரமன்‌ திருமுன்‌ அழல்முன்னும்‌ பரம குரவன்‌ திருமுன்னும்‌ 
ஒருமை உறவே வறுமையினும்‌ உதவா தவரும்‌ சிறிதேதும்‌ 
அரிது பொருள்தான்‌ பச்சிலையும்‌ அரிதோ அஃதும்‌ 

அரிதாயின்‌ 
திருணம்‌ அதனைத்‌ திருமுன்னே மாற்றல்‌ அரிதோ 
செயலாலே,”? 


சைவ சமய நெறி: இதனையும்‌ மறை ஞான சம்பந்தரே 
இயற்றினர்‌. இதில்‌ ஆசாரிய இலக்கணம்‌, மாணவ 
இலக்கணங்களும்‌, கிரியை, சரியை, யோகம்‌, ஞானம்‌ 
பற்றியும்‌ கூறப்பட்டுள்ளன. இந்நூலாசிரியர்‌ சிதம்பரத்தில்‌ 
வாழ்ந்தவர்‌. துறவை மேற்கொண்டவர்‌. வேளாண்‌ மரபி- 
னர்‌. இவர்‌ கமலாலய புராணம்‌, பதிபசு பாசமோசப்‌ பனுவல்‌, 
சங்கற்ப நிராகரணம்‌, பரமோபதேசம்‌, முத்திஙிலை, 
்‌ அருணகிரி புராணம்‌, பரமத திமிரிபானு, இறைவன்‌ 
நூற்பயன்‌, சகலாகம சாரம்‌, மகா சிவராத்திரி கற்பம்‌, 
சோமவார கற்பம்‌, வருத்தமற உய்யும்‌ வழி, உருத்திராக்க 
விசிட்டம்‌, திருக்கோயில்‌ குற்றம்‌, சிற்றம்பலகாடி மாலை, 
சிற்றம்பல காடி வெண்பா முதலியன இயற்றி யுள்ளார்‌. 
இவை சித்தாந்த சாத்திரங்கள்‌ பதினான்கைச்‌ சேர்ந்தன 
அல்ல. ஆயினும்‌, சைவ சிந்தாத்தக்‌ கருத்துக்களைக்‌ 
கூறுதலின்‌ இங்குச்‌ சேர்க்கப்‌ பட்டன. 


இருவுந்தியார்‌ : திருவியலூர்‌ உய்யவந்த தேவகாயனார்‌ 
அருளிய நூல்‌. சிவஞானபோத நூலுக்கு முன்னர்‌ 
தோன்றியது. உந்தீபற என்று ஒவ்வோர்‌ பாட்டிலும்‌ 
கூறப்பட்டிருத்தலின்‌, உந்தியார்‌ எனச்‌ சிறப்பு விகுதியாகிய 
ஆர்விகுதி கொடுத்து கூறப்பட்டது. உந்தீபற என்பது 
மகளிர்‌ விளையாட்டுக்களில்‌ ஒன்று. இதன்கண்‌ நடராச 
தரிசனச்‌ சிறப்பு, இல்லற நெறியில்‌ இன்பம்‌ உற்றிருப்பவர்க்‌ 


சைவ சித்தாந்த நூல்கள்‌ 259 


கும்‌ பேர்‌ இன்பப்பேறு கிடைக்கும்‌, இறைவன்‌ மானிட 
உருத்தாங்கி வந்து அருளுவான்‌, உள்ளம்‌ உருகினால்‌ 
இறைவனைப்‌ பெறலாம்‌, பற்றற்ற பரம்பொருளைப்‌ பற்றினால்‌ 
அன்றி, உலகப்பற்றை ஒழிக்க முடியாது என்பன போன்ற 
கருத்துக்கள்‌ உள. இதில்‌ 45 உந்தியார்‌ பாடல்கள்‌ 
உண்டு. இவை தாழிசையால்‌ ஆனவை. 


“ உழவாது உணர்கின்ற யோகிகள்‌ ஒன்றோடும்‌ 
தழுவாமல்‌ நிற்பர்‌ என்று உந்தீபற 
தாழ்மணி மாவே போல்‌ உந்தீபற.” 


, இந்நூலாசிரியர்‌ திருவியலூரில்‌ பிறந்தவர்‌, காலம்‌ 
கி. பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு. 


இருக்கவிற்றுப்‌ படியார்‌: இதனை இயற்றியவர்‌ திருக்‌- 
கடவூர்‌ உய்யவந்த தேவ நாயனார்‌. இவர்‌ இந்நூலைப்பாடிச்‌ 
சிதம்பர நடராசர்‌ சந்நிதியின்‌ முன்‌ உள்ள திருக்களிற்றுப்‌ 
படியில்‌ (யானைமுகப்படி) வைத்தபோது, அப்படியில்‌ 
அமைந்த யானைமுகம்‌ உண்மை உருப்பெற்றுத்‌ தனது 
துதிக்கையால்‌ எடுத்து ௩டராசப்‌ பெருமான்‌ திருவடியில்‌ 
வைத்ததனால்‌, இந்நூல்‌-ஆர்‌ என்னும்‌ சிறப்பு விதி பெற்றுக்‌ 
திருக்களிற்றுப்படியார்‌ என்னும்‌ பெயருடன்‌ திகழ்ந்து 
விளங்குகிறது. இது வெண்பாவால்‌ ஆன நூல்‌. இந்நூலைத்‌ 
திருவுந்தியாரின்‌ வழி நூலாகக்‌ கொள்ளலாம்‌, இதில்‌ 
அடியார்களின்‌ பெருமை இனிது எடுத்து இயம்பப்‌- 
பட்டுள்ளது. கண்ணப்பர்‌, சிறுத்தொண்டர்‌, அரிவாள்‌ 
தாய நாயனார்‌ போன்றார்‌ தொண்டு வல்வினைத்‌ தொண்டு 
என்றும்‌, திருநீலகண்டர்‌, அமர்‌ நீதியார்‌ போன்றவர்களின்‌ 
தொண்டு மெல்வினைத்‌ தொண்டு என்றும்‌ குறிப்பிட்‌- 
டுள்ளனர்‌ இந்நூலாசிரியர்‌. மேலும்‌, திருக்குறளை நன்‌ காண்‌- 
டுள்ளனர்‌. இதில்‌ 101 வெண்பாக்கள்‌ உள, இந்நூலா- 
சிரியர்‌ காலம்‌ கி. பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு. இக்நூலுக்கும்‌ 
சிவப்பிரகாசர்‌ உரை எழுதியுள்ளார்‌. 


££ கண்ணப்பன்‌ ஒப்பதோர்‌ அன்பின்மை என்றமையால்‌ 
கண்ணப்பன்‌ ஒப்பதோர்‌ அன்பதனைக்‌ கண்ணப்பர்‌ 
தாம்‌ அறிதல்‌ காளத்தி யார்‌அறிதல்‌ அல்லதுமந்று 
யாம்‌ அறியும்‌ அன்பன்‌ ஐது.” 


260 சைவ சித்தாந்த நூல்கள்‌ 


வெஞான போதம்‌: சைவ ஆகமத்தில்‌ ஞானபாதம்‌ ஒரு 
பகுதி. அதனை ஆராயும்‌ ஆராய்ச்சியே இதன்கண்‌ உளது. 
இதில்‌ முப்பொருளின்‌ உண்மையையும்‌, இலக்கணத்தை- 
யும்‌, வீட்டிற்குரிய ஞான நெறியையும்‌, அந்த ஞானநெறியில்‌ 
நின்றார்‌ பெறும்‌ பயனையும்‌ கூறப்பட்டுள்ளன. இறைவன்‌ 
ஞானாசாரியனாக வந்து ஆன்மாவை அருள்‌ நெறிக்குக்‌ 
கொண்டு செல்லுதலையும்‌, ஐந்தெழுத்து ஓதியே அருள்பெற 
முடியும்‌ என்பதையும்‌, சிவம்‌ என்பதன்‌ உண்மைப்‌ பொருள்‌ 
இன்னது என்பதையும்‌, இலக்கணம்‌ என்ன என்பதையும்‌, 
சிவனடியாரையும்‌ இறைவன்‌ உறைவிடங்களாகிய திருக்‌- 
கோயில்களையும்‌ சிவபெருமானாகவே எண்ணி வணங்க 
வேண்டும்‌ என்பதையும்‌ தெளிவாக்கும்‌ நூல்‌. 
இந்நூல்‌ விநாயக வணக்கப்‌ பாடல்‌ ஒன்றையும்‌, 
அவையடக்கச்‌ செய்யுள்‌ ஒன்றையும்‌, பன்னிரண்டு 
சூத்திரங்களையும்‌, 12 சூத்திரங்களை விளக்கும்‌ எடுத்துக்‌ 
காட்டாக 81 வெண்பாக்களையும்‌ கொண்டது. சிவஞான 
போதம்‌ என்னும்‌ தொடர்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ இன்னது 
என்பதை வாதவூர்ப்‌ புராணம்‌, 
ஈநின்றசிவம்‌ ஒன்றுஅதனைத்‌ தேர்தல்‌ ஞானம்‌ நிகழ்போதம்‌ 
தேர்ந்து அதைத்‌ தெளிதலாம்‌.?” ப்‌ 
என்று கூறுதல்‌ காண்க. 
செம்மலர்‌ நோன்தாள்‌ சேறல்‌ ஓட்டா 
அம்மலம்‌ கழீஇ அன்பொடு மரீஇ 
மாலற நேயமும்‌ மலிற்தவர்‌ வேடமும்‌ 
ஆலயம்‌ தானும்‌ அரன்‌ எனத்‌ தொழுமே."”” 
என்னும்‌ அடிகளையும்‌ காண்க. 
இந்நூல்‌ வடமொழியில்‌ உள்ள ரெளரவ ஆகமத்தின்‌ 
பாவ விமோசனப்‌ படலத்தின்‌ மொழி பெயர்ப்பு என்பர்‌ ஒரு 
சிலர்‌, அது முடிந்த முடிபன்று. இது தமிழில்‌ எழுதப்பட்ட 
முதல்‌ நூலே. இதனை விளக்கத்‌ தமிழ்‌ சிவஞான போத 
முதற்‌ சூத்திரத்தை ஆய்வோமாக. முதல்‌ சூத்திரம்‌ ** அவன்‌ 
அவள்‌ அது எனும்‌ ? என்று தொடங்குகிறது. வடமொழிச்‌ 
சூத்திரம்‌ பெண்‌ ஆண்‌ அலியன்‌ என்ற பொருளில்‌ 
தொடங்குகிறது. * மலத்து உளது ஆம்‌”? என்பது 
தமிழ்ச்‌ சிவஞான போத முதற்‌ சூத்திரத்தில்‌ காணப்படும்‌ 
தொடர்‌. இதற்கு நேரான சொல்லோ, தொடரோ வடமொழி 


சைவ சித்தாந்த நூல்கள்‌ 261 


சுலோகத்தில்‌ இல்லை, ££ மூவினைமையின்‌ ?? என்ற 
சொற்றொடர்க்கு நேராக * காரியம்‌ ?? என்ற சொல்லே 
வடமொழிச்‌ சிவஞான போதத்தில்‌ உளது. “என்மனார்‌ 
புலவர்‌? என்று மெய்கண்டார்‌ கூறிய தொடர்க்கு நேர்‌, 
வடமொழி சுலோகத்தில்‌ இல்லை. இப்படியே ஏனைய பதினோரு 
சூத்திரங்களும்‌ தனித்தமிழ்‌ முதல்‌ நூல்‌ அமைப்பாகவே 
அமைந்துள்ளன. இவ்வுண்மை, சிவஞானபோத வடமொழிச்‌ 
சுலோகங்களுடன்‌ ஒத்து ஆய்கிறபோது வெளிப்படுவ- 
தாகும்‌. இவ்வாறு இருமொழிகளையும்‌ அறிந்த புலவர்கள்‌ 
எடுத்துக்‌ காட்டலின்‌, சிவஞானபோதம்‌ தமிழ்மொழியில்‌ 
உண்டான முதல்‌ நூலே என்க. இத்தகைய அரிய நூலுக்குச்‌ 
சிவஞான முனிவர்‌ சிற்றுரையும்‌, பேருரையாகிய மாபாடிய 
மும்‌ வரைந்துள்ளார்‌. இவரே அன்றி, மற்றும்‌ பல அறிஞர்‌ 
களும்‌ உரை வகுத்துள்ளனர்‌. இச்சிவஞானபோத உள்‌ 
ளுறை வசன வடிவிலும்‌ வந்துள்ளது. 


இத்தகைய அரிய நூலை யாத்த பெரியார்‌ மெய்கண்டார்‌ 
என்பவர்‌. இவர்‌ கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல்‌ 
பரம்பரையினர்‌. இவரது தந்தையார்‌ அச்சுத களப்பாளர்‌. 
இவரது பெற்றோர்‌ இவருக்கு இட்டபெயர்‌ சுவேதவனப்‌ 
பெருமாள்‌ என்பது. இவரது பெற்றோர்கள்‌ பிள்ளைப்பேறு 
இல்லா நிலையில்‌ தம்‌ குலகுருவின்‌ ஆணைப்படி தேவாரத்‌ 
திருமுறையினைக்‌ கயிறுசாத்திப்‌ பார்க்கும்போது, திருவெண்‌ 
காட்டுப்‌ பதிகம்‌ வரப்‌ பெற்றோர்கள்‌ திருவெண்காடு சென்று, 
அங்குள்ள முக்குளங்களில்‌ தினமும்‌ நீராடி வழிபட்டு இந்த 
ஞான மகனாரைப்‌ பெற்றெடுத்தனர்‌. இவர்‌ பரஞ்சோதி 
முனிவர்பால்‌ ஞானோபதேசம்‌ பெற்றவர்‌. காலம்‌ கி.பி. 18 
ஆம்‌ நூற்றாண்டு. 

சிவஞான இத்தியார்‌: சிவஞான சித்தி என்னும்‌ 
இந்நூலின்‌ சிறப்பு நோக்கி ஆர்‌ விகுதி சேர்த்து சிவஞான 
சித்தியார்‌ என இது வழங்கப்படுவதாயிற்று. இது விருத்தப்‌ 
பாவால்‌ ஆன நூல்‌. இதனில்‌ இரண்டு பிரிவுகள்‌ உள்ளன. 
ஒன்று சுபக்கம்‌ என்பது. மற்றொன்று பரபக்கம்‌ என்பது. 
இவ்விருபகுதிகளின்‌ மொத்த விருத்தங்கள்‌ 629. சுபக்கம்‌ 
என்ற பகுதி சிவஞான போதத்தின்‌ பொருள்‌, பாட்டால்‌ 
விளக்குவது என்றும்‌ கொள்ளலாம்‌, பரபக்கம்‌ என்பது 
சுத்தாத்துவித சைவ சமயம்‌ தவிர்த்து, ஏனைய சமயங்கள்‌ 


262 சைவ சித்தாந்த நூல்கள்‌ 


கூறும்‌ தத்துவங்கள்‌ இன்னின்ன என்பதை எடுத்துக்‌ 
காட்டுவன. அவை ஆன்மா ஈடேறவோ, முழுமுதல்‌ பரம்‌- 
பொருளை அறியவோ, துணைசெய்யா. அச்சமயங்களில்‌ 
கூறப்படும்‌ தெய்வங்கள்‌ பிறந்து இறப்பன போன்ற மறுப்‌- 
புக்களைக்‌ கூறுவது. இந்நூலின்‌ பெருமையினைத்‌ தாயு- 
மானவர்‌ கூறும்போது, இதில்‌ பாதி விருத்தம்‌ தெரிந்தாலே 
ஞானம்பெறலாம்‌ என்பதை, 
பாதி விருத்தத்தால்‌ இப்பாரவிருத்தம்‌ ஆகஉண்மை 
சாதித்தார்‌ பொன்னடியைத்‌ தான்பணிவது எந்நாளோ.” 


என்று சிறப்பித்துக்‌ கூறியிருப்பதால்‌ உணரலாம்‌. 


இவரே அன்றிச்‌ சிவபோகசார ஆசிரியர்‌ திருஞான 
சம்பந்த தேசிகரும்‌ 5 பார்விருத்த நூல்‌ எல்லாம்‌ 
பார்த்தறியச்‌ சித்தியிலே -ஓர்‌ விருத்தப்‌ பா போதும்‌”? 
என்று கூறியுள்ளனர்‌. 


இறைவன்‌ ஆன்மாக்களை ஒறுத்து ஆட்கொள்ளுதலை, 
தந்தைதாய்‌ பெற்ற தத்தம்‌ புதல்வர்கள்‌ தம்சொல்‌ ஆற்றின்‌ 
வந்திடா விடின்‌ உறுக்கி வளாரினால்‌ அடித்துத்‌ தீய 
பந்தமும்‌ இடுவர்‌ எல்லாம்‌ பராத்திடில்‌ பரிவே ஆகும்‌, 
இந்தநீர்‌ முறைமை அன்றோ ஈசனார்‌ முனிவும்‌ என்னும்‌.” 
என்று இந்நூல்‌ சுபக்கத்தில்‌ கூறுதல்‌ காண்க. 


இந்நூலைப்‌ பற்றி வழங்கும்‌ பழமொழி “££ சிவத்தின்‌ மேல்‌ 
தெய்வம்‌ இல்லை. சிவஞான சித்திக்குமேல்‌ சாத்திரம்‌ 
இல்லை ?” என்பது. ்‌ 

இந்நூலுக்குப்‌ பொழிப்புரை வரைந்தவர்‌ சிவஞான 
முனிவர்‌. திருவாவடுதுறை சுப்பிரமணிய தேசிகர்‌ பதவுரை 
எழுதியுள்ளனர்‌. சிவஞான சித்தியாரின்‌ ஆசிரியர்‌ 
மெய்கண்டாரின்‌ முதல்‌ மாணவர்‌ அருணந்தி சிவாசாரியார்‌. 
இவர்‌ திருந்துறையூர்‌ அந்தணர்‌ மரபில்‌ தோன்‌ றியவர்‌. 
இவரது ஆகமப்‌ பயிற்சி காரணமாக இவர்‌ சகலாகம பண்‌- 
டிதர்‌ என்னும்‌ பெயரையும்‌ பெற்றவர்‌. காலம்‌ கி, பி. 


18 ஆம்‌ நூற்றாண்டு. 


இருபா இருபஃது : இதுவெண்பா, அகவற்பா என்ற 
இருபாக்கள்‌ மாறி மாறி வர இருபது பாக்களால்‌ ஆன நூல்‌. 


சைவ சித்தாந்த நூல்கள்‌ 263 


இந்நூல்‌ மெய்கண்டதேவரைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுவதுடன்‌ 
அவரை விளித்து ஐயமாக இருந்த பொருள்களைப்‌ பற்றி 
வினாவி, அவ்வினாவிற்கு ஆசிரியர்‌ விடை அளிப்பது போல 
அமைந்தது; இவ்வினா விடைவழி சைவசித்தாந்த 
நுண்பொருள்‌ பலவும்‌ விளக்கப்படுகின்‌ றன. இந்நூலையும்‌ 
இயற்றியவர்‌ அருணந்தி சிவாசாரியர்‌. 


உண்மை விளக்கம்‌ : இந்நூற்கு அமைந்துள்ள 
பெயரைக்‌ கொண்டே இந்நூலின்‌ பெருமையினை 
உணரலாம்‌. இதுவும்‌ மெய்கண்டாரை ஐயவினா கேட்கும்‌ 
முறையிலும்‌, அதற்கு அவர்‌ கூறும்‌ விடை முறையிலும்‌ 
வெண்பாவால்‌ அமைந்த நூல்‌. இதன்‌ வழி ஞானேந்திரியம்‌, 
கன்மேந்திரியம்‌, கரணம்‌ முதலானவை இன்ன என்பதையும்‌ 
௩டராசப்பெருமான்‌ நடனத்தின்‌ சிறப்பும்‌ காரணமும்‌, 
தத்துவமும்‌, ஐந்தெழுத்தின்‌ உள்பொருளும்‌ ஆகிய 
இவற்றை நன்கு அறியலாம்‌, 


₹ அறிவறி யாமை இரண்டும்‌ அடியேன்‌ 
செறிதலான்‌ மெய்கண்ட தேவே--அறிவோ 
அறியேனோ யாதொன்று கூறுகேன்‌ ஆய்ந்த 
குறிமாறு கொள்ளாமல்‌ கூறு, ?? 


*மாயைதனை உதறி வல்வினையைச்‌ சுட்டுமலம்‌ 
சாய அமுக்கி அருள்‌ தான்‌எடுத்து-நேயத்தால்‌ 
ஆனந்த வாரிதியில்‌ ஆன்மாவைத்‌ தான்‌அழுத்தல்‌ 
தானெங்தை யார்பரதம்‌ தான்‌.” 


இந்நூலை இயற்றியவர்‌ மெய்கண்டதேவர்‌ மாணவர்‌- 
களில்‌ ஒருவரான திருவதிகை மனவாசகம்‌ கடந்தார்‌ 
என்பவர்‌. இவர்‌, குரு மொழி வினா அகவல்‌ ஒன்றை இயற்றி 
இருப்பதாகவும்‌ தெரிகிறது. காலம்‌ கி. பி. 18 ஆம்‌ 
நூற்றாண்டு. 

சிவப்பிரகாசம்‌ : சிவபெருமானது விளக்கத்தைக்‌ 
கூறுவது என்னும்‌ பொருளைத்‌ தருவதே இப்பெயரின்‌ 
பொருளாகும்‌. சிவஞான போதம்‌ முதல்‌ நூலாகவும்‌, 
சிவஞான சித்தியார்‌ வழி நூலாகவும்‌ திகழ, இந்நூல்‌ சார்பு 
நூலாக விளங்கி வருகிறது. இந்நூலும்‌ சிவஞானம்‌ 


264 சைவ சித்தாந்த நூல்கள்‌ 


போதத்தில்‌ கூறப்பட்ட பன்னிரண்டு சூத்திரங்களை 
விளக்கும்‌ முறையில்‌ அமைந்துள்ளது. தன்னை ஓதி 
உணர்ந்த பக்குவர்‌ அறிவில்‌ சிவம்‌ பிரகாசிக்கச்‌ செய்தலின்‌, 
இது சிவப்பிரகாசம்‌ எனப்பெயர்‌ பெற்றதாகக்‌ கூறுவர்‌, 
இந்நூலில்‌ சிவதீட்சை வகைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. 
*தொன்மைய வாம்‌எனும்‌ எவையும்‌ நன்றாகா இன்று 
தோன்றிய நூல்‌எனும்‌ எவையும்‌ தீதாகா துணிந்த 
நண்மையினார்‌ நலங்கொள்‌ மணிபொதியும்‌ அதன்களங்கம்‌ 
நவைஆகர தென உண்மை நயந்திடுவர்‌ நடுவாம்‌ 
தன்மையினார்‌ பழமைஅழ கராய்ந்து தரிப்பர்‌ 
தவறுநலம்‌ பொருளின்கண்‌ சார்வா ராய்ம்தறிதல்‌ 
இன்மையினார்‌ பலர்புகழில்‌ ஏத்துவர்‌ ஏதிலருற்‌ 
றிகழ்ந்தனரேல்‌ இகழ்ந்திடுவர்‌ தமக்கென ஒன்‌ நிலரே.?? 
என்று கூறிய அவையடக்கச்‌ செய்யுளை இந்நூலில்‌ 
காண்க. 


இந்நூலைப்‌ 'பாடியவர்‌ சிவஞானச்‌ செல்வர்‌ உமாபதி 
சிவாசாரியார்‌. இவர்‌ சிதம்பரத்திற்கு அருகில்‌ உள்ள கொற்ஃ 
றவர்‌ குடியில்‌ தில்லைவாழ்‌ அந்தணர்‌ மரபில்‌ பிறந்தவர்‌, 
இவர்‌ மறை ஞானசம்பந்த சிவாசாரியாரிடம்‌ உபதேசம்‌ 
பெற்றவர்‌, இவர்‌ முள்ளிச்‌ செடிக்கும்‌, பெற்றான்‌ சாம்பான்‌ 
என்னும்‌ தாழ்த்தப்பட்ட மரபினன்‌ என ஒதுக்கப்பட்ட- 
வனுக்கும்‌ தீட்சை புரிந்து முத்தி கொடுத்தவர்‌. இவரது 
காலம்‌ கி, பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு. 


திருவருட்‌ பயன்‌: இந்நூல்‌ ௧௬ இருள்‌ பந்தம்‌ தீர்ந்து, 
உலகம்‌ திருவருள்‌ பயனை அடைய இயற்றப்பட்ட நூல்‌. 
குறள்‌ வெண்பாவால்‌ ஆனது. இதில்‌ பத்து அதிகாரங்கள்‌ 
உள. ஒவ்வொன்றும்‌ பத்துப்‌ பத்துக்‌ குறட்பாக்களை 
உடையது. பதிமுது நிலை, உயிர்‌ அவை நிலை, இருள்‌ மல- 
நிலை, அருளது நிலை, அரனுரு நிலை, அறிவு நெறி, உயிர்‌ 
விளக்கம்‌, இன்புறு நிலை, ஐந்தெழுத்தருள்‌ நிலை, அணைமந்‌ 
தோர்‌ தன்மை, என்பன அவ்வதிகாரங்கள்‌. இந்நூலை 
எழுதிய வரும்‌ உமாபதி சிவாசாரியரே. 
“அகர உயிர்போல்‌ அறிவாக எங்கும்‌ 
நிகரில்‌ இறைமிற்கும்‌ நிறைந்து.” 


சைவ சித்தாந்த நூல்கள்‌ 265 


வினா வெண்பா: உமாபதி சிவாசாரியார்‌ தம்‌ ஆசிரி- 
யரை முன்‌ நிறுத்தி வினாவும்‌ முகத்தால்‌ பாசம்‌ நீங்கவும்‌, 
வீட்டின்பம்‌ எய்தவும்‌, திருவருள்‌ நேசம்‌ கூடவும்‌ செய்‌- 
தருளிய நூல்‌. 18 வெண்பாக்களை உடையது. 
££ நீடு ஒளியும்‌ நிறை இருளும்‌ ஒர்‌இடத்து 

கூடல்‌ அரிது கொடுவினையேன்‌--பாடி தன்முன்‌ 

ஒன்றவார்‌ சோலை உயர்மருதச்‌ சம்பந்தா 

நின்றவா றெவ்வாறு நீ,” 


போற்றிப்‌ பஃறொடை: இந்நூல்‌ கலிவெண்பாவால்‌ 
ஆயது. இதன்கண்‌ இடை இடையே போற்றி போற்றி 
என்று அமைந்திருத்தலின்‌, இஃது இப்பெயர்‌ பெற்றது. 
இறைவன்‌ திருவருளால்‌ பந்த பாசங்களும்‌, வீட்டின்பமும்‌ 
நிகழும்‌ முறையினை உலகோர்‌ உணர அருளப்பட்ட நூல்‌. 
இதனைப்‌ பாடியவரும்‌ உமாபதி சிவாசாரியரே. 


ஆணவ மலம்‌ மட்டும்‌ உடைய உயிரையும்‌, ஆணவம்‌, 
கன்மம்‌ என்னும்‌ இரு மலங்களை மட்டும்‌ உடைய உயிர்‌- 
களையும்‌, ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்னும்‌ மும்மலங்‌- 
களையும்‌ உடைய உயிர்களையும்‌ இறைவன்‌ அருள்‌ செய்து 
தன்னடி கூட்டும்‌ முறைமையினை, 
££ நன்னெ றிவிஞ்‌ ஞானகலர்‌ நாடுமலம்‌ என்‌. நையும்‌ 

அர்கிலையே உள்கின்‌ றறுத்தருளிப்‌--பின்‌ அன்பு 

மேவா விளங்கும்‌ பிரளயாக லருக்குத்‌ 

தேவாய்‌ மலகன்மம்‌ தீர்த்தருளிப்‌--பூவலயம்‌ 

தன்னின்று நிங்காச்‌ சகலர்க்‌ கவர்போல 

முன்நின்று மும்மலம்தீர்த்‌ தாட்கொள்கை.” 


என்று இந்நூலில்‌ கூறி இருப்பதைக்‌ காண்க, 


கொடிக்‌ கவி: தில்லை நடராசப்‌ பெருமானது பெரு விழா 
வில்‌ கொடிக்‌ கம்பத்தில்‌ கொடி ஏற்றியபோது, அது மேலே 
நிற்காமல்‌ அற்று, அற்று வீழ்ந்தது. அதுபோது தில்லை 
வாழ்‌ அந்தணர்கள்‌ உமாபதி சிவத்தை வேண்ட, அவர்‌ 
கொடிக்‌ கவி என்ற பெயரால்‌ நான்கு பாடல்களப்‌ பாடிக 
கொடியை ஏற்றினார்‌. ஆகவே, இது கொடிக்‌ கவி எனப்‌ 
பட்டது, இதில்‌ ஒரு கட்டளைக்‌ கலித்துறைப்‌ பாடலும்‌, 


266 சைவ சிந்தாந்த நூல்கள்‌ 


மூன்று _வெண்பாக்களும்‌ உள. இதில்‌ ஐந்தெழுத்தின்‌ 
வகைகள்‌, பதி, பசு, பாகங்களின்‌ தன்மைகள்‌ முதலியன 
பேசப்பட்டுள்ளன. 


“£ ஒளிக்கும்‌ இருளுக்கும்‌ ஒன்றே இடம்‌ ஒன்று மேலிடில்‌ ஒன்று 
ஒளிக்கும்‌ எனினும்‌ இருள்‌ அட ராதுஉள்‌ உயிர்க்குயிராத்‌ 
தெளிக்கும்‌ அறிவு திகழ்ம்துள தேனும்‌ திரிமலத்தே 
குளிக்கும்‌ உயிர்‌ அருள்‌ கூடும்‌ படிகொடி கட்டினமே.”? 


நெஞ்சு விடு தூது: உமாபதி சிவாசாரியார்‌ தமது 
ஞானாசாரியராம்‌ திருக்கடந்தை மறை ஞானசம்பந்தர்பால்‌ 
தம்‌ மனத்தைத்‌ தூது போக்கிக்‌ தையலார்‌ வருத்தம்‌ தீரத்‌ 
திருவடித்‌ தாமரை தருக எனக்‌ கூறிப்‌ பூங்கொன்றையினை 
வாங்கி வருக என்று சொல்லி அனுப்பிய முறையில்‌ பாடப்‌- 
பட்ட கலிவெண்பாவாகும்‌. இதில்‌ தமது ஞானாசாரியாரைச்‌ 
சிவபெருமானாகவே பாடி யுள்ளனர்‌. இதில்‌ தசாங்க 
அமைப்பும்‌ உளது. மற்றும்‌ இறைவன்‌ இயல்பு, பாசபந்தம்‌, 
இறைவன்‌ பெருமை, மலநீக்கம்‌ முதலியனவும்‌ பேசப்‌ 
பட்டுள்ளன. நெஞ்சுக்கும்‌ கூறிய உபதேசமாக, 

££ ஆதிமறை ஓதி அதன்பயன்‌ ஒன்றும்‌ அறியா 

வேதியாசொல்‌ மெய்‌என்று மேவாதே—ஆதியின்மேல்‌ 

உற்ற திருநீறும்‌ சவாலயமும்‌ உள்ளத்துச்‌ 

செற்ற புலையாபால்‌ செல்லாதே-—நற்றவஞ்சேர்‌ 

வேடமுடன்‌ பூசை அருள்‌ மெய்ஞ்ஞானம்‌ இல்லாத 

மூடருடன்‌ கூடி முயங்காதே-நீட 

அழித்துப்‌ பிறப்ப தறியா தானைப்‌ 

பழித்துத்‌ திரிபவனைப்‌ பாராதே.” 


என்று கூறினவற்றைக்‌ காண்க. 


உண்மை நெறி விளக்கம்‌ : இதில்‌ ஆறு பாடல்கள்‌ 
உள. இந்நூல்‌ தத்துவ ரூபம்‌, தத்துவ தரிசனம்‌, தத்துவ 
சுத்தி, ஆன்ம ரூபம்‌, சிவ ரூபம்‌, சிவ தரிசனம்‌, சிவயோகம்‌, 
சிவ போகம்‌ ஆகிய இவற்றை உணர்ந்தால்‌ சிவானுபவம்‌ 
கூடலாம்‌ என்பதை அறிவிக்கிறது. 
“ பாயிருள்‌ நீங்கி ஞானம்‌ தனைக்‌ காண்டல்‌ ஆன்ம ரூபம்‌- 
நீயும்கின்‌ செயலொன்‌ றின்றி நிற்றலே தெரிசனம்‌ தான்‌ 


சித்தர்கள்‌ 267 


போய்‌இவன்‌ தன்மை கெட்டுப்‌ பொருளில்‌ போய்‌. 
அங்குத்‌ தோன்றா 
தாய்விடில்‌ ஆன்மசுத்தி அருள்‌ நூலின்‌ விதித்த வாறே.” 
என்பது இதில்‌ ஒரு பாடல்‌. 
இந்நூலை இயற்றியவரும்‌ உமாபதி சிவம்‌. ஆனால்‌, 
இதில்‌ வரும்‌ பாயிரப்‌ பாடல்‌ காழிதத்துவனார்‌ மாணவர்‌ 
தத்துவநாதன்‌ என்று அறிவிக்கிறது. 
சங்கற்ப நிராகரணம்‌: இந்நூல்‌ மாயாவாதி, ஐக்கிய வாதி, 
போத வாதி முதலான வாதிகளின்‌ தத்துவக்‌ கொள்கை- 
களைத்‌ தருக்க முறைப்படி கண்டித்துச்‌ சுத்தாத்துவித 
சைவ சித்தாந்தத்‌ தெளிவை நிலைநிறுத்துவது. 
சங்கற்பம்‌ கொள்கை, நிராகரணம்‌ = மறுப்பு. ஆகப்‌ 
பிற மதக்‌ கொள்கைகளை மறுத்துக்‌ கூறுவது என்பது சங்‌- 
கற்ப நிராகரணம்‌ என்பதன்‌ பொருளாம்‌. 
“ எவ்வம்‌ இல்லாச்‌ சைவநற்‌ சமயத்து 
அலகில்‌ ஆகமம்‌ நிலவுதல்‌ உள அவை 
கனகம்‌ இரணியம்‌ காஞ்சனம்‌ ஈழம்‌ 
தனம்நிதி ஆடகம்‌ தமனியம்‌ என்றிப்‌ 
பலபெயர்‌ பயப்பதோர்‌ பொருளே போலப்‌ 
பதிபீசு பாச விதிமுறை கிளக்கும்‌.” 
இப்பதினான் கு சாத்திரங்களும்‌ மெய்கண்ட சாத்திரம்‌ 
எனப்படும்‌. 
சித்தர்கள்‌ 
சித்து என்பது ஞானம்‌, அறிவு என்னும்‌ பொருள்‌ 
தரும்‌ சொல்லாகும்‌. ஆகவே, அறிவுடைப்‌ பேருமக்களை 
அறிவர்‌ என்றும்‌ சித்தர்‌ என்றும்‌ கூறுவர்‌. இவர்கள்‌ தமது 
அறிவின்‌ பெருக்கால்‌ மக்களால்‌ செய்தற்கரிய செயல்களை 
எளிதில்‌ செய்து முடிப்பர்‌. இவர்களின்‌ ஆற்றல்‌ இன்னது 
என்பதைக்‌ கலம்பக நூல்களில்‌ சித்து என்னும்‌ குலைப்பின்‌ 
கீழ்க்காணலாம்‌. 
குரும்பை வெம்முலை சேர்மது ரேசர்பொன்‌ 
கோபுரத்தில்‌ கொடிகட்டு சத்தர்யாம்‌ 
கரும்பை முன்புகல்‌ லானைக்‌ இடும்சித்தர்‌ 
கையில்‌ செங்கல்‌ பசும்பொன்ன தாக்கினேம்‌ 


268 சித்தர்கள்‌ 


இருந்த வீடும்‌ வெறும்பாழ தாம்‌ அவர்க்கு 

எடுத்துத்‌ கொட்டிரம்‌ பொன்வேய்ம்‌ திடச்செய்தேம்‌ 
அருந்தனம்மமக்‌ கோதனமே அப்பா 

ஆட கத்துமற்‌ முசைஅவ்‌ வையர்க்கே.”? 


மதுரைக்‌ கலம்பகம்‌, 


இவ்வாறு அரிய செயல்‌ புரியும்‌ சித்தர்கள்‌: தமிழ்க்குச்‌ 
செய்துள்ள அரும்‌ செயல்களும்‌ அளவிடற்‌ கரியன, 
சோதிட நூற்கள்‌, மருத்துவ நூற்கள்‌, ஞான நூற்கள்‌, 
யோக நூற்கள்‌ முதலிய நூற்களை இவர்கள்‌ செய்துள்ளனர்‌. 
அவைகள்‌ எளிய இனிய நடைகள்‌, கொச்சை மொழிகள்‌ 
பயின்றும்‌, வடசொற்கள்‌ அமைந்தும்காணப்படும்‌. ஆனால்‌, 
உள்பொருள்‌ மறைமுகமாகவே இருக்கும்‌. இவர்களது 
மருத்துவ நூற்களின்‌ உள்பொருளை நன்கு உணர்ந்தால்‌ 
எத்தகைய தீரா நோய்களும்‌ தீர்த்து விடலாம்‌. இவர்கள்‌ 
மருத்துவமே, சித்த மருத்துவம்‌ என்று வழங்கப்படுகிறது. 
இவர்களின்‌ மருத்துவ முறையின்‌ சிறப்பை உணர்ந்த நமது 
அரசாங்கமும்‌ ௦ பெரும்‌ பொருள்‌ உதவிக்‌ கல்லூரி நடத்தவும்‌, 
மருந்துகளைத்‌ தயார்‌ செய்யவும்‌ தூண்டி வருகின்றது. 
சித்தமுறைக்‌ கூட்டுமருந்து தயார்‌ செய்யும்‌ நிலையம்‌ 
அடையாற்றில்‌ அமைந்து அருமருந்துகளைச்‌ செய்து 
வருகீன்‌ றது. சித்தர்கள்‌ பதின்‌ எண்மர்‌ என்றும்‌ கூறுவர்‌. 


அகத்தியர்‌ : இவர்‌ தமிழ்‌ இலக்கண ஆசிரியரே அல்லா 
மல்‌, வைத்தியம்‌, யோகம்‌, இரசவாதம்‌ பற்றிய நூல்‌ 
களைச்‌ செய்துள்ளனர்‌. அம்மை சூத்திரம்‌, ஆராதாரம்‌ எட்டு, 
இரத்தின ச்‌ சுருக்கம்‌, உட்கருவு சூத்திரம்‌, கர்ம காண்டம்‌, 
குண வாகடம்‌, சகல கலை ஞானச்சுருக்கம்‌, சரக்கு நூறு, 
சூத்திர நிகண்டு, செந்தூரம்‌ முந்நூறு, தீட்சை நாடி 
சூத்திரம்‌, நயன வீதி, பச்சைப்பதினாறு, ன்‌ முறை இரு 
நூற்றைந்து, மூப்பு, லேகியவகை, வாகட சூத்திரம்‌, வாதம்‌ 
முந்நூறு, வாலைவாகடம்‌, வைத்திய ரத்தினச்‌ சுருக்கம்‌, 
வைத்தியச்‌ செந்தூரம்‌ முதலான மற்றும்‌ பல வைத்திய 
நூல்களைச்‌ செய்துள்ளனர்‌. 


இரசமணி, யோகம்‌ ஆறு, யோக நிதி, முதலானவை 
யோக நூற்கள்‌. 


சித்தர்கள்‌ 269 


கற்ப முறைச்சூத்திரம்‌, காயசித்திவழலைச்‌ சூத்திரம்‌, 
ஞானஉலா, புட்பமாலிகை, பூரண சூத்திரம்‌ வழலைப்‌ 
பதினாறு, வாத சூத்திரம்‌ நூறு, வெண்கார மெழுகு என்பன 
.இரசவாத நூல்கள்‌. * இரசவாதமாவது ஒன்றை வேறொன்‌ 
றக மாற்றும்‌ கலை. இரும்பைப்‌ பொன்னாக்குவது போன்‌ றது. 
சரீரத்தையும்‌ நீண்ட ஆண்டுகள்‌ வரை நிலை நிறுத்தச்‌ 
செய்வது போன்றது. 


உப்தேச ஞானம்‌, ஞானகாவிய சூத்திரம்‌, ஞான 
காவியம்‌ ஆயிரம்‌, பரிபூரணம்‌ ஐம்பத்தொன்று என்பன 
ஞான நூற்கள்‌. 


சாலத்திரட்டு, சால நூல்‌, பஞ்சபட்ச முதலியலா 
சோதிட நூல்கள்‌. இங்ஙனம்‌ பல துறை நூல்கள்‌ அகத்‌ 
தியர்‌ பெயரால்‌ வழங்கும்‌ சித்தர்‌ நூல்களாம்‌. 


இத்தனை நூல்களையும்‌ அகத்தியர்‌ ஒருவரே செய்தனரா 
என்பதில்‌ ஐயம்‌ உண்டு. அகத்தியர்‌ என்ற பெயரால்‌ பற்‌ 
பலர்‌ செய்தனராகச்‌ சிலர்‌ எண்ணுவதை நாம்‌ - மறத்தல்‌ 
கூடாது. 


“மனமது செம்மை யானால்‌ மந்திரம்‌ செபிக்க வேண்டா 
மனமது செம்மை யானால்‌ வாயுவை உயர்த்த வேண்டா 
மனமது செம்மை யானால்‌ வாசியை நிறுத்த வேண்டா 
மனமது செம்மை யானால்‌ மந்திரம்‌ செம்மை யாமே.” 


அகத்தியர்‌ ஞானம்‌. 


இருமூலர்‌ : இவர்‌ திருத்தொண்டரே அல்லாமல்‌, சித்த 
ரும்‌ ஆவார்‌. அகத்தியர்க்கு அடுத்த சித்தர்‌ இவர்‌ எனப்‌- 
படுகிறார்‌. இவர்‌ சைவ ஆகம கருத்துக்கள்‌ அடங்கிய 
திருமந்திர நூல்‌ செய்த தோடின்‌ றி, மருத்துவச்‌ சார்பாகச்‌ 
திருமூலர்‌ எண்ணாயிரம்‌, திருமந்திர வைத்தியம்‌, திரு- 
மூலர்‌ கருக்கிடை அறு நூறு என்ற நூல்களையும்‌ செய்‌ 
தனர்‌ எனக்‌ கூறுவார்‌. திருமூலர்‌ திருவாவடு துறையில்‌ 
யோக நிலையில்‌ அமர்ந்துள்ளனர்‌. ஆகவே, அத்தலம்‌ நவ 
கோடி சித்தபுரம்‌ என்றும்‌ கூறப்படுகிறது. மேகநோய்‌ 
தீரத்‌ திருமூலர்‌ சொல்லும்‌ மருந்தை கீழ்வரும்‌ அடிகளில்‌ 


காணலாம்‌. 


270 சித்தர்கள்‌ 


₹: பார்த்திடும்‌ மேகம்‌ பகர்‌இரு பத்தொன்றும்‌ 
போற்றிடும்‌ அபரேகப்‌ பொலிவான சிற்துமம்‌ 
சேரந்திடும்‌ சந்தில்‌ செவ்வாஞ்‌ சருக்கரை 
மாற்றிடு வெண்ணெயில்‌ மாமேகம்‌ போகுமே.” 


போகர்‌: காலாங்கி நாதர்‌ மாணவர்‌. இவர்‌ யோகம்‌ எழு 
நூறு, வைத்தியம்‌ ஏழாயிரம்‌, போகர்‌ திரு மந்திரம்‌ என்ற 
நூல்களை எழுதியுள்ளனர்‌. இவரது சமாதி இன்றும்‌ பழனி 
மலை மீது உள்ளது. பழனி ஆண்டவர்‌ திருவுருவம்‌ 
இவரால்‌ ௩வ பாஷாணங்களைக்‌ கொண்டு அமைக்கப்பட்ட 


தாகச்‌ செவிமரபு செய்தியும்‌ உளது. 


புலிப்பாணி: இவர்‌ போகர்‌ மாணவர்‌. பழனி அடிவாரத்‌- 
தில்‌ உள்ள வைகாவூரிலும்‌, பாண்டிய நாட்டுச்‌ சதுர 
கிரியிலும்‌, சிவகிரியிலும்‌ வாழ்ந்தவர்‌ என்பர்‌. முருகனிடத்‌ 
துப்‌ பேரன்பு கொண்டவர்‌. இவர்‌ வைத்தியம்‌ ஐந்நூறு, 
சிதம்பரம்‌ இருபத்தைந்து, ஆகிய நூல்களைச்‌ செய்தனர்‌. 


கொங்கணர்‌ :- இவர்‌ சிறந்த ரசவாதி, கொங்கு 
நாட்டு ஊதியூர்‌ மலையில்‌ வாழ்ந்தவர்‌. இதனைக்‌ கொங்கண 
மலை என்றும்‌ கூறுவர்‌. இவரைத்‌ திருமழிசை ஆழ்வார்‌ 
காலத்தவர்‌ என்பாரும்‌ உளர்‌. சிலர்‌ இவரது காலத்தை 
கி. பி. 15 ஆம்‌ நூற்றாண்டென்பர்‌. இவர்‌ தம்‌ மீது எச்சமிட்ட 
கொக்கை விழித்துப்‌ பார்த்து எரித்தவர்‌. இவர்‌ தஞ்சை- 
யில்‌ சிவலிங்க வழி பாடாற்றி முத்தி பெற்றவர்‌. இவரது 
நூற்கள்‌ கடைக்காண்டம்‌, திரிகாண்டம்‌, கொங்கணர்‌ 
ஞானம்‌, குணவாகடம்‌ என்பன. 3 


இடைக்காடர்‌ : இவர்‌ புலிப்பாணியின்‌ மாணவர்‌, 
(கடைச்சங்கப்‌ புலவர்‌ வேறு.) இவர்‌ ஊசி முறி, அறுபது 
வருட வெண்பா, மூவடி முப்பது, என்ற நூல்களைப்‌ 
பாடினார்‌. 


“சினம்‌என்னும்‌ பாம்பிறம்த தாண்டவக்‌ கோனே-யரவும்‌ 
சித்திஎன்தே நினையேடா தாண்டவக்‌ கோளனோ.”? 


இடைக்காட்டுச்‌ சித்தர்‌. 


சித்தர்கள்‌ 271 


சட்டை முனி: இவரும்‌ போகர்‌ மாணவர்‌. இவர்‌ மரபால்‌ 
சேணியர்‌. சட்டை முனி ஞானம்‌ இரு நூறு, சட்டை முனி 
ஆயிரத்து இரு நூறு; ,சரக்குவைப்பு, நவரத்தின வைப்பு, 
சடாட்சரக்‌ கோவை, கற்பம்‌ நூறு, வாத நிகண்டு, வாத 
வெப்பு என்பன இவரது நூல்கள்‌. 
காணப்பா பூசை செய்யும்‌ முறையைக்‌ கேளாய்‌ 
கைம்முறையாய்ச்‌ சுவடிவைத்துப்‌ பூசை செய்வர்‌ 
பூணப்பா சிலபேர்தாம்‌ தீபம்‌ வைத்துப்‌ 
புகழாகப்‌ பூசை செய்வர்‌ பெண்னை வைத்தும்‌.” 
சட்டை முனி. 
மச்ச முனிவரும்‌ : போகர்‌ மாணவர்‌. இவர்‌ மீன்‌ 
பிடிக்கும்‌ செம்படவர்‌ மரபினர்‌. இவர்‌ திராவகம்‌ எண்ணூறு, 
வைத்தியம்‌ எண்ணூறு, கலை ஞானம்‌ எண்ணூறு, பெருநூல்‌ 
எண்ணூறு, முப்புதீட்சை விதி, குலாலபுராணம்‌, கடைக்‌- 
காண்டம்‌ எண்ணூறு முதலானவற்றை எழுதினர்‌ எனக்‌ 
கூறுவர்‌. 
உரோம முனி: இவர்‌ சட்டை முனிவர்‌ காலத்தவர்‌ 
என்பர்‌. சிலர்‌ கி. பி. 15 ஆம்‌ நூற்றாண்டினர்‌ என்பர்‌. 
இவரது தந்தையார்‌ புசுண்டர்‌ உரோம முனிவர்‌. பஞ்சபட்சி 
s ௦ 
சாத்திரம்‌, உரோம முனி நூறு ஆகிய நூல்களை 
இயற்றினர்‌. : 
*ஓம்மென்‌ கேட்ட புத்தி மாண கேளே 
உலகத்தில்‌ மானிடர்க்காம்‌ ஆண்டு நூறே 
ஆம்‌என்றே இருபத்தோர்‌ ஆயி மத்தோ 
டறுநூறு சுவாசம்‌ அல்லோ ஒருகா னைக்குப்‌ 
போமென்று போனதனால்‌ நாள்கு றைம்து 
: ரத்‌. இல்லை 
பேச்சுதுபோ காவிட்டால்‌ போவ தி ல்‌. 
காமொன்று நினைக்கையிலே தெய்வம்‌ ஓன்று 
கானினைந்த தன்மைஅல்லோ விதிகள்‌ காமே.” 


உரோம முனி. 


தேரையர்‌ : இவர்‌ அகத்தியர்‌ மாணவர்களுள்‌ ஒருவர்‌ 
என்பர்‌, ஒரு சிலர்‌ தரும செளபியரது மாணவர்‌ என்பர்‌. இவர்‌ 
ஒருவரது மண்டையில்‌ தேரை இருப்பது அறிக்து, அம்‌- 
மண்டையைத்‌ திறந்து தேரையை வெளியில்‌ எடுத்தது 


272 சித்தர்கள்‌ 


பற்றி இப்பெயர்‌ பெற்றவர்‌ என்பர்‌. இவர்‌ செய்த நூற்கள்‌ 
கோய்‌ அணுகாவிதி, பதார்த்தகுண சிந்தாமணி, நீர்க்குறி, 
நெய்க்குறி சாத்திரம்‌, தைலவருக்கச்‌ சூத்திரம்‌, வைத்திய 
யமக வெண்பா, மணி வெண்பா, மருத்துவப்‌ பாரதம்‌, வைத்‌- 
தியக்‌ கரிசல்கள்‌, நாடிக்‌ கொத்து, சிகிச்சை ஆயிரம்‌ 
என்பன. 


£ நீர்கருக்கி மோர்பெருக்கி EEE உண்பவர்தம்‌ 
போஉரைக்கில்‌ போமே பிணி. 
தேரையர்‌. 


யூக முனிவர்‌: இவர்‌ தேரையர்‌ மாணவர்‌. இவரது நூல்‌ 
வைத்திய சிந்தாமணி என்பது. இவர்‌ தாம்‌ செய்த வீர 
சூரணத்தால்‌ காக்கையை வெண்ணிறம்‌ ஆக்கியதாகக்‌ 
கூறுவர்‌. 


கோரக்கர்‌ : இவர்‌ மச்சேந்திரர்‌ மாணவர்‌. கஞ்சா 
என்னும்‌ சரக்குக்‌ கொண்டே பல மருந்துகளைச்‌ செய்தவர்‌ 
என்பர்‌, இவர்‌ செய்த நூல்‌ கோரக்கர்‌ வைப்பு என்பது. 
இவரைக்‌ கஞ்சா கோரக்க முனி என்றும்‌ கூறுவர்‌. இவரது 
பெயர்‌ சிவப்பிரகாசர்‌ அருளிய பிரபுலிங்க லீலையில்‌ வரு- 
கின்றது. அவர்‌ அல்லமாப்‌ பிரபு தேவர்‌ காலத்தவர்‌. 
ஆகவே, அல்லம தேவர்‌ காலமாகிய கி, பி, 10 ஆம்‌ 
நூற்றாண்டு கோரக்கர்‌ காலம்‌ என்னலாம்‌. 


தன்வந்திரி : இப்பெயருடையார்‌ இருவர்‌ உளர்‌. 
ஒருவர்‌ ஆயுர்‌ வேத மருத்துவர்‌. மற்றவர்‌ சித்த மருத்துவர்‌. 
இங்குக்‌ கூறப்படுபவர்‌ சித்தர்‌ தன்வந்திரி ஆவார்‌. இவர்‌ 
நூற்கள்‌ வைத்திய சிந்தாமணி, தன்வந்திரி நிகண்டு, செய 
நீர்‌; கலைஞானம்‌, தன்வந்திரி, பச்சை வெட்டு என்பன. 
இவரது மருத்துவம்‌ பெரிதும்‌ யாழ்ப்பாணத்தில்‌ கையாளப்‌ 
பட்டு வருகின்‌ றது. 


பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ : இவர்‌ பாண்டிய நாட்டினர்‌. சட்டை 
முனியிடம்‌ தீட்சை பெற்றவர்‌. கொங்கு நாட்டு மருதமலை- 
யிலும்‌ வாழ்ந்தனர்‌. பல தனிப்பாடல்களைப்‌ பாடியவர்‌. 
இவரது முழு நூல்‌ சித்தராரூடம்‌ என்பது. இவர்‌ பாடல்‌- 
களில்‌ ஆடு பாம்பே என்ற தொடர்‌ காணப்படுதலின்‌ 
இப்பெயர்‌ பேற்றார்‌ 


சித்தர்கள்‌ 273 


“£பூசைசெய்த தாலேசுத்த போதம்‌ வருமோ 
பூமிவலம்‌ செய்ததனால்‌ புண்ணியம்‌ உண்டோ 
ஆசையற்ற காலத்‌ தாலே ஆதி வத்துவை 
. அடையலாம்‌ என்றுதுணிக்‌ தாடு பாம்பே.” 


பாம்பாட்டிச்‌ சித்தர்‌. 


அகப்பேய்ச்‌ சித்தர்‌: இவர்‌ தம்‌ மனம்‌ பேய்‌ போல 
அலைவதாகப்‌ பாடியவர்‌. ஆதலின்‌, இவர்‌ இப்பெயர்‌ 
பெற்றவர்‌. காலம்‌ கி. பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு என்பர்‌. 


“£சைவம்‌ ஆறுக்கடி-—அகப்பேய்‌— தன்னை அறிந்தவர்க்கே 
சைவம்‌ ஆன இடம்‌--அகப்பேய்‌--௪ற்குரு பாதம்‌௮டி ” 
அகப்பேய்ச்‌ சித்தர்‌. 
குதம்பேய்ச்‌ சித்தர்‌ : இவர்‌ தமது பாடல்களைக்‌ குதம்பாய்‌ 
குதம்பாய்‌ என்று மகடுஉ முன்னிலையில்‌ அமைத்துப்‌ பாடின 
மையின்‌ இப்பெயர்‌ வாய்ந்தவர்‌. குதம்பை மாதர்‌ காதணி, 
இவரது கருத்துப்‌ பெண்கள்‌ பேய்‌ என்பது. இக்கருத்தைத்‌ 
தம்‌ பாடல்களில்‌ அமைத்துள்ளனர்‌. காலம்‌ கி. பி. 15ஆம்‌ 
நூற்றாண்டு, குதம்பேய்ச்‌ சித்தர்‌ என்னும்‌ பெயர்‌, 
குதம்பைச்‌ சித்தர்‌ என மருவியது 
“ முத்தமிழ்‌ கற்று முயங்கும்மெய்ஞ்‌ ஞானிக்கு 
சத்தங்கள்‌ ஏதுக்கடி குதம்பாய்‌ 
சத்தங்கள்‌ ஏதுக்கடி.” 
குதம்பைச்‌ ித்தர்‌. 


இங்குக்‌ கூறப்பட்ட சித்தர்களே அன்றி, வேறு பல சித்‌- 
தர்களும்‌ உளர்‌. பதினெண்‌ சித்தர்‌ என்னும்‌ தொகுப்பிலும்‌ 
சில மாறுதல்கள்‌ உள. ஒருசாரார்‌ ஒருவகைப்‌ பதின்‌ ன்‌ 
மரையும்‌, மற்றொரு சாரார்‌ வேறுவகைப்‌ பதின்‌ எண்மரை- 
யும்‌ கூறுவர்‌. எவர்‌ எங்ஙனம்‌ கூறினும்‌ இவர்கள்‌ செய்‌- 
துள்ள நூற்கள்‌, இக்காலத்தில்‌ மருத்துவம்‌, கணிதம்‌, 
வான நூல்‌ முதலான கலைகளைத்‌ தமிழில்‌ கற்பிக்கப்‌ 
படுதல்‌ வேண்டும்‌ என்று கூறியும்‌, செயல்‌ படுத்தியும்‌ 
வரும்‌ இக்‌ கருத்துக்குப்‌ பெருந்துணை செய்யவல்லன 
என்பதை உணர்தல்‌ வேண்டும்‌. ஆகவே, அக்நூற்களைச்‌ 

வ_—18 


274 இலக்கண நூற்கள்‌ 


செம்மையான முறையில்‌ பதிப்பித்து விளக்கம்‌ காணுதல்‌ 
தமிழ்‌ இலக்கிய வளர்ச்சிக்கும்‌, கலை வளர்ச்சிக்கும்‌ பெருக்‌ 
தொண்டாகும்‌. - 


இலக்கண நூற்கள்‌ 
(Grammars) 


மக்களுக்கும்‌ மாக்களுக்கும்‌ உள்ள வேறுபாடு; மக்கள்‌ 
பேச்சாற்றல்‌ உடைமையும்‌, மாக்கள்‌ அதனைப்‌ பெருமையும்‌ ' 
ஆகும்‌. பேசும்‌ ஆற்றல்‌ மொழியினால்‌ அமைவது. அத்‌- 
தகைய மொழியைச்‌ செம்மையுறப்‌ பேசுதலும்‌, எழுதுதலும்‌ 
மாண்புறு செயலாகும்‌. மொழி செம்மையாக இருக்க 
வேண்டும்‌ என்பதை எவரும்‌ ஒவ்வுவர்‌, கன்பூசியஸ்‌ என்னும்‌ 
சீன நாட்டுச்‌ சீர்திருத்தப்‌ பெரியாரை ஒருவர்‌, ££ பெரியீர்‌, 
சமூகப்‌ பொறுப்பு உம்‌ கையதாகில்‌ முதற்கண்‌ யாது 
செய்வீர்‌ ??? என்று வினவியபோது அவர்‌, கூறிய விடை 
ஈர would correct language” ; என்பதாகும்‌. இங்ஙனம்‌ 
செய்தற்கு இலக்கண அறிவு மிகுந்தால்‌ அன்றிச்‌ செய்ய 
முடியுமோ ? இவர்‌ மட்டும்‌ அல்லர்‌. டாக்டர்‌ ஜான்சனும்‌.. 
“ மொழியானது மூளைக்கு ஆடை உடுத்த சேவகன்‌ ; கருத்‌- 
தின்‌ உடை”? என்றனர்‌. அவர்‌, “The brain’s livery 
servant; the dress of thought’’ என்றும்‌, பாபு ரூஸோ 
என்னும்‌ பிரஞ்சு மொழிப்‌ புலவர்‌ விஞ்ஞானங்களுக்குரிய 
திறவு கோல்‌ என்னும்‌ பொருளில்‌, “ The Key to the 
Sciences’’ என்றும்‌, டாக்டர்‌ மெக்காலே £ புலவனது 
பொறி?? (இயந்திரம்‌) என்ற பொருளில்‌ “1115 machine of 
the poet’’ என்றும்‌ கூறியுள்ளனர்‌. 


இவ்வாறு சிறப்பித்துக்‌ கூறப்பட்ட மொழியின்‌ செம்‌- 
மைக்கு அடிப்படை, இலக்கண அமைப்பாகும்‌. ஆகவே, 
இலக்கண அறிவு மக்கட்கு இன்றி யமையாதது. இலக்‌- 
கணம்‌ எழுத்து என்னும்‌ சொல்லால்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
குறிக்கப்பட்டு வருகிறது. இவ்வெழுத்தாகிய' இலக்கண த- 
தைப்‌ பயில்வதால்‌ இழிதகைமை தீரும்‌ என்றும்‌; மொழித்‌ 
திறத்தின்‌ முட்டறுக்க முடியும்‌ என்றும்‌, வீட்டின்பம்‌ 
பெறலாம்‌ என்றும்‌ ௩ம்‌ முன்னோர்‌ கருதினர்‌. இதனை 


இலக்கண நூற்கள்‌ 275 


“* எழுத்தறிய தீரும்‌ இழிதகமை தீர்ந்தான்‌ 
மொழித்திறத்தின்‌ முட்டறுப்பான்‌ ஆகும்‌-மொழித்திறத்தின்‌ 
முட்டறுத்த நல்லோன்‌ முதல்நால்‌ பொருள்‌ உணர்ந்து 
கட்டறுத்து வீடு பெறும்‌,” 


என்னும்‌ பழம்‌ பாடலால்‌ உணரலாம்‌. 


இலக்கணம்‌ அறியாதவர்‌ எவ்வளவு இலக்கிய அறிவு 


. பெற்றிருந்தாலும்‌, இலக்கணம்‌ அறிந்தவர்‌ முன்‌ நிற்க முடி- 


யாது என்னும்‌ கருத்தில்‌ சிவப்பிரகாசர்‌ ££ எழுத்தறியார்‌ 
கல்விப்‌ பெருக்கம்‌ அனைத்தும்‌, எழுத்தறிவார்‌ காணின்‌ இலை- 
யாம்‌?” என்று அறுதியிட்டு உறுதியாகக்‌ கூறியது 
உண்மை என்பதில்‌ எள்ளளவும்‌ ஐயம்‌ இல்லை. இலக்கண 
அறிவின்‌ சிறப்பை மேற்கு காட்டவர்களும்‌ வியந்து கூறி- 
யுள்ளார்‌. 14010 7௦01: என்னும்‌ ஆங்கிலப்‌ புலவர்‌ 
“Grammar, though a difficult study, is absolutely 
necessary?’ என்றும்‌ கூறியுள்ளதைக்‌ காண்க: ஆகவே 
தான்‌ ஒளவையார்‌ “ எண்ணும்‌ எழுத்தும்‌ கண்ணெனத்‌ 
தகும்‌ ?” என்றனர்‌. திருவள்ளுவரும்‌, 
“£ எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும்‌ 

கண்ணென்ப வாழும்‌ உயிர்க்கு?” 
என்றனர்‌. 

மேலும்‌, தமிழ்‌ இலக்கண அமைப்பு, வேறு எந்த 
மொழிக்கும்‌ இல்லை என்ற குறிப்பினைப்‌ பரஞ்சோதி முனிவர்‌ 
££ ஏனை மண்ணிடைச்‌ சில இலக்கண வரம்பிலா மொழிபோல்‌ 
எண்ணிடப்படக்‌ கிடந்ததா எண்ணவும்‌ படுமோ ??? என்று 
அறை கூவி அறிவிப்பாராயினர்‌. இனி, அவ்விலக்கண நூல்‌ 
களின்‌ சிலவற்றைப்‌ பற்றி அறிவோமாக. 


தமிழ்‌ மொழியின்‌ இலக்கணம்‌ ஐந்து வகைப்படும்‌. 
அவை எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி என்பன. 
எழுத்து இலக்கணம்‌ எழுத்தின்‌ வகை, பிறப்பிடம்‌ முதலிய- 
வற்றையும்‌, சொல்‌ இலக்கணம்‌ பெயர்‌, வினை, இடை, உரி, 
யாகிய சொற்களிள்‌ இலக்கணங்களையும்‌, பொருள்‌ இலக்‌- 
கணம்‌, அகப்‌ பொருள்‌, புறப்‌ பொருள்‌ பற்றிய இலக்கணங்‌- 
களையும்‌, யாப்பு இலக்கணம்‌, செய்யுளை எங்ஙனம்‌ யாத்தல்‌ 


276 இலக்கண நூற்கள்‌ 


வேண்டும்‌ என்பதைப்‌,பற்றியும்‌, அணி இலக்கணம்‌ உவமை, : 
உருவக முதலான அணிகளைப்‌ பற்றியும்‌ அறிவிக்கும்‌. 


. நன்னூல்‌: இஃது எழுத்திலக்கணம்‌, சொல்‌ இலக்‌- 
கணம்‌, இரண்டையும்‌ தெளிவுறக்‌ கூறும்‌ நூல்‌. இந்நூலில்‌ ' 
உள்ள சிறப்புப்‌ பாயிரத்தால்‌, இதில்‌ ஐந்திலக்கணமும்‌ 
இருக்க வேண்டும்‌ என்னும்‌ குறிப்புள்ளது. இஃது “ அரும்‌ 
பொருள்‌ ஐந்தையும்‌ யாவரும்‌ உணர? என்ற தொடரில்‌ 
தெரிகிறது. ஆனால்‌, பின்னைய மூன்று இலக்கணங்களும்‌ 
காணப்படவில்லை, இடைக்‌ காலத்தில்‌ இது பலராலும்‌ 
படிக்கப்பட்டு வந்ததாகத்‌ தெரிகிறது. இது தன்மையால்‌ 
பெயர்‌ பெற்றமைக்கு உதாரணமாகக்‌ கொடுக்கப்பட்ட தன்‌ 
மூலம்‌, இதன்‌ சிறப்பை அறியலாம்‌. தொல்காப்பியத்தை !' 
நோக்க இது வழி நூலாகும்‌. என்றாலும்‌, இது தொல்காப்‌- 
பியர்‌ கருத்துக்கள்‌ பலவற்றில்‌ மாறுபட்டுச்‌ செல்கிறது. 
“உயர்திணை என்மனார்‌ மக்கட்‌ சுட்டே ? என்று தொல்காப்‌- 
பியம்‌ கூற, நன்னூல்‌, ££ மக்கள்‌, தேவர்‌, நரகர்‌ உயர்திணை ?? 
என்கிறது. 

இத்தகைய நூலை இயற்றியவர்‌ பவணந்தி முனிவர்‌, 
இவர்‌ தொண்டை நாட்டுச்‌ சன்மதி முனிவர்‌ புதல்வர்‌, 
கோலாரில்‌ ஆட்சி புரிந்த சீயகங்கன்‌ வேண்டுகோளுக் 
கிணங்கி இந்‌ நூலைச்‌ செய்தனர்‌. அவன்‌ காலம்‌ கி. பி. 
18 ஆம்‌ நூற்றாண்டு. ஆக இவர்‌ காலமும்‌ கி. பி. 18 ஆம்‌ 
நூற்றாண்டாகும்‌. இவரைப்‌ “பல்‌ கலைக்குரிசில்‌ பவணந்தி 
என்னும்‌ ௩ன்னூலாருக்கு எந்நூலாரும்‌ இணையோ 2 
என்று புலவர்கள்‌ போற்றி யுள்ளனர்‌. 

இந்‌ நூலுக்கு மயிலை காதர்‌ என்னும்‌ சைனப்‌ புலவரும்‌, 
சங்கர ௩மச்சிவாயர்‌ என்னும்‌ சைவப்‌ புலவரும்‌, ராமானுஜ 
கவிராயர்‌ என்னும்‌ வைணவப்‌ புலவரும்‌ சிறந்த உரைகளை 
எழுதியுள்ளனர்‌. சிவஞான முனிவர்‌ சங்கர ஈமச்சிவாயர்‌ 
உரையில்‌ சில திருத்தங்கள்‌ செய்து உரை வகுத்துள்ளனர்‌. 
பின்னர்‌ ஆறுமுக காவலர்‌, கிருஷ்ணமாச்சாரியர்‌, நமச்சிவாய 
முதலியார்‌, பவானந்தம்‌ பிள்ளை போன்றோரும்‌ உரை எழுதி 
யுள்ளனர்‌. 

மொழிக்கு முதலில்‌ வரும்‌ எழுத்துக்கள்‌ இன்ன 
என்பதை, 


இலக்கண நூற்கள்‌ 277 


“£ பன்னீர்‌ உயிரும்‌ ௧௪தந பமவய 
ஒஙஈர்‌ ஐந்துயிர்‌ மெய்யும்‌ மொழிமுதல்‌ ”” 
என்னும்‌ சூத்திரம்‌ அறிவிக்கும்‌. 
பன்னிரு படலம்‌ : இது புறப்பொருள்‌ பற்றிய இலக்கண 
நூல்‌. இந்நூல்‌ அகத்தியர்‌ மாணவர்கள்‌ பன்னிருவரால்‌ 
- இயற்றப்பட்டது, தொல்காப்பியர்‌ அகம்‌, புறம்‌ என்று 
பிரித்த பாகுபாட்டினை இந்நூல்‌ அகம்‌, அகப்புறம்‌, புறம்‌, 
புறப்புறம்‌ என்று கூறுகிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, 
நெய்தல்‌ ஆகிய இயற்கை நிலங்களும்‌, பாலையாகிய 
செயற்கை நிலமும்‌ அகம்‌ என்பதும்‌, கைக்கிளை, பெருக்‌- 
திணை அகப்புறம்‌ என்பதும்‌, வெட்சி, வஞ்சி, உழிஞை, 
தும்பை புறம்‌ என்பதும்‌, வாகை, காஞ்சி, பாடாண்திணை 
புறப்புறம்‌ என்பதும்‌ இந்நூலின்‌ கொள்கை. 
வெட்டு நிரைகவர்தல்‌ மீட்டல்‌ கரந்தையாம்‌ 
வட்கார்மேல்‌ செல்வது வஞ்சியாம்‌- உட்கா 
தெதிர்ஊன்றல்‌ காஞ்சி எயில்காத்தல்‌ நொச்சி ட 
அதுவளைத்தல்‌ ஆகும்‌ உழிஞை--அதிரப்‌ 
பெருவது தும்மையாம்‌ போர்களத்து மிக்கோர்‌ 
செருவென்‌ றதுவாகை யாம்‌.” 
பன்னிரு படலம்‌. 


இறையனார்‌ அகப்பொருள்‌ : இஃது இறையனார்‌ களவியல்‌ 
என்றும்‌ கூறப்பெறும்‌. இஃது அகப்பொருள்‌ பற்றிய 
இலக்கண நூல்‌. ஒருமுறை பாண்டிய நாட்டில்‌ பஞ்சம்‌ 
தோன்‌ ற, அதனால்‌ பாண்டிய மன்னன்‌ புலவர்களை வேற்றுத்‌ 
தேயம்‌ புகுந்து பிழைக்குமாறு செய்யப்‌ பின்‌ காடு பஞ்சம்‌ 
நீங்கிச்‌ செழிப்புற்ற காலத்தில்‌ புலவர்களைக்‌ கூட்டியபோது, 
கூடிய புலவர்கட்கு எழுத்தும்‌, சொல்லும்‌ ஆகிய இவ்விரு 
இலக்கணப்‌ புலமையே நிரம்ப . இருத்தலைக்‌ கண்டு 
பாண்டியன்‌ வருத்தம்‌ கொண்டனன்‌. அவனது வருத்தம்‌ 
நீங்க ஆலவாய்‌ அவிர்‌ சடைக்கடவுள்‌ எழுதித்‌ தந்த நூலே 
களவியல்‌ ஆகும்‌. 

இந்நூலுக்கு உரை காணச்‌ சங்கப்புலவர்‌ தொடங்கிய 
போது, உப்பூரி குடிகிழார்‌ மகனார்‌ உருத்திரசன்மரை வர 
வழைத்து அவர்முன்‌ உரை கண்டனா. உருத்திரசன்மர்‌ 


278 இலக்கண நூற்கள்‌ 


ஊமையர்‌. ஆகவே, வாயால்‌ எவர்‌ உரை சிறந்தது என்பதை 
உணர்த்த முடியாத நிலையில்‌, மதுரை மருதன்‌ இளகாகனார்‌ 
உரையினைக்‌ கேட்டபோது, கண்ணீர்‌ வார்ந்து மெய்ம்‌ மயிர்‌ 
பொடிப்ப நிறுத்தினார்‌. ஆனால்‌, கணக்காயனார்‌ மகனார்‌ 
நக்கீரர்‌ உரை கூறும்‌ போது, பதம்தோறும்‌ சுவைத்துக்‌ 
கண்ணீர்‌ பொழிந்து மெய்ம்மயிர்‌ சிலிர்த்துக்‌ காட்டினார்‌, 
அது கொண்டு நக்கீரர்‌ உரையே சிறந்தது என்பது 
உறுதிப்‌ படுத்தப்பட்டது. ௩க்கீரர்‌ வழிவந்த உரை தம்‌ 
மகனார்‌ கீரங்‌ கொற்றனார்‌ முதல்‌, முசிறி ஆசிரியர்‌ 
நீலகண்டனார்‌ வரை வந்து நின்று விட்டது. 


இவ்வுரையில்‌ முச்சங்க வரலாற்றை ஆறியலாம்‌. 
தூய தமிழ்‌ ௩டையில்‌ இவ்வுரை உளது. படிக்கப்‌ படிக்கச்‌ 
சுவை தருவது. இந்நூலில்‌ அறுபது நூற்பாக்கள்‌ உள. 
இதில்‌ கற்பொழுக்கமும்‌ கூறப்பட்டிருப்பினும்‌, கள வொழுக்‌ 
கமே மிகுதியும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
... ₹அல்லகுறிப்‌ படுதலும்‌ ௮வ்வயின்‌ உரித்தே 
அவன்வர வறியும்‌ குறிப்பின்‌ ஆன.” 


புறப்பொருள்‌ வெண்பா மாலை : இந்நூல்‌ புறப்பொருளைப்‌ 
பற்றியது. இந்நூலுக்கு முதல்‌ நூல்‌ பன்னிரு படலம்‌. 
இந்நூல்‌ புறப்பொருள்‌ பற்றிய இலக்கணச்‌ சூத்திரங்‌- 
களையும்‌, சூத்திரங்களுக்கு உதாரண வெண்பாக்களையும்‌, 
அவ்வெண்பாக்களின்‌ கருத்தை அறிவிக்கும்‌ கொளுக்- 
களையும்‌ (கொளு-கருத்து) கொண்டு திகழ்வது. பன்னிரு 
படலங்களைக்‌ கொண்டது. கைக்கிளைப்‌ படலத்தில்‌ உள்ள 
பாடல்கள்‌ மருட்பாக்கள்‌. 


ஒழிபியலில்‌ உள்ள வெண்பாக்களுக்குக்‌ கொளுக்கள்‌ 
காணப்படவில்லை. புறப்பொருளை வெண்பாக்களினால்‌ 
விளக்கியதால்‌ இது புறப்பொருள்‌ வெண்பா மாலை எனப்‌ 
பெயர்‌ பெற்றது. இதனை வெண்பா மாலை என்றும்‌ 
கூறுவர்‌. இந்நூல்‌ வழி பண்டைக்‌ காலத்தில்‌ அரசர்கள்‌ 
மேற்கொண்ட போர்முறைகளைக்‌ காணலாம்‌. இதில்‌ வரும்‌ 
பன்னிரு படலங்கள்‌ கீழ்வருவன. 


வெட்சித்‌ இணை: பகைவர்களின்‌ பசுக்களைக்‌ கவர- 
வெட்கி மலர்‌ அணிந்து புறப்படுதலை அறிவிப்பது. 


இலக்கண நூற்கள்‌ 279 


கரந்தைத்‌ திணை: கவர்ந்த பசுக்களை மீட்கக்‌ கரந்தை 
மலரை அணிந்து புறப்படுதலை உணர்த்துவது. 

வஞ்சித்‌ திணை: பகைவர்‌ நாட்டைக்‌ கொள்ள வஞ்சிப்‌ 
பூவைச்‌ சூடிப்‌ புறப்படுதலைத்‌ தெரிவிப்பது. 

காஞ்சித்‌ திணை: நாடு கொள்ள வந்த பகைவரை 
எதிர்க்கக்‌ காஞ்சி மலர்‌ சூடிப்‌ புறப்படலைக்‌ குறிப்பது. 

நொச்சித்‌ திணை: நொச்சி மலரைச்‌ சூடித்‌ தம்‌ மதிலைக்‌ 
காத்தலைக்‌ கணிப்பது. 

உழிஞைத்‌ திணை : பகைவர்களுடைய மதிலை உழிஞை 
மலர்‌ சூடி வளைத்தல்‌ ஆகும்‌. 

தும்பைத்‌ இணை: தும்பை மலரைச்‌ சூடிப்‌ போர்புரிதல்‌ 
ஆகும்‌. 

வாகைத்‌ இணை : பகைவரை வாகை சூடி வெல்லுதலைக்‌ 
குறிக்கும்‌. 

பாடாண்‌ திணை: ஒருவனது புகழ்‌, கல்வி, ஈகை, வன்மை, 
தண்ணளி தவியா ஆய்ந்து கூறுதல்‌ என்க. 
பாடப்படுவோன து ஒழுகலாற்றைக்‌ கூறுதல்‌ என்பதே 
இதன்‌ பொருள்‌. 

பொது வியல்‌: புறத்திணைகளுள்‌ கூறப்படா தனவற்றை 
யும்‌, பொதுவாய்‌ உள்ளன பற்றியும்‌ கூறும்பகுதி ஆகும்‌. 
இதில்‌ மூவேந்தர்களின்‌ மாலைகள்‌ இன்ன என்பதையும்‌, கல்‌ 
எடுப்பு முதலான செய்திகளும்‌, நிலையாமை பற்றிய்‌ உப- 
தேசங்களும்‌, உடன்‌ கட்டை ஏறலும்‌ முதலானவை கூறப்‌- 
பட்டுள்ளன. 

₹: அருஞ்சுரத்தும்‌ அகல்கானத்தும்‌ 
வருந்தாமல்‌ நிரைஉய்த்தன்று.”” 

இது கொளு, 

* தரமரைமேல்‌ வைகிய தையல்கொல்‌ தாழ்தளிரில்‌ 
காமருவும்‌ வானோர்கள்‌ காதலிகொல்‌-தேமொழி 
மைஅமர்‌ உண்கண்‌ மடற்தைகண்‌ 
ஐயம்‌ ஒழியா தாழும்‌என்‌ நெஞ்சே.” 


இது மருட்பா. 


280 இலக்கண நூற்கள்‌ 


கைக்களைத்தணே : கைக்கிளை என்பதன்‌ பொருள்‌ ஒரு 
மருங்கு. பற்றிய கேண்மை என்பது. இதில்‌ ஆண்பால்‌ 
கூற்றும்‌, பெண்பால்‌ கூற்றும்‌, அசுரம்‌, இராக்கதம்‌, 
பைசாசம்‌ ஆகிய மணம்‌ பற்றியும்‌ கூறப்பெறும்‌, - 


பெருந்திணை : இது பொருந்தாக்‌ காமம்‌ பற்றிக்‌ கூறப்‌- 
படுவது. இது பிரம்மம்‌, பிரசாபத்தியம்‌, ஆரிடம்‌, தெய்வம்‌ 


என்னும்‌ மண முறைகளைப்‌ பற்றியது. 


பிரம்மம்‌: இது நாற்பத்தெட்டியாண்டு பிரமசரியம்‌ 
காத்தாற்குப்‌ பன்னிரண்டு ஆட்டைப்‌ பிராயத்தாளை அணி- 
கள்‌ அணிந்து கொடுப்பது என்பது. இது தமிழில்‌ அறநிலை 
எனப்படும்‌. 


பிரசாபத்தியம்‌: இது மைத்துன கோத்திரத்தான்‌ மகள்‌ 
வேண்டிச்‌ சென்றால்‌ மறாது கொடுப்பது என்பது. இஃது 
ஒப்பு எனப்படும்‌. 


ஆரிடம்‌: இது ஆவும்‌ ஆனேறும்‌ பொற்கோட்டுப்‌ 
பொற்குளம்பினவாகச்‌ செய்து அவற்றிடை நீர்வார்த்துக்‌ 
கொடுப்பது என்பது. இது பொருள்‌ எனப்படும்‌. 


தெய்வம்‌: இது வேள்வி ஆசிரியர்க்கு வேள்வித்‌ தீ 
முன்‌ வைத்துக்‌ கொடுப்பது என்பது. 


இப்பன்னிரு படலங்களே அன்றி, ஒழிபு என்னும்‌ 
படலமும்‌ இதில்‌ ௨ உண்டு. இதில்‌ வணிகர்‌, உழவர்‌, இயல்பு- 
கள்‌, ஆடல்‌ பாடல்‌ வென்றிகள்‌, முதலியன கூறப்பட்‌- 
டுள்ளன. 


இந்நூலை எழுதியவர்‌ சேரர்‌ பரம்பரையினைச்‌ சார்ந்த 
ஐயனாரிதனார்‌ ஆவார்‌. இவர்‌ சைவ சமயத்தவர்‌, இவரது 
காலம்‌ கி, பி. 8ஆம்‌ நூற்றாண்டு. இந்நூலுக்கு உரை 
கண்டவர்‌ சாமுண்டிதேவகாயனார்‌ ஆவர்‌. புறப்பொருள்‌ 
வெண்பா மாலை நூலைத்‌ தழுவி என்னால்‌ எழுதப்பட்ட 
தமிழர்‌ போர்முறை என்னும்‌ நூலைப்‌ பயின்றால்‌, இந்நூலின்‌ 
பொருள்‌ அமைதியினை ௩ன்கு தெரிந்து கொள்ளலாம்‌. 


அகப்பொருள்‌ விளக்கம்‌: இஃது அகப்பொருள்‌ தழு 
வியது. இதனை நம்பி அகப்பொருள்‌ என்றும்‌ கூறுவர்‌ 


இலக்கண நூற்கள்‌ 287 


இதன்கண்‌, அகத்திணை இயல்‌, புறத்திணை இயல்‌, களவியல்‌, 
வரைவியல்‌, ஒழிபியல்‌ என ஐந்து பிரிவுகள்‌ உள. இதில்‌: 
உள்ள ஐந்திணைகளில்‌ கருப்பொருள்கள்‌ இன்னின்ன எனக்‌ 
கூறும்‌ பகுதிகள்‌ பூகோளப்‌ பாடத்தை நன்கு நமக்கு 
நினைவூட்டும்‌ நிலையில்‌ இருக்கும்‌. இந்நூலுக்கு உதாரணச்‌ 
செய்யுட்களாகப்‌ பொய்யாமொழிப்‌ புலவர்‌ இயற்றிய 
தஞ்சை வாணன்‌ கோவைக்‌ செய்யுட்கள்‌ காட்டப்‌- 
பட்டுள்ளன. இந்‌ நூலை எழுதியவர்‌ நாற்கவி ராச௩ம்பி 
என்பவர்‌, இவர்‌ சைன சமயத்தவர்‌. பிறப்பிடம்‌ தொண்டை 
நாட்டுப்‌ புளியங்குடி என்பது. இவர்‌ தந்தையார்‌ உய்ய- 
வந்தார்‌ என்பவர்‌. இவர்‌ குலசேகர பாண்டியன்‌ காலத்தவர்‌. 
அதாவது கி. பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு. சிறு பொழுதுகள்‌ 
இன்ன என்பதை இந்நூல்‌, 
மாலை யாமம்‌ வைகறை எற்படு 
காலை வெங்கதிர்‌ காயுகண்‌ பகல்‌எனக்‌ 
கைவகைச்‌ சிறுபொழு தைவகைத்‌ தாகும்‌.”” 

என்கிறது. 
்‌ யாப்பருங்கலம்‌ : இதனை யாப்பருங்கலவிருத்தி என்‌- 
றும்‌ கூறுவர்‌. இது சூத்திர யாப்பால்‌ அமைந்தது. இவ்‌ யாப்பு 
இலக்கண நூலில்‌ சந்தம்‌, தாண்டகம்‌ முதலான பாடல்‌- 
களுக்குரிய இலக்கணங்களைக்‌ காணலாம்‌, இதற்குச்‌ 
சைவர்‌ ஒருவர்‌ உரை எழுதினர்‌ என்று அறிஞர்‌ கருது 
கின்றனர்‌. 

இந்நூலாசிரியரைப்‌ பற்றிக்‌ கருத்து வேற்றுமையுண்டு. 
இதனை அமித சாகரர்‌ எழுதினர்‌ என்பர்‌ ஒரு சிலர்‌. 
குணசாகரர்‌ எழுதினார்‌ என்பர்‌ மற்றொரு சாரார்‌. இருவரும்‌ 
சைன சமயத்தவர்களே. அமிதசாகரர்‌ திருவாரூருக்கடுத்த 
தீபம்‌ குடியைச்‌ சார்ந்தவர்‌. குலோத்துங்க கல்‌- 
வெட்டைக்‌ கொண்டு இவரது காலம்‌ 11 ஆம்‌ நூற்றாண்டு 
என்னலாம்‌. 

யாப்பருங்கலக்காரிகை : இந்நூலை இயற்றியவரும்‌ அமித- 
சாகரரே, இது கட்டளைக்‌ கலித்துறைப்‌ , பாடல்களால்‌ 
ஆனது. செய்யுள்‌ இலக்கணம்‌ பயில்வார்க்குப்‌ பெரிதும்‌ 
பயன்‌ பட்டுவருகிறது. இவ்வளவு சிறந்த நூலைப்‌ பற்றி 
“ காரிகை கற்றுக்‌ கவிபாடுவதிலும்‌, பேரிகை கொட்டிப்‌ 


282 இலக்கண நூற்கள்‌ 


பிழைப்பது நன்று? என்ற பழமொழி எழுந்திருப்பது ஏன்‌ 
என்பது புலனாக வில்லை. இதற்கு உரை கண்டவர்‌ 
குணசாகரர்‌,”” 

“கடையல்‌ பாதமுச்‌ சீர்வரின்‌ நேர்‌்இசை காமருசர்‌ 
இடைபல குன்றின்‌ இணைக்குறள்‌ எல்லா அடியும்‌ஒத்து 
நடைபெறு மாயின்‌ நிலைமண்டலம்‌ நடு ஆதிஅந்தத்‌ 
தடைதரு பாதத்‌ தகவல்‌ அடி.மறி மண்டலமே.” 

என்பது அகவல்பாவின்‌ வகையைக்‌ கூறுவது. 


வெண்பாப்‌ பாட்டியல்‌ : இதில்‌ மொழி இயல்‌, செய்யுள்‌ 
இயல்‌, பொதுவியல்‌ என மூன்று பிரிவுகள்‌ உள. இதில்‌ செய்‌ 

யளைப்பாடும்‌ போது அமைய வேண்டிய மங்கல எழுத்து, 
சொல்‌ முதலான பொருத்தங்களும்‌ 96 வகைப்‌ பிரபந்த இலக்‌ 
கணங்களும்‌ கூறப்பட்டுள்ளன. இந்நூலாசிரியர்‌ குணவீர 
பண்டிதர்‌. காலம்‌ 12 ஆம்‌ நூற்றாண்டு. இவரது ஆசிரியர்‌ 
வச்சணந்தி முனிவர்‌: இவர்‌ பெயரால்‌ குறிப்பிட்ட வெண்‌- 
பாப்‌ பாட்டியல்‌ வச்சணந்தி மாலை எனப்படுகிறது. 

நேமி நாதம்‌: இது வெண்பாவால்‌ அமைந்த இலக்‌ 
கண நூல்‌. இதில்‌ எழுத்தும்‌, சொல்லும்‌ பற்றிய இலக்‌ 
கணம்‌ கூறப்பட்டுள்ளது. இதனைச்‌ சின்னூல்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. இதனை இயற்றியவர்‌ குணவீர பண்டிதர்‌. நேமி 
நாத அடிகள்‌ என்றும்‌ இவரைக்‌ கூறுவர்‌. இவர்‌ 
தொண்டை நாட்டுக்‌ களந்தை என்னும்‌ ஊரில்‌ பிறந்தவர்‌. 
இரண்டாம்‌ குலோத்துங்க மன்னன்‌ காலமான 12 ஆம்‌ 
நூற்றாண்டினர்‌. தமிழ்‌ எழுத்து முப்பத்தொன்று என்பதை 
இந்நூல்‌. 

“£ ஆவி அகரமுதல்‌ ஆறிரண்டாம்‌ ஆய்தம்‌ இடை 

மேவும்‌ ககரமுதல்‌ மெய்களா--மூவாறும்‌ 

கண்ணும்‌ முறைமையால்‌ காட்டியமும்‌ பத்தொன்று 

நண்ணுமுதல்‌ வைப்பாகும்‌ நன்கு”? 
என்று காட்டுகிறது. 

தண்டி அலங்காரம்‌ : இது தண்டி என்னும்‌ வடமொழி 
ஆசிரியரால்‌ இயற்றப்பட்டது. இது வடமொழி காவிய 
தர்சம்‌ என்னும்‌ நூலை ஒட்டியது. இந்‌ நூலில்‌ பொது 
வியல்‌, பொருளணி இயல்‌, சொல்லணி இயல்‌, என்ற முப்‌ 


இலக்கண நூற்கள்‌ 283 


பிரிவுகள்‌ உள. இந்நூல்‌ சூத்திரப்‌ பாவால்‌ அமைந்தது, 
இதற்கு உரை கண்டவரும்‌ உதாரணச்‌ செய்யுட்களைப்‌ 
பாடியவரும்‌ இவரே என்பர்‌. உதாரணப்‌ பாடல்களில்‌ 
அ௩பாயன்‌ சிறப்பே காணப்படுகிறது. இதனால்‌ இவர்‌ 
அவன்‌ காலத்தவர்‌ போலும்‌ ! மேலும்‌, அவனால்‌ ஆதரிக்கப்‌ 
பெற்றவர்‌ போலும்‌! ஆக இவர்‌ கி. பி. 12 ஆம்‌ நூற்‌ 
ருண்டினர்‌. இந்நூலாசிரியர்‌ காஞ்சிபுர வாசியாவர்‌. இவர்‌ 
அம்பிகாபதியின்‌ மகனார்‌ என்றும்‌ கூறுவர்‌. அதனை ஏற்‌ 
றற்கு இல்லை. இவர்‌ வட நூல்‌ புலவராக இருந்தும்‌, இவ 
ருக்கு இருந்த தமிழ்ப்‌ பற்று எத்தன்மைத்து என்பதனை, 
“£ ஓங்க லிடைவந்து உயர்ந்தோர்‌ தொழவிளங்கி 

ஏங்கெரலி நீர்ஞாலத்‌ திருள்‌ அகற்றும்‌ - ஆங்காற்றுள்‌ 

மின்னேர்‌ தனியாழி வெங்கதிர்‌ஒன்‌ றேனையது 

தன்னேரி லாத தமிழ்‌.?? 
இவர்‌ பாடிய வெண்பாவினால்‌ அறியலாம்‌. 


இந்நூலில்‌ சிறு காப்பியம்‌, பெருங்‌ காப்பிய இலக்‌ 
கணங்களையும்‌, செய்யுளில்‌ வரக்கூடாத வழுக்களையும்‌, 
உவமை உருவகம்‌, முதலான முப்பத்தைந்து வகை அணி 
களையும்‌, அவற்றின்‌ பிரிவுகளையும்‌ காணலாம்‌. முத்தகச்‌ 
செய்யுள்‌, குளகச்‌ செய்யுள்‌ எங்ஙனம்‌ வரும்‌ என்பதை, 


“ முத்தகச்‌ செய்யுள்‌ தனிறின்று முடியும்‌ 

குளகம்‌ பலபாட்‌ டொருவினை கொள்ளும்‌ ?” 
என்று இந்நூல்‌ கூறுகிறது. 

வீர சோழியம்‌: இந்‌ நூல்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌, 
யாப்பு, அணி ஆகிய ஐந்தின்‌ இலக்கணங்களையும்‌ உணர்த்‌ 
தும்‌ இலக்கண நூல்‌. இந்‌ நூல்‌ வடநூல்‌ மரபை ஒட்டிய 
இலக்கணங்களையும்‌ கூறுகிறது. தொல்காப்பியத்திற்குப்‌ 
பின்‌ ஐந்திலக்கணம்‌ கூறும்‌ சிறு நூல்‌ இதுவே ஆகும்‌, 
கந்த புராணத்தில்‌ வரும்‌ £ திகட சக்கரம்‌” என்னும்‌ தொடர்‌ 
திகழ்‌ -- தச -- கரம்‌ - என்று பிரிக்கப்படுதற்குரிய இலக்‌ 
கணம்‌ இவ்வீரசோழியத்தில்‌ இருந்துதான்‌ எடுத்துக்‌ 
காட்டப்பட்டது என்று கூறப்பட்டு வருகிறது. 

இந்நூலை எழுதியவர்‌ புத்தமித்திரர்‌ என்பவர்‌. புத்தப்‌ 
பெருமானிடம்‌ அன்பு பூண்டவர்‌. மாபொன்‌ பற்று என்னும்‌ 


284 இலக்கண நூற்கள்‌ 


ஊரினர்‌. இது வீர சோழன்‌ என்னும்‌ மன்னன்‌ பெயரால்‌ 
இயற்றப்பட்டமையின்‌, இப்பெயர்‌ பெற்றது, இம்மன்னனால்‌ 
இவர்‌ ஆதரிக்கப்பட்டவர்‌, "இந்‌ நூலுக்குப்‌ பெருந்தேவனார்‌ 
உரை எழுதியுள்ளனர்‌. இவர்‌ பாரதம்‌ பாடிய பெருந்‌ தேவ 
னாரினும்‌ வேறாவார்‌. வீர சோழியம்‌ காலம்‌ கி, பி, 11 ஆம்‌ 
நூற்ருண்டு. 

இலக்கண விளக்கம்‌: இந்‌ நூல்‌ எழுத்து, சொல்‌, 
பொருள்‌ என்னும்‌ மூன்று அதிகாரங்களைக்‌ கொண்டு 
திகழ்வது. பொருளதிகாரம்‌ அகத்திணை இயல்‌, புறத்திணை 
இயல்‌, அணியியல்‌, செய்யுள்‌ இயல்‌, பாட்டியல்‌ என்ற 
ஐந்தியல்களைக்‌ கொண்டு விளங்குகிறது. ஐந்து இலக்‌ 
கணங்களும்‌ அமைந்த நூல்‌ இது. இதன்கண்‌ பெரிதும்‌ 
தொல்காப்பியச்‌ சூத்திரங்கள்‌, ௩ன்னூல்‌ சூத்திரங்கள்‌, 
புறப்பொருள்‌ வெண்பா மாலை, ௩ம்பி அகப்‌ பொருள்‌, 
தண்டி யலங்காரம்‌, யாப்பருங்‌ கலம்‌, வெண்பாப்‌ 
பாட்டியல்‌ இவற்றில்‌ கூறப்பட்ட இலக்கண விதிகள்‌ அப்‌ 
படியே திகழ்கின்‌ றன. இவற்றுடன்‌ இக்‌ நூலாசிரியர்‌ செய்த 
சூத்திரங்களும்‌ இடையிடையே உண்டு. ஆகவே, இது 
பழைய இலக்கண நூல்‌ திரட்டு எனக்‌ கூறப்படும்‌ தகுதி 
வாய்ந்தது. இதனைக்குட்டித்‌ தொல்காப்பியம்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. இதன்கண்‌ ௩ன்னூல்‌, தண்டி யலங்காரம்‌ 
இவற்றில்‌ உள்ள இலக்கணங்கள்‌ சிலவற்றைத்‌ தள்ளப்‌ 
பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌, இந்நூலுக்கு இந்நூலாசிரியரே 
உரை எழுதியுள்ளனர்‌, 


இந்நூலை இயற்றியவர்‌ வைத்திய நாத தேசிகர்‌ ; திரு 
வாரூர்‌ சைவ வேளாள மரபினர்‌. இவரை அகோர 
முனிவர்‌ என்பார்‌ ஆதரித்தனர்‌. அவரே ஆசிரியராகவும்‌ 
அமைந்தனர்‌, தேசிகர்‌ வடமொழி தென்மொழிகளில்‌ நல்ல 
புலமை வாய்ந்தவர்‌, 


தேசிகர்‌ திருமலை நாய்க்கர்‌ காரியத்தர்‌ திருவேங்கட 
நாதைய்யர்‌ மக்களுக்கு இலக்கணம்‌ கற்பிக்கையில்‌, ௩ன்‌ 
னூல்‌ கருத்துக்களைத்‌ திருத்திப்‌ பாடம்‌ கற்பித்தார்‌. அதுவே 
இவ்விலக்கணம்‌ விளக்கமாக அமையக்‌ காரணம்‌ என்பர்‌. 
இவர்‌ சிவஞான பாலைய சுவாமிகள்‌ மீது பாசவதைப்‌ பரணி 
என்னும்‌ நூலையும்‌, திருமயிலம்‌ முருகப்பெருமான்‌ மீது 


இலக்கண நூற்கள்‌ 285 


பிள்ளைத்‌ தமிழும்‌ பாடினர்‌. திருவாரூரில்‌ இருந்தபோது 
திருவாரூர்ப்‌ பண்மணிமாலை, கமலாலய அம்மன்‌ பிள்ளைத்‌ 
தமிழையும்‌, வாட்போக்‌&ப்‌ புராணம்‌, நல்லூர்ப்‌ புராணம்‌ என்ற 
நூல்களையும்‌ பாடியுள்ளனர்‌. இவர்‌ பாடம்‌ சொல்வதில்‌ 
வல்லவர்‌. 

இவரது மாணாக்கர்‌ படிக்காசுப்‌ புலவரும்‌, குடந்தைப்‌ 
புராணம்‌ பாடிய சொக்கப்‌ புலவரும்‌ ஆவர்‌. இலக்கணக்‌ 
கொத்துச்‌ சுவாமிநாத தேசிகர்‌, அந்தகக்‌ கவி வீரராகவ 
முதலியார்‌ போன்றோர்‌ இவரைப்‌ பெரிதும்‌ பாராட்டிப்‌ பேசி- 
யுள்ளனர்‌. 

இந்நூலாசிரியர்‌ காலம்‌ கி. பி, 17 ஆம்‌ நூற்றாண்டு. 
இவரை வைத்திய நாத நாவலர்‌ என்றும்‌ கூறுவர்‌. 

ஆசு கவி பாடும்‌ முறையை. 

“எழுத்துச்‌ சொற்பொருள்‌ அணியாப்‌ பிவையின்‌ 

விழுத்தக ஒருவன்‌ விளம்பிய உள்ளுறை 
அப்பொழு துமைப்பது ஆசு கவியே.”? 

என்று கூறுகிறது. 

இலக்கணக்‌ கொத்து: இது தொல்காப்பிய இலக்கண 
நூலில்‌ அருகிக்கிடந்த இலக்கண விதிகளையும்‌, வடமொழி 
இலக்கண வழக்கையும்‌ தழுவி எழுதப்பட்ட இலக்கண 
நூலாகும்‌. இதன்கண்‌ வேற்றுமை இயல்‌, வினையியல்‌, ஒழி 
பியல்‌ என முப்பிரிவுகள்‌ உள. இம்முப்‌ பிரிவினால்‌ இது 
சொல்‌ இலக்கண நுட்பங்களைத்‌ தெள்ளிதில்‌ உணர்த்தும்‌ 
ஒரு சிறந்த நூல்‌. 

இந்நூலை இயற்றியவர்‌ சுவாமிநாத தேசிகர்‌. இவர்‌ 
கல்லாடத்திற்கு உரை எழுதிய மயிலேறும்‌ பிள்ளையிடம்‌ 
தமிழ்‌ இலக்கண இலக்கியங்களையும்‌, செப்பறை கனக 
சபாபதி சிவாசாரியாரிடம்‌ வடநூல்களையும்‌ பயின்‌ றவர்‌, 
திருவாவடுதுறை ஞான தேசிகராம்‌ ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண 
தேசிகரிடம்‌ ஞான நூல்களை உணர்ந்து ஈசான தேசிகர்‌ 
என்னும்‌ தீட்சா நாமம்‌ பெற்றவர்‌. இவரது தலைசிறந்த 
மாணவர்‌ நன்னூலுக்கு விருத்தி உரைகண்ட சங்கர 
நமச்சிவாயப்‌ புலவர்‌ ஆவார்‌. 

சுவாமிநாத தேசிகர்‌ “*தசகாரியம்‌, திருச்செந்தில்‌ 
கலம்பகம்‌, நீதிசதகம்‌, சிருங்காரசதகம்‌, வைராக்கிய 


286 இலக்கண நூற்கள்‌ 


சதகம்‌, சிவ ஞானபோதச்‌ சூர்ணிக்‌ கொத்து முதலான 
நூல்களைச்‌ செய்தவர்‌. இவர்‌ இத்துணைத்‌ தமிழ்‌ நூல்களைச்‌ 
செய்தும்‌, இவருக்கு இருந்த வடமொழிப்‌ பற்றால்‌ ££ ஐந்‌. 
தெழுத்‌ தால்‌ஒரு பாடை யறையவே நாணுவர்‌ ? என்று 
கூறியிருப்பது தமிழர்கட்கு துன்பம்‌ தருவதாக உள்ளது. 
இவர்‌ காலம்‌ கி, பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு. இவர்‌ எட்டாம்‌ 
வேற்றுமைக்கு இலக்கணம்‌ கூறுகையில்‌, 

££ அழைத்தல்‌ என்றுஒன்று அன்‌ றிவே நின்மையின்‌ 

விளிக்குச்‌ சூத்திரம்‌ விளம்பிலம்‌ என்க.” 
என்றனர்‌. 

பிரயோக விவேகம்‌: இந்நூல்‌ வடமொழியில்‌ உள்ள 
சத்த சாத்திரத்தைத்‌ தழுவியது. இதில்‌ தாரகபடலம்‌, 
சமரச படலம்‌, தத்தித படலம்‌, திங்ஙுவுப்‌ படலம்‌ என 
நான்கு பிரிவுகள்‌ உள. இந்கான்கு பிரிவுகளின்‌ மூலம்‌ 
வட.மொழிக்கும்‌, தென்‌ மொழிக்கும்‌ உள்ள இலக்கண 
ஒற்றுமையைக்‌ கூறும்‌ முறையில்‌ இந்நூல்‌ அமைந்துள்‌- 
ளது. இது வடமொழி வல்லார்‌ தென்மொழி இலக்‌- 
கணம்‌ அறிதற்கும்‌, தென்மொழி வல்லார்‌ வடமொழி 
இலக்கணம்‌ அறிதற்கும்‌ துணையாய்‌ உள்ள நூல்‌. இது 
கட்டளைக்‌ கலித்துறையால்‌ அமைந்தது. ' இதன்‌ ஆசிரி 
யர்‌ சுப்பிரமணிய தீட்சிதர்‌. இவர்‌ திருக்குருகூரில்‌ பிறந்து 
ஆழ்வார்‌ திருநகரியில்‌ வாழ்ந்தவர்‌. காலம்‌ கி. பி. 17 ஆம்‌ 
நூற்றாண்டு. இந்நூல்‌ எழுவாய்‌ வேற்றுமை : இலக்‌ 
கணத்தை * தேற்றும்‌ தமிழுக்கு எழுவாய்‌ வியத்தி (ரூப 
பேதம்‌ இல்லாமல்‌) திரிபில்‌ பெயர்‌ ? என்று கூறுகிறது. 
பண்டைக்‌ காலத்தில்‌ இலக்கண விதிகள்‌ நூற்பா 
யாப்பால்‌ (அதாவது சூத்திர வடிவில்‌ கூறப்பட்டன. 
ஆனால்‌; பிற்காலத்தில்‌ வெண்பா, கட்டளைக்‌ கலித்துறை, 
விருத்தம்‌ ஆகியவற்றிலும்‌ யாக்கப்பட்டன என்பதையும்‌ 
ஈண்டு உளத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. சூத்திரம்‌ என்பது 
யாது என்பதை, 
“£ மேல்கிளம்‌ தெடுத்த யாப்பினுள்‌ பொருளொடு 

சில்வகை எழுத்தின்‌ செய்யுட்‌ டாகிச்‌ 

சொல்லும்‌ கால்‌ உரைஅகத்‌ தடக்கி 

அண்மையொடு புணர்ந்த உண்மைத்‌ தரடித்‌ 


நிகண்டுகள்‌ 287 


அளக்க லாகாத்‌ துணைமை எய்தி 

அளக்க லாகா அரும்பொருட்‌ டாகப்‌ 

பலவகை யானும்‌ பயன்தெரி புடையது 

சூத்திரத்‌ தியல்பென யாத்தனர்‌ புலவர்‌,” 
என்று தொல்காப்பியம்‌ கூறுகிறது, 


நிகண்டுகள்‌ 


தமிழ்‌ மொழியினைக்‌ கற்பார்க்கு இலக்கணம்‌ எவ்வளவு 
இன்றியமையா ததோ, அவ்வளவு இன்றியமையாதது 
நிகண்டும்‌ ஆகும்‌. இவை தமிழ்‌ கற்பார்க்குக்‌ கருவி நூல்‌ 
என்க. 

நிகண்டு நூல்கள்‌ பல தமிழ்‌ மொழியில்‌ உண்டு. 
நிகண்டு நூல்களே தமிழ்‌ மொழியில்‌ உள்ள சொற்களின்‌ 
பொருளையும்‌, தொடர்களின்‌ பொருள்களையும்‌ ஈன்கு 
விளக்க வல்லன. ஆனால்‌, தொல்காப்பியத்தில்‌ உள்ள 
உரியியல்‌ பல சொற்களின்‌ பொருள்களைத்‌ தெரிவித்து 
நிற்கிறது. பண்டைக்‌ காலத்தில்‌ தமிழ்‌ பயில்வோர்‌ முதற்‌ 
கண்‌ நிகண்டு நூற்களில்‌ உள்ளனவற்றை மனனம்‌ செய்து 
விட வேண்டும்‌, இதற்காகவே நிகண்டு நூற்கள்‌ செய்யுள்‌ 
வடிவிலும்‌, சூத்திர அமைப்பிலும்‌ அமைக்கப்பட்டன. 
ஆனால்‌, இக்காலத்தில்‌ இந்கிகண்டில்‌ உள்ளனவற்றை 
அகர வரிசைப்‌ படுத்தப்பட்டு அகராதி என்ற பெயரால்‌ 
பல  வெளிவரலாயின. இக்நிலையினை முதல்‌ முதல்‌ 
அமைத்துக்காட்டியவர்கள்‌ தமிழ்‌ அறிந்த மேற்கு நாட்டவர்‌ 
ஆவர்‌. இனித்‌ தமிழில்‌ உள்ள நிகண்டுகளைக்‌ காண்போம்‌. 


இவாகரம்‌: இது சேந்தன்‌ என்னும்‌ அரசன்‌ வேண்டு- 
கோளால்‌ இயற்றப்பட்டமையின்‌, சேந்தன்‌ திவாகரம்‌ 
என்றும்‌ கூறப்பெறும்‌. இதில்‌ பத்துத்‌ தொகுதிகள்‌ உள்ளன. 
2,250 நூற்பாக்கள்‌ இருக்கின்‌ றன, இதனை இயற்றியவர்‌ 
திவாகர முனிவர்‌. அம்பர்‌ என்னும்‌ ஊரில்‌ வாழ்ந்தவர்‌, 
காலம்‌ கி. பி, 8 ஆம்‌ நூற்றாண்டு. 

பிங்கலம்‌ : இதனைப்‌ பிங்கல நிகண்டு என்பர்‌. காரணம்‌ 
பிங்கல முனிவர்‌ இயற்றியதனால்‌ என்க, இவர்‌ திவாகர 
முனிவர்‌ மகனார்‌. 


288 நிகண்டுகள்‌ 


இது “திவாகரன்‌ பயற்ற பிங்கல முனிவன்‌ *? என்ற 
தொடரால்‌ விளங்குகிறது. ஆனால்‌, ஒரு சிலர்‌ திவாகரருக்‌- 
குப்‌ பின்னால்‌ பல ஆண்டுகள்‌ கழிந்த பின்‌ இஃது இயற்றப்‌ 
பட்டதென்று உட்கொண்டு இதனைப்‌ - பதினோராம்‌ நூற்‌- 
ண்டு என்பர்‌. 

சூடாமணி நிகண்டு: இதனை இயற்றியவர்‌ மண்டல 
புருடர்‌. . இவரை வீர மண்டல புருடர்‌ என்றும்‌ கூறுவர்‌, 
இவரது ஆசிரியர்‌ மகாபுராணம்‌ பாடிய குணபத்திர முனிவர்‌ 
ஆவார்‌. குணபத்திரன்‌ காலத்தில்‌ அரசாண்டவன்‌ அகால 
வருஷன்‌ என்பவன்‌, அவன்‌ காலம்‌ கி, பி, 874 முதல்‌ 914 
வரையாகும்‌. ஆகவே, மண்டல புருடர்‌ காலம்‌ 10 ஆம்‌ 
நூற்றாண்டென்பர்‌. 

சூடாமணி நிகண்டின்‌ பாயிரத்தில்‌ கிருஷ்ண தேவன்‌ 
காலத்தில்‌ இயற்றப்பட்டதென்‌ ற குறிப்புக்‌ காணப்படு- 
தலின்‌, இந்‌ நிகண்டின்‌ காலம்‌ கிருஷ்ண தேவராயன்‌ 
காலமான கி. பி, 16 ஆம்‌ நூற்றாண்டு என்று கூறுவாறும்‌ 
உளர்‌. 

களத்தூர்‌ வேதகிரி முதலியார்‌ சூடாமணியின்‌ பதி- 
னோராம்‌ நிகண்டினைப்‌ புதுக்கி 600 செய்யுட்களில்‌ ஒரு தனி 

நூல்‌ செய்தார்‌ என்றும்‌, உரையும்‌ எழுதினார்‌ என்றும்‌ திரு, 

வாபி பிள்லை கூறியுள்ளனர்‌. 

உரிச்சொல்‌ நிகண்டு: இது வெண்பாவால்‌ அமைந்தது. 
இதனை இயற்றியவர்‌ காங்கேயர்‌. தொண்டை மண்ட- 
லத்தைச்‌ சார்ந்த செங்குந்த மரபினர்‌. காலம்‌ 17 ஆம்‌ 
நூற்றாண்டு. இதில்‌ சலாம்‌ என்னும்‌ சொல்‌ காணப்படு- 
கிறது. 

கயாதர நிகண்டு: இது கயாதர முனிவரால்‌ இயற்றப்‌- 
பட்டது. இது கட்டளைக்‌ கலித்துறையால்‌ அமைந்தது. 
இக்நூரலாசிரியர்‌ இராமேசுவரத்தில்‌ வாழ்ந்தவர்‌. இவர்‌ 
பிராம்மண வகுப்பினர்‌. இதனைக்‌ கெயாதரம்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. இந்நூல்‌ அந்தாதித்‌ தொடையால்‌ ஆனது. 
காலம்‌ கி. பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு. 


பாரதி இபம்‌: இது திரு. வேங்கட பாரதி என்பவரால்‌ 
இயற்றப்பட்டது. இவர்‌ தென்கடம்பை ஊரினர்‌. இதுவும்‌ 


நிகண்டுகள்‌ 289 


கட்டளைக்‌ கலித்துறையால்‌ அமைந்தது. இந்நூலில்‌ உள்ள 
செய்யுட்களின்‌ பெயர்கள்‌ பெரிதும்‌ . அடைமொழி 
கொடாமல்‌ அமைந்திருப்பது கவனித்தற்குரியது. காலம்‌ 
கி. பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு, 


ஆசிரிய நிகண்டு: இஃது எளிய நடையில்‌ அமைந்து 
உள்ளது. ஆசிரிய விருத்தத்தால்‌ ஆனது. இதனைத்‌ 
தொண்டை நாட்டு ஊற்றங்கால்‌ ஆண்டிப்புலவர்‌ இயற்றி- 
யுள்ளார்‌. இவரது தந்தையார்‌ பாவாடை வாத்தியார்‌. சங்க- 
றுக்கும்‌ மரபினர்‌. இவரது ஆசிரியர்‌ ஞானப்பிரகாசர்‌. 
இவர்க்கு நக்கீரர்‌ என்ற பெயரும்‌ உண்டு. காலம்‌ கி. பி. 
17 ஆம்‌ நூற்றாண்டு. 


அகராதி நிகண்டு: இது சிதம்பர இரேவண சித்தரால்‌ 
இயற்றப்பட்டது. இஃது அகராதி முறையில்‌ அமைந்த 
நிகண்டு நூல்‌. இங்கு அகராதி முறை என்றது, மொழிக்கு 
முதலாகும்‌ எழுத்துக்களின்‌ முறைப்படி அமைந்த முறை- 
யாகும்‌. இந்நூலாசிரியர்‌ பேரளத்தில்‌ பிறந்தவர்‌. சிதம்‌- 
“பரத்தில்‌ வாழ்ந்தவர்‌. வேளாள மரபினர்‌. இவர்‌ சிவஞான 
தீபம்‌, பட்டீச்சர புராணம்‌, திருவலஞ்சுழிப்‌ புராணம்‌ திரு- 
மேற்றளிப்‌ புராணம்‌ முதலான நூல்களையும்‌ இயற்றியவர்‌. 
காலம்‌ 16 ஆம்‌ நூற்றாண்டு. இவர்‌ கோடம்பாக்கத்தில்‌ 
உள்ள புலியூரில்‌ வாழ்ந்தார்‌ எனவும்‌ கூறுவர்‌. 


கைலாச நிகண்டு: இதன்‌ ஆசிரியர்‌ யாவர்‌ என அறி- 
தற்கு இல்லை. ஆனால்‌, கைலாசம்‌ என்ற பெயரினராக 
இருக்கலாம்‌ என யூகிக்கப்படுகிறது. இவர்‌ சைவராக 
இருக்க வேண்டும்‌ என்பதையும்‌ உணரக்‌ கிடக்கிறது, 
காலம்‌ 800 வருடங்களுக்கு முற்பட்டது. இந்நிகண்டு. 
சூத்திர யாப்பால்‌ அமைந்தது. 

“பொதிகை நிகண்டு: இது சூத்திரத்தால்‌ ஆன 
நிகண்டு, இதனை இயற்றியவர்‌ சாமிகாத கவிராயர்‌. கல்‌- 
லிடை நகரினர்‌. காலம்‌ 19 ஆம்‌ நூற்றாண்டு. 

இந்நிகண்டுகளே அன்றிப்‌ பொதிய நிகண்டு, ஒளவை 
மிகண்டு, அரும்பொருள்‌ விளக்க நிகண்டு, கானார்த்த 
தீபிகை, சிந்தாமணி நிகண்டு, விரிவு நிகண்டு முதலான 
நிகண்டுகள்‌ இருந்தனவாக அறிகிறோம்‌. 

வ.-10 


290 ்‌ கம்பரது காவியம்‌ 


கீழ்‌ வருவன நிகண்டுகள்‌ எவ்வாறு அமைந்துள்ளன 
என்பனவற்றிற்கு உதாரணமாகும்‌. 

“மேற்குப்‌ பச்சிமம்‌ குடக்கிவை மேற்கே ”” என்பது, 
மேற்குத்‌ திசைக்குரிய பெயர்‌ இன்ன என்பதை அறிவிப்‌- 
பது. இது பிங்கல நிகண்டு. 

ஈ பகவனே ஈசன்‌ மாயோன்‌ பங்கயன்‌ சினனே புத்தன்‌ 
பகலேநாள்‌ ஒருமு கூர்த்தம்‌ பகலவன்‌ நடுவே தேசு 

மகரமே சுருப்பூம்‌ தாதாம்‌ வசிகர்மை வசியம்‌ வாளே 

அகம்மனம்‌ மனையே பாவம்‌ அகலிடம்‌ உள்ளும்‌ ஆமே.” 


என்பது சூடாமணி நிகண்டு. இப்பாட்டுப்‌ பகவன்‌, பகல்‌, 
மகரம்‌, அகம்‌ ஆகியவற்றிற்குரிய பொருளை விளக்கிக்‌ 
காட்டுகிறது. 


கம்பரது காவியம்‌ 


தமிழ்‌ நாட்டில்‌ இடைக்காலத்தில்‌ சிறந்து விளங்கிய 
புலவர்களுள்‌ ஒருவர்‌ கம்பர்‌. இவரது வரலாறு பலவாறு 
கூறப்படும்‌. இவர்‌ பிறந்த ஊர்‌ திருவழுந்தூர்‌ என்று சோழ 
மண்டல சதகமும்‌, தமிழ்‌ நாவலர்‌ சரிதமும்‌ கூறுகின்‌ றன. 
இவரது தந்தையார்‌ உவச்சர்‌ குலத்தைச்‌ சார்ந்த ஆதித்தர்‌ 
என்பார்‌. உவச்சர்‌ ஆவார்‌ மாரி அம்மன்‌ கோவில்‌ 
பூசாரிகள்‌. இவரது பெயரைப்‌ பற்றியும்‌ பல கருத்துக்கள்‌ 
உண்டு. கம்பங்‌ கொல்லையைக்‌ காத்திருந்தமையின்‌ கம்பர்‌ 
என்றும்‌, கையில்‌ கம்பு கொண்டு இருந்தமையின்‌ கம்பர்‌ 
என்றும்‌, கம்ப நாடு இவர்க்கு உரிமையாக இருந்த காரணத்‌- 
தால்‌ கம்ப நாடர்‌ என்றும்‌ கூறப்பட்டதாகக்‌ கூறுவர்‌. 
இவரது பெற்றோர்கள்‌ இவருக்கு ஏகாம்பர நாதரது பெய- 
ராகிய கம்பர்‌ என்ற பெயரைச்‌ சூட்டியதாகவும்‌ கூறப்‌ 
படுகிறது. காஞ்சி ஏகாம்பரநாதர்‌ கம்பன்‌ என்று அழைக்‌- 
கப்பட்டதை “ கம்பன்‌ எம்மானை ?? என்று சுந்தரர்‌ பாடலால்‌ 
அறியலாம்‌. 

இவர்‌ சடையப்ப வள்ளலால்‌ ஆதரிக்கப்பட்ட காரண த்‌- 
தால்‌, கல்வி கேள்விகளில்‌ சிறந்து, சோழனது அவைப்‌ 
புலவராக இருந்தவர்‌. ஒட்டக்கூத்தரும்‌ அச்சபைப்‌ புலவரே. 


சோழ மன்னன்‌ இவ்விரு புலவர்களையும்‌ இராமாயணத்தைத்‌. 


கம்பரது காவியம்‌ 291 


தமிழில்‌ பாடும்படி கேட்டனன்‌. ஒட்டக்கூத்தர்‌ உடனே 
பாடத்‌ தொடங்கிச்‌ சின்னாட்களில்‌ முடித்து விட்டனர்‌. 
ஆனால்‌, கம்பர்‌ ஒரு பாடலையும்‌ பாடாதிருந்தனர்‌. இக்நிலை- 
யில்‌ சோழன்‌ இருவரும்‌ ஒருங்கிருந்த நிலையில்‌ ££ இராமாய- 
பததி எந்நிலையில்‌ உளது??? என்று கேட்டபோது ஒட்டக்‌- 
கூத்தர்‌, தாம்‌ பாடி முடித்து விட்டதாக்‌ கூறினர்‌. கம்பர்‌ தாம்‌ 
ஒரு பாடலும்‌ பாடாதிருந்தும்‌ சமத்காரமாகத்‌ 'தாம்‌ யுத்த 
காண்டத்தில்‌ கடல்‌ அணைப்படலம்‌ வரையில்‌ பாடி விட்ட- 
தாகக்கூறி, அப்பாடல்களில்‌ ஒன்றாகக்‌, 
“ முமுதன்‌ இட்ட குலவரை கூத்தரில்‌ 

திமித மிட்டுத்‌ திரியும்‌ திரைகடல்‌ 

துமிதம்‌ ஊர்ப்பக வானவர்‌ துள்ளினார்‌ 

அமுதம்‌ இன்றும்‌ எழும்‌எனும்‌ அசையால்‌.” 
என்ற பாடலைப்‌ பாடிக்‌ காட்டினார்‌. இதன்‌ பொருளைச்‌ 
சுவைத்த யாவரும்‌ கம்பரை வியந்தனர்‌. 

ஒட்டக்கூத்தர்‌ கம்பரது' பாடலின்‌ சுவையினை 
உணர்ந்து, தம்‌ கவி கம்பர்‌ கவிமுன்‌ சிறக்காது என்று தாம்‌ 
பாடிய பாடல்களைக்‌ காவிரியாற்றில்‌ கிழித்து எறியத்‌ 
தொடங்கினர்‌. கம்பர்‌ அதனைக்‌ கண்டு அவர்‌ கையைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு, “ இஃது என்ன 2 இவ்வாறு செய்து 
விட்டீர்களே ! உண்மையில்‌ நான்‌ அவையில்‌ கூறிய 
ஒரு பாட்டைத்‌ தவிர, வேறு ஒரு பாட்டையும்‌ இன்னமும்‌ 
பாடவில்லையே ”? என்று அறிவித்துக்‌ கிழிக்கப்படாமல்‌ எஞ்சி 
இருந்த உத்தர காண்டத்தினை அவரிட மிருந்து பெற்று 
ஏனைய ஆறு காண்டங்களாகிய பாலகாண்டம்‌, அயோத்‌- 
தியா காண்டம்‌, ஆரண்ய காண்டம்‌, கிட்கிந்தா காண்டம்‌, 
சுந்தர காண்டம்‌, யுத்த காண்டங்களை விரைவில்‌ பாடி 
அவற்றோடு ஒட்டக்கூத்தர்‌ பாடிய உத்தர காண்டத்த்‌ 
ஏழாவது காண்டமாக இணைத்து இராமாயணத்தைப்‌ பாக்‌ 
முடித்தனர்‌. கம்பரது பாடல்கள்‌ மட்டும்‌ 10,500 விருத்தப்‌- 
பாவாகும்‌. 
கம்பர்‌ தாம்‌ பாடிய இராமாயணத்தை அரங்கேற்றத்‌ 

திருவரங்கம்‌ சென்றபோது, அரங்கர்‌ “ நந்தம்‌ சடகோபனைப்‌- 
பாடினையோ ?? என்று வினாவியபோது சடகோபர்‌ அந்தாதி 
யிஊப்பாடினர்‌. இந்நூலே அன்றிக்‌ கலைமகள்‌ மீது சரஸ்வதி 
அந்தாஇயினையும்‌ பாடியுள்ளனர்‌. இவர்‌ சடை 


292 கம்பரது காவியம்‌ 


வள்ளலால்‌. ஆதரிக்கப்பட்ட காரணத்தால்‌, அவர்‌ வேளாளர்‌ 
ஆதலால்‌, வேளாளர்‌ மாண்பை உணர்த்த ஏர்‌ எழுபது, 
இருக்கை வழக்கம்‌ என்னும்‌ இரு நூல்களையும்‌ இயற்றி 
யுள்ளனர்‌. சிலை எழுபது என்பதும்‌ இவர்‌ பாடிய நூல்‌ 
என்பர்‌. வில்லின்‌ மாண்பைக்‌ கூறுவது இது. 


கம்பருடைய பெருமை குறித்து வழங்கும்‌ தொடர்கள்‌, 
ஈ கம்பன்‌ வீட்டுக்‌ கட்டுத்தறியும்‌ கவி பாடும்‌?” என்பதும்‌, 
“ கல்வியில்‌ பெரியவன்‌ கம்பன்‌ ? என்பதும்‌, ““விருத்த- 
மெனும்‌ ஒண்பாவிற்கு உயர்‌ கம்பன்‌ ?” என்பதும்‌ ஆகும்‌. 
கம்பன து கவிகளின்‌ சிறப்பை, “ கம்ப நாடன்‌ கவிதையைப்‌- 
போல்‌ கற்றோர்க்கு இதயம்‌ களியாதே ?? என்ற தொடரால்‌ 
தெளியலாம்‌. 

கம்பர்‌ உவச்சர்‌ மரபினர்‌ என்பதால்‌, உவச்சர்கள்‌ 
பெரிதும்‌ சைவமரபினர்‌ ஆதலால்‌, இவர்‌ சைவமரபினராக 
இருக்கவேண்டும்‌ என்று கொள்ளலாம்‌. இவரது பெயரும்‌ 
கம்பர்‌ என்ற பெயராக இருப்பதும்‌, இவரது திருமகனார து 
பெயரும்‌ அம்பிகாபதி என்று வழங்கப்படுதலும்‌ இதற்குச்‌ 
சான்றாகக்‌ காட்டலாம்‌. மேலும்‌, தமது நூலில்‌ சிவபெரு- 
மானைக்‌ குறித்துப்‌ பேசும்‌ இடங்களில்‌ மிக உயர்த்தியே 
புகழ்ந்து பேசியுள்ளார்‌. “பெருமையால்‌ எய்தற்‌ கருமை- 
யால்‌ ஈசனை ஓக்கும்‌ ?? என்றும்‌ ££ ஈறிலான்‌ இருந்த குன்றம்‌ ?” 
என்றும்‌, “*கண்ணுதற்கன்றி வேறு அரிது” என்றும்‌ 
பலவாறு பாடுதல்‌ கொண்டு உணரலாம்‌. என்றாலும்‌, இவர்‌ 
வைணவப்‌ பற்றில்‌ சிறிதேனும்‌ குறைந்தவர்‌ அல்லர்‌. 

திருமாலின்‌ திருகநாமமாகிய ஓம்‌: ௩மோ நாராயணாய 
என்பதன்‌ பெருமையினைக்‌ கூற வந்த இடத்து, “ நின்ற பேர்‌ 
இருளை நீக்கி நீள்‌ நெறி சென்று மீளாக்‌ குறி சேரச்சேர்த்தி- 
டும்‌ தன்‌ திருகாமம்‌ ?” என்றும்‌, இராம நாமச்‌ சிறப்பைக்‌ 
கூறும்போது, 

“ மும்மைசால்‌ உலகுக்‌ கெல்லாம்‌ மூலம்‌ திரத்தை முற்றும்‌ 
தம்மையே தமர்க்கு நல்கும்‌ தனிப்பெரும்‌ பதத்தைத்‌ தானே 
இம்மையே எழுமை நோய்க்கும்‌ மருந்தினை இராமன்‌ 

என்னும்‌ 
செம்மைசேர்‌ நாமம்‌.” 


என்று வாயார, உளமாரப்‌ பாடி இருத்தலைக்‌ காண்க. 


கம்பரது காவியம்‌ 293 


கம்பர்‌ தம்மை ஆதரித்த சடையப்ப வள்‌ ; 
தமது நூலில்‌ பத்து இடங்களில்‌ சிறப்பித்துக்‌ கறி ப்‌ 
னர்‌. க மன்னவர்‌ வறுமை நோய்க்கு மருந்தன சடையன்‌ 
வெண்ணை அண்ணல்‌ ”” என்றும்‌, ££ வெண்ணைச்‌ சடையன்‌ 
தன்‌ புகழ்‌ போல்‌ எங்கும்‌ பரந்துளது ?? என்றும்‌, “சடையன்‌ 
வெண்ணையில்‌ தஞ்சம்‌ என்றோர்களைத்‌ தாங்கும்‌ தன்மை 
போல்‌ என்றும்‌ ££ வெண்ணை வாழ்‌ சடையன்‌ வண்மை மரபு 
ளோர்‌ ்‌ ட ££ அருள்‌ வெண்ணைச்‌ சடையன்‌ வாழி?? 
என்றும்‌ கூறியனவற்றைக்‌ காண்க. ல்‌ 
செய்ந்நன்றி ழித்ைகிம்‌ பணப்‌ நன்கு பகி தது 


; இவர்‌ இராமாயணத்தைப்‌ பாடியதன்‌ காரணம்‌ சோழன்‌ 
கேட்டனன்‌ என்பதற்காக என்பது ஒரு புறமிருக்க, இவரே 
தம்‌ வாக்கில்‌, ₹ ஆசைபற்றி அறையலுற்றேன்‌ மற்றிக்‌ 
காசில்‌ கொற்றத்து இராமன்‌ கதை அரோ ?? என்று கூறி- 
யுள்ளமையின்‌, அவாவே இவரை இராமாயணம்‌ பாடும்படி 
செய்தது என்பது புலனாகிறது. 

கம்பரது காலம்‌ சேக்கிழாரது காலத்துக்குப்‌ பிந்தியது 
என்பது வரலாற்று அறிஞர்களது துணிபு. அதாவது 
இரண்டாம்‌ இராஜ ராஜ சோமன்‌ காலமாகிய கி. பி. 1117 
என்பர்‌. மேலும்‌, இதனைச்‌ சேக்கிழார்‌ வரலாற்று கழ்ச்சி 
களில்‌ ஒன்றாகிய ஒரு குறிப்பினை இவர்‌ பாடியுள்ள திருக்கை 
வழக்கத்தில்‌ வரும்‌ ££ காவலன்‌ மண்ணில்‌ கடலில்‌ மலையில்‌ 
பெரிது என்‌ என எண்ணி எழுதிக்கொடுத்த ஏற்றக்கை 22 
என்பதையும்‌ சான்றாகக்‌ காட்டுவர்‌. 
இதில்‌ அடங்கிய வரலாறு, ஒரு முறை சோழன்‌ தன்‌ 
அவைக்களப்‌ புலவர்களை நோக்கி, “* உலகைவிடப்‌ பெரியது 
எது? கடலைவிடப்‌ பெரியது எது? வானத்தைவிடப்‌ 
பெரியது எது ?”” என்று கேட்டபோது, இவற்றிற்கு விடை 
காணாது புலவர்கள்‌ திகைக்கச்‌ சோழன்‌ தொண்டை காட்டு 
மன்னனுக்கு இவ்வினாக்களுக்‌ குரிய விடைகளை அந்‌ 
காட்டுப்‌ புலவர்களைக்‌ கொண்டு விடை எழுதி அனுப்புமாறு 
வேண்ட; அது போது சேக்கிழார்‌ இம்மூன்று வினாக்‌ 
களுக்கும்‌ முறையே, 
காலத்தினால்‌ செய்த நன்றி சிறிதெனினும்‌ 
ஞாலத்தின்‌ மாணப்‌ பெரிது.” 


294 கம்பரது காவியம்‌ 


“ பயன்‌ தூக்கரர்‌ செய்த உதவி நயன்தூக்கின்‌ 
நன்மை கடலில்‌ பெரிது.” 
நிலையில்‌ திரியா தடங்கியான்‌ தோற்றம்‌ 
மலையின்‌ மாணப்‌ பெரிது.” 
என்று எழுதி அனுப்பினார்‌ என்பது. 
கம்பர்‌, கவி எவ்வாறு இருக்கவேண்டும்‌ என்பதை 
நதி மேல்‌ ஏற்றி, 
“ புவியினுக்‌ கணியாய்‌ ஆன்ற பொருள்‌ தந்து புலத்திற்‌ ரக 
அவியகத்‌ துறைகள்‌ தாங்கி ஐந்திணை நெறி௮ ளாவிச்‌ 
சவியுறத்‌ தெளிந்து தண்ணென்‌ நெொமுக்கமும்‌ தழுவிச்‌ 


சான்றோர்‌ - 


கவியெனக்‌ இடந்த கோதா வரியினை வீரர்‌ கண்டார்‌.” 
என்று பாடியுள்ளனர்‌. 
பெரியோர்கள்‌ சிறியோரைச்‌ சேரின்‌, சிறியோர்தம்‌ 
சிறுமையை மாற்றித்‌ தம்‌ மயமாக்குவர்‌ என்பதை, 
*தெருண்ட மேலவர்‌ சிறியவர்ச்‌ சேரினும்‌ அவர்தம்‌ 
மருண்ட தன்மையை மாற்றுவர்‌ எனும்‌இது வழக்கே 
உருண்டவாய்‌ தோறும்‌ பொன்னுருள்‌ உரைத்துரைத்‌ தோடி 
இருண்ட கல்லையும்‌ தற்றிறம்‌ ஆக்கிய இரதம்‌.”? 
என்று கூறியுள்ளனர்‌. 
இரட்டுற மொழிதல்‌ இவரது கவியில்‌ ஒரு தனியிடம்‌ 
பெற்றதாகும்‌. இதனை; த 
பாகத்தில்‌ ஒருவன்‌ வைத்தான்‌ பங்கயத்‌ திருந்த பொன்னை 
ஆகத்தில்‌ ஒருவன்‌ வைத்தான்‌ அந்தணன்‌ நாவில்‌ வைத்தான்‌ 
மேகத்தின்‌ மின்னை முன்னே வென்றதுண்‌ இடையை நீயும்‌ 
மாகத்தோள்‌ வீர பெற்றால்‌ எங்ஙனம்‌ வைத்து வாழ்தி.” 
என்ற பாடலில்‌ காண்க. 
இராமனும்‌ சீதையும்‌ காட்டில்‌ இன்பமாக இருந்தனர்‌ 
என்பதை, 
“ ஒதிமம்‌ ஒதுங்கக்‌ கண்ட உத்தமன்‌ உழைய ளாகும்‌ 
ஒதைதன்‌ நடையை நோக்கிச்‌ சிறியதோர்‌ முறுவல்‌ செய்தான்‌ 


கம்பரது காவியம்‌ 295 


மாதவள்‌ தானும்‌ ஆண்டு வந்துநீர்‌ உண்டு மீளும்‌ 
போதகம்‌ நடப்ப நோக்கிப்‌ புதியதோர்‌ முறுவல்‌ செய்தாள்‌.” 
என்ற செய்யுளில்‌ காணலாம்‌. 


அம்பிகாபதி: இவர்‌ கம்பருடைய மகனார்‌ என்பது பலர்‌ 
கருத்து. இவரும்‌ ஒரு பெரும்‌ புலவர்‌. இவர்‌ பல தனிப்‌- 
பாடல்களே அன்றித்‌ தம்‌ பெயரால்‌ அம்பிகாபதி கோவை 
என்னும்‌ நூலையும்‌ பாடியவர்‌. 


அம்பிகாபதி கோவைக்கும்‌ தமிழில்‌ உலவும்‌ ஏனைய 
கோவைகளுக்கும்‌ பெரிதும்‌ வேறுபாடு உண்டு, தமிழில்‌ 
உள்ள ஏனைய கோவைகள்‌ ஈம்பி அகப்பொருள்‌ கூறும்‌ 
அகப்பொருள்‌ துறைகளை அப்படியே தழுவிப்‌ பாடப்பட்டுள்‌- 
ளன. நானூறு கட்டளைக்‌ கலித்துறைப்‌ பாடல்களைக்‌ 
கொண்டு திகழ்வன. ஆனால்‌, மணி மொழியார்‌ பாடியுள்ள 
திருக்கோவையார்‌ நானூறு பாடல்களைக்‌ கொண்டிருப்பி 
னும்‌, நம்பி அகப்பொருள்‌ கூறும்‌ துறைகளை முற்றிலும்‌ 
தழுவாமல்‌ பல வேறுபாடுடன்‌ காணப்படுகின்றது, மேலும்‌, 
ஏனைய கோவைகள்‌ யார்‌ மீது பாடப்பட்டு இருக்கின்‌ ற- 
னவோ, அவர்களின்‌ பெயருடன்‌ வழங்கப்படுவதோடு, 
அப்பாட்டுடைத்‌ தலைவர்‌ சிறப்பு முதலியன அறிவிக்கும்‌ 
முறையில்‌ ஒரு பாட்டில்‌ ஏறக்குறைய பாதி அடிகள்‌ 
அமைந்து கிடக்கும்‌. எஞ்சிய பாதியடிகளில்தாம்‌, அகப்‌- 
பொருள்‌ துறைவிளக்கம்‌ காணப்படும்‌. ஆனால்‌, அம்பிகா- 
பதியின்‌ கோவை இங்ஙனம்‌ அமையாது, பல பல புதிய 
துறைகளைக்‌ கொண்டு இலங்குவது, இதில்‌ உள்ள பாடல்‌- 
கள்‌ ' 568. மேலும்‌. இக்கோவை, ஆசிரியர்‌ பெயராலேயே 
குறிக்கப்பட்டு வருகின்‌ றது. ஒவ்வொரு துறையும்‌ பாட்‌- 
டுடைத்‌ தலைவன்‌ இன்னான்‌ என்று கூறப்பெறாமல்‌, கிளவித்‌ 
தலைவன்‌ சிறப்பையும்‌ துறைவிளக்கத்தையுமே முற்றிலும்‌ 
அமையப்பெற்று விளங்குகிறது. 

<b ஆடும்‌ துறையில்‌ அருவினை யேன்கை அகன்றரிவை 

ஓடும்‌ புனலில்‌ ஒழுகிய நாள்‌எம்‌ அழுகுரல்கேட்‌ 

டேடொன்று பூங்தொடை ஏந்தல்முன்‌ நீந்தி எடுத்தணைத்து 

நீடும்‌ தடங்களை நில்லும்‌ என்றான்‌ எம்மை நேரிழையே.”” 


என்பது இந்நூலில்‌ ஒரு பாட்டு. 


296 புராணங்கள்‌ 


அம்பிகாபதி சோழனுடைய மகளைக்‌ காதலித்து 
வந்தார்‌. அதனால்‌ இவரைக்‌ கொல்வதாகவும்‌ அரசன்‌ 
கூறினன்‌. கம்பர்‌ சோழனிடம்‌ தம்‌ மகனை மன்னிக்கும்படி 
வேண்ட, அதுபோது சோழன்‌ இறைவன்‌ மீது பாடும்‌ 
பாடலாக நூறு பாடல்களைப்‌ பாடினால்‌ தான்‌ மன்னித்து 
விடுவதாகக்‌ கூறினான்‌. அம்பிகாபதியும்‌ அவ்வாறே 
காப்புப்பாடல்‌ ஒன்றை முதலில்‌ பாடி, இறைவன்‌ பரமாகத்‌ 
தொண்ணூற்றொன்பது பாடல்களைப்பாடி முடித்ததும்‌, 
சோழன்‌ மகள்‌ நூறுபாடல்களையும்‌ அம்பிகாபதி பாடி 
முடித்ததாக எண்ணிச்‌ சபையில்‌ வந்தபோது அம்பிகாபதி 


உடனே, 


₹: இட்டடி நோவ எடுத்தடி கொப்பளிக்க 
வட்டில்‌ சுமந்து மருங்கசையக்‌.”” 
என்று தாம்‌ காதலித்திரு்த அரசகுமாரியின்‌ வருகையை 
வர்ணிக்கும்‌ போது, கம்பர்‌ தம்மகனைக்‌ காக்க, 
கொட்டிக்‌ 
: இழங்கோ கிழங்கென்று வருவாள்‌ நாவில்‌ 
வழங்கோசை வையம்‌ பெறும்‌.” 
என்று முடித்து விட்டனர்‌. என்றாலும்‌, அரசன்‌ அம்பிகாபதி 
நூறுபாடலைக்‌ கட்டளைப்படி முடிக்கவில்லை என்று கொன்று 
விட்டனன்‌. 
இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ ராஜ குமாரி தன்‌ தலையை 
காட்டிய போது, 
“ சற்றே பருத்த தனமே இலங்கத்‌ தரள௩டைம்‌ 
துற்றே அசையக்‌ குழைஊசல்‌ ஆடத்‌ துவர்கொள்செவ்வாம்‌ 
நற்றேன்‌ ஒழுக நடனசிங்‌ கார கடைஅழகின்‌ 
பொற்றேர்‌ இருக்கத்‌ தலைஅலங்‌ காரம்‌ புறப்பட்டதே.” 
என்‌ ற பாடலைப்‌ பாடியதாகவும்‌ கூறுவர்‌. அம்பிகாபதியின்‌ 
காலம்‌ கம்பர்‌ காலம்‌. 


புராணங்கள்‌ 
கந்த புராணம்‌ : இது முருகக்‌ கடவுளின்‌ வரலாற்றைக்‌ 


கூறுவது. வடமொழிக்‌ கந்த புராணத்தின்‌ ஒரு பகுதியாகிய 
சங்கர சங்கிதையினைத்‌ தனக்கு முதல்‌ நூலாகக்கொண்டு 


புராணங்கள்‌ 297 


திகழ்வது. இந்நூல்‌ பெருங்கா ப்பிய இலக்கண அமைப்பினை 
முற்றிலும்‌ பெற்றது. இதன்‌ ௩டை முக்கனி போன்றது: 
என்பர்‌ பரிதிமாற்‌ கலைஞர்‌. 


இக்நூல்‌ முருகப்‌ பெருமானின்‌ வரலாற்றைக்‌ கூறும்‌ 
முகத்தால்‌ சிவபரத்துவத்தையும்‌, சைவசித்தாந்த நுட்பங்‌- 
களையும்‌, திருமுறைகளின்‌ பெருமைகளையும்‌ உணர்த்தும்‌. 
இலக்கியச்‌ சுவையினையும்‌ இதன்‌ கண்‌ மிகுதியும்‌ காணலாம்‌. 
சிவபெருமானே முருகனாகத்‌ தோற்றம்‌ அளித்தான்‌ என்‌- 
பதைப்‌ பல இடங்களில்‌ இந்நூல்‌ கூறும்‌. இதனை ££ அந்திக்கு 
நிகர்‌ மெய்‌ அண்ணல்‌ அருள்‌ புரிந்து அறிஞராயோர்‌ 
சிந்திக்கும்‌ தனது தொல்லைத்‌ -திருமுகம்‌ ஆறும்‌ கொண்- 


LE} 


டார்‌.” என்ற இப்புராண அடிகளால்‌ தெரிந்துகொள்‌- 


இக்காலத்தில்‌ காதலர்கள்‌ உலாவும்போது ஒருவரை 
ஒருவர்‌ தழுவிப்போதலைப்‌ பார்க்கின்றோம்‌, இவ்வாறே அக்‌- 
காலத்து தழுவிச்‌ சென்றதைக்‌ காவியச்‌ சுவைபட, 
££ ஏமரும்‌ கலாப மஞ்ஞை இனமெனச்‌ செல்லும்‌ மாதர்‌ 
மாமருப்‌ குல்‌இறும்‌ இற்றால்‌ மதன்‌ அர கிழக்கும்‌ என்றே 
காமரும்‌ கவற்கி கொள்ளக்‌ கரத்தினால்‌ அவரைப்‌ புல்லித்‌ 
தாமருங்‌ காகப்‌ போனார்‌ தார்முடி இளைய ராஜனோர்‌.”” 
என்று இந்நூல்‌ எடுத்து மொழிகிறது. 
முருகப்பெருமான்‌ வள்ளியம்மையாரிடம்‌ கெஞ்சிக்‌ 
கொஞ்சிப்‌ பேசியதை இந்நூலில்‌ கண்டு காவியச்‌ சுவை 
யினை ஈன்கு துய்க்கலாம்‌. முருகன்‌ வள்ளியை நோக்கி, 
அகத்தை வருத்துகின்ற அரும்பகி அவித்தாய்‌. தெண்ணிர்த்‌ 
தாகத்தை அவித்தாய்‌ இன்னும்‌ தவிர்ந்திலன்‌ தளர்ச்சி 
மன்னோ 
மேகத்தை அனைய கூந்தல்‌ மெல்லியல்‌ வினையேன்‌ கொண்ட 
மோகத்தைத்‌ தணித்தி யாகில்‌ முடிம்துஎன்‌ குறைய 
தென்றான்‌.” 
என்று கெஞ்சிக்‌ கெஞ்சிக்‌ கேட்டதைக்‌ காண்க. 
இத்தகைய சிறப்புடைய நூலின்‌ ஆசிரியர்‌ கச்சியப்ப 
சிவாசாரியார்‌, இவர்‌ வடமொழி, தென்மொழி, சமயசாத்திரம்‌: 


298 புராணங்கள்‌ 


முதலியன ௩ன்குணர்ந்தவர்‌. இவர்‌ முருகப்‌ பெருமானிடத்து 
அன்புடையவர்‌. ஆகவே, முருகனே கனவில்‌ தோன்‌ நித்‌- 
தன்‌ வரலாற்றைப்‌ பாடுமாறு கூறினான்‌. அத்துடன்‌ “ திகட 
சக்கரம்‌ ?? என்ற தொடரையும்‌ எடுத்துத்‌ தந்தனன்‌. இத்‌- 
திருவருள்‌ துணைக்‌ கொண்டு திகட சக்கரம்‌ என்பதையே 
மகுடமாக வைத்து விநாயக வணக்கம்‌ பாடி, நூலை இனிது 
முடித்தனர்‌. இந்நூலில்‌ உற்பத்திக்‌ காண்டம்‌, அசுர- 
காண்டம்‌, மகேந்திர காண்டம்‌, . யுத்தகாண்டம்‌, தேவ- 
காண்டம்‌, தட்சகாண்டம்‌ என ஆறு காண்டங்கள்‌ உள. 
ஒவ்வொரு காண்டமும்‌ பற்பல படலங்களைக்‌ கொண்டது. 


ஆறு காண்டங்களும்‌ 10,840, திருவிருத்தங்களை யுடையன. 


இந்நூலைக்‌ காஞ்சிக்‌ குமர கோட்டத்தில்‌ அரங்கேற்றும்‌ 
போது, திகட சக்கரம்‌ என்பதை திகழ்‌--தச--கரம்‌ என்று 
பிரித்துப்பொருள்‌ கூறுகையில்‌ “* அங்ஙனம்‌ பிரித்தற்கு இலக்‌ 
கணம்‌ யாது??? என்று அவையில்‌ ஒருவர்‌ கேட்க ““ இதற்கு 
விடை நாளை கூறுதும்‌?? என்று கச்சியப்ப சிவாசாரியார்‌ 
கூறி, இச்செய்தியினை முருகப்‌ பெருமானிடம்‌ முறையிட்டுக்‌ 
கொண்டு அடுத்த காள்‌ தம்‌ உரையினைத்‌ தொடங்கும்‌ 
போது, முன்‌ வினவியவர்‌ மீண்டும்‌ எழுந்து விடை கேட்க, 
அச்சபையில்‌ புலவர்‌ போல வேடம்‌ பூண்டுவந்த முருகன்‌, 
அத்தொடர்‌ அங்ஙனம்‌ பிரிந்து புணர்தற்குரிய இலக்‌- 
கணத்தை, வீரசோழியம்‌ என்னும்‌ இலக்கண நூலில்‌ 
காட்டி மறைந்தனர்‌. அதுபோது யாவரும்‌ சிவாசாரியரைப்‌ 
புகழ்ந்து கொண்டாடினார்‌. புலவரது காலம்‌ கி, பி. பதினோ- 
ராம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியும்‌, பன்னிரண்டாம்‌ நூற்‌ 
ருண்டின்‌ முதலும்‌ ஆகும்‌. 


கந்தபுராண த்தின்‌ ஏழாவது காண்டம்‌ உபதேச 
காண்டம்‌ என்பது. இதனை இயற்றியவர்‌ கோனேரியப்ப 
நாவலர்‌. இவரைக்‌ கச்சியப்ப சிவாசாரியரின்‌ மாணவர்‌ 
என்பர்‌. இந்நூலில்‌ திருநீற்றின்‌ மாண்பு, உருத்திராக்கப்‌ 
பெருமை, முதலானவைஃகூறப்பட்டுள்ளன. இதில்‌ 4,350 
பாடல்கள்‌ உள. 

' இறைவன்‌ உறைவிடங்கள்‌ தலங்கள்‌ எனப்படும்‌. 
அவ்வத்தலங்களின்‌ மாண்பை அறிவிக்கும்‌ வகையில்‌ 
எழுந்த நூல்களே தல புராணங்கள்‌, தலமான்மியங்கள்‌ 


A 


புராணங்கள்‌ 299 


என்றும்‌ கூறப்படும்‌. அத்தகைய புராணங்கள்‌ சிலவற்‌- 
றையும்‌ ஈண்டுக்‌ காண்போமாக, 


, திருவாலவாயுடையார்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌: இது 
வேம்பத்தூர்‌ திருவிளையாடல்‌, பழைய திருவிளையாடல்‌, 
திருவிளையாடல்‌ எனவும்‌ கூறப்படும்‌. இதனை எழுதியவர்‌ 
செல்லி௩கர்‌ பெரும்பற்றப்‌ புலியூர்‌ ஈம்பி என்பவர்‌, இவர்‌ 
வேம்பத்தூர்ச்‌ சோழிய பிராம்மணர்‌; கெளணிய மரபினர்‌. 
இவர்‌ தில்லை ௩ம்பி என்றும்‌ வழங்கப்பட்டவர்‌. இந்நூலைப்‌ 
பாண்டியன்‌ ஒருவன்‌ யாக்கும்படி வேண்டினான்‌. அவன்‌ 
இதனை அரங்கேற்றுவித்துப்‌ புலவருக்குப்‌ பல்லக்கு 
இரத்தினாபரணம்‌, விருதுகள்‌, இவர்‌ பிறந்த செல்லி௩கர்‌, 
அதனைச்‌ சார்ந்த ஊர்கள்‌ இவற்றை இவரும்‌ இவரது பரம்‌- 
பரையாரும்‌ துய்க்கும்படி ஈந்து சிறப்பித்தான்‌. இவரது 
காலம்‌ கி. பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. இவரது ஞானாசாரியர்‌ 


விநாயகர்‌ என்பவர்‌. 


இந்நூலாசிரியர்‌ தென்மொழி, வடமொழிகளை ஈன்கு 
உணர்ந்தவர்‌. வேதாகமங்களில்‌ மிக்க அன்புடையவர்‌. 
தேவாரம்‌ முதலான திருமுறை, திவ்விய பிரபந்தங்கள்‌ 
இவற்றின்பால்‌ அளவுகடந்த பற்றுடையவர்‌. அடியார்‌ 
பக்தி, திருநீற்றன்பு வாய்ந்தவர்‌. 

இப்பழைய திருவிளையாடற்‌ புராணம்‌ மதுரை சொக்க- 
லிங்கப்‌ பெருமான்‌ மதுரையில்‌ செய்த திருவிளையாடல்‌ 
களைக்‌ கூறுவது. இந்நூலால்‌ சில அரிய குறிப்புக்கள்‌ அறிய 
வருகின்‌ றன. இறைவர்‌ வைகையின்‌ வெள்ளப்‌ பெருக்கை 
அடைக்க மணல்‌ சுமந்தபோது, பாண்டியன்‌ ஏவலாளர்கள்‌ 
அவரை அடித்தார்கள்‌ என்பதையும்‌, நீலமணியின்‌ 
குற்றங்கள்‌ இன்னின்ன எனக்கூறாது, “வந்த வழிக்‌ 
காண்க? என்று அடியார்க்கு நல்லார்‌ விடுத்ததை இவர்‌ 
நிலமணிக்‌ குற்றங்கள்‌ பன்னிரண்டெனக்‌ கூறுவதையும்‌ 
இந்நூலில்‌ காணலாம்‌. சில பழைய வழக்கங்களையும்‌ இதில்‌ 
காணலாம்‌. ஒருவர்‌ சொன்னதை மறவாதிருக்க ஆடையின்‌ 
தலைப்பை முடிந்து கொள்ளுதல்‌, தும்மும்போது சிவ சிவா 
எனல்‌ முதலான பல அரிய செய்திகள்‌ இந்நூலில்‌ உள. 


மானிலம்‌ காப்போர்‌ வேள்வி மறையவர்‌ தேத்தும்‌ தூய 
ஆனிரை மாட்டும்‌ ஈசன்‌ அளவிலும்‌ அடியார்‌ கண்ணும்‌ 


300 புராணங்கள்‌ 


ஈனமில்‌ அன்பு பூண்டாண்‌ டினியன செய்வரேல்மற்‌ 
றூனமேல்‌ வருமோ வாரா துண்மைமீ துண்மை மீதால்‌.”” 


கடம்பவன புராணம்‌ : கடம்பவனம்‌ என்பது மதுரை 
யாகும்‌, இந்நூலை. எழுதியவர்‌ வீமகாத பண்டிதர்‌. இக்‌- 
நூலுக்கு மூலநூல்‌ நீபாரண்ய மகாத்மியம்‌ என்னும்‌ வட 
மொழி நூல்‌. இதனைக்‌ கதம்பவன புராணம்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. கடம்பவனப்‌ புராணத்தில்‌ லீலா சங்கிரக அத்தி- 
யாயம்‌ ஒன்று உளது. அதில்‌ வேம்பத்தூரார்‌ திருவிளை 
யாடலில்‌ கூறப்பட்ட வரலாறுகள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ ஒவ்‌- 
வொரு பாடல்‌ அமைந்துள்ளது. இதனால்‌ பழைய திரு- 
விளையாடற்குப்‌ பின்‌ இது பாடப்பட்டதாகத்‌ தெரிகிறது. 


சுந்தர பாண்டியம்‌ : மதுரைச்‌ சொக்கலிங்கப்‌ பெரு- 
மான்‌ செளந்தர பாண்டியன்‌ என்னும்‌ பெயரை யுடையவன்‌. 
இப்‌ பெருமானது திருவிளையாடல்களைப்‌ கூறுவதே 
சுந்தர பாண்டியன்‌ எனப்படும்‌. .இந்நூலின்‌ மூலநூலும்‌- 
சுந்தர பாண்டியம்‌ எனப்படும்‌. தமிழ்நூலை இயற்றியவர்‌ 
அனதாரி என்பவர்‌. இவர்‌ புலவர்களால்‌ பாராட்டப்பட்டவர்‌. 
கம்பர்‌, ஒட்டக்‌ கூத்தர்‌ முதலியோர்‌ காலத்தில்‌ அனதாரி- 
யப்பப்‌ புலவர்‌ இருந்திருந்தால்‌, அவர்கள்‌ புகழ்‌ பெற- 
முடியாது என்பதை ஒரு வெண்பா கூறுகிறது. இதன்‌ 
காலம்‌ கி. பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு, 


இருவிளையாடற்‌ புராணம்‌ : இதனை எழுதியவர்‌ பரஞ்‌- 
சோதி முனிவர்‌. இதுவும்‌ மதுரைச்‌ சொக்கலிங்கப்‌ பெரு- 
மானின்‌ திருவிளையாடல்களைக்‌ கூறுவது. திருவிளையாடற்‌ 
புராணம்‌ என்றதும்‌ பரஞ்சோதியார்‌ திருவிளையாடல்‌ 
புராணமே எவர்க்கும்‌ நினைவில்‌ வரும்‌.  இந்நூலும்‌ 
ஸ்ரீ ஹாலாஸ்ய மகாத்மிய மொழி பெயர்ப்பே ஆகும்‌. இத்‌ 
திருவிளையாடற்‌ புராணம்‌ எழுந்தபின்‌ பழைய திருவிளையாடற்‌ 
புராணம்‌ சிறப்புறத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ நிலவி வரவில்லை. 
இந்நூலால்‌ பல அரிய குறிப்புக்களை அறியலாம்‌. சைவ 
சித்தாந்த கருத்துக்களைப்‌ பல இடங்களில்‌ விளக்கிச்‌ சொல்‌- 
லும்‌. இதனால்‌ ஈவரத்தினங்களைப்‌ பற்றிய குறிப்புக்களையும்‌ 
நன்கு உணரலாம்‌, இதன்கண்‌ பெருங்காப்பிய இலக்கணம்‌ 
முற்றும்‌ அடங்கியுள்ள து. சோதிடக்‌ குறிப்பு, குதிரை 
இலக்கணம்‌ முதலியவற்றையும்‌ தெரியலாம்‌. இக்நூலையும்‌ 


புராணங்கள்‌ 301 


பெரிய புராணத்தையும்‌ சிவஞான முனிவர்‌ எப்போதும்‌ தம்‌ 
படுக்கையின்‌ இரு புறங்களில்‌ வைத்துக்கொண்டே இருப்‌- 
பாராம்‌. ்‌ 
“கண்ணு தற்பெருங்‌ கடவுளும்‌ கழகமோ டமர்ந்து 

பண்ணு நத்தெரிம்‌ தாய்ந்தஇப்‌ பசுந்தமிழ்‌ ஏனை 

மண்ணி டைச்சில இலக்கண வரம்பிலா மொழிபோல்‌ 

எண்ணி டப்படக்‌ கடந்ததா எண்ணவும்‌ படுமோ?” 
என்று பெருமிதத்துடன்‌ பாடப்படும்‌ பாடல்‌ இந்நூலில்‌ 
தான்‌ உளது. - 


இந்‌ நூலாசிரியரான பரஞ்சோதியார்‌, திருமறைக்‌ 
காட்டில்‌ (வேதாரண்யம்‌) சைவ வேளாள மரபில்‌ மீனாட்சி 
சுந்தர தேசிகர்‌ மகனாராகப்‌ பிறந்தவர்‌. தென்மொழி, வட- 
மொழிகளையும்‌, திருமுறைகளையும்‌, சித்தாந்த சாத்திரங்களை 
யும்‌ நன்கு கற்றவர்‌. இவர்‌ தேவியின்‌ திருவருள்‌ பெற்றவர்‌. 
இவர்‌ மதுரையில்‌ இருந்தபோது மீனாட்சி அம்மையார்‌ 
இவரது கனவில்‌ “சுந்தரேசப்‌ பெருமான்‌ திருவிளையாடல்‌ 
களைப்‌ பாடுக ?” என்ற கட்டளை பிறந்த காரணத்தால்‌ இந்‌- 
நூலைப்‌ பாடினார்‌. 

இவர்‌ இந்நூலே அன்றித்‌ திருவிளையாடல்‌ போற்றிக்‌ 
கலிவெண்பா, மதுரைப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி, வேதாரண்ய 
புராணம்‌ ஆகிய நூல்களையும்‌ பாடினார்‌. காலம்‌ கி, பி. 
17 ஆம்‌ நூற்றாண்டு. 

பரஞ்சோதியார்‌ என்ற வேறு ஒருவர்‌ இப்‌ பெயருடன்‌ 
இருந்தனர்‌. அவர்‌ சிதம்பரத்தில்‌ பிறந்தவர்‌. சிதம்பரப்‌ 
பாட்டியல்‌, மதுரையுலா பாடியவர்‌. 


தணிகைப்‌ புராணம்‌ : இது முருகப்‌ பெருமான்‌ எழுந்தருளி 
யுள்ள திருத்தணிகைத்‌ தலத்தைப்‌ பற்றிய புராணம்‌, 
முருகன்‌, சூரன்‌ முதலிய அசுரர்களை வென்று தம்‌ சினம்‌ 
தணிந்த இடம்‌ ஆதலின்‌, இப்பெயர்‌ பெற்றது. இந்நூல்‌ 
காவிய இலக்கணத்திற்கேற்ற அமைப்புடன்‌ விளங்குவது. 
இது சங்க நூல்‌ கடை போன்றது. தொல்காப்பியம்‌ கூறும்‌ 
உரிச்சொற்கள்‌ பலவற்றையும்‌ இதன்கண்‌ காணலாம்‌. 
இது சைவ சாத்திரக்‌ கருத்துக்களைக்‌ கொண்டு மிளிர்வது. 
திருத்தணிகைக்குரிய சீபூரணகிரி, கணிக வெற்பு முதலான 


302 புராணங்கள்‌ 


பெயர்களை இதன்கண்‌ காணலாம்‌. இங்குக்‌ குமார 
தீர்த்தம்‌, விஷ்ணு தீர்த்தம்‌ முதலான ஏழு தீர்த்தங்கள்‌ 
உள்ளன என்பதையும்‌ அறியலாம்‌. 

இந்நூலால்‌ பல அரிய குறிப்புக்களை உணரலாம்‌. 
மயில்‌, மீன்‌, ஆமை இவை அடைகிடந்தும்‌, சினைகளை 
நோக்கியும்‌, சிந்தித்திருந்தும்‌, தம்தம்‌ இன த்தை உயிர்ப்பிக்‌ 
கின்றன என்பதையும்‌, எவ்வளவு கற்பினும்‌ ஆசிரியரிடம்‌ 
உபதேசம்‌ பெற வேண்டும்‌ என்பதையும்‌, அதிமரத்‌ தடியில்‌ 
யானை செல்லின்‌ மயக்கம்‌ கொள்ளும்‌ என்பதையும்‌ “* வெஞ்‌- 
சினம்‌ மூண்டுழி வகுத்தறியார்‌ போல, “ வேலியே பயிரை 
மேயின்‌ வேறொரு காப்பு முண்டோ '? என்பன போன்ற 
பழமொழிகளையும்‌, பெருமை; கல்வி, தவம்‌ முதலியன 
காமத்தால்‌ அழியும்‌ என்பன போன்ற நீதிகளையும்‌ காண- 
லாம்‌. ஒரே பாடல்‌ ஆறு பொருள்களைக்‌ கொண்டு இருத்‌- 
தலையும்‌ இதில்‌ காணலாம்‌. வடமொழி நூல்களின்‌ கருத்‌- 
தும்‌, வேதம்‌ ££ சுப்பிரமண்யோம்‌ ?” என்று முடிதலும்‌ இதில்‌ 
கூறப்பட்டுள்ளன. களவுப்‌ படலத்தில்‌ அகப்பொருட்‌ 
கோவை அமைப்பு அமைந்துள்ளது. விகாயக வணக்கச்‌ 
செய்யுளின்‌ அமைப்பைக்‌ காண்க. 


“பண்ணியம்‌ ஏந்தும்‌ கரம்தனக்‌ காக்கப்‌ 
பால்நிலா மருப்பமர்‌ திருக்கை 
விண்ணவர்க்‌ காக்கி அரதனக்‌ கலச 
வியன்கரம்‌ தந்தைதாய்க்‌ காக்கிச்‌ 
கண்ணிலா ணவவெய்‌ கரிபிணித்‌ தடக்கிக்‌ 
கரிசினேற்‌ கிருகையும்‌ ஆக்கும்‌ 
அண்ணலைத்‌ தணிகை வரைவளர்‌ ஆபச்‌ 
சகாயனை அகம்தழீஇக்‌ களிப்பாம்‌.” 
இத்தகைய அரிய நூலைச்‌ செய்தவர்‌ கவிராசர்‌ 
திரு. கச்சியப்ப முனிவர்‌. இவர்‌ திருத்தணிகையில்‌ சைவ 
வேளாளர்‌ மரபில்‌ பிறந்தனர்‌. தென்மொழி, வடமொழி 
இலக்கண இலக்கியங்களையும்‌, திருமுறை, சித்தாந்த நூல்‌ 
களையும்‌ பயின்றவர்‌. இவரது வித்தியா குரு திரு. சிவஞான 
முனிவர்‌. ஸ்ரீ அம்பலவாண தேசிகரிடம்‌ தீட்சை பெற்றவர்‌. 
இவர்‌ திருவானைக்கா சென்றபோது இருவானைக்கா 
புராணத்தையும்‌, பூவாளூர்ப்‌ புராணத்தையும்‌ பாடினார்‌. 


புராணங்கள்‌ 303 


கோவைக்கருகில்‌ உள்ள பேரூர்‌ மீது பேரூர்‌ புராணத்தை. 
யும்‌, துறைசை அம்பலவாணர்‌ மீது ஒரு பிரபந்தத்தையும்‌ 
பாடியுள்ளனர்‌. தம்‌ மாணவர்‌ கந்தப்பய்யர்‌ குன்ம கோயால்‌ 
துன்புறல்‌ கண்டு, அதனை நீக்கத்‌ தணிகை ஆற்றும்‌ படை- 
யினையும்‌, திருத்தணிகைப்‌'பதிற்றுப்பத்தந்தாதியையும்‌ செய்‌- 
தருளினார்‌. 


இவர்‌ சென்னையில்‌ இருந்தபோது விநாயக புராணம்‌, 
சென்னை விநாயகர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ பாடினர்‌. 
விநாயக புராணம்‌ அரங்கேற்றும்‌ சமயம்‌, ஜயாப்பிள்ளை என்‌- 
பவரையும்‌ பிரசங்கத்திற்கு வருமாறு சில அன்பர்கள்‌ வேண்‌- 
டினர்‌. இவர்‌ பெயர்‌ கொண்ட தெருவும்‌ இதுபோது உளது. 
அப்போது ££ விநாயக புராணம்‌ என்ன கம்ப ராமாயணமா ??? 
என்று அசட்டையாக அவர்‌ பேசினார்‌. இதனை அறிந்த 
முனிவர்‌ கம்பராமாயணச்‌ செய்யுட்களில்‌ உள்ள குற்றங்‌- 
களை எடுத்துப்‌ பிரசங்கம்‌ செய்தனர்‌. அதனை அறிந்த 
ஐயாப்பிள்ளை ஓடோடியும்‌ வந்து முனிவர்‌ காலில்‌ விழுந்து 


மன்னிப்புக்‌ கேட்டனர்‌. 


காஞ்சியில்‌ இருந்தபோது, காஞ்ச புராண இரண்டாங்‌ 
காண்டத்தையும்‌, கச்ச ஆனந்தருத்திரேசுரர்‌ வண்டுவிடூ தூது, 
கச்சி ஆனந்தருத்திரேசுரர்‌ பதிற்றுப்பத்தந்தாதி, பஞ்சாக்கர- 
தேசிகர்‌ அந்தாதி ஆகிய நூல்களையும்‌ இயற்றினர்‌. இவரது 
காலம்‌ கி, பி, 1790. ்‌ 


காஞ்சிப்‌ புராணம்‌ : காஞ்சி என்பது காஞ்சிபுரம்‌. இது 
“ முத்திதரும்‌ ௩கரேழுள்‌ முக்கியமாம்‌ காஞ்சி,” என்ற 
பெருமைக்குரியது. இதன்‌ சிறப்பைக்‌ கூறும்‌ நூல்கள்‌ 
கச்சிக்கச்சாலை தேசிகர்‌ இயற்றிய காஞ்சிப்‌ புராணம்‌, 
காமாட்சி கல்யாணம்‌ எனப்படும்‌ கலித்துறைக்‌ காஞ்சிப்‌ 
புராணம்‌; (ஆசிரியர்‌ யாவர்‌ என்பது அறிதற்கில்லை.) 
காஞ்சிப்‌ புராணம்‌, காமக்‌ கோட்ட புராணம்‌. (தேவியின்‌ 
பெருமையினைக்‌ கூறுவது ஆசிரியர்‌ தெரிக்திலது.) இத்தனை 
நூல்களிலும்‌ காஞ்சிப்‌ புராணம்‌ என்னும்‌ பெயரிய நாலே 
எவராலும்‌ போற்றப்படும்‌ பெருமை சான்றது. இந்நூலின்‌ 
முதல்‌ காண்டம்‌ சிவஞான முனிவராலும்‌, இரண்டாவது 
காண்டம்‌ இவரது மாணவரான கச்சியப்ப முனிவராலும்‌ 
பாடப்பட்டுள்ளன. - 


ல்‌ 


304 புராணங்கள்‌ 


இந்நூல்‌ வடநூல்‌ மொழிபெயர்ப்பாகும்‌. காஞ்சியம்‌- 
பதியைச்‌ சுற்றியுள்ள தலங்களைப்பற்றியும்‌, காஞ்சியில்‌ 
உள்ள திருக்கோயில்களின்‌ வரலாற்றைப்‌ பற்றியும்‌ இதில்‌ 
கூறப்பட்டுள்ளன. பசு தருமம்‌, சிவதரும விசேடங்கள்‌, 
சிவாகமப்‌ பொருள்கள்‌, சைவ சமயத்தின்‌ ஈடும்‌ எடுப்பும்‌ 
அற்ற சிறப்பு முதலியன இதன்பால்‌ கூறப்பட்ட பொருள்‌- 
களாகும்‌. 

அணிகள்‌ பல இதில்‌ உள. கமலபந்தம்‌, முரசபந்தம்‌, 
காகபந்தம்‌ முதலான சித்திரக்‌ கவிகள்‌ இதில்‌ உண்டு, 
இலக்கியச்‌ சுவையினை விரும்புவோர்கள்‌ எவராயினும்‌ 
இதனைப்‌ படித்து இன்புறலாம்‌. தொண்டை நாட்டின்‌ 
சிறப்பு. இதன்கண்‌ சிறப்புறப்‌ பேசப்பட்டுள்ளது, இந்‌ 
நூலுக்கு உரையுண்டு. 

“வறுமை உற்றுழியும்‌ தொண்டை வளமலி நாட்டோர்‌ தங்கள்‌ 
இறும்‌உடல்‌ வருத்தி யேனும்‌ ஈவதற்‌ கொல்கார்‌ அற்றே 
தெறுகதிர்‌ கனற்றும்‌ வேனில்‌ பருவத்தும்‌ £ர்மை குன்றா 
அுறுமணல்‌ அகடு &ண்டும்‌ ஒண்புனல்‌ உதவும்‌ பாலி,?? 


கோயில்‌ புராணம்‌: கோயில்‌ என்பது சிதம்பரம்‌. 
அதன்‌ மாண்பைக்‌ கூறுவது இந்நூல்‌. சிங்கவன்மன்‌ 
என்பவன்‌ இங்குள்ள சிவகங்கைத்‌ திருக்குளத்தில்‌ மூழ்கி 
இரண்யவர்மன்‌ என்ற பெயர்‌ பெற்றமையும்‌ (பொன்வடி- 
வாய்த்‌ திகழ்ந்தவன்‌) அவன்‌ சிதம்பரக்‌ கோயிலைச்‌ செம்மை- 
யுறக்‌ கட்டித்‌ திருவிழா, நாள்‌ வழிபாடு முதலியவற்றிற்கு 
ஏற்பாடு செய்ததையும்‌, சைவ சித்தாந்த நுண்‌ பொருள்‌- 
களையும்‌ இதில்‌ காணலாம்‌. தில்லையில்‌ ஆடும்‌ நடனம்‌ 
ஆனந்த நடனம்‌ என்பதும்‌, இதனைப்‌ புலிக்கால்‌ முனியும்‌, 
பதஞ்சலி யாரும்‌ கண்டு இன்புறுகின்றனர்‌ என்பதும்‌, 
நடராஜர்‌ தத்துவம்‌ இன்னது என்பதும்‌ இதன்கண்‌ உள. 

எண்ணரும்‌ காதல்‌ கூறும்‌ இருவரும்‌ காண ஞானக்‌ 

கண்ணினை நல்க முன்னைக்‌ காரிருள்‌ கழிவுற்‌ றன்ன 

எண்ணம்‌என்‌ நறிய வாரா வளரொளி மன்னும்‌ மாதோ 

டண்ணல்கின்‌ றாடுகின்ற ஆனந்த நிருத்தம்‌ கண்டார்‌.” 

இத்தைய நூலை எழுதியவர்‌ கொற்றவங்குடி உமாபதி 
சிவாச்சாரியார்‌ ஆவர்‌. இவரது வரலாறு முன்பே கூறப்‌- 
பட்டது. காலம்‌ கி. பி, 14 ஆம்‌ நூற்றாண்டு, 


புராணங்கள்‌ த 305 


குற்றாலத்‌ தல புராணம்‌ : இந்நூல்‌ குற்றாலத்தில்‌ உள்ள 
அருவிகளின்‌ பெருமையினையும்‌, தலத்தின்‌ மாண்பினையும்‌, 
குற்றாலநாதர்‌ சிறப்பையும்‌, சித்திர சபையில்‌ எழுந்தருளி 
இருக்கும்‌ ௩டராசப்‌ பெருமானின்‌ மாண்பையும்‌, மற்றும்‌ பல 
குறிப்புக்களையும்‌ கூறுவது. இந்நூலில்‌ அமைந்த சிலேடைப்‌ 
பாடல்களும்‌, மலைவரிப்‌ பாடல்களும்‌, நாட்டு வளம்‌ நகர்‌ 
வளப்‌ பாடல்களும்‌ படிக்கச்‌ சுவை பயப்பனவாகும்‌. 
அருவியின்‌ பெருமையினைக்‌ கீழ்வரும்‌ பாடலில்‌ காண்க. 


* மேலேறிச்‌ சுவர்க்கப்பதம்‌ புகுவார்க்கும்‌ பிரமபதம்‌ 
மேவு வார்க்கும்‌ 
மாலேது வைகுந்தம்‌ பரமபதம்‌ சேர்வார்க்கும்‌ 
வரம்பில்‌ காலம்‌ 
காலேறிச்‌ செலவரிய பதந்தோறும்‌ செலுத்துதலால்‌ 
கதிகட்‌ கெல்லாம்‌ 
நாலேணி நிறுத்தியதாம்‌ திரிகூட வட அறாவி நுவலும்‌ காலை.” 


இந்நூலை எழுதியவர்‌ திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌. இவர்‌ 
தென்காசிக்கு அருகே மேலகரம்‌ என்னும்‌ ஊரில்‌ வேளாள 
மரபில்‌ பிறந்தவர்‌. இவரை முத்து விசயரங்கநாத நாயக்கர்‌ 
குற்றாலத்தைப்‌ புகழ்ந்து ஒரு குறவஞ்சிப்‌ பாடும்படி கேட்க 
அவ்வாறே பாடி அவ்வரசர்‌ முன்பு அரங்கேற்றி அம்மன்ன- 
ரால்‌ விளைபுலன்களையும்‌, பொன்‌ ஆபரணங்களையும்‌, ஆடை, 
அணிகலன்களையும்‌ பெற்றவர்‌. இவர்‌ பெற்ற பூமி குறவஞ்சி- 
மேடு என்று இதுபோதும்‌, அங்கு வழங்கப்பட்டு வருகிறது. 
மலைவளம்‌ பாடியவர்களில்‌ இவரைப்போல எவரும்‌ இலர்‌ . 
என்னலாம்‌. இவரது புலமையால்‌ இன்னும்‌ இவரது மரபில்‌ 
வித்துவான்‌௧ளாக வருபவர்‌ இங்குக்‌ கோயிலில்‌ மரியாதை- 
யையும்‌ பெற்று வருகின்றனர்‌. இவரது காலம்‌ கி, பி, 
18 ஆம்‌ நூற்றாண்டு. 


இவர்‌ குற்றாலத்தைப்‌ பற்றியே எல்லா நூல்களையும்‌ 
பாடியுள்ளனர்‌, இத்தலப்‌ பெயரால்‌ மாலை, வெண்பா, 
அந்தாதி, உலா, ஊடல்‌, கோவை, பிள்ளைத்தமிழ்‌ முதலியன 
உள. இவர்‌ பாடிய நூல்கள்‌ பதினான்கு. இவற்றுள்‌ 
குற்றாலத்‌ தல புராணமும்‌, குற்றாலக்‌ குறவஞ்சியுமே தலை 
சிறந்து விளங்குகின்‌ றன. 

வ.—20 


206 i புராணங்கள்‌ 


குற்றாலக்‌ குறவஞ்சி என்னும்‌ நூல்‌ நாடக அமைப்பில்‌ 
உள்ளது. இதில்‌ குற்றால மலைவர்ணனை, குறத்தி தன்‌ 
வரலாற்றைக்‌ கூறுதல்‌, குறிசொல்லும்‌ முறைமை, 
சிங்கன்‌ சிங்கி உரையாடல்‌ போன்றவை படிக்கப்‌ படிக்கச்‌ 
சுவைமிக பயப்பன ஆகும்‌. 


அருணாசலப்‌ புராணம்‌: அருணாசலம்‌ என்பது திரு- 
வண்ணாமலை. இத்தலத்தின்‌ மான்மியம்‌ கூறும்‌ நூல்‌ இந்நூல்‌. 
இந்நூலில்‌ மலைவளம்‌ வருதலின்‌ பலன்‌; கார்த்திகை தீபத்‌- 
தின்‌ காரணம்‌, வல்லாள மகாராசனுக்கு இறைவன்‌ பிள்ளை- 
யாகக்‌ காட்சி தந்து ஆண்டுதோறும்‌ அம்மன்னனுக்குத்‌ 
திவசம்‌ செய்தல்‌ போன்ற செய்திகளைக்‌ காணலாம்‌, 

““வஞ்சம்‌என்‌ நிகழ்ந்திடேல்‌ வருந்திஞர்க்‌ குயிர்க்குயிர்த்‌ * 
, தஞ்சமாம்‌ எனில்பெரும்‌ பொய்யும்‌ சாற்றலாம்‌ 

அஞ்சியே சொலத்தகா மொழியும்‌ அன்றிது 

நஞ்சமுண்ட மைவரே ஈண்பு வேண்டினார்‌.” 
என்பது இந்நூலில்‌ ஒரு பாடல்‌. 

இத்தகைய நூலை எழுதியவர்‌ சைவ எல்லப்ப காவலர்‌. 
இவரது இயற்‌ பெயர்‌ எல்லப்பர்‌ என்பது. இவர து நாவன்மைஃ 
யாலும்‌, சைவப்‌ பற்றினாலும்‌ சைவ எல்லப்ப காவலர்‌ 
ஆயினர்‌. “சைவத்தின்‌ மேற்‌ சமயம்‌ வேறில்லை ””? என்பது 
இவரது வாக்கு. இவரது பிறப்பிடத்தைப்‌ பற்றிப்‌ பலவேறு 
கருத்துக்கள்‌ உண்டு. இவரது பிறப்பிடத்தைத்‌ திரு- 
வண்ணாமலை தாழங்காடு என்றும்‌, திருவெண்காடு என்றும்‌, 
யாழ்ப்பாணம்‌ என்றும்‌, காவிரிப்பூம்பட்டின இராத ௩ல்லூர்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. இவர்‌ கல்வி கேள்விகளில்‌ தலைசிறந்‌- 
தவர்‌. தருமபுர ஆதீனத்தை அடைந்து சிவதீட்சை 
பெற்றவர்‌. இவர்‌ எழுதிய நூற்கள்‌ செவ்வந்திப்‌ புராணம்‌, 
திருவிரிஞ்சைப்‌ புராணம்‌, திருவெண்காட்டுப்‌ புராணம்‌. 
திருவருணை அந்தாதி, திருவருணைக்கலம்பகம்‌ என்பன, 


செவ்வந்திப்‌ புராணம்‌: இது திருச்சிராப்பள்ளி மான்‌- 
மியத்தைக்‌ கூறுவது. ஒரு செட்டிப்‌ பெண்‌ கருவுற்றுத்‌ 
துன்புறுகையில்‌, தன்‌ தாயின்‌ வருகை நோக்கி இருந்தனள்‌ 
தாய்‌ வருவதற்கு இடையூராய்க்‌ காவிரி ஆறு கரை கடந்து 
ஓடியது, அதனால்‌ அத்தாய்‌ வருதற்குத்‌ தடை ஏற்பட்டது. 


புராணங்கள்‌ 307 


இறைவர்‌ அவளது தாய்‌ வடிவில்‌ அப்பெண்‌ அருகில்‌ 
இருந்து, குழந்தை பெறுமளவும்‌ சிகிச்சை செய்தனர்‌. 
அதன்பின்‌ உண்மைத்தாய்‌ வந்து ££ மகளே, கருவுயிர்க்‌ 
கையில்‌ எங்ஙனம்‌ வருந்தினையோ ??? என்று கேட்க, அப்‌- 
பெண்‌, “நீ தான்‌ அருகில்‌ இருந்தனையே?? என்றதும்‌ “நான்‌ 
இதுபோதுதானே வந்தேன்‌ ?? என்று தாய்கூற, இருவரும்‌ 
மலைக்கோட்டை இறைவரே வந்தனர்‌ என்று அறிந்து 
இறைவரைப்‌ போற்றினர்‌. இதனால்‌ இறைவர்‌ “தாயும்‌ 
ஆனவர்‌ ? என்ற பெயர்‌ பெற்றனர்‌. இவ்‌ வரலாற்றை இந்‌ 
நூலில்‌ காணலாம்‌. 


திருவிரிஞ்சைப்‌ புராணம்‌: இது வேலூர்க்கு அடுத்தாந்‌- 
போல்‌ உள்ள ஊர்‌. இறைவர்‌, தம்மை வழிப்பட்ட பிராம்‌- 
மணச்‌ சிறுவன்‌ எட்டித்‌ திருமஞ்சனநீரை கொட்ட இயலாது 
தத்தளித்தபோது, தம்‌ முடியைச்‌ சாய்த்து நீரை ஏற்ற 
வரலாறு, கார்த்திகைக்‌ கடை நாயிறு விழா போன்ற சிறப்பு 
இவற்றைறைக்‌ கூறும்‌ நூல்‌. இது. 

இங்குள்ள சிவலிங்கம்‌ சாய்ந்திருப்பதற்குரிய :2 கார- 
ணத்தை கீழ்வரும்‌ அம்மானைப்‌ பாடல்‌ அறிவிப்பது படிக்கச்‌ 
சுவை தருவதாகும்‌. 

“£மரசிலாத்‌ தென்விரிஞ்சை மார்க்க ௪கரயலிங்கர்‌ 
வேசியர்பால்‌ தூதுசொல்லி மீண்டனர்காண்‌ அம்மானை 
வேசியர்பால்‌ தூதசொல்லி மீண்டனரே யாமாயின்‌ 
வீசைமுனை வெட்கம்‌ அவர்க்கலையே அம்மானை 
இல்லாமல்‌ தலைஇறக்கம்‌ ஏன்வந்த தம்மானை,”? 


இருவிரிஞ்சைக்‌ கலம்பகம்‌, 


திருவெண்காட்டுப்‌ புராணம்‌: இது வட மொழியாளர்‌ சுவே- 
தாரண்யம்‌ என்று கூறிக்‌ கொள்ளும்‌ அரியபதி. இங்குள்ள 
முக்குளநீர்‌ என்னும்‌ மூன்று குளங்களில்‌ மூழ்கின்‌, பிள்ளைப்‌ 
பேறு கிடைக்கும்‌ என்பதும்‌, [வீரபத்திரர்‌ திருவுருவ “மாண்பு 
இத்தகையது என்பதும்‌, சிதம்பர ரகசியமும்‌ இந்நூலால்‌ 
அறியப்படுவன. இத்தலத்தில்‌ சிதம்பர ரகசியக்‌ காட்சியை 
நன்கு கண்ணாரக்‌ கண்டு களிக்கலாம்‌, இங்குள்ள முக்குள 
நீரில்‌ மூழ்கின பயனே மெய்கண்டார்‌ பிறக்கும்‌, பேறு 
கிடைத்தது. 


208 புராணங்கள்‌ 


திரு௮ருணை அந்தாதி: இது நூறு கட்டளைக்‌ கலித்‌- 
துறையால்‌ அமைந்தது. அருணகிரி அந்தாதி வேறு, 
அது வெண்பாவால்‌ இயன்றது. அதனைப்‌ பாடியவர்‌ குகை 
௩மசிவாய தேவர்‌, 


திருவருணைக்‌ கலம்பகம்‌ : இந்நூல்‌ தமிழ்‌ கற்க விழை- 
வோர்‌ யாவரும்‌ படிக்கவேண்டிய நூல்‌. இதில்‌ பல கற்பனை 
நயங்கள்‌, சிலேடைகள்‌ அமைந்துள்ளன. அரிய கருத்துக்‌- 
கள்‌ அடங்கிய குறிப்புக்களும்‌ இதில்‌ உள. 
“எல்லா உயிர்க்கும்‌ உயிர்‌ அரு ணேசர்‌ இவர்‌.அசையின்‌ 
அல்லா தணுவும்‌ அசையா தென்ப தறிந்தனமே 
வில்லாடன்‌ மாறன்‌ இருக்கவும்‌ யோகம்‌ விளைத்த அந்நாள்‌ 
புல்லா திருந்தன எல்லா வுயிரும்தம்‌ போகத்தையே,?? 


என்பது ஒரு பாடல்‌. இவரது காலம்‌ கி. பி. 17 ஆம்‌ நூற்‌- 
றுண்டு. இவரது மனைவியாரும்‌ ஒரு பெரும்‌ புலவர்‌ : 


திருக்கழுக்குன்ற புராணம்‌: இந்‌ நூலால்‌ இன்றும்‌ 
இரண்டு கழுகுகள்‌ உணவு கொள்வதன்‌ காரணத்தையும்‌, 
சஞ்சீவி மலையின்‌ மாண்பையும்‌, சங்கு தீர்த்தம்‌, ௩ந்தி 
தீர்த்தம்‌ என்ற பெயரின்‌ காரணங்களையும்‌ மற்றும்‌ பல 
குறிப்புக்களையும்‌, காக்கை மலை என்ற பெயர்க்‌ காரண த்‌- 
தையும்‌ அறியலாம்‌. இந்நூலைப்‌ பாடியவர்‌ அந்தகக்‌ கவி- 
வீரராகவ முதலியார்‌. 


இவர்‌ காஞ்சிப்‌ பூதலூரில்‌ பிறவிக்‌ குருடராய்ப்‌ பிறந்‌- 
தவர்‌. இவரது அண்ணியார்‌ காரணமாக வெளியேறி, தம்‌ 
முதுகில்‌ எழுத்துக்களை எழுதுமாறு செய்து எழுத்துக்களை- 
யும்‌, பிறர்‌ படிக்குமாறு செய்து பல நூல்களையும்‌ பயின்று, 
தாம்‌ நேரில்லாப்‌ புலவராய்த்‌ திகழ்ந்தவர்‌. இதனை அவரே, 
££ ஏடாயிரம்‌ கோடி எழுதாது தம்மனத்தே எழுதிப்‌ படித்த 
விரகர்‌, இமசேது பரியந்தம்‌ எதிரிலாக்‌ கவி வீரராகவன்‌ ?” 
என்று பாடி அறிவித்துள்ளனர்‌. இவர்‌ பாடிய தனிப்பாடல்‌ 
கள்‌ பல. இவர்‌ இலங்கைப்‌ பரராச சேகரிடம்‌ பரிசு பெற்‌- 
றவர்‌. இவர்‌ காலம்‌ கி. பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு. இவர்‌ செய்த 
ஏனைய நூல்கள்‌ கழுக்குன்ற மாலை, சேயூர்‌ முருகன்‌ பின்னைத்‌ 
தமிழ்‌, சேயூர்க்‌ கலம்பகம்‌. திருவாரூர்‌ உலா, சந்திரவாணன்‌ 
கோவை, கயத்தாற்றரசன்‌ உலா என்பன. 


புராணங்கள்‌ 309 


“பொய்யருக்குப்‌ பொய்யுரைத்தால்‌ வெற்றியாம்‌ 
i அவருக்குப்‌ பொய்‌ஆ காத . 
மெய்யருக்குப்‌ பொய்யுரைத்தால்‌ தேய்மிறைபோல்‌ 

்‌ ்‌ தவம்ஞுறையும்‌ மிடியுண்‌ டாகும்‌ 

துய்யதாய்‌ தந்தையர்க்குப்‌ பொய்யுரைத்தால்‌ 
வறுமைபிணி தொலையா என்றும்‌ 

உய்ய அருள்‌ தேசிகர்க்குப்‌ பொய்யுரைத்தரல்‌ 
௩ரகமத உண்மை தானே.” 


சீகாளத்திப்‌ புராணம்‌ : சிலந்தி, பாம்பு, யானை பூசித்த 
பதியே சீகாளத்தி எனப்படும்‌. இந்நூலைப்‌ பாடியவர்கள்‌ 
மூவர்‌. மூவர்களும்‌ சகோதரர்கள்‌. இதன்‌ முதல்‌ பகுதி 
பாயிரம்‌ உள்படச்‌ சீகாள த்திச்‌ சருக்கம்‌ வரையில்‌ பாடியவர்‌ 
கருணைப்‌ பிரகாச சுவாமிகள்‌. இப்பகுதியில்‌ திருக்காளத்தி 
மலையின்‌ தோற்றம்‌, பொன்‌ முகலி ஆற்றின்‌ சிறப்பு முத- 
லானவற்றை அறியலாம்‌. இரண்டாவது பகுதியிலுள்ள 
கண்ணப்பர்‌ சருக்கம்‌, ௩க்கீரர்‌ சருக்கம்‌ இவற்றைச்‌ சிவப்‌- 
பிரகாசர்‌ பாடினர்‌. கண்ணப்ப நாயனார்‌ வரலாறு, ௩க்கீரர்‌ 
குட்ட நோய்‌ உற்ற காரணம்‌, அது நீங்கிய நிலை முதலிய- 
வற்றை இதில்‌ காணலாம்‌. மூன்றாவது பகுதியில்‌ உள்ள 
கன்னியர்‌ சருக்கம்‌, சிலந்தி, பாம்பு, யானை மூன்றும்‌ பூசை 
புரிந்து மோட்சம்‌ உற்ற முற்கதைச்‌ சருக்கம்‌ ஆகியவற்றை 
வேலைய சுவாமிகள்‌ பாடினர்‌. கன்னியர்‌ சருக்கத்தில்‌ 
வேசையர்‌ குலத்தில்‌ பிறந்த இரு சகோதரிகள்‌, தம்‌ தாய்‌ 
தமது மரபுத்‌ தொழிலை ஏற்குமாறு: எவ்வளவு கூறியும்‌, 
அதனை ஏற்காது இறை அன்பு, அடியார்‌ அன்பு கொண்டு 
பேறு பெற்றதைக்‌ கூறப்படும்‌. இவர்கள்‌ தாம்‌ தாய்க்கு 
உருத்திராக்கப்‌ பெருமையினைக்‌ கூறியதை, 
“ ஆயிரம்‌ கலனுடம்‌ பனைத்தும்‌ தாங்கினும்‌ 

மாயிரும்‌ பொறை அலால்‌ வருவ துண்டுகொல்‌ 

நாயகன்‌ விழிமணி யொன்றொர்‌ நாளுடன்‌ 

மீயணிற்‌ திடில்வினை யாவும்‌ வீயுமே.?” 
என்ற பாடலில்‌ காண்க. இக்‌ நூலின்‌ காலம்‌ கி. பி. 18ஆம்‌ 
நூற்றாண்டு. 

சிதம்பர புராணம்‌ : இதனைப்‌ பாடியவர்‌ திருமலைநாதர்‌, 

சைவ வேளாளர்‌. சிதம்பரத்தில்‌ பிறந்தவர்‌. இவர்‌ சொக்க 
நாதர்‌ உலாவையும்‌ பாடியவர்‌, இதனை வீரபாண்டியன்‌ 


310 புராணங்கள்‌ 


அவையில்‌ அரங்கேற்றினார்‌. இவர்‌ புராணப்‌ பிரசங்கம்‌ செய்‌ 
வதில்‌ வல்லவர்‌. ஆதலின்‌, புராணத்‌ திருமலையர்‌ என்றும்‌ 
கூறப்பட்டவர்‌. காலம்‌ கி. பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு 


சிதம்பர சபாநாதர்‌ புராணம்‌: இதனைப்‌ பாடியவர்‌ 
சபாபதி காவலர்‌. இவர்‌ ஆறுமுக நாவலரின்‌ மாணவர்‌, 
யாழ்ப்பாணத்தவர்‌. எழுத்தாற்றலும்‌, பேச்சாற்றலும்‌ வாய்க்‌ 
தவர்‌. இவர்‌ இந்நூலே அன்றி, ஏசுமத சங்கற்ப நிராகரணம்‌, 
சிவகர்ணாமிர்தம்‌, பாரத ராமாயணத்‌ தாற்பரிய சங்கிரகம்‌, 
திருச்சிற்றம்பல யமக அந்தாதி, திருவிடைமருதூர்ப்‌ 
பதிற்றுப்பத்தந்தாதி, தில்லைச்‌ சுப்பிரமணியக்‌ கடவுள்‌ 
பதிகம்‌, இலக்கண விளக்கப்‌ பதிப்புரை மறுப்பு, வைதிக 
காவிய தூஷண மறுப்பு, திராவிடப்‌ பிரகாசிகை என்பன. 
திராவிடப்‌ பிரகாசிகை என்பது இக்காலத்து வெளிவரும்‌ 
கலைக்களஞ்சியம்‌ போன்றது. ஆனால்‌, இதில்‌ புலவர்களைப்‌- 
பற்றிய குறிப்புக்களும்‌, நூல்களைப்‌ பற்றிய குறிப்புக்களும்‌, 
தமிழ்மொழியின்‌ சிறப்பும்‌ தொன்மையும்‌ பற்றிய குறிப்புக்‌- 
களும்‌ மட்டுமே ஆய்வு முறையில்‌ அமைந்துள்ளன. காலம்‌ 
19 ஆம்‌ நூற்றாண்டு. 

பாகவத புராணம்‌ : கிருஷ்ண பகவானது முழு வர- 
லாற்றைக்‌ கூறுவது. இப்பெயரால்‌ மூவர்‌ நூல்‌ இயற்றியுள்‌- 
ளனர்‌. ஒருவர்‌ ஆரியப்பப்‌ புலவர்‌. மற்றொருவர்‌ அருளாள- 
தாசர்‌. மற்றவர்‌ செவ்வைச்‌ சூடுவார்‌. 

ஆரியப்பப்‌ புலவர்‌: கும்பகோணத்தில்‌ பிறந்தவர்‌. 
வேளாள மரபினர்‌. வடமொழி பாகவத நூலைத்‌ தழுவி 4,970 
விருத்தப்‌ பாக்களில்‌ தமிழ்ப்‌ பாகவத புராணம்‌ பாடினார்‌. 
இவரது காலம்‌ கி, பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 

அ௮ருளாளதாசர்‌: இவர்‌ நெல்லி நகரில்‌ பிறந்தவர்‌. 
இவரது நூல்‌ வாசுதேவ கதை என்று பெயர்‌ பெறும்‌. 
இதில்‌ 9,151 விருத்தப்‌ பாக்கள்‌ உண்டு. காலம்‌ கி. பி. 
16 ஆம்‌ நூற்றாண்டு. 

பரதவர்‌ குலத்துள்‌ தோன்றி இமயவர்க்‌ கிடர்கள்‌ செய்யும்‌ 

பாதகர்‌ மடிய வேபார்‌ பாரம தொருவப்‌ பார்த்தன்‌ 

தூதனாய்‌ ஐந்தூர்‌ வேண்டிச்‌ சூதனாய்த்‌ தேரும்‌ ஊரும்‌ 

சீதரன்‌ ஆன வாசு தேவனை வணக்கம்‌ செய்வாம்‌,” 


அருளாளதாசர்‌. 


பிற்கால இலக்கியங்கள்‌ 311 


செவ்வைச்‌ சூடுவார்‌ : இவர்‌ நிம்பை என்னும்‌ வேப்பத்‌- 
தூரில்‌ வைணவ பிராம்மண மரபினர்‌. இவரது பாகவதம்‌ 
விண்டு பாகவதம்‌ என்று கூறப்பெறும்‌. இவரது காலம்‌ 
கி. பி, 16 ஆம்‌ நூற்றாண்டு. வைணவர்களால்‌ இந்நூல்‌ 
பெரிதும்‌ போற்றப்பட்டு வருகிறது. 


3. பிற்கால இலக்கியங்கள்‌ 


தமிழ்‌ மொழியில்‌ தொண்ணுற்றாறு வகைப்‌ பிரபந்‌- 
தங்கள்‌ என ஒரு பிரிவு உண்டு. இவற்றைச்‌ சிற்றிலக்‌- 
கியங்கள்‌ என்றும்‌ கூறுவர்‌. இப்பிரபந்தங்களாகக்‌ கூறப்‌- 
படுவனவற்றுள்‌ சில பிள்ளைத்‌ தமிழ்‌, கலம்பகம்‌, மும்மணிக்‌- 
கோவை; அகப்பொருள்‌ கோவை, இரட்டைமணி மாலை, 
நான்மணி மாலை, பரணி, குறவஞ்சி, பள்ளு, உலா, தூது, 
அந்தாதி என்பன. இவை பிற்கால இலக்கியங்கள்‌ என்று 
கூறமுடியா. தொல்காப்பியர்‌ காலத்தும்‌ இவ்வகை இலக்‌- 
கியங்கள்‌ இருந்திருக்கவேண்டும்‌. இல்லை எனில்‌, 

குழவி மருங்கினும்‌ கழவதாகும்‌ ? 
எனவும்‌, 

₹: ஊரொடு தோற்றமும்‌ உரித்தென மொழிப 
எனவும்‌ நூற்பாக்களை இயற்றாமல்‌ இருப்பர்‌. இலக்கியங்‌ 
கண்டதற்கு இலக்கணம்‌ இயம்புதல்‌ தமிழ்‌ மரபு ஆதலின்‌ 
இவ்வாறு சூத்திரம்‌ செய்யலாயினர்‌. இவ்விரு சூத்திரங்கள்‌ 
வழி, பிள்ளைத்‌ தமிழ்‌, உலா போன்ற பிரபந்தங்கள்‌ இருந்தி- 
௬க்க வேண்டும்‌ என யூகிக்கவேண்டி இருக்கிறது. இது 
கொண்டு ஏனைய பிரபந்தங்களையும்‌ ஏற்கவேண்டி யுள்ளது. 
இனி ஒவ்வொன்றையும்‌ பற்றிய விளக்கங்களைக்‌ காண- 
லாம்‌. 

பிள்ளைத்‌ தமிழ்‌: இதனைப்‌ பிள்ளைப்பாட்டு எனவும்‌ 
கூறுவர்‌. புலவர்கள்‌ தாம்‌ விரும்பும்‌ தெய்வங்களையோ, வழி- 
படும்‌ தெய்வங்களையோ, அன்றித்‌ தம்மை ஆதரித்த 
வள்ளல்களையோ, தாம்‌ விரும்பும்‌ புலவர்களையோ குழந்தை- 
யாக எண்ணி அக்குழந்தையின்‌ மூன்றாம்‌ மாதம்‌ ்‌ முதல்‌ 
இருபத்தோராம்‌ மாதம்‌ வரையில்‌ உள்ள மாதங்களைப்‌ 
பத்துப்‌ பருவங்களாக வகுத்துக்கொண்டு ஒவ்வொரு 


312 பிற்கால இலக்கியங்கள்‌ 


பருவத்திற்கும்‌ பப்பத்து விருத்தப்‌ பாடல்களை அமைத்துப்‌- 
பாடப்படுவது பிள்ளைத்‌ தமிழ்‌ ஆகும்‌. 

அப்பருவங்களாவன காப்பு, செங்கீரை, தால்‌, சப்‌- 
பாணி, முத்தம்‌, வருகை, அம்புலி, சிற்றில்‌ சிதைத்தல்‌, 
சிறுபறை முழக்கல்‌, சிறுதேர்‌ உருட்டல்‌ என்பன. இவை 
ஆண்பால்‌ பிள்ளைத்‌ தமிழ்ப்‌ பருவங்களாகும்‌. இவற்றுள்‌ 
முன்னேழு பருவங்கள்‌ அங்ஙனமே அமைய, பின்‌ மூன்று 
பருவங்களுக்கு நேராக நீராடல்‌, அம்மானை ஆடல்‌, ஊசல்‌ 
ஆடல்‌ அமைத்துப்‌ பாடப்படுவது பெண்பால்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ ஆகும்‌. 

காப்புப்‌ பருவம்‌: இது பாட்டுடைத்‌ தலைவனையோ தலை- 
வியையோ காப்பாற்றி அருளும்படி தெய்வங்களை வேண்டும்‌ 
பருவமாகும்‌. 


செங்ரைப்‌ பருவம்‌: இது செம்மையான மொழிகளைப்‌ 
பேசுமாறு குழந்தையை வேண்டுதலாகும்‌. கீர்‌ என்பது 
சொல்‌ எனப்‌ பொருள்படும்‌. ஈண்டுச்‌ செங்கீரை என்றது 
குழந்தை ங்குவா, ங்குவா என்று கூறுதல்‌. குழந்தை தன்‌ 
தலையைத்‌ தூக்கிக்கொண்டு இரண்டு கைகளைத்‌ தரையில்‌ 
ஊன்றி; ஒரு காலை முட்டியிட்டுப்‌ பூமியில்‌ பதித்து ஒரு 
காலை பின்னால்‌ நீட்டிக்கொண்டு உடல்‌ அசைந்து ஆடும்‌ 
பருவத்தைச்‌ செங்கீரை ஆடல்‌ என்றும்‌ கூறுவர்‌, இதனை 
முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்‌ தமிழில்‌, 

““ஒருதாள்‌ உந்தி எழுந்து இருகையும்‌ 

ஒருங்கு பதிந்து நிமிரந்து 
அருள்பொழி திருமுகம்‌ அசைய அசைந்தினிது 
ஆடுக செங்கீரை.” 

என வரும்‌ அடிகளால்‌ அறியலாம்‌. 

தாலப்‌ பருவம்‌: தால்‌ என்னும்‌ மொழி நாக்கைக்‌ 
குறிக்கும்‌. காக்கை அசைத்து ஒலி எழுப்பிக்‌ குழந்தையை 
உறங்க வைக்கும்‌ பருவம்‌ தாலாட்டாகும்‌. 

சப்பாணிப்‌ பருவம்‌: இது குழந்தையை இருகைகளையும்‌ 
சேர்த்து ஓசை எழக்கொட்டும்படி கேட்கும்‌ பருவம்‌ 
ஆகும்‌. சப்பாணி என்பதன்‌ பொருள்‌ கையொடு கை 
சேர்த்தல்‌ ஆகும்‌. 


பிற்கால இலக்கியங்கன்‌ 315 


முத்தப்‌ பருவம்‌: இது குழந்தையை முத்தம்‌ தரும்படி. 
வேண்டும்‌ பருவம்‌, ட்‌ 
வருகைப்‌ பருவம்‌ : இது வாரானைப்‌ பருவம்‌ என்றும்‌ 
கூறப்படும்‌. குழந்தையை வருமாறு வேண்டும்‌ பருவமே. 
இது. 
அம்புலிப்‌ பருவம்‌ : இது சந்திரனை நோக்கிக்‌ குழந்தை- 
யுடன்‌ வந்து விளையாடுமாறு வேண்டும்‌ பருவம்‌. சந்திரனைச்‌- 
சாம, பேத, தான, தண்ட முறையில்‌ அழைக்கும்‌ முறை 
அவ்வப்புலவர்கள்‌ பாடும்‌ வன்மையினைப்‌ பொருத்ததாகும்‌. 
இப்பருவத்தில்தான்‌ புலவனது புலமையினை நன்கு காண-. 
லாம்‌. இதனால்தான்‌ “பிள்ளைக்‌ கவிக்கு அம்புலியாம்‌ ?? 
என்றும்‌ கூறப்பட்டது. 
சிற்றிலிழைத்தல்‌ : : இது சிறு பெண்கள்‌ மணலை: 
சிறுசிறு ஓடுகளைக்‌ கற்களைக்கொண்டு வீடு கட்டி விளை 
யாடும்போது, குழந்தை அவற்றைக்‌ காலால்‌ உதைத்துக்‌. 
கலைத்தலைச்‌ செய்யவேண்டாம்‌ என்று வேண்டுதலை அறிவிக்‌- 
கும்‌ பருவம்‌. 
சிறுபறை முழக்கல்‌: இது குழந்தையைத்‌ தன்‌ கையில்‌ 
சிறுபறை என்னும்‌ இசைக்கருவி கொண்டு முழக்குமாறு 
வேண்டலை உணர்த்தும்‌ பருவம்‌. 
சிறுதேர்‌ உருட்டல்‌: இது குழந்தையை மரத்தால்‌ ஆன 
சிறிய தேரை உருட்டும்படி வேண்டலைக்‌ குறிக்கும்‌ பருவம்‌: 
ஆகும்‌. 
நீராடல்‌ : இது பெண்‌ குழந்தையை நீரில்‌ குளிக்கும்படி 
வேண்டலை அறிவிக்கும்‌ பருவம்‌ ஆகும்‌. 
அம்மானை : இது பெண்‌ குழந்தையைக்‌ கழங்கினை 
மேலே வீசி ஆடும்படி வேண்டலை அறிவிக்கும்‌ பருவம்‌. 
ஊசல்‌: இஃது ஊஞ்சலில்‌ குழந்தையை ஆடும்படி 
வேண்டலை உணர்த்தும்‌ பருவம்‌. 
*விள்ளு மலரா தனத்தானும்‌ வெய்ய சுதரி சனத்தானும்‌ 
விரும்பும்‌ அதிகா ரக்கதையா விளம்பா நின்ற கோல்‌ 
கொள்ள 
கள்ளும்‌ பிரம சரியர்‌எலாம்‌ நாடும்‌ பலாசக்‌ கோல்கொள்ள 
நான்காம்‌ ஆச்சி ரமத்தமைந்தார்‌ நயந்து மூந்தூழ்க்‌ 
கோல்கொள்ள த்‌. 


14 பிற்கால இலக்கியங்கள்‌ 


தெள்ளும்‌ வணிகர்‌ குலம்‌எல்லாம்‌ தேற்றும்‌ துலாக்கோல்‌ 
அதுகொள்ளச்‌ 
செம்பொன்‌ மோலி அரசரெலாம்‌ செங்கோல்‌ கொள்ளச்‌ 
சிறுகோல்கைக்‌ 

கொள்ளும்‌ குலத்தில்‌ உதித்தஅருள்‌ கொண்டல்‌ வருக . 

வருகவே 
குன்றைப்‌ பொருமா ளிகைக்குன்றைக்‌ கோமான்‌ வருக 
வருகவே.”? 


சேக்கழோர்‌ பிள்ளைத்தமிழ்‌. 


குறிப்பு: சிவபெருமான்‌ பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌ 
.ஆதலின்‌, அப்பெருமான்மீது இதுவரையில்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
பாடப்‌ பட்டிலது என்பதை ஈண்டு அறியவும்‌. 

கலம்பகம்‌: பல மலர்களின்‌ தொகுப்பு மாலையைக்‌ 
கதம்பம்‌ என்பர்‌. அதுபோலப்‌ பலவகைப்பாக்கள்‌, பா 
இனங்கள்‌ அமையப்‌ பாடப்படும்‌ நூல்‌ கலம்பகம்‌ ஆகும்‌. 
இது புயவகுப்பு, அம்மானை, ஊசல்‌, களி, மறம்‌, சித்து, 
தவம்‌, கார்‌, தூது, ஊசல்‌ முதலான தலைப்புடன்‌ கூடிய 
யாடல்களைக்‌ கொண்டு திகழும்‌. இவ்வாறு பதினெண்‌ 
உறுப்புக்களைப்‌ பெற்றுவரும்‌. இந்தப்‌ பிரபந்தத்தில்‌ சிறப்‌- 
யுடைய உறுப்பு அம்மானை ஆகும்‌. இந்நூல்‌ அந்தாதி 
அமைப்பில்‌ அமைந்திருக்கும்‌. 

“ அம்புலியூர்‌ என்னும்‌ அணிகொள்‌ சிதம்பரத்தே 
வெம்புலியொன்‌ றெந்காளும்‌ மேவும்காண்‌ அம்மானை 
வெம்புலியொன்‌ நெம்நானாம்‌ மேவுமே யாமாயின்‌ 
அம்பலத்தைத்‌ தான்விட்‌ டகலாதோ அம்மாளை 
ஆட்டைவிட்டு வேங்கை அகலுமோ அம்மானை.” 

தில்லைக்‌ கலம்பகம்‌. 

மும்மணிக்‌ கோவை: இது அகவல்பா, வெண்பா, 
கட்டளைக்‌ கலித்துறை மாறி மாறி வர முப்பது பாடல்களைக்‌ 
கொண்டு அந்தாதித்‌ தொடை அமையப்‌ பாடப்படுவது. 

எம்‌.ஆர்‌ உயிராம்‌ எழில்மா சிலாமணியை 

அம்மா பெறுதற்‌ கர்தன்றே-—சும்மா 

இருந்தாரே பெற்றார்மற்‌ றெவ்வுலகில்‌ யாரே 

வருந்தாது பெற்றார்‌ மணி,” 


பிற்கால இலக்கியங்கள்‌ 375 


அகப்பொருட்‌ கோவை : இஃது அகப்பொருள்‌ இலக்‌ 
கணத்தில்‌ கூறப்பெறும்‌ முதல்‌, ௧௬, உரிப்பொருள்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டு களவு, கற்பு என்ற பாகுபாட்டில்‌ 
நானூறு கட்டளைக்‌ கலித்துறைப்‌ பாக்களில்‌ திரு, உரு 
முதலான ஒப்புமை யுடைய தலைவன்‌, தலைவி, தெய்வத்‌ துணை 
யால்‌ எதிர்ப்பட்டுக்‌ கூடி நிகழ்த்தும்‌ நிகழ்ச்சிகளை ஒரு 
கோவைபடப்‌ பாடப்படும்‌ நூல்‌. இறைவனையோ, வள்ள- 
லையோ பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்டு இது செய்யப்‌- 
படும்‌, 

“£ அளகம்‌ திருத்தி மதிறுதல்‌ நீவி அணிஅகற்றிப்‌ 
புளகம்செய்‌ தோளில்‌ புரிவளை ஏற்றிப்‌ புதியதென்றல்‌ 
கிளரும்‌ கொழும்தளிர்‌ மெல்லடி தைவந்த இன்பமுறக்‌ 
களபம்‌ செறிதனத்‌ தாய்பெற்ற வாஎன்‌ கரதலமே.”; 

தஞ்சைவாணன்‌ கோவை. 

இரட்டை மணிமாலை : இது வெண்பாவும்‌ கட்டளைக்கலித்‌ 

துறையும்‌ மாறி மாறி அந்தாதித்‌ தொடையில்‌ இருபது 
பாடல்களைக்‌ கொண்டு விளங்குவது. 

₹ மிரான்‌என்று தன்னைப்பன்‌ னாள்பர வித்தொழு 

வார்‌இடா்கண்‌ 
டரான்‌என்ன நிற்கின்ற ஈசன்கண்‌ டீர்ளனவண்டுகண்டிப்‌ 
பொராறின்ற கொன்றைப்‌ பொதும்பர்க்‌ கடந்து பொம்‌ 
பென்றுரைவாய்‌ 
அராறின்‌ நிரைக்கும்‌ சடைச்செம்பொன்‌ நீள்முடி 
அந்தணனே.” 
காரைக்கால்‌ அம்மையார்‌ திரு. இரட்டைமணிமாலை. 
நான்மணிமாலை : இது வெண்பா, கட்டளைக்கலித்துறை 
ஆசிரிய விருத்தம்‌, அகவல்பா மாறி, மாறி அந்தாதித்‌ 
தொடையில்‌ அமைந்து நாற்பது பாடல்களைக்‌ கொண்டு 
வருவது. 

“கொள்ளைக்‌ கதிர்முத்தின்‌ பந்தரும்‌ சின்னமும்‌ கொள்ளும்‌ 
பிள்ளைக்‌ கதுதகும்‌ நாவர சாய பெருக்தகையோய்‌ ல்‌ 
கள்ளைக்குவளை உமிழ்வீ ழியில்படிக்‌ காசொன்று 
வள்ளைக்‌ குழைஉமை பங்காளர்‌ கையில்‌என்‌ வாங்கனையே.”” 

நால்வர்‌ நான்மணிமாலை. 


216 பிற்கால இலக்கியங்கள்‌ 


பரணி: இது போர்‌ நடக்கையில்‌, பரண்மேல்‌ இருந்து 
பாடப்படுதலின்‌, பரணி எனப்பட்டது. பரணி வெற்றிதரும்‌ 
கொற்றவையைக்‌ குறித்ததாதலின்‌, அவ்வெற்றியினை 
பெற்ற மன்னன்‌ மீது பாடப்படுவது பரணி என்றும்‌ கூறு 
வர்‌. **ஆனை ஆயிரம்‌ அமரில்‌ வென்ற மன்னவனுக்கு வகுப்‌ 
பது பரணி ?? என்னும்‌ விதிப்படி போரில்‌ ஆயிரம்‌ யானைகளைக்‌ 
கொன்ற வீரன்‌ மீது பாடப்படுவது பரணி என்றும்‌ கூறுதல்‌ 
உண்டு. இது கலித்தாழிசை என்னும்‌ கலிப்பாவின்‌ இனத்‌ 
தால்‌ பாடப்படும்‌. 


இப்பரணியில்‌ கடவுள்‌ வாழ்த்து, கடை திறப்பு, காடு 
பாடியது, கோயில்‌ பாடியது, இந்திரசாலம்‌, இராசபரம்‌ 
பரியம்‌, பேய்‌ முறையீடு, அவதாரம்‌, காளிக்குக்‌ கூளி கூறி 
யது, போர்‌ பாடியது, களம்‌ பாடியது, கூழ்‌ அடுதல்‌ என்‌ 
னும்‌ தலைப்புக்கள்‌ அமைய இது பாடப்படும்‌. 
*£ தரைமகளும்‌ தன்கொழுநன்‌ உடலம்தன்னைத்‌ 
தாங்காமல்‌ தன்கரத்தால்‌ தாங்கி விண்ணாட்டு 
அரமகளிர்‌ அவ்வுயிரைப்‌ புணரா முன்னம்‌ 
ஆவி ஓக்க விடுவாகாக்‌ காண்மின்‌ காண்மின்‌ ”? 


கலிங்கத்துப்‌ பரணி. 


குறவஞ்சி: இது நாடக வகையைச்‌ சார்ந்த நூல்‌. 
இதனைக்‌ குறவஞ்சி நாட்டியம்‌ என்றும்‌ கூறி வந்தனர்‌. 
குறத்தி குறிசொல்லுதல்‌ மட்டும்‌ கூறப்படுவது. இதனை 
குறத்தி பாட்டு என்றும்‌, குறவஞ்சி என்றும்‌ கூறுவர்‌. இஃது 
இசைப்‌ பாட்டுக்‌ கலந்தது. * குறம்‌ ?? என்னும்‌ நாடக 
முறையில்‌ அமைந்தது, 

குறவஞ்சியில்‌ கணபதி வருதல்‌, கட்டியங்காரன்‌ வரு 
தல்‌, மோகினியும்‌, மோகனராஜனும்‌ வருதல்‌. தலைவன்‌ 
உலாவருகையில்‌ தலைவி ஒருத்தி அவனைக்‌ கண்டு காமுறு 
தல்‌, குறத்தி வருதல்‌, அவளைத்‌ தலைவி அழைத்தல்‌, குறத்தி 
தான்வாழ்‌ மலைகளையும்‌, உறவினர்‌ சிறப்புக்களையும்‌, தான்‌ 
குறிசொல்லும்‌ பெருமையினையும்‌ கூறுதல்‌. இது குறத்தி 
யின்‌ கணவனான குறவன்‌ தன்வேலையாளான குளுவனுடன்‌ 
புறப்பட்டு வருதல்‌, அவன்‌ பறவைகளை வேட்டை ஆடுதல்‌, 
குறத்தியை நினைந்து அவன்‌ வருந்துதல்‌, பின்‌ அவன்‌ 


த்தி 


பிற்கால இலக்கியங்கள்‌ 317 


அவள்‌ இருக்கும்‌ இடத்தைத்‌ தேடிக்கண்டு பிடித்தல்‌, பின்‌ 
இருவரும்‌ கூடி இன்புற்றுத்‌ தலைவனை வாழ்த்தல்‌ ஆகியவை 
_ கோவையாகப்‌ பாடப்படும்‌. 2 
பல்லவி 
“ கட்டியங்‌ காரன்‌ வந்தானே--ஒய்யாரமாகக்‌ 
கட்டியங்‌ காரன்‌ வந்தானே 


அனுபல்லவி 
கட்டிய கொண்டை வனப்புறு சென்னியில்‌ 
கட்டழ குருமாலை கட்டிக்கொண்டு நல்ல (கட்டி) 
சரணம்‌ 
மிகஎழில்‌ உற்றிடு காவிச்‌ சல்லடம்‌ 
மிசைசுற்றிக்‌ கச்சை இறுக்கியே 
தகதிமிதிக்கிட என்னத்‌ 
தருக்குடன்‌ மேல்மீசை முறுக்கியே.”? (கட்டி) 


சாபேந்திரபூபாலக்‌ குறவஞ்சி. 


பள்ளு: இந்நூல்‌ உழத்தியர்பாட்டு என்றும்‌ கூறப்‌ 
படும்‌. இப்பள்ளுகள்‌ பள்ளர்களின்‌ வாழ்க்கை நிகழ்ச்சி 
களைப்‌ புனைந்துரைப்பது. இதுவும்‌ நாடக நூல்‌ வகையுள்‌ 
ஒன்றாகும்‌. ஆகவே, இதன்கண்‌ இசைப்பாடல்களும்‌ வரும்‌. 
பள்ளுப்பாடல்கள்‌, ௩ம்காட்டில்‌ பல இருந்திருக்கவேண்டும்‌ 
என்பது “: நெல்லுவகையை எண்ணிலும்‌ பள்ளுவகையை 
எண்ண முடியாது ?? என்னும்‌ பழமொழியினால்‌ அறியக்‌ 
கிடக்கிறது. இந்நூற்களால்‌ தமிழ்‌ காட்டின்‌ வரலாற்றை 
௩ன்கு உணரலாம்‌. இத்தகைய நூல்களுக்கு இலக்கண 
மாகத்‌ தொல்காப்பியர்‌ கூறிய விருந்து என்பதைக்‌ 
காட்டலாம்‌. 


பள்ளுநூல்‌ வழி, பண்டைத்தமிழ்‌ அரசர்கள்‌, வேளிர்‌ 
கள்‌, குறுநில மன்னர்கள்‌, வள்ளல்கள்‌ பற்றிய வரலாற்றுக்‌ 
குறிப்புக்களையும்‌, ௩வரசப்பாங்கையும்‌ காணலாம்‌, பள்ளர்‌ 
பெருமை, மழைக்குறி, ஆற்று வெள்ளம்‌. பள்ளன்‌ பள்ளத்‌ 
தியர்‌ பேச்சு, நெல்வகை, மாட்டுவகை, ஏர்க்கால்வகை 
முதலானவற்றை அறியவேண்டிய குறிப்புக்களும்‌ இதில்‌ 


உள. 


(518. பிற்கால இலக்கியங்கள்‌ 


 ஆற்றுவெள்ளம்காளைவரத்‌ தோற்றுதே குறி--மலையாள 

மின்னல்‌ஈழ மின்னல்‌ சூழமின்னுதே 

நேற்றும்‌ இன்றும்‌ கொம்பு முற்றிக்‌ காற்றடிக்குதே-- கேணி 
நீர்ப்படு சொரித்த வளைகூப்பிடுதே 

சேற்றுஈண்டு சேற்றில்வளை ஏற்றடைக்குதே--மழை 
தேடிஒரு கொடிவானம்‌ பாடி ஆடுதே 

போற்றுதிறாமால்‌ அழகர்க்‌ கேற்றமாம்‌ பண்ணைச்‌ 
சேரிப்புள்ளிப்‌ பள்ளர்‌ ஆடிப்‌ பாடித்துள்ளிக்‌ 

கொள்வமே,”” 


முக்கூடற்பள்ளு. 


உலா: இது தெருவில்‌ பவனிவரும்‌ தெய்வத்தையோ, 
சிறந்த புருடனையோ கண்டு பேதை, பெதும்பை, மங்கை, 
மடந்தை அரிவை, தெரிவை, பேரிளம்‌ பெண்‌ என்னும்‌ ஏழு 
வகைப்‌ பருவ மகளிர்‌ கண்டு காதல்கூரும்‌ வகையினைக்‌ 
கலிவெண்பாவால்‌ பாடப்படும்‌. இதனை “£ ஊரொடு தோற்ற- 
மும்‌ உரித்தெனமொழி ?? என்று தொல்காப்பியர்‌ கூறிய 
இலக்கணத்தில்‌ அடக்க வேண்டும்‌. இந்நூல்‌ உலாப்புறம்‌ 
என்றும்‌ கூறப்படும்‌. இதுவே அன்றித்‌ திரு உலாமாலை,. 
பவனி உலா, உலாமாலை, பவனி உலாமாலை எனவும்‌ 
வழங்கப்பட்டதாகத்‌ தெரிகிறது. 


இவ்வுலாப்‌ பிரபந்தத்தினைத்‌ தெய்வங்கள்‌ மீதும்‌; 
அரசர்கள்‌ மீதும்‌, வள்ளல்கள்‌ மீதும்‌ பாடி வந்துள்ளனர்‌. 
திருக்கைலாய ஞானஉலா, இராசராச சோழன்‌ உலா, 
ஆளுடைய பிள்ளையார்‌ திருஉ லாமாலை, திருஞான பாலைய 
தேசிகர்‌ உலா, சிவந்தெழுந்த பல்லவராயன்‌ உலாக்களை 
உதாரணமாகக்‌ காட்டலாம்‌. இப்‌ பிரபந்தத்தில்‌ புலவனது 
திறன்‌ விளங்கும்‌ இடம்‌ பெதும்பைப்‌ பருவத்தவள்‌ நிலை- 
யினைப்‌ பாடுதலே ஆகும்‌. இதனால்தான்‌ “பேசும்‌ உலாவில்‌ 
பெதும்பைப்‌ புவி ?* என்ற தொடர்‌ நிலவி வருகிறது. 


பேதைப்‌ பருவத்தாள்‌ கண்களை, 
“உலக மயக்கம்‌ ஒழிம்தோர்‌ மனம்போல்‌ 
கலகம்‌ சிறிதறியாக்‌ கண்ணுள்‌.” 
என்று சொக்கநாதர்‌ உலாவிலும்‌, 


ஆஹி! 


பிற்கால இலக்கியங்கள்‌ 319° 


பெதும்பைப்‌ பருவத்தாள்‌ கண்களை, 
“ வேட்டவர்தம்‌ பும்திகவர்‌ வஞ்சனையும்‌ பொய்யும்‌ 
கொலையும்‌ இடம்வந்து வந்துபார்க்கும்‌ மதர்விழியாள்‌.” 
என்று ஏகாம்பர நாதர்‌ உலாவிலும்‌, 
மங்கைப்‌ பருவத்தாள்‌ கண்களை, 
“ வாட்கைக்‌ குமரறாக்கு மையல்‌ பிணிகொடுத்து 
மீட்கத்‌ தெரியும்‌ விழியினாள்‌..?” 
என்று திருப்பூவண நாதர்‌ உலாவிலும்‌, 
மடந்தைப்‌ பருவத்தாள்‌ கண்களை, 
** செங்கோல்‌ ஒழித்தெவர்க்கும்‌ தீங்கு புரிவேந்தர்‌ 
வெங்கோ லினும்கொடிய வேற்கண்ணாள்‌.”” 
என்று மதுரைச்‌ சொக்கநாதர்‌ உலாவிலும்‌, 
அரிவையின்‌ கண்களை, 
££ குழலிலே கண்ணி வைத்தாள்‌ கொங்கையில்‌ வார்‌இட்டாள்‌ 
விழியை வலைஆய்த்‌ திரைய வீசினாள்‌.” 
என்று திருக்காளத்தி காதர்‌ உலாவிலும்‌, 
தெரிவை எத்தகையவள்‌ என்பதை 
“ஒருத்தி தெரிவை உலகு பதினாலும்‌ 
வருத்தி மனம்கவர வல்லாள்‌.”” 
என்று திருக்கழுக்குன்‌ ற உலாவிலும்‌, 
பேரிளம்‌ பெண்‌ தன்‌ கண்ணுக்கு மையும்‌ இட்டுக்‌ 
“கொள்ளாமைக்குரிய காரணத்தை, 
“மேலாம்‌ சிவன்வெள்ளை மேனியும்‌-— நீலக்‌ 
களமானும்‌ எய்தினெனக்‌ கண்டொளித்த தென்ன 
வளமான்‌ விழிக்கெழுதா மையாள்‌.”” 


என்று திருக்கழுக்குன்ற உலாவிலும்‌ பாடப்பட்டிருத்தலைப்‌ : 


படிக்கும்போது இன்பச்சுவை இலங்குதலைக்‌ காணலாம்‌. 


தூது : இந்நூல்‌ தலைவன்‌ தலைவியர்கள்‌ காதல்‌ காரண- 


மாகத்‌ துன்புற்றபோது, ஒருவர்‌ மற்றொருவரிடம்‌ தம்‌ வருத்‌. 


2320 பிற்கால இலக்கியங்கள்‌ 


தத்தைத்‌ தெரிவிக்கும்படி உயர்திணைப்‌ பொருள்களையே 
னும்‌, அஃறிணைப்‌ பொருள்களையேனும்‌ தூது விடுப்பதாகப்‌ 
பல கற்பனை நயம்‌ தோன்‌ றப்‌ பாடப்படுவதாகும்‌. இதனைக்‌ 
கலிவெண்பா என்னும்‌ செய்யுளில்‌ பாடுதல்‌ மரபு. இதனால்‌ 
பாட்டுடைத்‌ தலைவன்‌ தூது செல்லும்‌ பொருள்களின்‌ வர- 
லாற்றையும்‌ பெருமையினையும்‌, அணி வகைகளையும்‌ 
அறியலாம்‌. இப்‌ பிரபந்தத்தில்‌ புலவர்‌ தாம்‌ எந்தப்‌ 
பொருளைத்‌ தூது விடுப்பதாகக்‌ கூறுகின்றனரோ, அந்தப்‌ 
பொருளே தூது போதற்கு எல்லாப்‌ படியாலும்‌ தக்கது, 
ஏனையவை தக்கவை அல்ல என்று காரணம்‌ காட்டிக்‌ 
கூறும்‌ திறன்‌ சுவைமிக்கதாக இருக்கும்‌. 
 அன்னந்தனை விடுப்பேன்‌ அன்னந்தான்‌ அங்கவரை 

இன்னம்தான்‌ கண்டறியா தென்பரே-மன்‌ எந்தாய்‌ 

அப்பாலோர்‌ வண்டை அனுப்பின்‌ அவர்காமம்‌ 

செப்பாதே என்றால்‌ திகைக்குமே--தப்பாது 

மானைப்போய்த்‌ தூதுசொல்லி வாஎன்பேன்‌ வல்லியம்பூம்‌ 

தானைப்‌ பரமர்பால்‌ சாராதே-—எனைப்பூங்‌ 

கோகிலத்தை நான்வீடுப்பேன்‌ கோகிலமும்‌ காக்கையினம்‌ 

ஆகி வலியானுக்‌ கஞ்சுமே-ஆகையினால்‌ 

இற்தமனத்தைத்‌ தூதாய்‌ ஏகுஎன்பேன்‌ இம்மனமும்‌ 

அந்த மனேதீதர்பால்‌ ௮ண்டாதே-எந்தவிதம்‌ 

என்றென்‌ நிரங்கினேன்‌ என்கவலை எல்லாம்‌ 

குன்ற னையாய்‌ உன்னுடனே கூறுகேன்‌ 

இரும்தமிழே உன்னால்‌ இரும்ததேன்‌ இமையோர்‌ 

விருந்தமிழ்தம்‌ என்றாலும்‌ வேண்டேன்‌ ஆனமையால்‌ 

துறவாதே சேர்ந்து சுகாநந்தம்‌ நல்க : 

மறவாதே தூது சொல்லி வார்‌.” 


தமிழ்‌ விடுதூது. 


அந்தாதி: என்பது முன்‌ பாடலின்‌ ஈற்றடியோ, 
எஈற்றுச்சீரோ, ஈற்றசையோ, ஈற்றெழுத்தோ, பின்வரும்‌ 
செய்யுளுக்கு முதலாக அமையப்‌ பாடுவது இப்பிரபந்த 
மாகும்‌, அந்தம்‌ ஆதியாகப்‌ பாடுவது என்பதே அந்தாதி 
என்பதன்‌ பொருள்‌. இப்பிரபந்தம்‌ வெண்பாவிலேனும்‌ 
கட்டளைக்கலித்துறை யாப்பிலேனும்‌ பாடப்படும்‌. 


உரையாசிரியர்கள்‌ 227 


“£ தாழ்சடையும்‌ நீள்முடியும்‌ ஒள்மழுவும்‌ சக்கரமும்‌ 
கூழ்‌ அரவும்‌ பொன்னாணும்‌ தோன்றுமால்‌--சூழும்‌ 
திரண்டருவி பாயும்‌ திருமலைமேல்‌ எந்தைக்கு 
இரண்டுருவும்‌ ஒன்றாய்‌ இசைந்து.” 

“இசைந்த அரவமும்‌ வெற்பும்‌ கடலும்‌ 
பசைந்தம்‌ கமுது படுப்ப- அசைந்து 
கடைந்த வருத்தமோ கச்சிவெஃ காவில்‌ 
கிடந்திருந்து நின்றதுவும்‌ அங்கு.” 


இங்கு எடுத்துக்‌ கூறப்பட்ட ஒவ்வொரு பிரபந்த வகை- 

யிலும்‌ பல பிரபந்தங்கள்‌ உண்டு. மேலும்‌, இங்குத்‌ 

தொண்ணுற்றாறு வகைப்‌ பிரபந்தங்களில்‌ சிலவே எடுத்து 

விளக்கப்‌ பட்டன. ஏனையவற்றையும்‌ நீங்கள்‌ அறிந்து 
கொள்ளுதல்‌ சாலவும்‌ நல்லது. 

தீ உட 

்‌ உரையாசிரியர்கள்‌ 


மூல நூல்‌ ஆசிரியர்களின்‌ கருத்தறிந்து உரை எழுதக்‌ 
கூடியவர்களே உரை ஆசிரியர்கள்‌ எனப்படுவர்‌. அவர்‌- 
கட்குப்‌ பன்னூல்‌ பயிற்சி இருந்தால்‌ அன்றி, உரை எழுத 
இயலாது. உரை எழுதும்‌ போதும்‌ ௩டு நிலையிலிருந்து 
உரை கூறுதல்‌ வேண்டும்‌. ஒருசார்‌ நின்று உரை எழுதுதல்‌ 
ஆகாது. இது நீதி நூல்கட்கும்‌, இலக்கணங்கட்கும்‌, இலக்‌- 
கியங்கட்கும்‌ உரை எழுத வரும்‌ உரையாசிரியர்கட்‌ கமைந்த 
பொதுவிதி என்க. ஆனால்‌, சமய நூல்களுக்கு உரை 
எழுதும்போது அவ்வச்சமயக்‌ கருத்துக்கு இயைய உரை 
எழுதுவது பண்புடைமை என்க, இன்னோரன்ன பண்புகட்கு 
இலக்கியமாய்த்‌ திகழ்பவர்களே இங்கு எடுத்து எழுதப்படு- 
பவர்கள்‌ ஆவார்‌. இவர்கள்‌ உரை எழுதிலர்‌ எனில்‌, மூல 
நூல்களின்‌ உண்மைப்‌ பொருளை அறிதல்‌ பெரிதும்‌ 
கடினமே. 


இளம்பூரணர்‌ : இவரே தொல்காப்பியத்திற்கு முதல்‌ 
முதல்‌ உரை எழுதியவர்‌. இதனால்‌ இவரை உரையாசிரியர்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. இவரை “மயிலை நாதர்‌ உளங்கூர்க்‌ 
, கேள்வி இளம்பூரணர்‌ ? என்றும்‌, த: ஏதமில்‌ மாதவன்‌ 22 
என்றும்‌, இலக்கணக்‌ கொத்தாசிரியர்‌ *உளங்கூர்‌ உரை 
வ, 21 


222 உரையாசிரியர்கள்‌ 


ஆய்‌ இளம்பூரணர்‌ ?? என்றும்‌ சிறப்பித்துக்‌ கூறியுள்ளனர்‌. 
இவரது உரை எளிமையும்‌, தெளிவும்‌, சுருக்கமும்‌ 
அமையப்‌ பெற்றது. இளம்பூரணன்‌ என்னும்‌ பெயர்‌ முருகப்‌ 
பெருமானுக்கு உரியது. ஆகவே, இவர்‌ சைவராக இருக்க. 
வேண்டுமென்று எண்ணம்‌ எழுகின்றது. :ஆனால்‌, மயிலை 
நாதர்‌ உரையின்‌ மூலம்‌, இவர்‌ சைனர்‌ என்பது தெரிகிறது. 
இவர்‌ தமது உரையில்‌ சிவபெருமானைப்‌ பற்றிக்‌ குறிக்கும்‌ 
இடங்களில்‌,- ££ இறைவன்‌ ? என்று குறித்துச்‌ சொல்லுதல்‌ 
கவனித்தற்குரியது. இவரது காலம்‌ கி. பி, 12 ஆம்‌: 
நூற்றாண்டு. 

பேராசிரியர்‌ : இவரது இயற்‌ பெயர்‌ இன்னது என்‌- 
பதை அறிதற்கில்லை. இவரது பேரறிவின்‌ திறத்தை வியந்து 
போலும்‌, இவரைப்‌ பேராசிரியர்‌ என்று குறிக்கலாயினர்‌. 
இவரும்‌ தொல்காப்பியத்திற்கு உரை கண்டவர்‌. ஆனால்‌, 
இவரது உரை முற்றிலும்‌ கிடைத்திலது. பொருளதிகாரத்‌- 
தில்‌ மெய்ப்பாட்டியல்‌, உவமையியல்‌, செய்யுளியல்‌, 
மரபியல்‌ இவற்றிற்கே உரைகள்‌ காணப்படுகின்றன. 
இவரது உரையில்‌ வரலாற்றுக்‌ குறிப்புக்களையும்‌, முச்‌- 
சங்கத்தைப்‌ பற்றிய குறிப்புக்களையும்‌ காணலாம்‌. இவரை 
மதுரை ஆசிரியர்‌ என்று கூறுவாரும்‌ உளர்‌. “ 

இவர்‌ மாணிக்கவாசக சுவாமிகள்‌ திருவாய்‌ மலர்ந்த 
திருக்கோவையாருக்கும்‌ உரை எழுதியுள்ளார்‌. இந்நூலில்‌ 
இவரது நுண்ணறிவுத்‌ திறனை முற்றிலும்‌ உணரலாம்‌. இக்‌ 
நூலில்‌ முதற்‌ செய்யுளுக்கு இவர்‌ எழுதியுள்ள உரையினை 
நோக்கின்‌ இவ்வுண்மை உறுதி ஆகும்‌, 


குறுந்தொகைக்கும்‌ இவரது உரை உண்டு என்பர்‌. 
இவரது சமயம்‌ சைவம்‌. இவர்‌ தண்டியலங்கார உதாரணச்‌ 
செய்யுள்களை தமது உரையில்‌ மேற்கோள்‌ காட்டுகின்றார்‌. 
அச்‌ செய்யுட்கள்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கனைக்‌ குறிப்ப- 
தால்‌ அவனது காலத்துக்கும்‌ பிற்பட்டவர்‌ என்று கருத 
வேண்டி இருத்தலின்‌, இவரது காலம்‌ கி. பி. 18 ஆம்‌ 
நூற்றாண்டென்க. 

சேனாவரையர்‌ : இவர்‌ வடமொழியில்‌ நல்ல புலமை 
பெற்றவர்‌ என்பது இவரது உரை நமக்கு நன்கு புலப்‌- 
படுத்துகின்றது. இவர்‌ தொல்காப்பியச்‌ சொல்லதிகாரத்‌- 


உரையாசிரியர்கள்‌ 323 


திற்குச்‌ சிறந்த உரை எழுதியவர்‌. ஆனா இயல்பில்‌ 
சேனாவரையர்‌ ? என்று இவரைச்‌ சான்றோர்‌ சிறப்பிப்பர்‌. 

சாஸனத்தில்‌ ஆற்றூர்ச்‌ சேனாவரையர்‌ என்று காணப்‌ 
படுதலால்‌, இவர்‌ ஆற்றூரில்‌ பிறந்தவர்‌ என ஒருவாறு அறிய 
லாம்‌. இவ்வூர்‌ மதுரையைச்‌ சார்ந்தது. இவரது பெயரான 
சேனா அரையர்‌ என்பதை உற்று நோக்கும்போது இவர்‌ ஒரு 
வேளை சேனைக்குத்‌ தலைவராக இருந்திருக்க வேண்டும்‌ என்‌- 
பதும்‌ பூகிக்கப்படுகிறது. . இவர்‌ எழுத்ததிகாரத்திற்கு 
உரை எழுதவில்லையே என்ற கருத்தில்‌ ££ வட நூற்கடலை 
நிலைகண்ட றிந்த சேனாவரையர்‌, எழுத்ததிகாரத்திற்கு உரை 
செய்வாராயின்‌ இன்னோரன்ன பொருள்‌ அனைத்தும்‌ 
தோன்ற ஆசிரியர்‌ கருத்துணர்ந்‌ துரைப்பர்‌ ?? என்று சிவ 
ஞான முனிவர்‌ எழுதியுள்ளார்‌. இவரது காலம்‌ கி.பி. 18ஆம்‌ 
தூர்ற்றாண்டு, 

நச்சினார்க்கனியர்‌ : இவர்‌ பாண்டிய நாட்டில்‌ மதுரைமா 
நகரில்‌ பாரத்துவாச கோத்திரத்தில்‌ பிராமண மரபில்‌ தோன்‌- 
நியவர்‌. இவர்‌ சைவ சமயத்தினர்‌ என்பது இவரது 
பெயரால்‌ தெரியவருகிறது. அப்பர்‌ இறைவரை, ££ நச்சு 
வார்க்கினியர்‌ போலும்‌, காக வீச்சரவனாரே ?? என்றும்‌, 
காஞ்சிபுராணம்‌, “££ நச்சினார்க்‌ கினியாய்‌ போற்றி?? என்றும்‌ 
இறைவரைக்‌ குறித்துப்‌ பாடி இருத்தலாலும்‌ இவர்‌ சைவப்‌ 
பெரியர்‌ என்பது தெளிவு. மேலும்‌, இவரை உரைச்‌ 
சிறப்புப்‌ பாயிரம்‌ ““சிவச்சுடர்தானே ஆய தன்மை யாளன்‌ ?? 
என்றும்‌ குறிப்பிடுகிறது. இவர்‌ காட்டும்‌ உதாரணங்கள்‌ 
திருச்சிற்றம்பலம்‌, பெரும்பற்றப்புலியூர்‌ என்று எடுத்துக்‌ 
காட்டுவதாலும்‌, திருவாசகம்‌, திருக்கோவையார்‌, ஆதிஉலா 
முதலிய சைவ நூல்களினின்றும்‌ மேற்கோள்களை எடுத்து 
மொழிதலாலும்‌ இவர்‌ சைவர்‌ என்பதை நிலைகாட்டலாம்‌, 


இவர்‌ இன்றியமையாத இடங்களில்‌ பதப்‌ பொருளையும்‌, 
இலக்கணக்‌ குறிப்பையும்‌ எழுதுவர்‌. , கொண்டு கூட்டுப்‌ 
பொருள்கோள்‌ இவரிடம்‌ மிகுதி. இவர்‌, இவருக்கு முன்னி- 
ருந்த உரையாசிரியரின்‌ உரைகளைச்‌ சிற்சில இடங்களில்‌ 
கண்டித்து எழுதும்‌ தன்மையர்‌. இவர்‌ ££ உச்சிமேல்‌ புலவர்‌ 
கொள்‌ ௩ச்சினார்க்கினியர்‌ ?? என்று சிறப்பித்துக்‌ கூறத்தகும்‌ 
பெருமைக்குரியர்‌. இவரை மேற்கு காட்டவரும்கூடப்‌ 
பெரிதும்‌ புகழ்ந்துள்ளார்‌. Rew. Dr. Bower என்பவர்‌, 


324 உரையாசிரியர்கள்‌ 


« Nachinarkiniar’s comments are very much on the 
plan of European annotations. He paraphrases the 
text, and points out grammatical peculiarities; his 
style is condensed and his language pedantic’ என்று 
பாராட்டி எழுதியுள்ளார்‌. 

இவர்‌ தொல்காப்பியம்‌, பத்துப்‌ பாட்டு, கலித்தொகை, 
சீவக சிந்தாமணி ஆகிய நூற்களுக்கு உரை எழுதியுள்‌- 
ளனர்‌. பேராசிரியர்‌ எழுதாது விட்டிருந்த குறுந்தொகை 
இருபது செய்யுட்களுக்கும்‌ உரை எழுதினர்‌ என்பர்‌, இப்‌- 
போதுள்ள திருக்கோவையார்‌ உரை இவரால்‌ எழுதப்பட்ட 
தென்ற கருத்தும்‌ உண்டு. இவரது காலம்‌ கி. பி, 14 ஆம்‌ 
நூற்றாண்டு. 

கல்லாடனார்‌ : இவரும்‌ தொல்காப்பியத்திற்கு உரை 
எழுதினர்‌ எனக்‌ கூறுவர்‌. ££ ஒல்காப்பெருமைத்‌ தொல்‌- 
காப்பியத்திற்கு உரையிட்ட விரகர்‌ கல்லாடர்‌ ?? என்ற 
தொடர்‌ இதனை வலியுறுத்தும்‌, ஆனால்‌, இதுபோது 
சொல்லதிகாரத்திற்கு மட்டும்‌ அவர்‌ உரை உளது. இவர்‌ 
கல்லாடம்‌ என்ற ஊரினர்‌ ஆதலின்‌, இப்பெயர்‌ பெற்றனர்‌. 
வேறு குறிப்பு இவரைப்பற்றி அறிதற்கு இல்லை. காலம்‌ 
கி.பி. 9 ஆம்‌ நூற்றாண்டென்பர்‌. கல்லாடம்‌ சைவத்தலம்‌. 
ஆதலின்‌ இவர்‌ சைவராக இருக்கலாம்‌. இவரைப்பற்றிய 
குறிப்பைப்‌ பதினோராம்‌ திருமுறையில்‌ எழுதப்பட்டுள்ளது. 
ஆண்டும்‌ காண்க. 3 


தெய்வச்‌ இலையார்‌ : இவரைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ 
ஒன்றும்‌ தெரியவரவில்லை. இவரும்‌ தொல்காப்பியத்திற்கு 


உரை கண்டவர்‌ என்பர்‌, 


பரிமேலழகர்‌: இவர்‌ காஞ்சிபுரத்தில்‌ உலகளந்தப்‌ 
பெருமாள்‌ கோவில்‌ அர்ச்சக மரபினர்‌. இதனால்‌ இவர்‌ 
வைணவ மரபினர்‌ என்பது தெளிவு. இவர்‌ வடமொழியும்‌, 
செந்தமிழும்‌ செவ்வனே பயின்‌ றவர்‌. இதனை இவரது திருக்‌ 
குறள்‌ உரையில்‌ நன்கு காணலாம்‌, இவர்‌ திருக்குறளுக்குச்‌ 
செய்த உரையே எல்லாராலும்‌ ஒருங்கே புகழப்பட்டு வரு- 
கிறது. கொஜற்றவங்குடி உமாபதி சிவாசாரியார்‌ இவரது 
உரையை “தெள்ளு பரிமேலழகர்‌ செய்த உரை ?” எனச்‌ 
சிறப்பித்துக்‌ கூறியுள்ளனர்‌. இவர்‌ பரிபாடலுக்கும்‌ உரை 


உரையாசிரியர்கள்‌ 325 


எழுதியுள்ளனர்‌. இவரது உரை தருக்க அமைப்பில்‌ 
அமைந்து காணப்படும்‌. மேற்கோட்‌ பாடல்களை உரைநடை 
யிலேயே எழுதிவிடுவார்‌. இவ்ரது உரைச்‌ சிறப்பைத்‌ 
தொண்டை மண்டலச்‌ சதகச்‌ செய்யுள்‌, ££ பரித்து உரை 
எல்லாம்‌ பரிமேலழகர்‌ தெரித்த உரையாமோ தெளி? 
என்று கூறுகிறது. இவர்‌ கி. பி. 18 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 


பரிமேலழகர்‌ என்பது மதுரைச்‌ சொக்கலிங்கப்‌ பெரு- 
மானையும்‌ குறிக்கும்‌. அவர்‌ மணிமொழியார்‌ பொருட்டுக்‌ 
குதிரைமேல்‌ வந்தனர்‌. ஆதலின்‌ அவர்‌ பரிமேலழகர்‌ என்ற 
பெயர்க்கும்‌ உரியர்‌ என்ற காரணத்தால்‌, இப்பெயரைச்‌ 
சூடிய பரிமேலழகரைச்‌ சைவர்‌ எனவும்‌ கூறுவர்‌, இவர்‌ திரு- 
முருகாற்றுப்‌ படைக்கும்‌ உரை எழுதியதாகவும்‌ தெரிகிறது. 


பரிமேலழகர்‌ உரையே திருக்குறளுக்குச்‌ சிறந்து இருந்‌- 
தது என்பதன்‌ கருத்து, இந்நூலுக்கு உரை வகுத்த தருமர்‌, 
மணக்குடவர்‌, தாமத்தர்‌, ச்சர்‌, பரிமேல்‌ அழகர்‌ திருமனையர்‌, 
மல்லர்‌, கவிப்‌ பெருமாள்‌, காளிங்கர்‌ என்னும்‌ பதின்மருள்‌ 
இவர்‌ செய்த உரையின்‌ சிறப்பை உற்று நோக்கியே ஆகும்‌. 
இப்பதின்‌ மருள்‌ மணக்குடவர்‌ உரையும்‌ போற்றுதற்குரியதே. 
சுருங்கிய அளவில்‌ இவரது உரை உளது. இப்பதின்மர்‌ 
உரைகளும்‌ ௩மக்குக்‌ கிடைத்தில. திருக்குறள்‌ நூலுக்கு 
எழுதிய உரைகள்‌ இப்போது கிடைத்துள்ளவற்றைக்‌ 
காணவிழையின்‌, திருத்தருமை ஆதீன வெளியீடாகிய 
திருக்குறள்‌ உரை வளம்‌ என்னும்‌ நூலில்‌ காணவும்‌. 


அடியார்க்கு நல்லார்‌ : இவர்‌ நிரம்பையர்‌ காவலர்‌ 
என்ற பெயரையு முடையவர்‌. இவர்‌ சிலப்பதிகாரத்திற்கு 
ஒப்புயர்வற்ற உரையினை எழுதியுள்ளனர்‌. இவரது உரை 
எதுகை மோனைகளுடன்‌ கூடியது. இவர்‌ உரையால்‌ முச்‌- 
சங்க வரலாற்றையும்‌ அறியலாம்‌. இவரது உரையால்‌ 
தமிழ்‌ இசையின்‌ மாண்பும்‌ அறிய வருகின்றன. இவரால்‌ 
தமிழ்‌ இசை நாடகங்களைப்பற்றிப்‌ பல நூல்கள்‌ தமிழில்‌ 
இருந்தன என்பதை அறிகிறோம்‌. 


இவர்‌ உரை முற்றிலும்‌ கிடைத்திலது. சிலப்பதிகாரப்‌ 
பிற்பகுதிக்கு உரையே இல்லை. இவரை ஆதரித்தவர்‌ 
பொப்பண்ண காங்கேயன்‌ என்னும்‌ கன்னட அரசனாவான்‌. 
இவனது ஆதரவே சிலம்பிற்கு உரைகாணச்‌ செய்தது 


226 வைணவ நூல்‌ உரையாசிரியர்கள்‌ 


என்பதை, ££ பொப்பண்ண காங்கேயர்‌ கோன்‌ அளித்த 
சோற்றுச்‌ செருக்கல்லவோ தமிழ்‌ மூன்று உரை செய்வித்‌- 
ததே ?? என்ற பாடலால்‌ அறியலாம்‌. இவர்‌ இன்றியமை- 
யாத இடங்களில்‌ இலக்கணக்‌ குறிப்பினைக்‌ காட்டுவர்‌. பல 
நூற்களினின்று மேற்கோள்‌ காட்டி இருத்தலின்‌, இவரது 
பரந்த புலமையினை அறியலாம்‌. 

இவர்‌ பிறந்த ஊர்‌ நிரம்பையூர்‌, இவர்‌ வாழ்ந்த இடம்‌ 
தீபங்குடி என்பர்‌. இவர்‌ கலிங்கத்துப்‌ பரணியிலிருந்தும்‌ 
மேற்கோள்‌ காட்டியுள்ளமையின்‌, இவரது காலம்‌ கி, பி, 
12 ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிற்பட்டதாகும்‌. 

புறகானூறு, அகநானூறு, பதிற்றுப்‌ பத்து ஆகிய நூல்‌ 


களுக்கு உரைகளும்‌, குறிப்பு உரைகளும்‌ உள. ஆனுல்‌, . 


அவற்றை எழுதிய ஆசிரியர்கள்‌ இன்னார்‌ என்று அறிதற்கு 
இல்‌ 


வைணவ நூல்‌ உரையாசிரியர்கள்‌ 


தேவாரம்‌, திருவாசகம்‌ ஆகிய திருமுறைகட்கு இத்‌ 
காலத்தில்‌ உரைகள்‌ எழுந்தன என்றாலும்‌, பண்டைக்‌ 
. காலத்தில்‌ இவற்றிற்கு உரைகள்‌ இல்லை. ஆனால்‌, சைவசித்‌- 
தாந்த நூற்களுக்குப்‌ பின்னால்‌, சிவஞான முனிவர்‌ போன்ற 
சித்தாந்தப்‌ பேரறிஞர்கள்‌ சிறந்த உரை எழுதியுள்ளனர்‌ 
என்பதைமட்டும்‌ இங்கு நினைவில்‌ கொள்ளலாம்‌. நாலாயிர 
திவ்விய பிரபந்தத்திற்கு அரிய உரையினை வைணவப்‌ 
பேரறிஞர்கள்‌ பண்டைக்‌ காலத்தியே எழுதியுள்ளனர்‌. 
அவர்கள்‌ யாவர்‌, அவர்கள்‌ உரை எவ்வெவற்றிற்கு 
உண்டு, என்பன போன்றவற்றை ஈண்டு அறிதல்‌ சிறப்‌ 
புடையதாகும்‌, இவர்கள்‌ தமிழ்‌ மொழியினையும்‌, வட மொழி- 
யினையும்‌ நன்கு கற்றவர்கள்‌. ஆகவே, இவர்கள்‌ உரையில்‌ 
இவ்விரு மொழிகளும்‌ ௩ன்கு கலந்து காணப்படும்‌. இதனால்‌ 
இவ்வுரைகள்‌ மணிப்பிரவாள ௩டை எனப்படும்‌. மணியும்‌ 
முத்தும்‌ கலந்தாற்‌ போன்ற உரை என்பதே இத்தொடரின்‌ 
பொருள்‌. இவர்கள்‌ உரைகளை வியாக்கியானம்‌ என்று 
கூறுதல்‌ வைணவர்‌ மரபு. 


ஆளவந்தார்‌ : இவர்தாம்‌ திருவாய்‌ மொழிக்கு முதல்‌ 
முதல்‌ உரை எழுதினர்‌ என்பர்‌. இவர்‌ எழுதிய வேறு நூல்கள்‌ 


வைணவ நூல்‌ உரையாசிரியர்கள்‌ 327 


ஆகமப்‌ பிரமாணம்‌. ஆத்ம சித்தி, ஈச்சுரசித்தி, கீதார்த்த 
சங்கிரகம்‌, ஸ்ரீ தோத்திரம்‌ என்பன. இவர்‌ வீர நாராயண 
புரத்தில்‌ பிறந்தார்‌; நாதமுனிகளின்‌ பேரர்‌. இவரது தந்தை- 
யார்‌ ஈசுர முனிவர்‌. ஆளவந்தார்‌, யமுனைத்துறைவர்‌, யமுனா 
சாரியார்‌ என்றும்‌ கூறப்படுவார்‌. இவரது காலம்‌ கி. பி, 
11 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதி. = 

திருக்குருகைப்‌ பெருமாள்‌ பிள்ளான்‌ : இவர்‌ இராமானு 
சாசாரியார்‌ மாணவர்‌. இவர்‌ திருவாய்‌ மொழிக்கு ஆராயிரப்‌ 
“படி என்ற உரையினை எழுதியவர்‌. இவர்‌ திருக்குருகைப்‌ 
பிள்ளான்‌ பரம இரகசியம்‌ என்னும்‌ நூலையும்‌ இயற்றியுள்‌- 
ளார்‌. காலம்‌ கி. பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. படி என்பது அளவு 
என்னும்‌ பொருளுடையது. ஆக, ஆராயிரப்படி என்பது 
ஆராயிரக்‌ கிரந்தங்களையுடைய அளவினை உடையதாகும்‌. 
ஒரு கிரந்தம்‌ என்பது மெய்யெழுத்துக்களை நீக்கிய பின்‌ 
உள்ள முப்பத்திரண்டு எழுத்துக்களால்‌ ஆகியது. 


நஞ்சீயர்‌ : இவர்‌ திரு காராயணபுரத்தில்‌ பிறந்தவர்‌. 
இவருக்குச்‌ சீரங்கநாதர்‌ என்ற பெயரும்‌ உண்டு. இவரது 
ஆசிரியர்‌ ஸ்ரீ பட்டர்‌. இவர்‌ திருவாய்மொழிக்கு ஒன்பதினா- 
யிரப்படி உரையும்‌, பெரிய திருமொழிக்கு வியாக்கி 
யானமும்‌, கண்ணினுட்சிறுத்தாம்பு உரை, திருப்பள்ளி 
எழுச்சி உரை ஆகியவற்றையும்‌ எழுதியவர்‌. அஞ்ஞான, 
ஞான அவத்தைகள்‌ என்னும்‌ நூலையும்‌ இயற்றியவர்‌. காலம்‌ 
கி.பி. பதினாறாம்‌ நூற்றாண்டு. 

நம்பிள்ளை: இவர்‌ ஈம்பூரில்‌ பிறந்தவர்‌, இவருக்கு 
வரதராசர்‌ என்ற பெயரும்‌ உண்டு. இவர்‌ திருவாய்‌ 
மொழிக்கு ஒன்பதினாயிரப்படி உரை, திருப்பள்ளி எழுச்சி, 
திருவிருத்தம்‌, பெரிய திருமொழி இவற்றிற்கு வியாக்கி 
யானங்களை எழுதியுள்ளனர்‌. ஈம்பிள்ளை ரகசியம்‌ என்னும்‌ 
நூலையும்‌ இயற்றியுள்ளனர்‌. காலம்‌ கி. பி. 14 ஆம்‌ நூற்‌- 
ரண்டு. இவர்‌ நஞ்சீயர்‌ மாணவர்‌. பிள்ளை என்ற பட்டம்‌ அக்‌ 
காலத்தில்‌ பிராம்மணர்கட்கு இருந்த பட்டமாகக்‌ காணப்‌- 
படுகிறது. ஞானசம்பந்தப்பிள்ளை என்று திருஞான சம்பந்‌- 
தரும்‌ அழைக்கப்பட்டதை ஈண்டு நினைவு கொள்ளலாம்‌. 


அழூய மணவாள ஜீயர்‌ : இவர்‌ திருவிருத்த வியாக்கி- 
யானம்‌, திருவாய்மொழி வியாக்கியானம்‌, பன்னீராயிரப்‌ 


328 வைணவ நூல்‌ உரையாசிரியர்கள்‌ 


படி, தத்துவதீபப்‌ பிரகாசம்‌, பகவத்கீதை வெண்பா 
முதலிய நூல்களை இயற்றியவர்‌, காலம்‌ கி. பி, 15 ஆம்‌. 
நாற்ருண்டு. 

பெரியவாச்சான்‌ பிள்ளை : இவர்‌ ஈம்பிள்ளையின்‌ மாணவர்‌. 
காலாயிரப்‌ பிரபந்தத்திற்கு 24000 படி உரை எழுதியவர்‌. 
இவர்‌ அமலகாதிப்பிரான்‌ வியாக்கியானம்‌ வரைந்துள்ளார்‌. 
இவரது உரையினைத்‌ தென்கலையார்‌ பெரிதும்‌ பாராட்டுவர்‌. 
இவர்‌ இயற்றிய நூல்கள்‌ கலியன்‌ அருளிப்பாடு, பரந்த 
படி, திரி மத சித்தாந்த சாரசங்கிரகம்‌ முதலியன. காலம்‌ 
கி. பி, 15 ஆம்‌ நூற்றாண்டு. 


வடக்குத்‌ திருவீதிப்‌ பிள்ளை: இவரும்‌ நம்பிள்ளையின்‌ 
மாணவர்‌. இவரது திருமகனாரே பிள்ளைலோகாசார்யர்‌. 
இவர்‌ திருவாய்மொழிக்கு 86000 படி உரை எழுதியவர்‌, 
காலம்‌ கி, பி. 15ஆம்‌ நூற்றாண்டு. 


அழகிய மணவாள நாயனார்‌: இவர்‌ வடக்குத்‌ 
திருவீதிப்‌ பிள்ளையின்‌ திருமகனார்‌. பிள்ளை லோகாசார்யரின்‌ 
இளவல்‌. இவர்‌ திருப்பாவைக்கு ஆருயிரப்படி உரையும்‌, 
அமலகாதப்‌ பிரான்‌ கண்ணினுள்‌ சிறுத்தாம்பு ஆகியவற்‌- 
நிற்கு வியாக்கியானமும்‌ இயற்றியவர்‌. இவரது நூல்கள்‌ 
மாணிக்கமாலை, ஆசார்ய இருதய அருளிச்‌ செயல்‌, இரக- 
சியம்‌ என்பன. காலம்‌. கி. பி. 10 ஆம்‌ நூற்றாண்டு. 


மணவாள முனிவர்‌: இவர்‌ பெரிய ஜீயர்‌ என்றும்‌ 
கூறப்படுவார்‌. இவர்‌ தென்கலையார்க்குத்‌ தலைவர்‌. இவர்‌. 
பாண்டிய நாட்டுச்‌ சிக்கில்‌ கிடாரம்‌ என்னும்‌ ஊரில்‌ பிறந்‌- 
தவர்‌. இவர்‌ அரச வேலையில்‌ சில காலம்‌ இருந்து, பின்‌ 
துறவு பூண்டவர்‌. இவரை யதிந்திரப்‌ பிரணவர்‌ என்றும்‌ 
அழைப்பர்‌. இவரது ஆசிரியர்‌ திருவாய்‌ மொழிப்பிள்ளை 
என்பவர்‌. மணவாள முனிவர்‌ 86000 படி உரையினைப்‌ 
பலருக்கும்‌ உபதேசம்‌ செய்தவர்‌, இராமானுஜர்‌ நூற்றந்‌- 
தாதி உரை; ஸ்ரீவசனபூஷண வியாக்கியானம்‌, திருவாய்‌ 
மொழி வியாக்கியானம்‌, முமூட்சுப்படி வியாக்கியானம்‌ 
ஆகிய பேருரைகளை எழுதியுள்ளார்‌. இவர்‌ இயற்றிய நூல்கள்‌ 
உபதேசரத்தின மாலை, திருவாய்‌ மொழி நூற்றந்தாதி, 
திருவாராதனைக்‌ கிரமம்‌, கீதா தாத்பரிய தீபம்‌, ஆகிய உரை 


வைணவ நூலாசிரியர்கள்‌ 329: 


நடை நூல்களையும்‌ எழுதியுள்ளார்‌. இவரது காலம்‌, கி. பி.. 
15 ஆம்‌ நூற்றாண்டு. 


வைணவ நூலாசிரியர்கள்‌ 


இதுவரை வைணவ நூல்களுக்கு உரை எழுதியவர்‌ 
களைப்பற்றிப்‌ பார்த்தோம்‌. உரையாசிரியர்களே அன்றிப்‌ 
பல நூலாசிரியர்களும்‌ வைணவ சமயத்தில்‌ தோன்றிப்‌ 
பல நூல்களை இயற்றியுள்ளனா. 


நாதமுனிகள்‌ : இவர்‌ வீர காராயணபுரத்தில்‌ வாழ்ந்‌- 
தவர்‌. இவர்‌ நம்மாழ்வார்‌ திருவாய்மொழியினை யாவரும்‌ 
கைக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ பாராயணத்தில்‌ ஈடுபடச்‌ 
செய்தவர்‌. இவர்‌ யோக ரகசியம்‌, நியாயதத்துவம்‌ என்னும்‌ 
நூல்களை எழுதியவர்‌. இவரது காலம்‌ கி, பி, 11 ஆம்‌ நூற்‌- 
ரண்டு. திருமுறைகளை ௩ம்பி ஆண்டார்‌ நம்பிகள்‌ தொகுத்து 
தந்ததுபோல்‌, இவர்‌ ஆழ்வார்களின்‌ பாடல்களைத்‌ தொகுத்த. 
பெரியார்‌ ஆவார்‌, 


இராமானுசர்‌ : இவர்‌ வைணவச்‌ சமயத்திற்குத்‌ தலைமை 
பூண்ட பெரியார்‌. இவரை உடையவர்‌ என்றும்‌, எம்‌- 
பெருமானார்‌ என்றும்‌ வைணவர்‌ கூறுவர்‌. ஸ்ரீபெரும்பு- 
தூரில்‌ பிறந்தவர்‌. காலம்‌ கி. பி, 12 ஆம்‌ நூற்றாண்டு, 
இவர்‌ சிறந்த சீர்திருத்தக்காரர்‌ என்றும்‌ கூறப்படுபவர்‌. 
இவரது ஆசிரியர்‌ பிறர்க்குக்‌ கூற ஒன்ணாது என்று கூறிய 
மந்திரத்தைத்‌ தாம்‌ பெற்ற இன்பம்‌ எவரும்‌ பெற வேண்டும்‌ 
என்ற பரந்த கோக்கத்தால்‌, அம்மந்திரத்தைத்‌ ஸ்ரீ பெரும்பு 
தூர்‌ ஆலயக்‌ கோபுரத்தில்‌ ஏறி நின்று, எல்லோரும்‌ கேட்‌- 
கும்படி அம்மந்திரத்தை உபதேசித்தவர்‌ என்பர்‌, இவர்‌ 
சோழ நாட்டில்‌ தமது வைணவ சமயத்தைப்‌ பரப்ப முற்‌- 
பட்டபோது, இவர்‌ காலத்து அரசன்‌ இரண்டாம்‌ குலோத்‌ 
துங்கன்‌, அதற்கு இடம்‌ கொடாது, இவரைச்‌ - சோழ 
நாட்டில்‌ இருக்க இயலாதபடி செய்து விட்டனன்‌ என்பர்‌. 


இருவரங்கத்தமுதனார்‌ : இவர்‌ கூரத்தாழ்வாரின்‌ மாண- 
வர்‌. இராமானுஜ நூற்றந்தாதியினை இயற்றியவர்‌. காலம்‌: 
கி, பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 


330 வைணவ நூலாசிரியர்கள்‌ 


ஸ்ரீ பட்டர்‌: இவர்‌ கூரத்தாழ்வார்‌ திருமகனார்‌. இவரைப்‌ 
பராசரபட்டர்‌ என்றும்‌ கூறுவர்‌. வேதாந்தாச்சாரியார்‌ 
என்ற பெயரும்‌ இவருக்குண்டு. இவர்‌ சகஸ்ரநாம பாஷ்யம்‌, 
பட்டர்‌ பத்தார்த்த மைவண்ணனார்‌ நறுங்குஞ்சி உரை, 
அட்ட சுலோகி வியாக்கியானம்‌ முதலியவற்றைச்‌ 
செய்தவர்‌. காலம்‌ கி. பி, 18 ஆம்‌ நூற்றாண்டு. இவர்‌ 
காலத்து மன்னன்‌ திரிபுவன வீரதேவன்‌ என்பவன்‌. 


வேதாந்த தேசிகர்‌: இவர்‌ வடகலை ஆசிரியர்‌. இவர்‌ 
காஞ்சிபுரத்தில்‌ பிறந்தவர்‌. வடமொழி, தென்மொழி இரண்‌- 
டிலும்‌ வல்லவர்‌. இவர்க்கு இவரது பெற்றோர்‌ இட்ட பெயர்‌ 
திருவேங்கட முடையான்‌ என்பது. இவர்‌ இல்லறத்தை 
மேற்கொண்டவர்‌. திருவகீந்திரபுரத்தில்‌ நோன்பு இருந்து 
பெரிய திருவடியைக்‌ (கருடாழ்வாரை) கண்டு தரிசித்து 
அவரால்‌ அயக்கிரிவ மந்திர உபதேசம்‌ பெற்றவர்‌. இவர்‌ 
அழகிய மணவாள நாயனாரையும்‌, வித்தியாரண்யரையும்‌ 
வாதத்தில்‌ வென்றவர்‌. இவர்‌ நில உலகில்‌ நூறு ஆண்டு 
வாழ்ந்தவர்‌. இவர்‌ வடமொழியிலும்‌, தென்‌ மொழியிலும்‌ 
பல நூல்களைச்‌ செய்தனர்‌. இவர்‌ இயற்றிய நூல்கள்‌ 
பாதுகா சகஸ்திரம்‌, கஞ்சி வரதர்‌ மான்மியம்‌ கூறும்‌ அத்தி 
கிரி மான்மியம்‌, புறச்சமய கண்டனம்‌ கூறும்‌ பரமத பங்கம்‌, 
வைணவர்‌ நாள்தோறும்‌ செய்யவேண்டிய கடமைகளைக்‌ 
கூறும்‌ ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி அடைக்கலப்பத்து, ௩வரத்‌- 
தினமாலை, திருச்சின்னமாலை, கீதார்த்த சங்கிரகம்‌, பிரபந்த- 
சாரம்‌, மும்மணிக்‌ கோவை, அர்த்த பஞ்சகம்‌, பரமபத 
சோபானம்‌, திருமந்திரச்‌ சுருக்கு, பன்னிருகாமம்‌, பதினேழு 
ரகசியம்‌, அமிருதரஞ்சினி முதலியன. காலம்‌ கி. பி, 
13 ஆம்‌ நூற்றாண்டு. 
பின்பழயே பெருமாள்‌ யர்‌: இவர்‌ குரு பரம்பரைப்‌ 
பிரபாவம்‌ என்னும்‌ நூலை வகுத்தவர்‌. ஆருயிரப்படி உரை 
எழுதியவர்‌. காலம்‌ கி. பி, 10 ஆம்‌ நூற்றாண்டு. 
பிள்ளை லோகாசார்யார்‌ : இவர்‌ அஷ்டதச ரகசியம்‌ என்‌ 
னும்‌ 18 தத்துவ நூல்களை இயற்றியவர்‌. ஸ்ரீ வைஷ்ணவ 
பூஷணம்‌ இவற்றுள்‌ ஒன்று, இவர்‌ வடக்குத்‌ திருவீதிப்‌ 
பிள்ளையின்‌ குமாரர்‌ ஆதலின்‌ அவரது காலத்தவர்‌. 
அதாவது கி. பி. 15 வது நூற்றாண்டு, ௩வரத்தினமாலை, 


தனிப்பாடல்‌ திரட்டு 331 


முமூட்சுப்படி, பரந்தபடி, ஸ்ரீயப்பதிபடி, அர்த்த பஞ்சரம்‌ 
முதலியன இவரது நூல்கள்‌. | ப்‌ 
பிள்ளை லோகார்ய இயர்‌ : இவரைப்‌ பற்றிய வரலாற்றுக்‌ 
குறிப்பு அறிதற்கு இல்லை. ஆனால்‌, இவர்‌ இயற்றியனவாகப்‌ 
பல நூல்கள்‌ உள. இராமானுச திவ்விய சூரிசரிதை, உப 
தேசத்‌ திருநாமம்‌, யதீந்திரப்‌ பிரணவப்‌ பிரபாவம்‌, அக்தாதிப்‌ 
பிரபந்த உரை, இராமானுச நூற்றந்தாதி உரை, முமூட்சுப்‌ 
படி உரை, திரு மந்திரார்த்த உரை, நாலாயிரத்‌ தனியன்கள்‌ 
உரை, திருவாய்மொழி நூற்றந்தாதி உரை முதலியன. 


தனிப்பாடல்‌ திரட்டு 
Thanippadal Thirattu 

"தமிழ்‌ மொழியில்‌ பல தொகுப்பு நூல்கள்‌ உண்டு 
என்பதை முன்பே அறிந்துள்ளோம்‌. இம்முறை இடையறாது 
வந்து கொண்டே இருக்கிறது. இம்முறையில்‌ பிற்காலத்தில்‌ 
உண்டான நூலே தனிப்பாடல்‌ திரட்டு என்பது. இந்நூல்‌, 
பல்வேறு சமயங்களில்‌, பல்வேறு புலவர்கள்‌ தனித்தனியே 
பாடிய பாடல்களின்‌ தொகுப்பே ஆகும்‌. இது பல்‌ சுவை 
களும்‌ பாங்குற அமைந்த நூல்‌. இந்நூலை ஒருவன்‌ 
முற்றிலும்‌ படிப்பின்‌, பல புலவர்களின்‌ அறிவு, ஆற்றல்களை 
நன்கு அறியலாம்‌. பல அரிய செய்திகளை எளிய முறை 
யில்‌ உணர்ந்து கொள்ளலாம்‌. இது படிக்கப்‌ படிக்க சுவை 
தரும்‌ நூல்‌, ஆங்கிலம்‌ பயின்றவர்கள்‌ தமிழ்‌ மொழியினைக்‌ 
குறை கூற வருமிடத்துத்‌ தமிழ்‌ மொழியில்‌ எளிய 
இலக்கியங்கள்‌ இல்லை என்றும்‌, நகைச்சுவை ததும்பும்‌ 
பாடல்கள்‌ இல்லை என்றும்‌ கூறுவர்‌, அத்தகையவர்கள்‌ 
இத்தனிப்பாடல்‌ திரட்டைப்‌ படித்துப்‌ பார்ப்பார்களானால்‌, 
தமிழின்‌ எளிய௩டைப்‌ பாட்டின்‌ மேம்பாட்டையும்‌, ௩கைச்‌ 
சுவைப்‌ பாடல்களின்‌ சிறப்புக்களையும்‌ தெள்ளத்‌ தெளிய 
அறிந்து கொள்ளுவர்‌. இப்பகுதியில்‌ இந்நூலில்‌ கண்ட 
எல்லாப்‌ புலவர்களைப்‌ பற்றியும்‌ எடுத்துக்‌ காட்ட இயலாது. 
பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம்‌ என்னும்‌ பழமொழிக்‌ 
கிணங்க, இதில்‌ ஒரு சிலரைப்பற்றியே அறிவோமாக. 

காளமேகப்‌ புலவர்‌: இவர்‌ கும்ப கோணத்தில்‌ அய்யங்‌ 
கார்‌ மரபில்‌ உதித்தவர்‌. இவரது இயற்பெயர்‌ வரதன்‌ என்பது. 


332 தனிப்பாடல்‌ திரட்டு 


திருவானைக்காவல்‌ தேவியார்‌ அகிலாண்ட நாயகியின்‌ 
திருவருளால்‌ காளமேகப்‌ புலவர்‌ என்னும்‌ பெயருக்கு 
உரியவர்‌ ஆயினர்‌. இவர்‌ ஸ்ரீ ரங்கநாதர்‌ கோயிலில்‌ மடப்‌ 
பள்ளியில்‌ பணி புரிந்தவர்‌. இவரது காதலி திருவானைக்காக்‌ 
கோவில்‌ தாசி. ஆகவே, அவளது காதற்பொருட்டுச்‌ 
சைவர்‌ ஆனவர்‌. இவர்‌ நாற்கவிபாடும்‌ ௩ற்கவியே ஆயினும்‌, 
ஆசு கவி பாடுதலில்‌ தனிச்‌ சிறப்புடையவர்‌. இவர்‌ திருமலை 
நாய்க்கன்‌ காலத்தவர்‌. ஆகவே, இவர்‌ கி, பி. 15 ஆம்‌ 
நூற்றாண்டினர்‌. திருவானைக்கா சரசுவதிமாலை, பரப்பிரம்ம 
விளக்கம்‌, சித்திரமடல்‌, கடல்‌ விலாசம்‌ முதலிய நூல்‌ 
களையும்‌, பல தனிப்பாடல்களையும்‌ பாடியவர்‌. 


திருப்பாற்கடலை உபமன்ய முனிவருக்குச்‌ சிவனார்‌ 
கொடுத்து விட்டனர்‌ என்பதை அறிந்து, திருமால்‌ சிதம்பரம்‌ 
வந்தார்‌. அவரே கோவிந்தராசப்‌ பெருமாள்‌ என்பதைச்‌ 
சுவைபட, 

££ தடக்கட லில்பள்ளி கொள்வோம்‌ அதனைநற்‌ சங்கரனார்‌ 

அடர்புலிக்‌ குட்டிக்‌ களித்தன ராம்‌ அது கேட்டுநெஞ்சில்‌ 

நடுக்கம்‌ வற்துற்றது கைகால்‌ எழாகளி நத்தஎன்னை 

இடுக்கடி பாயைச்‌ சருட்டடி யேகடி அம்பலத்தே.” 


என்று பாடியுள்ளனர்‌. 


முருகனுக்குள்ள பெருமை எத்தகையது என்பதை 
அப்பன்‌ இரந்துண்ணி ஆத்தாள்‌ மலைநீலி 
ஒப்பறிய மாமன்‌ உறிதிருடன்‌—௪ப்பைக்கால்‌ 
அண்ணன்‌ பெருவயிறன்‌ ஆறுமுகத்‌ தானுக்கிங்‌ 
கெண்ணும்‌ பெருமை இவை,?? 


என்று பாடப்பட்டுள்ளதை அறியலாம்‌, 


படிக்காசுப்‌ புலவர்‌: இவர்‌ தொண்டை நாட்டில்‌ பொற்‌ 
களந்தைப்‌ பகுதியில்‌ பிறந்தவர்‌. இவர்‌ இராமநாத புரத்து 
இரகு நாதசேதுபதிகளிடத்து அவைப்புலவராக இருந்தனர்‌. 
செங்குந்த மரபினர்‌. இவரது காலம்‌ கி. பி. 18 ஆம்‌ 
நூற்றாண்டு. இவர்‌ மாவண்டூர்‌ கத்தூரி முதலியார்‌ வேண்டு 
கோளுக்கு இணங்கித்‌ தொண்டை மண்டல சதகம்‌, புள்ளி 
ருக்கு வேளூர்க்‌ கலம்பகம்‌ பாடியவர்‌, இவர்க்குத்‌ தில்லைக்‌ 


தனிப்பாடல்‌ திரட்டு 333 


கூத்தப்பிரான்‌ தினமும்‌ படிக்காசு ஈந்தமையின்‌ இவர்‌ 
யடிக்காசுப்‌ புலவர்‌ என்ற பெயர்‌ பெற்றனர்‌ என்பர்‌. 
இவர்‌ தேவியிடம்‌ முறையிட்ட செய்யுள்‌, 
. “ வேல்கொடுத்‌ தாய்திறாச்‌ செந்தூரர்க்கு அம்மியின்‌ மீது 
வைக்கக்‌ 
கால்கொடுத்‌ தாய்கின்‌ மணவா ளனுக்குக்‌ கவுணியர்க்கும்‌ 
பால்கொடுத்‌ தாய்மத வேளுக்கு மூவர்‌ பயப்படச்செய்‌ 
கோல்கொடுத்‌ தாய்‌ அன்‌ னையேஎனக்‌ கேதும்‌ கொடுத்‌ 
2 திஜயே.?” 
என்பது. 


இவர்‌ காலத்தில்‌ அறிவற்றவர்கள்‌ கவி பாடித்‌ 
திரிந்தமைக்குக்‌ காரணம்‌ இன்னது என்பதைப்பற்றிக்‌ 
கூறிய செயயுள்‌, 


“£ குட்டுதற்‌ கோபிள்ளைப்‌ பாண்டியன்‌ இங்கில்லைக்‌ 

குறும்பி அளவாக்‌ காதைக்‌ குடைந்து தோண்டி 

எட்டினமட்‌ டறுப்பதற்கோ வில்லி யில்லை 
இரண்டொன்றாய்‌ முடித்துதலை இறங்கப்‌ போட்டு 

வெட்டுதற்கோ கவிஓட்டக்‌ கூத்தன்‌ இல்லை 
விளையாட்டாக்‌ கவிதைதனை விரைந்து பாடித்‌ 

தெட்டுதற்கோ அறிவில்லாத்‌ துரைகள்‌ உண்டு 
தேசம்‌எங்கும்‌ புலவர்‌ எனத்திரிய லாமே.” 


என்பது. 


இரட்டையர்கள்‌ : இவர்களுள்‌ ஒருவர்‌ முடவர்‌ ; 
மற்றொருவர்‌ குருடர்‌. இருவரும்‌ சேர்ந்தே பாடுவர்‌. 
இவர்கள்‌ ஒருவர்க்கொருவர்‌ உறவினர்‌. மாமன்‌ மைத்‌ 
துனர்கள்‌. இவர்களை இளஞ்சூரியர்‌, முது சூரியர்‌ என்பர்‌, 
முடவரைக்‌ குருடர்‌ சுமந்து செல்வர்‌. இவர்கள்‌ சேர்ந்து 
பாடிய தனிப்பாடல்கள்‌ சுவை மிக்கனவாக இருக்கும்‌. ஒரு 
முறை இவர்கள்‌ திருவிதாங்கூர்‌ திருக்கோயிலுக்குச்‌ 
சென்றார்கள்‌. கோயிலுக்குச்‌ சென்றால்‌ பிரசாதம்‌ கிடைக்‌ 
கும்‌ என்பது இவர்கள்‌ கருத்து. ஆனால்‌, அக்கோவில்‌ 
குருக்கள்‌ சுவாமிக்கு நைவேத்திய மாகச்‌ செங்கல்லை 
அடுப்பில்‌ இட்டு, எடுத்துத்‌ தாம்பாளத்தில்‌ வைத்து, ஈரத்‌ 


234 தனிப்பாடல்‌ திரட்டு 


துணியால்‌ அதை மூடி அதனின்‌ று வரும்‌ ஆவியை ஆண்ட 
வனுக்குக்‌ காட்டி வந்தார்‌. இதனை எப்படியோ அறிந்து 
கொண்ட இரட்டையர்கள்‌, குருக்களின்‌ வஞ்சகத்தை. 
வெளிப்படுத்த, 
 தேங்குபுகழ்‌ ஆங்கூர்ச்‌ கிவனேவல்‌ வாளி அப்பா 

நாங்கள்‌ பசித்திருக்க ஞாயமோ-—போங்காணும்‌ 

கூறுசங்கு தோல்முரசு கொட்டோசை அல்லால்‌ 

சோறுகண்ட மூளியார்‌ சொல்‌.?? 


என்று பாடினர்‌. 


ஒரு முறை திருவண்ணாமலைச்‌ சம்பந்தாண்டான்‌ என்‌ 
பானைக்‌ காணச்‌ சென்றார்கள்‌. அவன்‌ இவர்களை வர 
வேற்றிலன்‌. அதுபோது தலைச்சவரம்‌ பண்ணிக்கொண்டி 
ருந்தான்‌. இவனை ஏளனம்‌ செய்யக்கருதிய இவர்கள்‌, 


££ மன்னுதிரு அண்ணா மலைச்சம்பம்‌ தாண்டாற்குப்‌ 
பன்னும்‌ தலைச்சவரம்‌ பண்ணுவதேன்‌-— மின்னின்‌ 
இளைத்தஇடை மாதர்‌ இவன்குடுமி பற்றி 
வளைத்திமுத்துக்‌ குட்டா மலுக்கு.”” 
என்று பாடினர்‌. இங்ஙனம்‌ பல பாடல்கள்‌ உள்ளன. 


இவர்கள்‌ திருவக்கை ஆட்கொண்டானாலும்‌, கத்திச்‌ 
சம்பராயனாலும்‌ போ ற்றப்பட்டவர்கள்‌. இவர்கள்‌ வில்லியார்‌, 
காளமேகம்‌; அருணகிரியார்‌ காலத்தவர்கள்‌, இவர்கள்‌ 
பாடிய நூற்கள்‌ திருவாமாத்தூர்க்‌ கலம்பகம்‌, திருக்கச்சித்‌ 
தெய்வீக உலா, மாதைக்‌ கலம்பகம்‌, தில்லைக்‌ கலம்பகம்‌, 
என்பன. இவர்கள்‌ கலம்பகம்‌ பாடுதலில்‌ வல்லவர்கள்‌ 
என்ற குறிப்பு “பண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள்‌ ?” 
என்பதால்‌ தெரிகிற து. 


பலபட்டைச்‌ சொக்கநாதப்‌ புலவர்‌: இவர்‌ தொண்டை 
நாட்டில்‌ வாழ்ந்தவர்‌. பின்‌ மதுரை திருமலை நாயகர்‌ 
காலத்தில்‌ இருந்தவராகவும்‌ கூறுவர்‌. ஒரு சிலர்‌ இவர்‌ 
18 ஆம்‌ நூற்றாண்டினர்‌ என்பர்‌. இவரது ஏனைய குறிப்‌ 
புக்கள்‌ அறிதற்கில்லை. இவர்‌ அழகர்‌ கள்ளை விடுதாதைப்‌ 
பாடியவர்‌. இவர்‌ படிக்காசுப்புலவர்‌ பாடலைத்‌ ££ தொட்டாலும்‌ 
கைம்மணக்கும்‌ சொன்னாலும்‌ வாய்மணக்கும்‌?? என்று. 


தனிப்பாடல்‌ திரட்டு 335: 


புகழ்ந்து பாடியவர்‌. சண்பக ௩ல்லூர்ச்‌ சிவபெருமான்‌ மீது 
வண்டு விடுதூது பாடியதாகவும்‌ கூறுவர்‌. வண்டு விடு 
தூதில்‌ சண்‌ பகமலரில்‌ வண்டுகள்‌ மொய்ப்பதாகப்‌ பாடிய 
தைச்‌ சுப்பிரதீபக்‌ கவிராயர்‌ மறுக்கவே, உடனே வண்டுகளை 
வேண்ட இறைவர்‌ அருளால்‌ சண்பக மலரில்‌ வண்டு 
மொய்ப்பதைக்‌ காட்டியவர்‌ என்பர்‌, இவர்‌ பாடிய தனிப்‌ 
பாடல்கள்‌ பல, 
இறைவன்‌ பாம்பாபரணம்‌ புனந்தமைக்குக்‌ கூறிய: 
காரணம்‌, 
££ ஒட்டாக ஒட்டியும்‌ காற்பொன்னின்‌ மாப்பொன்‌ உபாய 
மதாத்‌ 
தெட்டா திரான்பணி செய்யா திரான்செம்பொன்‌ 
மேருவினைக்‌ 
கட்டாகக்‌ கட்டிக்‌ கடுகள வரநிறை காட்டவல்ல 
தட்டானுக்‌ கஞ்சிஅல்‌ லோ அணிந்‌ தான்சிவன்‌ 
சர்ப்பத்தையே,??' 
என்பது. 
மதுரைச்‌ சொக்கேசர்‌ ஞானம்‌, ' செல்வம்‌ முதலிய 
சிறப்புடன்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌, மீனாட்சியம்மையார்‌ தம்‌ 
திருமணத்தில்‌, மணப்பானை பிடித்ததால்‌ ஆகும்‌ என்பதை, 
“6 அனை உரித்தும்‌ அதளதனைப்‌ போர்த்திட்‌ டடியும்பட்டு 
மானம்‌ அழிந்தங்‌ கிரந்தே திரிந்த மதுரைச்சொக்கர்‌ 
ஞானம்‌ மிகப்பெற்று வாழ்வதெல்லாம்‌ சொக்க நாயகியார்‌ 
பானை பிடித்த முகூர்த்தத்தி னல்வம்த பாக்கியமே,”? 
என்று பாடியுள்ளார்‌. 
சொக்கநாதப்‌ புலவர்‌: இவர்‌ முன்‌ குறிப்பிட்டவரினும்‌ 
வேறானவர்‌, இவரும்‌ தொண்டை நாட்டினர்‌. காலம்‌ கி. பி. 
17 ஆம்‌ நூற்றாண்டு என்பர்‌. தனிப்‌ பாடல்களே அன்றித்‌ 
தனி நூல்‌ எதுவும்‌ இவரால்‌ பாடப்பட்டதாகத்‌ தெரிந்திலது. 
இறைவனை நிந்தாத்‌ துதியாகப்‌ பாடிய பாட்டு, 
₹ அடிபட்டீர்‌ கல்லாலும்‌ எறிபட்டீர்‌ அத்தனைக்கும்‌ ஆளாய்‌ ்‌ 
அந்தப்‌ 
படிபட்டுப்‌ போதாமல்‌ உதைபட்டீர்‌ இப்படியும்‌ படுவார்‌ 
உண்டோ 


௮206 தனிப்பாடல்‌ திரட்டு 


முடிபட்ட சடையுடையீர்‌ கழுக்குன்றீர்‌ முதல்கோணல்‌ 
முட்டக்‌ கோணல்‌ 
இடிபட்டும்‌ பொறுத்திருந்தீர்‌ சிவசிவ உமைத்தெய்வம்‌ 
்‌ என்ன லாமே.” 
என்பது. 


அந்தகக்‌ கவி வீரராகவ முதலியார்‌: இவர்‌ தொண்டை 
மண்டலம்‌ பொன்‌ விளைந்த களத்தூருக்கு அருகில்‌ புதூரில்‌ 
வடுகநாத முதலியாருக்குத்‌ திருமகனாராகப்‌ பிறந்தவர்‌. இவர்‌ 
பிறவிக்‌ குருடர்‌. இந்நிலையிலும்‌ இவர்‌ தமிழ்‌ அறிவில்‌ தலை 
சிறந்து விளங்கினார்‌. இதனை இவரே, “: ஏடாயிரம்‌ கோடி 
எழுதாமல்‌ தன்‌ மனத்தே எழுதிப்‌ படித்தவிரகன்‌, இமசேது 
பரியந்தம்‌ எதிரிலாக்கவி வீரராகவன்‌ 2 என்று பாடி இருத்த- 
லால்‌ அறியலாம்‌. யாழ்‌ வாசிப்பதிலும்‌ சிறந்தவர்‌. இவர்‌ 
திருக்கழுக்குன்‌ ற புராணம்‌, திருவாரூர்‌ உலா, சந்திரவாணன்‌ 
கோவை, கயத்தாற்றரசன்‌ உலா, சேயூர்‌ முருகன்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌, செய்யூர்க்‌ கலம்பகம்‌. திருக்கழுக்குன்ற மாலை, 
திருக்கழுக்குன்‌ றத்து உலா முதலான நூல்களையும்‌, தனிப்‌- 


பாடல்கள்‌ பலவற்றையும்‌ பாடியவர்‌. 


விநாயகர்‌ திருமணம்‌ இன்றி இருப்பதற்குரிய காரணம்‌ 

இன்னது என்பதை நகைச்சுவைப்‌ படும்படி, 
“வீரம்‌ சொரிகின்ற பிள்ளாய்‌ உனக்குப்பெண்‌ வேண்டும்‌ 
என்றால்‌ 

ஆரும்‌ கொடார்‌உங்கள்‌ அப்பன்‌ கபாலிஅம்‌ மான்‌ திருடன்‌ 

ஊருஞ்செங்‌ காடு திருமுகம்‌ யானை உனக்களையோன்‌ 

பேரும்‌ கடம்பன்‌உன்‌ தாய்நீலி நிற்கும்‌ பெருவயிறே.”? 
என்று பாடியுள்ளார்‌. இப்புலவர்‌ கி. பி, 17 ஆம்‌ நூற்றாண்‌- 
டினர்‌. 

சிர்காழி அருணாசலக்‌ கவிராயர்‌: இவர்‌ சோழநாட்டில்‌ 
தரங்கம்‌ பாடியினைச்‌ சார்ந்த தில்லைஆடியில்‌ வேளாள 
மரபில்‌ பிறந்தவர்‌. இவர்‌ சீர்காழியில்‌ பின்னர்‌ வாழ்ந்தமை 
யின்‌ இப்பெயர்‌ பெற்றனர்‌. தருமபுர ஆதின ஸ்ரீலஸ்ரீ அம்‌ 
பலவாண தேசிகரிடம்‌ இலக்கண இலக்கியம்‌ பயின்‌ றவர்‌. 
வடமொழி, தெலுங்கு மொழியையும்‌ அறிந்தவர்‌. இவர்‌ 
இராமாயண கீர்த்தனை, சீகாழித்‌ தல புராணம்‌, சீகாழிக்‌ 


தனிப்பாடல்‌ திரட்டு 337 


கோவை, அனுமார்‌ பிள்ளைத்தமிழ்‌, அசோமுகி நாடகம்‌ 
முதலிய நூல்களைப்‌ பாடியவர்‌. தனிப்‌ பாடல்களும்‌ இவரால்‌ 
பாடப்பட்டுள்ளன. இவரது காலம்‌ கி, பி. 18 ஆம்‌ நூற்‌- 
ரண்டு. 

“தன்னைப்‌ புகழ்வானும்‌ சாட்சிசொல்லி நிற்பானும்‌ 
பொன்னை மிகத்தேடிப்‌ புதைப்பானும்‌--ஒன்னலர்தம்‌ 
தன்புத்தி கேட்பானும்‌ நாணம்‌இல்‌ லாதானும்‌ 
பெண்புத்தி கேட்பானும்‌ பேய்‌.” 


இராமச்‌ சந்திரக்‌ கவிராயர்‌ : இவர்‌ தொண்டை மண்ட- 
லத்தில்‌ தோன்‌ றியவர்‌. இராசு மரபினர்‌. இராச ௩ல்லூரினர்‌, 
சென்னையில்‌ வாழ்ந்தவர்‌. இவர்‌ நாடக ஆசிரியரும்‌ ஆவார்‌. 
சகுந்தலை விலாசம்‌, பாரத விலாசம்‌, தாருகா விலாசம்‌, 
இரங்கோன்‌ சண்டை நாடகம்‌ என்பன இவரது நாடகங்‌- 
கள்‌. இவரது காலம்‌ கி. பி, 19 ஆம்‌ நூற்றாண்டு. இவரது 
தனிப்பாடல்களில்‌ ஒன்று கீழ்‌ வருவது. 
“கல்லாத ஒருவனைநான்‌ கற்றாய்‌ என்றேன்‌ 
காடறியும்‌ மறவனைகா டாள்வாய்‌ என்றேன்‌ 
பொல்லாத ஒருவனைநான்‌ நல்லாய்‌ என்றேன்‌ 
போர்முகத்தை அறியானைப்‌ புலியே றென்றேன்‌ 
மல்லாரும்‌ புயம்‌என்றேன்‌ சூம்பல்‌ தோளை 
வழங்காத கையினைநான்‌ வள்ளல்‌ என்றேன்‌ 
இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான்‌ 
யானும்‌என்றன்‌ குற்றத்தால்‌ ஏகின்‌ றேனே.” 


அட்டாவதானம்‌ சரவணப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌: இவர்‌ 
பாண்டிய நாட்டில்‌ முதுகுளத்தூரில்‌ வேளாள மரபில்‌ 
பிறந்தவர்‌. அட்டாவதானம்‌ புரிந்தவர்‌. இராமநாதபுர 
சமத்தானப்‌ புலவர்‌. சிவஞான சுவாமிகள்‌ மாணவரான 
சோமசுந்தரம்‌ பிள்ளையிடம்‌ இலக்கண இலக்கியம்‌ பயின்‌ ற- - 
வர்‌. இவர்‌ 19 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. இவர்‌ பணவிடு தூது, 
தருமர்‌ அசுவமேதயாக புராணம்‌, விகாயகர்‌ திருமுக 
விலாசம்‌ ஆகிய நூல்களைப்‌ பாடியவர்‌. இவர்‌ பாடியுள்ள 
சீட்டுக்‌ கவிகள்‌ மூலம்‌ இவரது கல்வி கேள்விகளின்‌ மேம்‌- 
பாடு, சொல்லாற்றல்‌ முதலியன ௩ன்கு தெரிய வருகின்‌ றன. 
இவர்‌ ஈயா லோபியர்களிடம்‌ செல்லாத நிலையினை அருள 
இறைவனை வேண்டுதல்‌ மிக உருக்கமானதாகும்‌. 

வ,--92 


338 தனிப்பாடல்‌ திரட்டு 


: ஆரடி வீதியில்‌ஓர்‌ எடுகொண்‌ டோடியே அவசரம தாய்வரு 
கின்றார்‌ 
ஐயையோ புலவன்மார்‌ போலே ருக்கின்‌ற- 
தியார்‌என்று மெள்ள எட்டிப்‌ 
பாரடி தலைமறைய நின்றுகொண்‌ டவர்கெடும்‌ பாதைவழி 
போகி றதுதான்‌ 
பரண்மேல்‌ எனைத்தூக்கி விட்டுவிடு தாளையடை பழிகாரி 
கதவுபோடு 
கூர்மைமொழி கேட்டுஅதிக சீக்கிரம்‌ வம்திடுவர்‌ குதிறாக்‌ 
குள்ளே ஒளித்துக்‌. 
கொள்ளடி எனப்புகலும்‌ லோபியர்கள்‌ மேல்தமிழ்‌ 
கொண்டுபோய்‌ அலையாமலே 
ஒரடிது தித்துநற்‌ பாமாலை சாற்றியே தெரிசிக்க முத்தி 
தருவாய்‌ 
தேசிகம்‌ பூத்தஉமை நேசபொன்‌ அம்பலவ தேசிக 
சிரோரத்னமே.”” 


சுப்பிரதபக்‌ கவிராயர்‌: இவர்‌ பொற்கொல்லர்‌ மரபினர்‌. 
மதுரை திருமங்கலத்‌ தாலுக்காவில்‌ பிறந்தவர்‌. வைணவ 
சமயத்தவர்‌, நிலக்கோட்டைச்‌ சமீன்தார்‌ கூழப்ப நாயக்கர்‌ 
மீது காதல்‌, விறலிவிடு தூது முதலிய நூல்களைச்‌ செய்‌- 


தவா. 


விறலிவிடு தூது: இதனில்‌ வேசையர்‌ சாகசம்‌, 
அலங்கரிப்பு, இவர்கள்‌ வயப்பட்டோர்‌ நோய்கண்டு 
துன்புறல்‌ முதலியன நன்கு விளக்கப்பட்டதோடு, படிக்கச்‌ 
சுவை தரவல்லதாய்‌: விளங்கும்‌. தெருவில்‌ குறிசொல்லித்‌ 
திரியும்‌ மாதராள்‌ ஒருத்தியிடம்‌ தம்‌ கைக்‌ குறியைப்‌ | 
பார்க்கும்படி வேண்டிய பாடல்‌ சுவை மிக்கதாக இருக்கும்‌. 

இராமானுச கவிராயர்‌ : இவரை இயற்றமிழ்‌ ஆசிரியர்‌ 
என்றும்‌ கூறுவர்‌, இவர்‌ இராமநாதபுரத்தில்‌ பிறந்தார்‌. 
வடுக மரபினர்‌, வைணவ சமயத்தினர்‌. பின்னர்ச்‌ சென்னை- 
யில்‌ வாழ்ந்தவர்‌. இவர்‌ திருவாவடுதுறை சோமசுந்தர தேசிக- 
ரிடம்‌ இலக்கண இலக்கியம்‌ பயின்றவர்‌, இவர்‌ 19 ஆம்‌ 
நூற்றாண்டினர்‌, இயற்றிய நூல்கள்‌ பார்த்தசாரதி மாலை, 
திருவேங்கட சதக அனுபூதி, வரதராசப்‌ பெருமாள்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி, இலக்கண விவேக விபூதிகை என்பன. இவர்‌ 
சிறந்த உரையாசிரியரும்‌ ஆவார்‌. திருக்குறட்‌ புத்துரை, 


தனிப்பாடல்‌ திரட்டு 339 


௩ன்னூற்‌ காண்டிகையுரை, ஆத்திசூடி, கொன்றை வேந்தன்‌ 
இவற்றிற்கும்‌ உரை எழுதியவர்‌, இவர்‌ வடமொழியிலும்‌ 
வல்லவர்‌, ஆத்மபோத பிரகாசிகை என்னும்‌ நூலைத்‌ தமிழில்‌ 
மொழி பெயர்த்தவர்‌. பச்சையப்ப முதலியார்‌, காட்டன்‌ 
துரை இவர்கள்‌ மீது பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. சங்கரா- 
சாரியார்‌ மீது பாடிய பாடல்களும்‌ உண்டு, இவரது திருமால்‌ 
சமயப்‌ பற்றினை, 
“சீர்பூத்த வுந்தித்‌ திருமால்‌ அடியவர்‌ தேசிகர்தாள்‌ 

ஏர்பூத்த ஈன்மலர்‌ நீரினர்‌ உச்சித்‌ திறைஞ்சஎன்றும்‌ 

ஓர்பூத்த தாரின்‌எம்‌ சென்னிஎல்‌ லாம்புனைம்‌ தாக்குகிற்பாம்‌ 

பார்பூத்த இன்பமும்‌ வான்பூத்‌ தனவுங்கைப்‌ பற்றுதற்கே,?? 
என்ற பாடலில்‌ காணலாம்‌. 


அழயெ சொக்கநாதப்‌ பிள்ளை: இவர்‌ திருநெல்வேலி 
சைவ வேளாளர்‌ மரபினர்‌, தச்சலூர்‌ என்னும்‌ ஊரினர்‌. 
இவர்‌ நெல்லை காந்திமதி அம்மையார்‌ மீது பிள்ளைத்‌ தமிழ்‌, 
அந்தாதி மாலை ஆகிய நூல்களையும்‌, தனிப்‌ பாடல்கள்‌ பல- 
வற்றையும்‌ பாடியவர்‌. சிலேடைக்‌ கவிபாட வல்லவர்‌ 
என்பது தனிப்பாடல்களால்‌ தெரிகிறது. ஒருமுறை இவரை 
காய்‌ என்று தொடங்கி இலை என்று முடித்துப்‌ பாடும்படி 
கேட்டபோது, 


“ காய்சினம்‌இல்‌ லாதான்‌ கருணைமுத்து சாமிவள்ளல்‌ 
வரய்மையுளான்‌ பாடி. வருவோர்க்குத்‌--தாய்கிகர்வான்‌ 
எல்லைஇல்லா மாண்பொருளை ஈவான்‌ இவனிடத்தின்‌ 
இல்லைஎன்ற சொல்லே இலை.?? 


என்று பாடிக்‌ காட்டினார்‌. 


தண்டபாணி சுவாமிகள்‌ : இவரைத்‌ திருப்புகழ்‌ சுவாமி- 
கள்‌ என்றும்‌ கூறுவர்‌. இவர்‌ திருநெல்வேலி சைவ 
வேளாளர்‌ மரபினர்‌. இவர்‌ தில்லைத்‌ திருவாயிரம்‌, திரு- 
வரங்கத்‌ திருவாயிரம்‌, ஒலியல்‌ அந்தாதி, திருவாமாத்தூர்‌ 
புராணம்‌, திரு மயிலைக்‌ கலம்பகம்‌, சென்னைக்‌ கலம்பகம்‌, 
புலவர்‌ புராணம்‌ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார்‌. அறுவகை 
இலக்கணம்‌ என்ற பெயரிய நூலையும்‌ இயற்றியவர்‌. இவரை 
முருகதாச சுவாமிகள்‌ என்றும்‌ அழைப்பர்‌, வண்ணங்கள்‌ 


அத 


பாடுதலில்‌ வல்லவர்‌. அதனால்‌ வண்ணச்‌ சரபம்‌ என்றும்‌ 
கூறப்படுவர்‌. மேலே குறிப்பிட்ட நூல்களே அன்றி, திருச்‌- | 
செந்தூர்க்‌ கோவை, திருவாயிரம்‌, ஏழாயிரப்‌ பிரபந்தம்‌, 
திருச்செந்தூர்த்‌ திருப்புகழ்‌, வண்ண த்திலக்கணம்‌, திருவை- 
்‌ யாற்றந்தாதி, தமிழ்த்‌ திருப்பதிகம்‌ என்ற நூல்களையும்‌ 
பாடியவராகக்‌ கூறுவர்‌, இவர்‌ 19 ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி- 
யில்‌ வாழ்ந்தவர்‌, இவர்‌ நெய்தல்‌ தொழிலைச்‌ சிறப்பித்துப்‌ 


பாடிய பாடல்‌, 


340 தனிப்பாடல்‌ திரட்டு 


செய்யும்‌ தொழில்‌ அனைத்தும்‌ £ர்தூக்கிப்‌ பார்க்குங்கால்‌ 
நறெய்யும்‌ தொழிற்கு நிகரில்லை வையகத்தில்‌ 
தெள்ளு தமிழ்வேதம்‌ செப்பியங்காள்‌ சீர்படுத்தும்‌ 
வள்ளுவனார்‌ கொண்டதல்ல வா.” 
என்பது. 


அண்ணாமலை ரெட்டியார்‌ : இவர்‌ திருநெல்வேலியைச்‌ 
சார்ந்த கரிவலம்‌ வந்த ௩ல்லூரில்‌ பிறந்தவர்‌. ஊற்றுமலைச்‌ 
சமத்தானத்திலும்‌, சேற்றூர்ச்‌ சமத்தானத்திலும்‌ வித்து 
வானாக இருந்தார்‌. 19 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. திரிபு, யமகம்‌ 
பாடுவதில்‌ வல்லவர்‌. இவர்‌ பாடிய நூல்கள்‌ நவநீத 
கிருட்டினன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, சங்கர நாராயணன்‌ கோவில்‌ 
திரிபந்தாதி, காவடிச்‌ சிந்து முதலியன. காவடிச்‌ சிந்து பல 
வண்ணங்களுடனும்‌, சந்தங்களுடனும்‌ இன்பச்சுவை 
ததும்பும்‌ நிலையில்‌ இருக்கும்‌. மோனை எதுகைகளோடு 
கூடிய அடுக்கு மொழிகளை இதில்‌ காணலாம்‌. 


சென்னிக்‌ குளககர்‌ வாசன்‌ -தமிழ்‌ 
தேறும்‌ அண்‌ ணாமலை தாசன்‌ செப்பும்‌ 
செகம்‌ மெச்சிய மதுரக்கவி அதனைப்‌ புயவரையில்புனை 
தரன்‌ அயில்‌ வீரன்‌,” 


நெற்குன்றவாணர்‌ : இவர்‌ தொண்டை நாட்டினர்‌. 
நெற்குன்‌ற ஊரினர்‌. செல்வக்‌ குடியினர்‌. பெருவள்ளலும்‌ 
ஆவார்‌. சைவ வேளாள முதலியார்‌ மரபினர்‌. இவர்‌ 
திருப்புகலூர்‌ அந்தாதி பாடியுள்ளனர்‌. இவர்‌ எங்ஙனம்‌ 
புலவர்களிடம்‌ அன்புகொண்டு பரிசளித்து வந்தனரோ, 
அங்ஙனமே இவரது பணியாளர்களும்‌ புலவர்கள்மாட்டு 


தனிப்பாடல்‌ திரட்டு 341 


அன்புடையவர்கள்‌. ஒருமுறை காளமேகம்‌ இவர்‌ இல்லத்‌ 
திற்குச்‌ சென்றபோது, ஒரு பணிப்பெண்‌ பரிசளித்த 
என்பது தெரிகிறது. இவர்‌ காளமேகப்‌ புலவர்‌ காலத்தினர்‌. 


££ கற்கும்‌ கவிவல்லை அந்தணர்‌ கோன்நம்பி காளிக்கியான்‌ 
விற்கும்‌ பரிசனம்‌ ஆகிவிட்‌ டோம்வட வேங்கடமும்‌ 
பொற்குன்‌ றமும்புகழ்க்‌ கங்கா நதியும்‌ பொதியமும்போல்‌ 
நெற்குன்‌ றமும்கம்‌ மரபும்‌எந்‌ நாளும்‌ நிலைகிற்கவே.?? 


அதிமதுரகவி: இவரது வரலாற்றை அறிதற்கு இல்லை. 
இவர்‌ திருமலைராயன்‌ சமத்தானத்துப்‌ புலவராக இருந்தார்‌ 
என்பது மட்டும்‌ அறியப்படுகிறது. இவர்‌ 64 புலவர்களுடன்‌ 
பல்லக்கேறிப்‌ பவனி வருவது வழக்கம்‌. இவர்‌ காள 
மேகத்தை எதிர்த்தவர்‌, இவர்‌ தமது பெருமையினைக்‌ 
காளமேகப்புலவர்முன்‌, 


“மூச்சு விடுமுன்னே முக்நாறு நானூறும்‌ 
ஆச்சென்றால்‌ ஆயிரம்பாட்‌ டாகாதோ--பேச்சென்ன 
வெள்ளைக்‌ கவிகாள மேகமே நின்னுடைய 
கள்ளக்‌ கவிக்கடையைக்‌ கட்டு.” 


என்று பாடினர்‌. இங்ஙனம்‌ பாடியபோது காளமேகம்‌, 


₹: இம்மென்னும்‌ முன்னே எழுநாறும்‌ எண்ணூறும்‌ 
அம்மென்றால்‌ ஆயிரம்பாட்‌ டாகாதோ-- சும்மா 
இருந்தால்‌ இருந்தேன்‌ எழுந்தேனே ஆயின்‌ 
பெரும்காள மேகம்பிள்‌ ளாய்‌.” 


என்று பாடினர்‌. 


தனிப்பாடல்‌ திரட்டைப்‌ படிப்பதை ஒரு காலப்போக்‌ 
காகவும்‌ கொள்ளலாம்‌. காரணம்‌ அத்திரட்டில்‌ உள்ள 
பாடல்கள்‌ அவ்வளவு சுவை தரவல்லன. பேராசிரியர்‌ 
மறைமலை அடிகளார்‌ முதல்‌ முதல்‌ பாடங்கேட்ட நூல்‌ 
இத்‌ தனிப்பாடல்‌ திரட்டு. என்றும்‌ கான்‌ கேள்விப்‌ பட்ட 
துண்டு. தனிப்பாடல்‌ திரட்டில்‌ உள்ள பாக்களில்‌ 
சிலவற்றைக்‌ கீழே காண்க. 


342 தனிப்பாடல்‌ திரட்டு 


* வண்தமிழைத்‌ தேர்ந்த வழுதி கலியாணத்‌ 
துண்ட பெருக்கம்‌ உரைக்கக்கேள்‌--அ௮ண்டி 
நெருக்குண்டேன்‌ தள்ளுண்டேன்‌ நீள்ப சியினால 
சுருக்குண்டேன்‌ சோறுண்டி லேன்‌.” 


££ இட்டமுடன்‌ முதலியார்‌ வாங்கி வந்த 
காளைதினம்‌ இருபோர்‌ தின்னும்‌. 
சட்டமுடன்‌ கொள்ளுண்ணும்‌ புல்லுண்ணும்‌ 
அதைப்பண்டி தன்னில்‌ பூட்டக்‌ 
கிட்டவரின்‌ முட்டவரும்‌ தொட்டவர்மே 
லேகழியும்‌ கழே வீழும்‌ 
எட்டாள்கள்‌ துரத்தினும்‌ தடிகொண்டு 
தாக்கடினும்‌ எழும்தி ராதே.”? 
“£ எட்டேகால்‌ லட்சணமே எமனேறும்‌ பரியே 
மட்டில்‌ பெரியம்மை வாகனமே--முட்டைமேல்‌ 
கூரையில்லா வீடே குலராமன்‌ தூதுவனே 
ஆரையடா சொன்னா யடா.”” 


“முத்துக்‌ கறுப்பன்‌என்று முன்‌உனக்குப்‌ பேர்‌ அமைத்த 
பித்தன்‌ஆர்‌ என்னிடத்தில்‌ பேசுவாய்‌--முத்துக்‌ 
கறுக்குமா மூடாநீ கற்றிருந்தும்‌ பேரைத்‌ 
திருத்திவைக்க லாகாதோ ௪.7; 


“£ சுருக்கவிழ்ந்த முன்குடுமிச்‌ சோழியா சோற்றுப்‌ 
பொருக்குலர்க்த வாயா புலையா--திருக்குடங்தைக்‌ 
கோட்டானே நாயே குரங்கே உனையொருத்தி 
போட்டாளே வேலையற்றுப்‌ போய்‌.?? 


** புட்டவல்‌ பட்டாணி பொரிதேங்‌ குழல்‌அப்பம்‌ 
மட்டவிழும்‌ தோசை வடையுடனே--௪ட்டமுடன்‌ 
ஓயாமல்‌ சோறுகறி உண்டையுண்டை யாய்‌ அடைக்கும்‌ 
வாயா நமச்சிவா யா...” 


தனிப்பாடல்‌ திரட்டு. 


குமரகுருபரர்‌ 
Kumaragutuparar 


திருநெல்வேலித்‌ தாம்பிரபரணி நதியின்‌ வடகரையில்‌ 
ஸ்ரீவைகுண்டம்‌ என்று வழங்கும்‌ திருப்பதிக்கு வடக்கே 
ஸ்ரீ கைலாசம்‌ என்‌ ற திருப்பதியில்‌ சைவ வேளாள சண்முக 
சிகாமணி கவிராயர்‌ என்பவர்‌ சிவகாமசுந்தரி என்னும்‌ 
மனைவியாருடன்‌ வாழ்ந்து வந்தனர்‌. இவர்கள்‌ பிள்ளையே 
குமரகுருபரர்‌ என்பவர்‌. இவரது இளவல்‌ குமாரசுவாமிக்‌ 
கவிராயர்‌. குமரகுருபரர்‌ இறைவன்‌ திருவருளால்‌ இலக்கணங் 
களையும்‌, இலக்கியங்களையும்‌, சைவத்‌ திருமுறைகள்‌, சைவ 
சித்தாந்த சாத்திரங்களையும்‌ ஐயம்‌ திரிபற ஓதி உணர்ந்தனர்‌, 
இவர்‌ தருமையாதீன ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர்பால்‌ 
ஞானோபதேசம்‌ பெற்றுக்‌ காவி வாங்கிக்‌ குமரகுருபர முனிவர்‌ 
என்ற பெயரைப்‌ பெற்றனர்‌. காசிக்குச்‌ சென்று பாதுஷா 
வின்‌ அன்பினைப்‌ பெற்று, அங்கு ஒரு மடத்தை நிறுவினவர்‌. 
அஃது இன்றும்‌ கேதாரக்‌ கட்டத்தில்‌ உளது. கேதாரக்‌ 
கட்டத்தில்‌ முகம்மதியர்களால்‌ மறைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ 
விசுவலிங்கப்‌ பெருமானை வெளிப்படுத்தி ஆலயங்‌ கட்டுவித்‌- 
தவர்‌, இதற்கு நித்திய நைமித்தியங்களும்‌, திருவிழாக்களும்‌ 
௩டத்தற்கு ஆவன செய்தவர்‌. குமரகுருபரர்‌ இருந்த மடம்‌ 
குமாரசாமி மடம்‌ என்ற பெயருடன்‌ இன்றும்‌ _ அங்கு 
உள்ளது. இவர்‌ காசியில்‌ இருந்தபோது, சைவசமயப்‌ பிரசங்‌ 
கங்களை இந்துஸ்தானி, தமிழ்‌ ஆகிய மொழிகளிலும்‌ செய்து 
சமயத்‌ தொண்டு செய்து வந்தவர்‌. 


கம்பராமாயணப்‌ பிரசங்கத்தையும்‌ இவர்‌ செய்தனர்‌. 
இவரது இராமாயணப்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டே துளசிதாஸர்‌ 
தாம்‌ இயற்றிய இராமாயணத்தில்‌ கம்பருடைய கருத்துக- 
களையும்‌ சேர்த்துக்‌ கொண்டனர்‌ என்பா, இவர்‌ திருமலை 
காய்க்கன்‌ சபையில்‌ சிலகாலம்‌ இருந்தவர்‌. ஆக; இவர்‌, 
கி.பி. 17 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. அதுபோது காய்க்க மன்னர்‌ 
தமது நாணயத்தில்‌ எந்த உருவத்தை அமைக்கலாம்‌ என்று 
கேட்டபோது, அச்‌ சபையில்‌ பிள்ளைப்‌ பெருமாள்‌ அய்யங்‌ 
காரும்‌ இருந்ததனால்‌ அவர்‌, ££ கருட உருவை அமைத்தால்‌ 
அது வட்டம்‌ இட்டுப்‌ பறக்கும்‌”? என்‌ றதாகவும்‌, குமரகுருபரர்‌ 
,£ இரடப உருவத்தை அமைத்தால்‌, அது முட்ட முட்டப்‌ 


344 குமரகுருபரர்‌ 


பாயும்‌ ?? என்று கூறியதாகவும்‌ கூறுவர்‌. இவர்‌ செய்த 
நூல்கள்‌ கீழ்வருவன : 


கந்தர்‌ கலிவெண்பா: குமரகுருபரர்‌ பிறந்து ஐந்து 
வருடங்களாகியும்‌ பேசாது ஊமையாய்‌ இருந்தனர்‌. 
அதனால்‌ வருந்திய பெற்றோர்‌ குழந்தையுடன்‌ திருச்செந்‌- 
தூருக்குச்‌ சென்று முருகனிடம்‌ ஊமை நீங்க வேண்டினர்‌. 
செந்தில்‌ பெருமான்‌, குமரகுருபரர்‌ உறங்குகையில்‌ அவரது 
நாவில்‌ குமாராய ௩ம என்ற மந்திரத்தை எழுதிச்‌ செல்ல, 
உறக்கத்தினின்‌ று எழுந்த குமரகுருபரர்‌ இந்நூலைப்‌ பாடினர்‌. 
இந்நூலில்‌ முருகன்‌ வரலாறும்‌, சித்தாந்த சாத்திரக்‌ 
குறிப்பும்‌, குமரகுருபரர்‌ வேண்டும்‌ வரம்‌ முதலானவும்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. இது தினமும்‌ பாராயணம்‌ பண்ணு 
தற்குரிய நூல்‌. 


ட்ட எழுத்துமுதல்‌ ஆம்‌ஜஐம்‌ திலக்கணமும்‌ தோய்ந்து 
பழுத்த தமிழ்ப்‌ புலமை பாலித்த, 
கடியேற்கும்‌ பூங்கமலக்‌ கால்காட்டி ஆட்கொண்டு 
அடியேற்கும்‌ முன்னின்று அருள்‌.'? 


மீனாட்சி அம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌ : குமரகுருபரர்‌ மதுரை- 
யில்‌ தங்கி இருந்தபோது இதனைப்‌ பாடினர்‌. இவர்‌ இந்‌ 
நூலைத்‌ திருமலைகாய்க்கன்‌ அவையில்‌ அரங்கேற்றினர்‌. 
இங்ஙனம்‌ அரங்கேற்றுகையில்‌ மீனாட்சி அம்மையாரே 
திருமலைகாய்க்க மன்னர்‌ மகள்‌ போல்‌ உருவுடன்‌ வந்து, 
இந்நூலின்‌ சொற்பொருள்‌ ௩யத்தைத்‌ துய்த்தவர்‌, இக்‌ 
நூலில்‌ வருகைப்‌ பருவத்தில்‌ வரும்‌, “* தொடுக்கும்‌ கடவுட்‌ 
பழம்பாடல்‌ தொடையின்‌ பயனே? என்று தொடங்கும்‌ 
பாடலைப்‌ பாடியபோது, குழந்தை வடிவில்‌ வந்த மீனாட்சி 
அம்மையார்‌ தமது கழுத்து முத்துமாலையினை முனிவர்க்குச்‌ 
சூட்டினர்‌. 


மதுரைக்‌ கலம்பகம்‌: இதுவும்‌ மதுரையில்‌ இருந்த 
போது, சோமசுந்தரப்‌ பெருமான்‌ மீது பாடிய நூல்‌. இவர்‌ 
இந்நூலில்‌ தமிழின்‌ சுவையை மாந்தவே இறைவன்‌, இறைவி 
குமரன்‌ ஆகிய மூவரும்‌ மதுரையில்‌ வந்து குடியேறினர்‌ 
என்பதை, 


குமரகுருபரர்‌ 345 


££ தமரநீர்ப்‌ புவன முழுதொரும்‌ 8ன்றாள்‌ 
தடாதகா தேவிஎன்‌ நொருபேர்‌ 
தரிக்கவம்‌ ததுவும்‌ தனிமுதல்‌ ஒருஙீ 
சவுந்தர மாறன்‌ ஆனதுவும்‌ 
குமரவேள்‌ வழுதி.உக்கி ரன்‌எனப்பேர்‌ 
கொண்டதும்‌ தண்டமிழ்‌ மதுரம்‌ 
கூட்டுண எழுந்த வேட்கையால்‌ எனில்‌இக்‌ 
கொழிதமிழ்ப்‌ பெருமையார்‌ அறிவார்‌.” 
என்று பாடியுள்ளனர்‌. 


நீதிநெறி விளக்கம்‌ : திருமலைகாய்க்கன்‌ குமரகுருபரரிடம்‌: 
திருக்குறள்‌ நீதிகளைச்‌ சுருக்கிச்‌ சிறு மீதி நூல்‌ இயற்றி 
தருமாறு கேட்க, அவ்வேண்டுகோளுக்‌ கிணங்க இந்நூல்‌: 
செய்யப்பட்டது. 

“ கலைமகள்‌ வாழ்க்கை முகத்த தெனினும்‌ 

மலரவன்‌ வண்தமிழோர்க்‌ கொவ்வான்‌--மலரவன்செய்‌: 

வெற்றுடம்பு மாய்வனபோல்‌ மாயா புகழ்கொண்டு 

மற்றிவர்‌ செய்யும்‌ உடம்பு.” 

திருவாரூர்‌ நான்மணி மாலை : குமரகுருபரர்‌ திருவாரூர்த்‌ 
தியாகேசப்‌ பெருமானை வணங்கச்‌ சென்றபோது இக்நூலைப்‌ 
பாடினார்‌. இந்நூலில்‌ தியாகர்‌ என்று இறைவர்‌ பெயர்‌ 
பெற்றிருப்பதன்‌ காரணத்தையும்‌, இறைவன்‌ இறைவி 
வேறல்லர்‌ என்ற .கருத்தையும்‌ மற்றும்‌ பல அரிய சைவ 
சமயக்‌ குறிப்புக்களையும்‌ கூறியுள்ளனர்‌. 


முத்துக்‌ குமாரசுவாமி பிள்ளைத்‌ தமிழ்‌: முனிவர்‌ வைதீஸ்‌- 
வரன்‌ கோவிலுக்குச்‌ சென்ற போது, அங்கு வீற்றிருக்‌- 
கும்‌ முருகப்பெருமானாகிய முத்துக்‌ குமரன்‌ மீது இந்நூலைப்‌ 
பாடினர்‌. இதன்கண்‌ சோழநாட்டின்‌ வர்ணனைகளையும்‌, 
கற்பனையின்‌ உச்சநிலையினையும்‌ காணலாம்‌. இதில்‌ தமிழின்‌ 
மாண்பு மிகுதியும்‌ கூறப்பட்டுள்ளது. 


சிதம்பர மும்மணிக்கோவை 2 முனிவர்‌ சிதம்பர தரிசனம்‌: 
செய்யச்‌ சென்றபோது, இ த்‌ ப 
இறைவனது ஐந்தொழில்‌, மக்கள்‌ ல்லறத்தோடு வாழ 
வேண்டிய முறை; துறவற நிலை, தில்லையின்‌ சிறப்பு; 


346 குமரகுருபரர்‌ 


. முதலியன கூறப்பட்டுள்ளன. £* செல்வம்‌ என்பது சிந்தை- 
யின்‌ நிறைவே, அல்லல்‌ நல்குரவு அவா எனப்படுமே ?? 
என்று செல்வ நிலை, வறுமை நிலை ஆகிய இவ்விரண்டின்‌ 
நிலைகளை நன்கு விளக்கினர்‌ ஆசிரியர்‌. 


சிதம்பரச்‌ செய்யுட்‌ கோவை: யாப்பிலக்கணத்தில்‌ வரும்‌ 
'மேற்கோள்கள்‌ பெரிதும்‌ சமணசமயப்‌ பாடல்களாகவே 
உள்ளன. இவ்விலக்கணத்திற்கேற்ற மேற்கோள்பாடல்கள்‌ 
சைவசமயப்‌ பாடலாக இருந்தால்‌ சிறப்பாக இருக்கும்‌ 
என்று சைவப்‌ பெருமக்கள்‌ இவரிடம்‌ வேண்டிக்‌- 
கொள்ள அவ்வேண்டுகோட்‌ கிணங்க யாப்பிலக்கணத்திற்கு 
(வேண்டிய உதாரணப்‌ பாடல்களாகவே இந்நூலைப்‌ பாடினர்‌. 


££ தீர்த்தம்‌ என்பது சிவகங்‌ கையே 
ஏத்த ரும்தலம்‌ எழில்புலி யூரே 
மூர்த்தி அம்பலக்‌ கூத்தன தருவே.” 


கைலைக்‌ கலம்பகம்‌ : இந்நூல்‌ முனிவரது பிறப்பிடமாகிய 
ஸ்ரீ கைலாசம்‌ என்னும்‌ ஊரில்‌ எழுந்தருளிய இறைவர்‌ மீது 


பாடப்பட்டதாகும்‌. 


பண்டார மும்மணிக்கோவை : முருகப்பெருமானை நோக்கி, 
££ குமரப்பெருமானே ! எனக்கு ஞானாசாரியர்‌ எப்போது 
அமையவர்‌ என்று வினவினார்‌. அதுபோது, குமரன்‌ “ உன்‌ 
வாக்கு எவரிடம்‌ தடைப்படுகிறதோ, அவரே உனது ஞானா 
.சாரியர்‌ ஆவார்‌ ?? என்றருளினார்‌. பின்பு இவர்‌ தருமை 
ஆதீன ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகரைக்‌ கண்டு 
-வணங்கியபோது, திருத்தேசிகர்‌ இவரது புலமையை 
ஆராயப்‌ பெரியபுராணச்‌ செய்யுளாகிய, “ஜந்து பேர்‌ 
அறிவும்‌ கண்களே கொள்ள?” என்று தொடங்கும்‌ 
பாடற்கு அனுபவப்‌ பொருள்‌ கூறுக என்று பணித்தனர்‌. 
குமரகுருபரர்‌ அப்பாவிற்கு அனுபவப்‌ பொருளைக்‌ கூற 
இயலாது வாக்குத்‌ தடைப்பட்டு நின்று உடனே அவரது 
திருவடியில்‌ வீழ்ந்து பணிந்து ££ இன்று முதல்‌ நீரே எனது 
ஞானாசாரியர்‌?” என்று கூறி அவர்பால்‌ உபதேசமும்‌ 
பெற்றார்‌. அதன்பின்பே இந்நூலையும்‌ அவர்‌ மீது பாடினர்‌. 
இதில்‌ தமது தேசிகரைச்‌ சிவபெருமானாகப்‌ பாடிப்‌ 
பரவினர்‌. சைவசித்தாந்த மாண்பு இத்தகையது என்பது 


குமரகுருபரர்‌ 347 


போன்ற சீரிய கருத்துக்களையும்‌ i Te i 
க ற... ( | யும்‌ பாடியுள்ளார்‌, “ஒரும்‌ 
வேதாந்தத்து உச்சியில்‌ பழுத்த ஆரா இன்ப ரங்கள்‌ 
பிழிந்து சாரங்கொண்ட சைவசித்தாந்தம்‌ ?? என்று சைவ 
சித்தாந்த பெருமையைப்‌ பாடிய இடங்களில்‌ இதுவும்‌ 


ஒனறு. 


காசிக்‌ கலம்பகம்‌ : முனிவர்‌ காசியில்‌ ந்தபோ 
விசுவலிங்கப்‌ பெருமான்‌ மீது இந்நூலைப்‌ ப ம்‌ டம்‌ 


காசித்‌ தூண்டி விநாயகர்‌ பதிகமும்‌ இங்குப்‌ பாடப்‌ 
பட்டது. 


சகல கலாவல்லி மாலை : சகல கலா வல்லி என்பவள்‌ 
சரசுவதி. இந்நூல்‌ அவள்‌ மீது பாடப்பட்டது. குமரகுருபரர்‌ 
டில்லி பாதுஷாவைக்‌ காணவும்‌, அவருடன்‌ இந்துஸ்தானி 
மொழியில்‌ உரையாடவும்‌ வேண்டி, அம்மொழியினைத்‌ 
தமக்கு உணர்த்துமாறு கலைமகளை வேண்டித்‌ துதித்துப்‌ 
பாடிய நூலாகும்‌, 


 மண்கண்ட வெண்குடைக்‌ 8ழ்‌.ஆக மேற்பட்ட மன்னரும்‌என்‌ 
பண்கண்‌ டளவில்‌ பணியச்செய்‌ வாய்படைப்‌ போன்முதலாம்‌ 
விண்கண்ட தெய்வம்பல்‌ கோடிஉண்‌ டேனும்‌, 
விளம்பில்‌உன்போல்‌ 
கண்கண்ட தெய்வம்‌ உளதோ சகல கலாவல்லியே.” 


இந்த அளவில்‌ குமரகுருபரர்‌ பாடியுள்ள பிரபந்தங்கள்‌ 
முடிவடைந்தனவாகக்‌ கருதப்படுகிறது. ஆனால்‌, இவர்‌ 
பாடியனவாக மீனாட்சி அம்மை இரட்டை மணிமாலை, மதுரை 
மீனாட்சி அம்மைக்‌ குறம்‌, தில்லைச்‌ சிவகாமி அம்மை 
இரட்டை மணிமாலை என்னும்‌ மூன்று நூல்களையும்‌ கூறுவர்‌. 
இந்நூல்களும்‌ இறைவியின்‌ திருவருளைப்‌ பெறுதற்கு மிகச்‌ 
சிறந்தவையாகும்‌. குறத்தில்‌ குறத்தி குறி , சொல்லும்‌ 
இயல்பு, மலைவளம்‌ முதலியன ௩ன்கு விளக்கப்பட்டுள்ளன. 


“ பொற்றொடிவள்‌ ளிக்களைய பூங்கொடி என்பாட்டி 
பூமகள்மா யவன்மார்பில்‌ பொலிவள்‌ என்‌ அ சொன்னாள்‌ 
மற்றவள்பெண்‌ களில்‌எங்கள்‌ பெரியதாய்‌ கலைமான்‌ 
மலர்‌அயனார்‌ திருநாவில்‌ வாழ்வள்‌ என்றுசொன்னாள்‌ 


248 சிவப்பிரகாசர்‌ 


பெற்றஎங்கள்‌ நற்றாயும்‌ சுந்தரிடம்‌ திரன்தோள்‌ 
பெறும்‌என்றாள்‌ பின்‌எங்கள்‌ சிறியதாய்‌ அம்மே 
சொறறகுறிக்‌ களவிலைஎம்‌ கன்னிமார்‌ அறியச்‌ 
சொன்னேன்பொய்‌ அலநாங்கள்‌ சொன்னதுசொன்‌ 
னதுவே.”” 


மீனாட்டியம்மைக்‌ குறம்‌. 


சிவப்பிரகாசர்‌ . 
Sivappragasar 


காஞ்சியம்பதியில்‌ குமாரசுவாமி தேசிகர்‌ என்பவர்‌ 
வாழ்ந்து வந்தனர்‌. இவருக்கு அண்ணாமலையார்‌ அருளால்‌ 
நான்கு குழந்தைகள்‌ பிறந்தன. மூவர்‌ ஆண்கள்‌, ஒருவர்‌ 
பெண்‌ பாலார்‌. இவர்களுள்‌ ஒருவரே சிவப்பிரகாசர்‌. இவர்‌ 
கல்வி கேள்விகளில்‌, இலக்கண இலக்கியங்களில்‌, தர்க்க 
வேதாந்த சித்தாந்த நூல்களில்‌ நல்ல பயிற்சி பெற்று 
விளங்கினர்‌, இவர்‌ துறைமங்கலத்தில்‌ அண்ணாமலை 
ரெட்டியார்‌ வேண்டுகோளுக்கு இணங்கி அங்கு அவர்‌ 
கட்டித்தந்த மடத்தில்‌ வாழ்ந்து வந்தனர்‌. பின்னர்த்‌ 
திருநெல்வேலிச்‌ சிந்து பூந்துறையில்‌ இருந்த திருத்தருமை 
ஆதீன வெள்ளி அம்பலத்‌ தம்பிரானிடம்‌ இலக்கண இலக்‌- 
கியங்களைக்‌ கற்றனர்‌. இவரது சகோதரர்களும்‌ இவரிடமே 
இலக்கண இலக்கியங்களைக்‌ கற்றனர்‌. இவரைத்‌ திருமணம்‌ 
செய்துகொள்ளும்படி ரெட்டியார்‌ வேண்டியபோது, இவருக்‌- 
கிருந்த துறவு வேட்கையால்‌, 

“சேய்கொண்டா ருங்கமலச்‌ செம்ம லுடனே அரவப்‌ 
பாய்கொண்டா னும்பரவும்‌ பட்டீச்‌ சரத்தானே 
ந"ோய்கொண்டா லும்கொளலாம்‌ நூறுவய தளவும்‌ 
பேய்கொண்டா லும்‌ கொளலாம்‌ பெண்கொள்ள 

லாகாதே,”” 
என்று பாடி மணத்தலை வெறுத்தனர்‌. ஆனால்‌, தம்‌ தம்பி- 
மார்களுக்குத்‌ திருமணம்‌ முடித்து வாழ்த்துப்‌ பாக்களையும்‌ 
பாடினர்‌, இவ்‌ வாழ்த்துப்‌ பாக்கள்‌ மிகமிகச்‌ சுவை பயக்கும்‌ 
முறையில்‌ அமைந்துள்ளன. இவற்றைத்‌ தனிப்பாடல்‌ 
திரட்டில்‌ காண்க, திருக்காட்டுப்‌ பள்ளியில்‌ உப்பு விற்பவள து 
புலமையினைப்‌ பிறர்‌ அறிய அவளைப்‌ பாடும்‌ திறன்‌ பெறும்‌ 


சிவப்பிரகாசர்‌ 349 


அளவுக்கு அருள்‌ செய்தனர்‌. ஞானாம்பிகையாராம்‌ தம்‌ 
தங்கையாரைச்‌ சாந்தலிங்க சுவாமிகளுக்கு மணம்‌ செய்து 
கொடுத்தனர்‌. சிவப்பிரகாசரது' ஞானாசிரியர்‌ சிவஞான 
பாலைய்ய சுவாமிகள்‌ ஆவார்‌, பாடல்‌ பெற்ற தலங்களைத்‌ 
தரிசித்துக்‌ கொண்டு ஒவ்வொன்றின்‌ மீது இவ்விரண்டு 
பாடல்களைப்‌ பாடினர்‌. அவை இது போது இல. ந௩ல்லாற்‌ 
றூரில்‌ தங்கி யிருந்தபோது தமது முப்பத்திரண்டாம்‌ வயதில்‌ 
இறைவன்‌ திருவடியுற்றனர்‌. இவரது காலம்‌ கி.பி. 17 ஆம்‌ 
நூற்றாண்டு. இவர்‌ வீர சைவ மரபினர்‌. இவர்‌ கற்பனைக்‌ 
களஞ்சியம்‌ என்றும்‌, கற்பனைக்கு ஊற்று என்றும்‌ போற்றப்‌ 
படுபவர்‌. 

இவர்‌ பாடிய நூற்கள்‌ பின்‌ வருவன : 

சோண சைல மாலை: இது திருவண்ணாமலையார்‌ மீது 
பாடப்பட்ட நூல்‌. இதனை இவர்‌ இத்தலத்தைத்‌ தரிசித்து 
மலையை வலம்‌ வரும்போது பாடினர்‌, தவசிகள்‌ தவமாகிய 
கப்பலை ௩டத்தற்குத்‌ திருவண்ணாமலை கலங்கரை விளக்க- 
மாகத்‌ திகழ்கிறது என்பதை 

££ தவக்கலம்‌ நடத்த உயர்ந்தெழு சோண சைலனே.”” 


என்பது போன்ற கற்பனைகள்‌ பல இதனுள்‌ உண்டு. 


இருச்செந்தில்‌ நிரோட்டக யமக௮ந்தாதி: இவர்‌ வெள்ளி- 
யம்பலத்‌ தம்பிரானிடம்‌ இலக்கண இலக்கியங்களைக்‌ கற்று 
முடித்தபின்‌, திருச்செந்தூரில்‌ கல்வியில்‌ தம்மினும்‌ மிக்கார்‌ 
இலர்‌ என்று தருக்குற்றிருந்த புலவர்‌ செருக்கை அடக்கு 
மாறு இவரது போதகாசிரியர்‌ கட்டளை இட, அக்கட்டளைப்‌- 
படி அவரைத்‌ திருச்செந்தூரில்‌ கண்டு நிரோட்டகயமக 
அந்தாதி பாடும்படி கூற; (மேல்‌ உதடும்‌, கீழ்‌ உதடும்‌ 
ஒன்றை ஒன்று தொட்டுக்‌ கொள்ளாத முறையில்‌ எழுத்‌- 
துக்களை அமைத்துப்‌ பாடப்படும்‌ பாடல்கள்‌ அடங்கிய 
அந்தாதி) அவரால்‌ ஒரு பாடலும்‌ பாட முடியாது திகைத்‌- 
துத்‌ தம்‌ செருக்கு அற்று, இவரைப்‌ பணிந்தனர்‌. அது 
போது இவர்‌ 80 பாடல்களைக்‌ கொண்ட இந்நூலைத்‌ திருச்‌- 
செந்தூர்‌ முருகன்‌ மீது பாடினா. 

இருவெங்கைக்‌ கோவை : வெங்கனூர்‌ என்பதே புலவ- 
ரால்‌ வெங்கை என்று மரூஉ வழக்கப்படி அமைத்துக 


350 சிவப்பிரகாசர்‌ 


கொள்ளப்பட்டது, இத்‌ தலத்து இறைவர்‌ இறைவியர்‌ பழ: 
மலைநாதர்‌, பெரியநாயகி எனப்படுவார்‌. இங்குள்ள பழ 
மலைநாதர்‌ மீது பாடப்பட்ட நூலே இந்நூல்‌. இஃது அகப்‌ 
பொருள்‌ தழுவிய நூல்‌. ஆசிரியர்‌ துறவியாரே ஆனாலும்‌ 
இன்பச்‌ சுவையினை இதில்‌ இனிமையாகப்‌ பாடியுள்ளனர்‌. 


திருவெங்கைக்‌ கலம்பகம்‌: இந்நூலில்‌ இறைவன து: 
திருவடிகட்குத்‌ திருக்குறளின்‌ இரண்டடிகள்‌ உவமையாகும்‌ 
என்று கூறியிருக்கும்‌ கற்பனை இதுவரையில்‌ எவரும்‌ கூறாத 
ஒரு சீரிய கருத்தாகும்‌. 


திருவெங்கையுலா : இந்நூலில்‌ இவரிடம்‌ அன்பு 
கொண்ட அண்ணாமலை ரெட்டியார்‌ குருலிங்க சங்கம பத்தி- 
யினையும்‌, அவரது தொண்டையும்‌ மிகுதியும்‌ பாராட்டிப்‌: 
பாடியுள்ளார்‌. மணிமுத்தா நதியின்‌ சிறப்பு இதில்‌ உண்டு, 
காரைக்கால்‌ அம்மையாரை இறைவர்‌ அம்மா என்று: 
அழைத்த குறிப்பினை இந்நூல்‌ சுவைபடக்‌ சுட்டுகிறது. 


இருவெங்கை அலங்காரம்‌: இந்நூல்‌ கிடைத்திலது. 
திருவெங்கையைப்‌ பற்றிய இந்‌ நான்கு நூல்களும்‌ 
அண்ணாமலை ரெட்டியார்‌ வேண்டு கோளுக்கு இணங்கப்‌ 


பாடப்பட்டவை. 


சிவப்பிரகாச விகாசம்‌: இது சைவ சித்தாந்த கருத்தை 
விளக்கும்‌ நூல்‌. அதாவது பதி பசு பாசங்களைப்‌ பற்றிய 
விளக்கங்களைக்‌ கூறுவது. 


தருக்கப்‌ பரிபாஷை: இது தருக்க நூல்‌ பயில்வார்க்குப்‌. 
பால பாடமாக உதவும்‌ நூல்‌, இஃது உரை நடையில்‌ 
எழுதப்பட்ட நூல்‌. 


நால்வர்‌ நான்மணி மாலை : திருஞான சம்பந்தர்‌, திரு- 
நாவுக்கரசர்‌, சுந்தரமூர்த்திகள்‌, மாணிக்கவாசகர்‌ ஆகிய 
கால்வரைப்பற்றியும்‌, அவர்கள்‌ பாடல்களைப்‌ பற்றியும்‌ 
சிறப்பித்துப்‌ பாடப்பட்ட நூல்‌. இந்நூலால்‌ நால்வர்‌ 
பெருமைகளையும்‌, தேவாரம்‌, திருவாசகம்‌ இவற்றின்‌ மாண்‌- 
பையும்‌ நன்கு தெரியலாம்‌. இதனைச்‌ சிவஞான முனிவர்‌ 
தமது சடை முடியில்‌ வைத்துக்கொண்டே இருப்பர்‌ என்றும்‌ 
கூறுவா. 


சிவப்பிரகாசர்‌ 357: 


“* திருவார்‌ பெருந்துறைச்‌ செழுமலர்க்‌ குருந்தின்‌ 
நிழல்வாய்‌ உண்ட நிகரில்‌ஆ னந்தத்‌ 
தேன்தேக்‌ தெறியும்‌ செய்ய்மா ணிக்க 
வாசகன்‌ புகன்ற மதுர வாசகம்‌ 
யாவரும்‌ ஓதும்‌ இயற்கைத்‌ தாதலின்‌ 
பொற்கலம்‌ நிகர்க்கும்‌ பூசுரர்‌ நான்மறை 
மட்கலம்‌ நிகர்க்கும்‌ மதுர வாசகம்‌ 
ஓதின்‌ முத்தி உறுபயன்‌ 
வேதம்‌ ஓதின்‌ மெய்ப்பயன்‌ அறமே,” 


சதமணி மாலை: வட மொழியில்‌ சைவ சித்தாந்த. 
ஆகமச்‌ சூத்திரங்கள்‌ உள. அவற்றின்‌ மொழி பெயர்ப்புப்‌ 
போல ஆகம சித்தாந்த கருத்துக்களைக்‌ கூறுவது. இந்த. 
நான்கு நூல்களைச்‌ சிதம்பரத்தில்‌ இருந்த போது பாடினார்‌. 


சிவஞான பாலய்ய சுவாமிகள்‌ நெஞ்சு விடு தூது: இக்‌ 
நூலில்‌ தசாங்கமும்‌, புறச்‌ சமய கண்டனங்களும்‌ தெளிவு 
படக்‌ கூறப்பட்டுள்ளன. 


தாலாட்டு: டி சுவாமிகள்‌ மீது பாடப்பட்டது. வீர 
சைவ சித்தாந்தத்‌ தெளிவை இந்‌ நூலில்‌ காணலாம்‌. 


பிள்ளைத்‌ தமிழ்‌: இதுவும்‌ மேற்படி சுவாமிகள்‌ மீது 
பாடப்பட்டதே. இதில்‌ தாம்‌ சிவஞான பாலய்ய சுவாமி 
களிடம்‌ பெற்ற உபதேசங்களைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருப்‌ 
பதைக்‌ காணலாம்‌. தம்‌ குருகாதா புகழை பபப 
ஓதும்‌, எக்காதும்‌ கேட்கும்‌ என்றும்‌, புகழாதலை மணியின்‌ 
நாவும்‌, கேட்காதவை ஊசியின்‌ காதும்‌ என்றும்‌ டத 
இதில்‌ கூறியிருப்பது இவரது ஞானாசிரியர்‌ பெருமை 
யைக்‌ காட்டுவதாகும்‌. 
ம்பகம்‌ : ம்‌ சுவாமிகள்மீது பாடப்பட்டது. 
கண்ட தன்‌ கர்‌ டம காட்டிப்‌ பாடி இருக்கும்‌ 
ஈயம்‌ மிகவும்‌ பாராட்டற்பாலது. 


இருப்பள்ளி எழுச்சி : இதுவும்‌ நெ சுவாமிகள்‌ மீது 


பாடப்பட்டது. 


-252 சிவப்பிரகாசர்‌ 


சாந்தலிங்க சுவாமிகளும்‌, சிவப்பிரகாசரும்‌ பொம்மையப்‌ 
.பாளையத்துக்கு அருகில்‌ புத்துப்பட்டு என்னும்‌ ஊரில்‌ 
தங்கி இருந்தபோது, சாந்தலிங்கர்‌ சிவப்பிரகாசரைச்‌ 
சிவஞான பாலய்ய சுவாமிகள்மீது தோத்திரப்‌ பாடல்களைப்‌ 
பாட வேண்டினர்‌. இவர்‌ அது செய்ய மறுத்தனர்‌. அன்று 
இரவு முருகப்‌ பெருமான்‌ இவர்‌ கனவில்‌, விடு மலர்களைத்‌ 
தந்து, இவற்றை மாலையாகத்‌ தொடுத்து எனக்களிக்க 
என்று கட்டளை இட, இதனைச்‌ சாந்தலிங்கரிடம்‌ கூற, அவர்‌ 
“சிவஞான பாலய்ய தேசிகர்‌ முருகர்‌ அன்பர்‌ ஆதலின்‌, 
அவர்‌ மீது பாடுக என்ற குறிப்பே இதுவாகும்‌?” என்று கூற 
அதன்‌ பின்‌ சுவாமிகள்‌ மீது தாலாட்டையும்‌, நெஞ்சு விடு 
தூதையும்‌, கலம்பகத்தையும்‌ பொம்மையப்‌ பாளையத்தில்‌ 
பாடினார்‌. திருபள்ளி எழுச்சி, பிள்ளைத்‌ தமிழ்‌ காஞ்சிபுரத்தில்‌ 
இருந்தபோது பாடப்பட்டன. 


இருக்கூவப்‌ புராணம்‌: இஃது , இவ்வூரார்‌ வேண்டு 
கோளுக்கிணங்கிப்‌ பாடப்பட்ட நூல்‌. 


பிரபுலிங்க லீலை: இது கன்னட மொழியில்‌ உள்ள 
நூல்‌. இதனை இப்‌ பெயரால்‌ சுவாமிகள்‌ தமிழில்‌ மொழி 
பெயர்த்துள்ளனர்‌. இஃது அல்லம தேவரின்‌ விளையாட்டைக்‌ 
கூறும்‌ நூல்‌. படிக்கப்‌ படிக்கச்‌ சுவை தரும்‌ நூல்‌, அல்லம 
தேவன்‌ என்பார்‌ இறைவரே. அவரே ஈண்டுப்‌ பிரபு 
எனப்பட்டவர்‌. அதாவது இலிங்க வடிவினர்‌. அவரது 
லீலைகளைக்‌ கூறுதலின்‌ இப்பெயர்‌ பெற்றது. இதில்‌ 
திருக்குறள்‌ கருத்து; பெரிய புராணக்‌ கருத்துப்‌ பொலிவு, 
கம்பராமாயண வாடை, சிந்தாமணிக்‌ கவியின்பம்‌ ஆகிய 
வைகள்‌ கலந்துள்ளன. கற்பனைக்‌ கவினை இதில்‌ காண 
லாம்‌. மாயை அல்லமரை மயக்கப்‌ பலவாறு முயன்றும்‌, 
அஃது இயலாமல்‌ இளைத்த நிலைகளை அழகாகப்‌ புனைந்து 
கூறும்‌ நூல்‌. அல்லமர்‌ இதில்‌ மத்தளக்காரராக நடிக்‌ 
கிறார்‌. மாயை அரசகுமாரியாகப்‌ பிறந்து, இம்‌ மத்தளக்‌ 
காரரைக்‌ காதலிக்கிறாள்‌. அவள்‌ காதல்‌ முற்றுப்‌ பெறாமல்‌ 
கவலையுறுகிறாள்‌. அல்லமர்‌ அன்பர்கட்கு அருட்‌ புரிகிறார்‌. 
இவ்வாறான பல செய்திகள்‌ இதில்‌ கூறப்பட்டுள்ளன. 
அல்லமரைக்‌ காதலால்‌ தழுவியபோ து, அத்தழுவலுக்கு 
அவர்‌ இணங்காத நிலையில்‌ மாயை உற்ற நிலையினை 
இந்நூல்‌, 


சிவப்பிரகாசர்‌ 353 


“££ நாடிய ஆடி நிழல்‌என அணைமேல்‌ 

நண்ணுறத்‌ தோன்றிய இறையை 
ஓடினாள்‌ விழுந்து தழுவுறத்‌ தழுவ 

உருமையால்‌ அணைமிசை விழுந்தே 

ஆடியின்‌ நிழலைப்‌ பற்றநீட்‌ டியகை 
ஆடியில்‌ தாக்க நின்றமுது 

வாடுது மழலைப்‌ பேதையே போல 
வருந்தினள்‌ மதர்விழி மாயை.” 


என்று கூறுகிறது. 


வேதாந்த சூடாமணி: இது வேதாந்த மதத்தைப்‌ 
பற்றிய நூல்‌. 'இதன்‌ முதல்‌ நூல்‌ நிஜ குணயோகியரால்‌ 


கன்னட பாஷையில்‌ எழுதப்பட்ட து. 


சித்தாந்த சிகாமணி: வட மொழியில்‌ சித்தாந்த 
சிகாமணி என்னும்‌ நூல்‌ உளது. இஃது அதன்‌ கருத்தைத்‌ 
தழுவி எழுதப்பட்டது. இந்த நூலின்‌ முதல்‌ நூல்‌ 
இரேணுகர்‌ என்னும்‌ கணத்தலைவரால்‌ அகத்திய மாமுனி 
வருக்கு உபதேசிக்கப்பட்டதாம்‌. இம்‌ மூன்று நூற்களைக்‌ 
காஞ்சியில்‌ இருந்தபோது எழுதினார்‌. 


பழமலை அந்தாதி: விருத்தாசலம்‌ என்பதே பழமலை 
என்பது. இத்‌ தலத்து இறைவர்‌ மீது பாடப்பட்ட நூலே 
பழமலை அந்தாதி என்பது. 


பிட்சாடண நவமணி மாலை : இஃது இறைவர்‌ பிட்சாடண 
மூர்த்தியாகக்‌ காட்சி அளிக்கும்‌ நிலையினைப்பற்றிப்‌ பாடப்‌ 


பட்ட நூல்‌. இன்பச்‌ சுவையினை இதில்‌ காணலாம்‌. 
கொச்சகக்‌ கலிப்பா: இக்‌ நூல்‌ கிடைத்திலது. 


பெரிய நாயக அம்மைக்‌ கலித்துறை : இது விருத்தா 
சலத்தில்‌ எழுந்தருளி இருக்கும்‌ பெரிய காயகியாகிய 
விருத்தாம்பிகை மீது பாடப்பட்ட தோத்திர நூல்‌. இதில்‌ 
தேவியின்‌ மாண்பும்‌, கற்பின்‌ சிறப்பும்‌, மற்றும்‌ பலவும்‌ 
பாராட்டப்பட்டுள்ளன. இறைவி அலைமகளையும்‌, கலை 


மகளையும்‌ கண்ணாக உடையாள என்பதை நயம்‌ தோன்ற, 


வா—28 


354 சிவப்பிரகாசர்‌ 


“ தண்ணார்‌ இதழி புனைவான்‌ விழியிணை தம்மனைகள்‌ 
பண்ணா அழிக்கும்‌என்‌ நோயின்‌ திருமுகப்‌ பங்கயத்தில்‌ 
கண்ணா யினாரஉனக்‌ கவ்வலை மாதும்‌ கலைமகளும்‌ 
பெண்ணார்‌ அமுதனை யாய்குன்றை வாழும்‌ பெரியம்மையே ?? 
என்று பாடியுள்ளனர்‌. 


பெரிய நாய8 நெடுவிருத்தம்‌ : இதுவும்‌ அம்மையார்‌ 
மீது பாடப்பட்ட தோத்திர நூல்‌. இந்நூலில்‌ இறைவி ஞான 
வடிவினள்‌ என்பதைத்‌ திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால்‌ 
ஈந்து ஞான சம்பந்தராக்கினமையால்‌ விளங்கும்‌ என்றும்‌, 
அருள்‌ வடிவினள்‌ இறைவி என்பது உண்மையாக இருந்தும்‌ 
இறைவர்‌ சிறுத்தொண்டர்‌ இல்லத்திற்கு மகனை அரிந்து 
சமைத்துப்‌ படைக்கக்‌ கேட்கப்‌ புறப்பட்ட போது தடுக்‌- 
காதது என்னே என்று வினவும்‌ வினாவும்‌, மணிமுத்தா 
௩தியின்‌ சிறப்பும்‌ முதலானவை பாடப்பட்டுள்ளன. 


இந்‌ நான்கு நூற்களும்‌ சிதம்பர பூபதி கட்டிக்கொடுத்த. 
திருமுதுகுன்‌ றத்து மடத்தில்‌ இருந்த போது பாடியவை. 

ஏசுமத நிராகரணம்‌: ரெவரண்டு பெஸ்கி என்பவர்‌ 
தமது கிறித்தவ மதத்தின்‌ மேன்மையைக்‌ கூறிப்‌ பலரைத்‌ 
தம்‌ மதத்தில்‌ ஈடுபடுமாறு செய்து வருவதைக்‌ கண்ட சிவப்‌- 
பிரகாசர்‌, அவரைக்‌ கண்டிக்கப்‌ புகும்‌ பொருட்டு, இந்நூலைப்‌ 
பாடினர்‌. இந்நூலின்‌ மூன்று செய்யுட்களே இதுபோது 
கிடைத்துள்ளன. 


நன்னெறி : இதுமாணவர்கள்‌ இளமையில்‌ அறிந்து 
கொள்ள வேண்டிய நீதிகளை அமைத்துப்‌ பாடிய நூல்‌. 
இதனை இவர்‌ கடற்கரையில்‌ உலாவியபோது மணலில்‌ எழு- 
தினர்‌. இதனை இவரது தம்பியர்கள்‌ ஏட்டில்‌ எழுதிக்‌ 
கொண்டனர்‌. 
சிவநாம மகமை : சிவகாம மந்திரத்தின்‌ மாண்பைக்‌ , 
கூறி, மக்களை ஓதி உய்யுமாறு பாடப்பட்ட நூல்‌. 
தய நாளொடு கோளின்‌ செயிர்தபு 
நோய கன்றிடும்‌ நாறெனக்‌ கூறிய 
ஆயுள்‌ பங்கும்‌ அறம்வளர்ம்‌ தோங்குறும்‌ 
இய தீரும்‌ சிவசிவ என்மினே.”” 


அருணகிரி நாதர்‌ 355 


தலவெண்பா : இந்நூல்‌ கிடைத்தில து. ஷ்டலிங்க 
அபிடேகமாலை, நெடுங்கழி நெடில்‌, குறுங்கழி டல்‌ வனத்‌ 
மாலை, கைத்தல மாலை ஆகிய நூல்களையும்‌ செய்துள்ளார்‌. 
இவை நல்லாற்றூரில்‌ இருந்தபோது பாடப்பட்டவை, இவை 
வீரசைவ மதக்‌ குறிப்புக்கள்‌, இறைவன்‌ தம்‌ மார்பில்‌, 
கையில்‌ இலங்க வீற்றிருக்கும்‌ சிறப்புக்‌ கூறுவன. 


திருக்காளத்திப்‌ புராணம்‌: இந்நூலில்‌ உள்ள நக்கீரர்‌ 
சருக்கமும்‌, கண்ணப்பர்‌ சுருக்கமும்‌ இவரால்‌ பாடப்‌ 
பட்டவை. 
““என்றினி மதுரை காண்பேன்‌ எப்பகல்‌ சவுந்தரேசன்‌ 
தன்திறா வடிகள்‌ காண்பேன்‌ தாயைஎஞ்‌ ஞான்று 
காண்பேன்‌ 
வென்றிவேல்‌ தருமவேந்தர்‌ வேந்தனை எந்நாள்‌ காண்பேன்‌ 
ஒன்அயிர்த்‌ துணையாம்‌ சங்கத்‌ துறைவைஎப்‌ பொழுது 
- காண்பேன்‌.” 


நக்கீரச்‌ சருக்கம்‌. 


சிவப்பிரகாசரால்‌ பாடப்பட்ட தனிப்பாடல்களும்‌ பல 
உள. அவற்றைத்‌ தனிப்பாடல்‌ திரட்டில்‌ காண்க. 


குமர குருபரர்‌, சிவப்பிரகாசர்‌ ஆகிய இருவர்களைப்‌ 
போல மற்றும்‌ பல அரும்பெரும்‌ புலவர்கள்‌ அரிய பெரிய 
நூல்களைச்‌ செய்துள்ளனர்‌. அவர்களைப்பற்றியும்‌ ஈண்டு 
அறிதல்‌ மிக மிக இன்றியமையாதது. 


அருணகிரி நாதர்‌: இவர்‌ திருவண்ணாமலையில்‌ பிறக்‌- 
தவர்‌. இவர்‌ பரத்தையர்‌ மரபில்‌ தோன்‌ றினார்‌. இளமை- 
யில்‌ இவர்‌ பெரிதும்‌ சிற்றின்பத்தில்‌ மூழ்கிப்‌ பல நோய்கள்‌ 
உற்று வாடினார்‌. இதனை இவரது திருப்புகழில்‌ பரக்கக்‌ 
காணலாம்‌, இவர்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ வெறுப்புற்றுத்‌ தற்‌- 
கொலை புரியத்‌ துணிந்த போது, முருகன்‌ இவருக்கு ஊறு 
ஒன்றும்‌ விளைவிக்காமல்‌ இவரது நாவில்‌ “*சும்மா இரு? 
என்று எழுத, அதன்பின்‌ திருப்புகழ்ப்‌ பாடல்களைக்‌ கடல்‌. 
மடை திறந்தாற்போல்‌ பாடலாயினர்‌. முருகன்‌ தன்னைப்‌ 
பாடுமாறு கட்டளை இட, கான்‌ எங்ஙனம்‌ பாடுவேன்‌ என்று 
கேட்க அதுபோது “முத்தைத்‌ தருபத்தித்‌ திருககை 


356 அருணகிரி நாதர்‌ 


என்ற அடி எடுத்துக்‌ கொடுக்கத்‌ திருப்புகழ்களைப்‌ பாடத்‌ 
தொடங்கினார்‌ என்றும்‌ கூறுவர்‌. 

இவர்‌ வயலூரில்‌ முருகன து மயில்‌ வாகனக்‌ காட்சியினை- 
யும்‌, தீட்சையினையும்‌ பெற்றனர்‌. இதனை இவர்‌ ££ வயலி 
நகரியில்‌ அருள்‌ பெற மயில்மிசை உதவு பரிமள மதுரகர 
வெகுவித விசை மலரடி கனவிலும்‌ ஈனவிலும்‌ மறவேனே ?? 
என்று பாடியுள்ளார்‌. திருவண்ணா மலையில்‌ ஆட்கொண்ட- 
தையும்‌, “அருணை ௩கர்மிசை கருணை யொடருளிய மவுன 
வசனமும்‌ இரு சரணமும்‌ மறவேனே ?? என்றும்‌, பாடி- 
யுள்ளனர்‌. முருகன்‌ இவரை விராலி மலைக்கு வருமாறு 
அழைத்ததை அருணகிரி நாதர்‌, “விராலி மாமலையின்‌ 
நிற்பம்‌ நீ கருதியுற்று வா என அழைத்து ?? என்று தம்‌ 
திருப்புகழில்‌ சுட்டியுள்ளனர்‌. 


அருணகிரி நாதர்‌ திருச்செந்தூரில்‌ முருகனது ௩டனக்‌ 
காட்சியினையும்‌, திருவேரகத்தில்‌ பாத தரிசனத்தையும்‌ 


பெற்றனர்‌. இவ்வருமைப்‌ பாட்டை, * செந்திலிலும்‌ 
என்றன்முன்‌ கொஞ்சி ௩டனம்‌ கொளும்‌ கந்தவேளே ?? 
என்றும்‌, £“£தகையா தெனக்குன்‌ அடிகாண வைத்த 


தனிஏரகத்தில்‌ முருகோனே ”” என்றும்‌ பாடிக்‌ களித்‌- 
துள்ளனர்‌. 


வில்லிபுத்தூரார்‌ தம்‌ கல்விப்‌ பெருக்கால்‌ தம்மோடு 
வாதிட்‌டவர்கள்‌ தோல்வி உறுவாராயின்‌, அவர்கள்‌ காதை 
அறுத்து வந்தனர்‌. ஆகவே, அருணகிரியாருடன்‌ வாதம்‌ 
இடும்‌ வாய்ப்பு ஏற்பட்ட போது, அருணகிரியார்‌ பாடிய 
கந்தர்‌ அந்தாதிக்கு உரை கூற நேர்ந்தது, அங்ஙனம்‌ கூறி 
வருகையில்‌ ££ திதத்தத்த ?” என்று தொடங்கும்‌ பாடலுக்கு 
உரை கூறத்‌ தெரியாது, திகைத்துத்‌ தோற்றனர்‌. பிறகு 
அருணகிரியாரே அப்‌ பாடலுக்கு உரைகூறினர்‌. தோல்வி- 
யுற்ற வில்லிபுத்தூரர்‌ தம்‌ காதை அறுக்கும்படி கூற, அருண- 
கிரியார்‌ அங்ஙனம்‌ செய்யாது விடுத்தனர்‌. இதனைத்‌ தனிப்‌ 
பாடல்‌ ஒன்று ££ காசுக்குக்‌ கம்பன்‌ கருணைக்கு அருணகிரி ?” 
என்று கூறுகிறது. . 


அருணகிரியார்‌ சுகவடிவம்‌ (கிளிரூபம்‌) பெற்று முருகன்‌ 
புகழையே பேச விரும்பினார்‌. அவ்விருப்பத்தை முருகன்‌ திரு- 


அருணகிரி நாதர்‌ 357 


வருளால்‌ பெற்றார்‌. இது, “ துகளில்‌ சாயுச்சியக்‌ தியை 
மீறற்ற சொற்சுக சொரூபத்தையுற்‌ றடைவேனோ ?? என்றும்‌, 
ட பஞ்சமம்‌ பயில்‌ தருஞ்சுக: பதம்‌ அடைந்திருந்‌ தருள்‌ 
பாருந்தும்‌ என்றும்‌ இவர்‌ பா இருப்‌ ல்‌ 
பதன்‌ இ டி இருப்பதால்‌ அறிய 


இவர்‌ பிரபுடதேவன்‌ காலத்தவர்‌. அவன்‌ காலம்‌ கி. பி. 
15 ஆம்‌ நூற்றாண்டு, அவனது சபையில்‌ சம்பந்தாண்டான்‌ 
என்பவன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. அவன்‌ தேவியை வழிபடு- 
பவன்‌. இவன்‌ அருணகிரியாரை, முருகன்‌ அரசன்‌ அவைக்‌- 
களம்‌ வருமாறு பாடவேண்டும்‌ என்றும்‌, தான்‌ தேவியை 
வருமாறு பாடுவதாகவும்‌ அறை கூவினன்‌. அருணகிரிகாதர்‌ 
££ அதல சேடனார்‌ £? என்று தொடங்கும்‌ திருப்புகழ்‌ பாடி 
அதில்‌ ££ வனசமாமியார்‌ ஆட நெடிய மாமனாராட மயிலும்‌ 
ஆடி நீயாடி வரவேணும்‌ ?? என்று வேண்ட, முருகன்‌ அவ்‌- 
வாறே வந்துற்றனன்‌. இந்தப்‌ பாட்டில்‌, 

 உதயதாம மார்பான பிரபுட தேவமாராசன்‌ 

உளமும்‌ ஆட வாழ்தேவர்‌ பெருமாளே.” 
என்றும்‌ பாடியிருப்பதால்‌, அவன்‌ காலமே சுவாமிகள்‌ கால- 
மாகும்‌. சம்பந்தாண்டான்‌ தேவியாரைப்‌ பாடியும்‌ அம்மை- 
யார்‌ வந்திலர்‌. 

வாக்கிற்கு அருணகிரி ” என்றும்‌ ££ ஐயா அருணகிரி 
அப்பா ?? என்றும்‌ இவரைப்‌ புகழும்‌ பாக்களும்‌ உள. இவர்‌ 
“அறிவை அறிவது பொருள்‌ ?? என்று கூறிய உட்‌ 
பொருளைத்‌ தாயுமானவர்‌ ?” 

“அறிவை அறிவதுவே ஆகும்பொருள்‌ என்றுறுதி 

சொன்ன உண்மையினை ஒரும்நாள்‌ எற்காளோ.”” 
என்று பாடிப்‌ பரவியுள்ளார்‌. 

இவர்‌ பாடிய நூல்கள்‌ திருப்புகழ்‌ 16,000. கிடைத்தவை 
1804, கந்தர்‌ அலங்காரம்‌, திருவகுப்பு, கந்தர்‌ அந்தாதி, 
கந்தர்‌ அநுபூதி என்பனவும்‌ இவர்‌ பாடியவையே, இவை" 
களே அன்றி வேல்‌ விருத்தம்‌, மயில்‌ விருத்தம்‌ திருவெழு 
கூற்றிருக்கையும்‌ பாடினராகக்‌ கூறுவர்‌. இவை 
அச்சில்‌ உள. 


358 வில்லிபுத்தூரார்‌ 


“ நீலங்கொள்‌ மேகத்தின்‌ மயில்மீதே நீவந்த வாழ்வைக்கண்ட 
்‌ தனாலே 
மால்கொண்ட பேசைக்குன்‌ மணநாறும்‌ மார்தங்கு 

தாரைத்தந்‌ தருள்வாயே 

வேல்கொண்டு வேலைப்பண்‌ டெறிவோனே வீரங்கொள் 
சூரர்க்கும்‌ குலகாலா 
நாலங்க வேதத்தின்‌ பொருளோனே நானென்று மார்தட்டும்‌ 
பெருமாளே.” 


திருப்புகழ்‌. 


எமொய்தார்‌ அணிகுழல்‌ வள்ளியை வேட்டவன்‌ முத்தமிழால்‌ 
வைதா ரையும்‌ அங்கு வாழவைப்‌ போன்வெய்ய வாரணம்‌ 
போல்‌ 
கைதான்‌ இறாப துடையான்‌ தலைபத்தும்‌ கத்தரிக்க 
எய்தான்‌ மருகன்‌ உமையாள்‌ பயந்த இலஞ்சியமே.”” 
கந்தர்‌ அலங்காரம்‌. 


“ துதிக்கும்‌ அடியார்க்‌ கொருவர்‌ கெடுக்கஇடர்‌ 
நினைக்கின்‌ அவர்‌ குலத்தைமுதல்‌ அறக்களையும்‌ 
எனக்கோர்துணை ஆகும்‌.” வேல்வகுப்பு. 
“சம்மான்‌ மகளைத்‌ திருடும்‌ திருடன்‌ 
பெம்மான்‌ முருகன்‌ பிறவான்‌ இறவான்‌ 
சும்மா இருசொல்‌ அறவென்‌ நலுமே 
அம்மா பொருள்‌ஒன்‌ அும்‌அறிந்‌ திலனே.” 


கந்தர்‌ அநுபூதி. 


வில்லிபுத்தூரார்‌ : இவர்‌ பெண்ணையாறு பாயும்‌ ௩டு 
நாட்டில்‌ திருமுனைப்பாடி என்னும்‌ காட்டைச்‌ சார்ந்த சனி- 
யூரில்‌ பிறந்தார்‌. இவரது தந்தையார்‌ வீரராகவாச்சாரியார்‌. 
தந்தையார்‌, வில்லிபுத்தூர்‌ ஆழ்வார்‌ மீது பற்று மிகுதியும்‌ 
கொண்டிருந்ததால்‌, தம்‌ பிள்ளைக்கு அவர்‌ பெயரையே இட்ட- 
னர்‌. வில்லிபுத்தூரார்‌ தென்மொழி வடமொழி நூல்களை 
நன்கு. கற்றவர்‌. இவரது கல்வித்‌ திறத்தைக்‌ கண்ட இவர்‌ 
காலத்துத்‌ திருமுனைப்பாடி காட்டு மன்னனாம்‌ கொங்கர்‌ 
குலாதிபதியான வக்கபாகை வரபதி ஆட்கொண்டான்‌, 
இவரைத்‌ தக்க மரியாதையுடன்‌ வரவழைத்து, மகா பாரதத்‌- 


வில்லிபுத்தூரார்‌ 359 


தைத்‌ தமிழில்‌ பாடுமாறு கேட்க, இவர்‌ தமிழ்‌ மகா பாரதம்‌ 
பாடினார்‌. . 


இத்தமிழ்‌ மகாபாரதம்‌ பாடியதற்கு வேறு காரணங்‌- 
களும்‌ கூறப்பெறும்‌. வில்லியாருக்கும்‌ இவருடன்‌ பிறந்த 
சகோதரருக்கும்‌ தாயபாகம்‌ காரணமாகச்‌ சச்சரவு நேர, 
அதனைத்‌ தீர்க்க வரபதி ஆட்கொண்டானிடம்‌ செல்ல, 
அதுபோது அவன்‌ பாரதம்‌ பாடித்‌ தந்தால்‌ வழக்கைத்‌ 
தீர்ப்பதாகக்‌ கூற இந்நூலைப்‌ பாடினார்‌ என்றும்‌ கூறுவர்‌. 


ஒருமுறை வில்லியார்‌ திருவண்ணாமலையில்‌ தங்கிய 
போது, அண்ணாமலையார்‌ கோபுரம்‌ தெரிய, அதை மறைக்‌- 
கத்‌ துணியை விரித்தபோது, இரு கண்களும்‌ பார்வை 
இழந்தன என்றும்‌, சுய பார்வை எந்தச்‌ சிகிச்சையாலும்‌ 
தீரா நிலையில்‌ அருணகிரியாரைப்‌ பார்வை தெரிய வழிவகை- 
களைக்‌ கேட்டபோது, சிவபெருமான்‌ மீது பாடல்களைப்‌ 
பாடினால்‌ பார்வை தெரியவரும்‌ என்று கூறத்‌ தாம்‌ மறந்தும்‌ 
புறந்தொழா நிலமையினைச்‌ சொல்ல, அற்றேல்‌ “ பாரதம்‌ 
பாடும்‌. அதில்‌ சிவபெருமான்‌ பற்றிய குறிப்புக்களும்‌ வரும்‌. 
அவற்றைக்‌ குறிப்பதனால்‌ உம்‌ பார்வை செம்மையுறும்‌ ? 
என, அவ்வாறே பாடினர்‌ என்றும்‌ கூறுவர்‌. பாரதத்தில்‌ சிவ 
பெருமானைக்‌ கூறும்‌ இடங்களில்‌ உளமாரச்‌ சிறப்பாகவே 
கூறியுள்ளனர்‌. 
“போகமாய்‌ விரிந்தும்‌ போகியாய்ப்‌ பரந்தும்‌ 
புலன்களின்‌ வழிமனம்‌ செலுத்தா 
யோகியாய்‌ இருந்தும்‌ யோகிகள்‌ முதலா 
உரைப்பரும்‌ பலபொரறு.ளாகியும்‌ 
ஏகமாய்‌ நின்றும்‌ தத்துவ மறைக்கும்‌ 
எட்டுதற்‌ கரியதன்‌ வடிவில்‌ 
பாகமாய்‌ விளங்கும்‌ பைந்தொடி யுடனே 
பரிவுடன்‌ இன்மொழி பகர்வான்‌.” 
என்பது சிவபெருமானைப்‌ பற்றிப்‌ பாடிய பாடல்களில்‌ ஒன்று. 


வில்லியார்‌ திருமாலிடத்தில்‌ அளவற்ற பற்றுடையார்‌ 
என்பது பாரதம்‌ முற்றும்‌ காணப்பட்டாலும்‌, ஒவ்வொரு 
சருக்கத்தையும்‌ பாடத்‌ தொடங்கும்‌ போதும்‌ திருமாலை 
வணங்கியே பாடிச்‌ செல்வது கொண்டும்‌ அறியலாம்‌. 


260 வில்லிபுத்தூரார்‌ 


££ அருமறை முதல்வனை ஆழி மாயனை 
கருமுகில்‌ வண்ணனைக்‌ கமலக்‌ கண்ணனைக்‌ 
திருமகள்‌ தலைவனைத்‌ தேவ தேவனை 
இருபத முளரிகள்‌ இறைஞ்சி எஏத்துவாம்‌.”? 


வில்லியார்‌ நன்றி மறவாதவர்‌. தம்மைப்‌ பாராட்டிய 
வரபதி ஆட்கொண்டானைத்‌ தம்‌ நூலில்‌ நான்கு இடங்களில்‌ 
அமைத்துப்‌ பாடியுள்ளனர்‌. அவற்றுள்‌ ஓர்‌ இடம்‌, 
££ சொல்மழை பொழிந்து நாள்தொறும்‌ தனது 
தோள்வலி துதிக்கும்‌ நாவலர்க்குப்‌ 
பொன்மழை பொழியும்‌ கொங்கர்‌ பூபதிதன்‌ 
பொற்பதம்‌ பொருந்தலர்‌ போல்‌.” 


என்பது. 


இவர்‌ தம்முடன்‌ வாதிட்டுத்‌ தோற்றவர்‌ காதை 
அறுத்து வந்தனர்‌. என்பது, ““குறும்பி அளவாக்‌ கதைக்‌ 
குடைந்து தோண்டி எட்டின மட்டு அறுப்பதற்குகோ வில்லி 
இல்லை?” என்று கூறும்‌ தனிப்பாடல்‌ ஒன்றால்‌ தெரிகிறது. 
இவரது காலம்‌ கி. பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு. வரபதி ஆட்‌ 
கொண்டான்‌ காலமே. இவரது குமாரர்‌ வரந்தருவார்‌ என்ப 
வர்‌, அவரும்‌ சிறந்த புலவர்‌ என்பது வில்லியார்‌ பாரதத்‌- 
திற்குச்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ பாடியிருப்பதால்‌ தெரிகிறது. இது 
பல அரிய குறிப்புக்களையும்‌ வரலாற்றுச்‌ செய்திகளையும்‌ 
கொண்டு திகழ்கின்றது. அவற்றுள்‌ தமிழின்‌ சிறப்பைக்‌ 
கூறும்‌ பாடல்‌, 


“பொறுப்பிலே பிறந்து தென்னன்‌ புகழிலே இடந்து சங்கத்‌ 
திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை 
நெருப்பிலே நின்று கற்றோர்‌ நினைவிலே நடந்து ஒர்என 
மருப்பிலே பயின்ற பாவை மருங்கலே வளரு இன்றாள்‌.”” 


என்பது. 


வில்லியார்‌ பாரதத்திற்கு முதல்‌ நூல்‌ வியாசர்‌ வட- 
மொழி பாரதமே என்றாலும்‌, ஆதிபருவம்‌ முதல்‌ செளப்திக 
பருவம்‌ வரை பத்தே பருவங்கள்‌ உள. ஏனைய பருவங்‌- 
கள்‌ கிடைத்தில. 


தாயுமான சுவாமிகளும்‌, சிவஞான முனிவரும்‌ 361 


தாயுமான சுவாமிகள்‌ : இவர்‌ திருமறைக்‌ காட்டில்‌ சைவ 
வேளாளர்‌ குலத்தில்‌ தோன்றியவர்‌. வடமொழி தென்மொழி 
யில்‌ வலலுகர்‌. சமய நூல்‌ அறிவு பெரிதும்‌ உடையவர்‌. 
இவரது ஞானாசாரியர்‌ மெளனகுரு. இவர்‌ திருமணம்‌ முடித்து 
ஒரு குழந்தை பிறந்ததும்‌ துறவு பூண்டவர்‌. இவரது பாடல்‌ 
களின்‌ தொகுதியே தாயுமானவர்‌ பாடல்‌ என்பது. இது 
சிறந்த வேதாந்த சித்தாந்த கருத்துக்களைக்‌ கொண்டது. 
“ அங்கிங்‌ கெனாதபடி ?? என்ற பாடல்‌ இவருடையதே. 
இறைவன்மீதும்‌, இறைவிமீதும்‌, அடியார்‌ மீதும்‌, குருமூர்த்தி 
மீதும்‌ இவர்‌ பாடியுள்ளனர்‌. ஆனந்தக்‌ களிப்பு என்னும்‌: 
பாடல்‌ ஆனந்தமாகவே இருக்கும்‌. 
“வேண்டா விருப்பும்‌ வெறுப்பும்‌-—அந்த 
வில்லங்கத்‌ தாலே விளையும்‌ சனனம்‌ 
ஆண்டான்‌ உரைத்த படியே-ச௪ற்றும்‌ 
அசையா திருந்துகொள்‌ அறிவாகி நெஞ்சே 
சங்கர சங்கர சம்பு--சிவ-- 
சங்கர சங்கர சம்பு 
ஆநந்தக்‌ களிப்பு... 
இவர்‌ காலம்‌ கி. பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 


சிவஞான முனிவர்‌: குமர குருபரர்‌, சிவப்பிரகாசர்‌. 
பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌ ஆகியோர்‌ பல பிரபந்தங்‌- 
களைப்‌ பாடியவர்கள்‌. அவர்களைப்‌ போலப்‌ பல பிரபந்தங்‌- 


களைப்‌ பாயு யவர்‌ சிவஞான முனிவர்‌. 


சிவஞான முனிவர்‌ பாண்டிய காட்டைச்‌ சார்ந்த பாப- 
நாச ஊருக்கு அருகில்‌ உள்ள விக்கிரம சிங்கபுரத்தில்‌ 
சைவ வேளாள மரபில்‌ ஆனந்தக்‌ கூத்தர்‌, மயிலம்மையார்‌ 
ஆகிய பெற்றோர்கட்குப்‌ பிள்ளையாகத்‌ தோன்‌ றினர்‌. 
இவருக்குப்‌ பெற்றோர்‌ இட்ட பெயர்‌ முக்களாலிங்கர்‌ 
என்பது. இவருக்கு இளமையிலேயே சிவ வேடப்‌ புனிதர்‌- 
களிடம்‌ அன்பு மிகுந்திருந்தது. 


முக்களாலிங்கர்‌ தம்‌ தந்தையாரிடம்‌, தாம்‌ துறவு 
பூண்டு திருவாவடுதுறையில்‌ மெய்ந்‌ நூல்‌ ஓதி நன்னெறி 
உய்ய விடை தருமாறு வேண்டினார்‌. தந்தையார்‌ திரு- 
மகனாரது உயர்‌ நோக்கத்தைக்‌ கண்டு, பிள்ளையைப்‌: 


362 சிவஞான முனிவர்‌ 


பிரிவது தமக்கு இன்னா தருவதாயினும்‌ உயர்ந்த நோக்கத்‌- 
தைக்‌ கண்டு, தம்‌ மகனாரை அம்‌ மடத்திலிருந்து தம்‌ 
இல்லம்‌ வந்து உணவு கொண்டு வாழ்த்திய முனிவரிடம்‌ 
ஒப்படைத்தனர்‌. முனிவர்‌ முக்களாலிங்கரை அழைத்துச்‌ 
சென்று சுசீந்திரத்தில்‌ ஈமச்சிவாய முனிவரின்‌ திருவுரு- 
வத்தை வணங்கச்‌ செய்து, பின்‌ அதுபோது திருவாவடு- 
துறை ஆதினச்‌ சின்னப்‌ பட்டத்துத்‌ தம்பிரானாராகிய 
ஸ்ரீலஸ்ரீ வேலப்ப தேசிகரை வணங்குமாறு செய்ய, வேலப்ப 
தேசிகர்‌, முக்களாலிங்கரது அன்பினையும்‌, அடக்கத்தையும்‌ 
கண்டு மகிழ்ந்து சமய தீட்சை புரி்து, காவி கொடுத்துத்‌ 
அறவுநிலை மேற்கொள்ளச்‌ செய்தனர்‌, பின்பு சிவஞானம்‌ 
என்ற தீட்சா நாமமும்‌ ஈந்தனர்‌. சிவஞான முனிவர்‌ 
வடமொழி தென்‌ மொழிகளில்‌ நன்கு தேர்ந்து விளங்கினார்‌. 
இதனால்‌ இவர்‌ தென்னூற்‌ கடலையும்‌ வடநூற்‌ கடலையும்‌ 
நிலை கண்டுணர்ந்தவர்‌ எனப்‌ போற்றப்பட்டவர்‌, இலக்கண 
இலக்கியங்கள்‌ தருக்க சாத்திரம்‌ முதலியவற்றில்‌ சிறந்து 
விளங்கினார்‌. ஸ்ரீலஸ்ரீ வேலப்ப தேசிகர்‌ மெய்கண்ட 
சாத்திரங்களையும்‌, பண்டார சாத்திரங்களையும்‌ உபதேசித்‌- 
தனர்‌. ஆகவே, தேசிகர்‌ இவர்க்கு ஞானாசாரியராக 
அமைந்தனர்‌. 


முனிவர்‌ பல தலயாத்திரை புரிந்தனர்‌. இவரது தல 
யாத்திரையில்‌ திருப்பாதிரிப்‌ புலியூரில்‌ ஒரு செல்வர்‌ நூறு 
பொன்‌ அடங்கிய ஒரு முடிப்பை வைத்து “கரை ஏறவிட்ட 
முதல்வா உன்னை பன்றியும்‌ ஓர்‌ கதியுண்டாமோ ?? என்ற 
ஈற்றடியை அமைத்து ஒரு செய்யுளைப்‌ பாடுபவர்‌ இம்‌ 
முடிப்பைப்‌ பெறலாம்‌,?? என்று ஏற்பாடு செய்திருந்ததை 
ஏழைப்‌ பார்ப்பனர்‌ ஒருவர்‌ முனிவரிடம்‌ விண்ணப்பிக்க 
முனிவர்‌ ₹* ஏறவிட்ட?? என்று தொடங்கும்‌ பாடலைப்‌ பாடி 
அதில்‌ அவ்‌ ஈற்றடியை அமைத்து அவ்‌ வேழை பொன்‌ 
முடிப்புப்‌ பெறச்‌ செய்தனர்‌. 

சிவஞான முனிவர்‌ காஞ்சியம்பதியில்‌ பல நாட்கள்‌ 
வாழ்ந்திருந்தனர்‌. இங்கு இருந்து செய்த நூல்கள்‌ பல. 
பின்பு திருவாவடுதுறைக்குச்‌ சென்று தம்‌ ஞானாசாரியரை 
வணங்கிக்‌ கொண்டு, கி. பி. 1785 ல்‌ இறைவன்‌ திருவடி- 
யுற்றனர்‌, இவர்‌ இயற்றிய நூல்கள்‌ இலக்கணம்‌, இலக்‌- 
கியம்‌, மொழி பெயர்ப்பு, சமயம்‌, கண்டனம்‌ ஆகிய பல 
வகையில்‌ அமைந்துள்ளன. இனி அவற்றைக்‌ காண்போம்‌. 


சிவஞான முனிவர்‌ 363 


தொல்காப்பியச்‌ சூத்திர விருத்தி: இதில்‌ தொல்காப்‌- 
பியப்‌ பாயிர விருத்தியும்‌, எழுத்ததிகார முதற்‌ சூத்திர 
விருத்தியும்‌ அடங்கியுள்ளன. இவ்‌ விருத்தியில்‌ தொல்‌- 
காப்பிய உரையாசிரியர்களின்‌ உரைகளைக்‌ காரணங்‌ 
காட்டிச்‌ சிற்சில இடங்களில்‌ மறுத்துத்‌ தம்‌ உரையினைக்‌ 
கூறியுள்ளனர்‌. சேனாவரையர்‌ உரையினைப்‌ புகழ்கிறார்‌. 
என்றாலும்‌, அவரையும்‌ ஆகு பெயர்‌, அன்மொழித்‌ தொகை 
இரண்டும்‌ ஒன்றே என்று கூறியதை மறுத்துள்ளனர்‌. இவ்‌ 
விருத்தியில்‌ வடமொழி தென்மொழிகட்கும்‌ உள்ள வேறு- 
யாட்டையும்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளனர்‌. இவ்‌ விருத்தியால்‌ 
தொல்காப்பிய நுண்‌ பொருட்‌ சிறப்பினை நன்கு உணரல. ௮ 


நன்னூல்‌ விருத்தியுரை திருத்தம்‌: ௩ன்னூலுக்கு 
விருத்தியுரை எழுதியவர்‌ சங்கர நமச்சிவாயப்‌ புலவர்‌. அவ்‌- 
விருத்தியுரையினையே திருத்தம்‌ செய்து இந்‌ நூலை எழு- 
தினர்‌. ₹:ஆறன்‌ உருபும்‌ ஏற்கும்‌ அவ்வுருபே?? என்பது 
௩ன்னூல்‌. அதற்குச்‌ சங்கர ௩மச்சிவாயர்‌ ஆறாம்‌ வேற்றுமை 
உருபு எண்வகை உருபுகளையும்‌ பெற்றுவரும்‌ என்று உரை 
கூறினார்‌. இவ்‌ வுரையினை மறுத்து, உருபேற்றல்‌ பெயரே 
அன்றி, இடைச்‌ சொல்‌ உருபு ஏலாது என்று திருத்தி உரை 
வகுத்தனர்‌. இவ்வாறு பல திருத்தம்‌ இதில்‌ உள. 


அகிலாண்டேசுவரி பதிகம்‌: முனிவர்‌ இராசவல்லி 
புரத்தை ஞானாசிரியருடன்‌ சென்று வணங்கிய போது, 
தம்‌ ஆசிரியர்‌ கட்டளைக்கு இணங்க இது பாடப்‌- 
பட்டது. இது சைவ சித்தாந்த கருத்துக்கள்‌ அமைந்த 
நூல்‌. இதனைத்‌ தம்‌ ஆசிரியர்‌ முன்‌ அரங்கேற்றினார்‌. 

இளசைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி: இது முனிவர்‌ இளங்‌- 
காடு என்னும்‌ திருப்பதியின்‌ வணங்கிய போது பாடிய 
நூல்‌. 

கச்ரி ஆனந்த ருத்திரேசர்‌ பதிகம்‌ : இது காஞ்சியம்‌ 
பதியில்‌ இருந்தபோது பாடப்பட்ட நூல்‌. 


கலசைச்‌ செங்கழுநீர்‌ விநாயகர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌: கலசை 
என்பது தொட்டிக்கலை என்னும்‌ ஊராகும்‌. அவ்வூர்ப்‌ 
பிள்ளையார்‌ மீது பாடப்பட்ட நூல்‌ இது. , இதனை அவ்வூர்‌ 
கேசவ முதலியார்‌ விருப்பத்திற்கு இணங்கப்‌ பாடப்பட்டது 


364 சிவஞான முனிவர்‌ 


கலசைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி : இதுவும்‌ தொட்டிக்கலைச்‌ 
சிதம்பரேசுரர்மீது பாடப்பட்டது. இதனையும்‌ டை முதலியார்‌ 
வேண்டுகோட்கு இணங்கப்‌ பாடினர்‌. 


குளத்தூர்‌ அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ்‌: முனிவர்‌ 
வடதிரு முல்லை வாயிலை வணங்கி இப்பதிக்கு அருகில்‌ 
உள்ள குளத்தூர்க்குச்‌ சென்று ஆண்டு எழுந்தருளியுள்ள 
அம்பிகையின்‌ மீது இந்நூலைப்‌ பாடினர்‌. இதில்‌ இறைவி 
திருஞான. சம்பந்தருக்கு ஞானப்பாலை வள்ளத்தில்‌ கறந்து 
கொடுத்ததன்‌ காரணம்‌, இது இதுவாக இருக்கலாமோ 
று வினாவும்‌ பாடல்‌ மிகுந்த சுவை தருவதாகும்‌. இது 
போன்ற சுவைமிக்க பாடல்கள்‌ பலவுள. 
தெய்வச்‌ சுருதி தமிழிக்கன்றித்‌ தீட்டா 
நிலைமைத்தென உலகில்‌ 
தெறிக்கும்‌ காழிச்‌ சவஞானச்‌ செம்மல்‌ குழவிக்‌ கருள்‌ 
ஞானம்‌ 
பெய்து கொடுக்கவோ முலையாம்‌ பெரிய மலைவாய்‌ 
உறுத்தும்‌ என்றோ 
பெருமான்‌ தனையும்‌ குழைத்தவலிப்‌ பெற்றி அறிந்து 
தடுத்தோபூபங்‌ 
கையிலகு ஈகக்குறிபல்‌ கதுவகோம்‌ என்றோ தீம்பால்‌ 
கறந்து கொடுத்தாய்‌ எனச்சக மரர்கனிந்து பாட நகை 
முகிழ்க்கும்‌ 
வைவைத்‌ தமைத்த மதர்வேல்கண்‌ வாழ்வே வருக வருகவே 
வளங்கூர்‌ குளந்தைப்பதி அமுதவல்லி வருக வருகவே 


குளத்தூர்ப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி: இது குளத்தூர்‌ 
சோமேசர்‌ மீது பாடப்பட்ட நூல்‌. 


சோமேசர்‌ முதுமொழி வெண்பா: இந்நூல்‌ ஒவ்வொரு 
வெண்பாவின்‌ ஈற்றிலும்‌ ஒவ்வொரு குறட்பா அமைய 
அக்குறட்‌ பாவின்‌ பொருட்கேற்ற உதாரணமாக 
ஒவ்வொரு வரலாற்றுக்‌ குறிப்பும்‌ முதல்‌ இரண்டடிகளில்‌ 
அமையப்‌ பாடப்பட்ட நூலாகும்‌. இதுவும்‌ குளத்தூர்‌ 
சோமேசர்‌ மீது பாடப்பட்டது. 

திருத்தொண்டர்‌ இருநாமக்‌ கோவை : மார்கழி மாதத்தில்‌ 
வரும்‌ திருவாதிரை விழா பத்து நாட்களில்‌, திருவெம்பாவை: 


சிவஞான முனிவர்‌ 1 365 


தவிர, வேறு திருமுறைகளை ஓதுதல்‌ கூடாது என்பது சைவ 
மரபு. அதுபோது திருத்தொண்டர்‌ ... திருப்பெயர்களை 
மந்திரமாக ஓதலாம்‌ என்ற முறை பற்றி, இந்நூலைப்‌ பாடினர்‌. 
இது காஞ்சியில்‌ இருந்தபோது பாடப்பட்டது. 


திருமுல்லை வாயில்‌ அந்தாதி : முனிவர்‌ வடதிருமுல்லை 
வாயிலில்‌ இருந்தபோது, அங்கு வீற்றிருக்கும்‌ திரு மாசிலா- 
மணி ஈஸ்வரர்மீது பாடப்பட்டது. 

இருவேகம்பர்‌ அந்தாதி: காஞ்சி ஏகாம்பரநாதர்‌ மீது 
பாடப்பட்ட நூல்‌. 


திருவேகம்பர்‌ ஆனந்தக்‌ களிப்பு: இதுவும்‌ அப்பெரு- 
மான்‌ மீது பாடப்பட்ட நூல்‌. 

காஞ்சிப்‌ புராணம்‌: இதன்‌ சிறப்பைத்‌ தல புராணம்‌ 
என்ற இடத்துக்‌ காண்க. 


பஞ்சாக்கர தேசிகர்‌ மாலை: திருவாவடுதுறை ஆதி 
னத்தில்‌ திருக்கோயில்‌ கொண்டு அன்பர்கட்கு வேண்டும்‌ 
வரங்களை ஈந்து திருவருள்‌ பாலிக்கும்‌ ஈமச்சிவாய மூர்த்தி 
மீது பாடப்பட்ட நூல்‌. 

சித்தாந்த பிரகாசிகை : இது வடமொழியில்‌ சர்வான்‌ம 
சம்பு சிவாசாரியார்‌ எழுதிய நூல்‌. இதனைத்‌ தமிழில்‌ முனிவர்‌ 
மொழிபெயர்த்து எழுதினர்‌. 

சிவதத்துவ விவேகம்‌: இறைவனது திகுப்பெயராம்‌ 
சிவகாமத்தின்‌ உண்மையினை உணர்த்தும்‌ நூல்‌. இதன்‌ 
முதல்‌ நூல்‌ அப்பய்ய தீட்சதரால்‌ வடமொழியில்‌ இயற்றப்‌- 
பட்டது. அதன்‌ மொழிபெயர்ப்பே இந்நூல்‌. 

சுலோகப்‌ பஞ்சகம்‌: இதனை அரதத்தாசாரியார்‌ வட 
மொழியில்‌ இயற்றியுள்ளனர்‌. அதன்‌ மொழிபெயர்ப்பு 
இந்நூல்‌. அகவலால்‌ அமைந்தது. 

தருக்க சங்கரக அன்னப்‌ பட்டியம்‌ : இது தமிழில்‌ 
அமைந்த உரை௩டைத்‌ தருக்க நூல்‌. , தருக்க சாத்திரம்‌ 
பயில்வார்க்குப்‌ பெருக்‌ துணையாக அமைந்தது. 

சிவஞான இத்தியார்‌ பொழிப்புரை : சிவஞானபோதம்‌ 
சுபக்கம்‌, பரபக்கம்‌ எனும்‌ இருபிரிவுகள யுடையது. 


366 சிவஞான முனிவர்‌ 


அவற்றுள்‌ இது சுபக்கப்‌ பிரிவுக்கு மட்டும்‌ எழுதப்பட்ட 
பொழிப்புரை ஆகும்‌. 


சிவஞானபோத சிற்றுரை: சிவஞான போதத்திற்கு. 
முனிவர்‌ இரு உரைகள்‌ எழுதினர்‌. ஒன்று பேருரை. 
அது மாபாடியம்‌ எனப்படுவது. இது சுருக்க முறையில்‌: 
எழுதப்பட்ட சிற்றுரையாகும்‌. ்‌ 

சிவஞான மாபாடியம்‌ : இதுவே சிவஞான போதப்‌ 
பேருரையாகும்‌. இதன்‌ மூலம்‌ சிவஞானபோத உள்ளுறை 
உண்மைக்‌ கருத்துக்களை நாடிக்‌ கண்டு ஐயம்‌ திரிபுஅற 
உணர்ந்து கொள்ளலாம்‌. இந்நூலில்‌ தடைகளை எழுப்பி,. 
அவற்றிற்கு விடைகள்‌ எழுதி இருக்கும்‌ இடங்கள்‌ எவரும்‌ 
மறுக்க முடியாதவை. இலக்கணக்‌ குறிப்பை மிகுதியும்‌ 
இதில்‌ காணலாம்‌. பல்‌ கலைநூல்‌ நுண்பொருள்களையும்‌: 
தத்துவப்‌ பொருள்களையும்‌ இதில்‌ தெளியலாம்‌. இந்நூல்‌ 
வழி முனிவரது வடமொழி, தருக்கப்‌ புலமை எத்தகையன 
என்பதை நன்கு உணரலாம்‌. 


இலக்கண விளக்கச்‌ சூறாவளி : இந்நூல்‌ வழி இலக்கண 
விளக்கம்‌ என்னும்‌ நூலில்‌ உள்ள குற்றங்கள்‌ இன்னின்ன 
என முனிவர்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளனர்‌. இலக்கண 
விளக்கத்தில்‌ * மலைமகள்‌ ஒருபால்மணந்து ? என்ற தொடர்‌ 
மலையும்‌ மகள்‌ என்ற அமங்கலப்‌ பொருள்‌ தருதற்கு இடம்‌: 
உள்ளது என்று மறத்துக்‌ கூறிய உரையின்‌ திறத்தைக்‌. 
காணலாம்‌. 


எடுத்து என்னும்‌ சொல்லுக்கு இட்ட வைரக்‌ குப்பாயம்‌ : 
சிவஞான சித்தியார்‌ என்னும்‌ நூலில்‌ “£ என்னை இப்பவத்தில்‌ 
சேராவகை எடுத்து?” என்னும்‌ தொடர்‌, நூல்வழி என்ற 
தலைப்பின்கீழ்‌ உள்ள பாடலின்‌ முதல்‌ அடியில்‌ ஆமைந்த- 
தாகும்‌. இதில்‌ எடுத்து என்னும்‌ சொல்லுக்குப்‌ பொருள்‌ 
யாது என்று திருவண்ணாமலை ஞானப்பிரகாச முனிவரின்‌ 
ஆதின பண்டாரசக்நிதி ஒருவர்‌ தமது மாணவரை அனுப்பி 
வினவுமாறு செய்தபோது, அச்சொல்லின்‌ பொருட்‌ சிறப்பை 
எடுத்துக்‌ கூறிய பொருளே இந்நூலாகும்‌. குப்பாயம்‌ 
என்பது மேல்‌ அங்கி. அவ்வங்கிபோல அச்சொல்லைத்‌ 
தழுவிய பொருளே வைரக்‌ குப்பாயம்‌ என்பது. 


சிவஞான முனிவர்‌ 367 


என்னை இப்பவத்தில்‌ என்னும்‌ செய்யுட்‌ சவசமயவாத உரை 
மறுப்பு: திருவண்ணாமலை ஞானப்‌ பிரகாச முனிவர்‌, 
சிவஞான சித்தியார்க்குச்‌ சிவசமயவாதக்‌ கொள்கையைத்‌ 
குழுவி உரை எழுதினர்‌. அவ்வுரையில்‌, என்னை 
இப்பவத்தில்‌ சேரா வகை எடுத்து?” என்ற தொடருக்கு 
எழுதிய உரை தவறு என மறுத்தற்கு இந்நூலை எழுதினர்‌. 


சிவசமயவாத உரை மறுப்பு: இது ஞானப்‌ பிரகாச 
முனிவர்‌ சிவஞான சித்தியார்க்கு எழுதிய உரையினை 
முற்றிலும்‌ கண்டித்து எழுதிய மறுப்புரை. 


சித்தாந்த மரபுக்‌ கண்டனக்‌ கண்டனம்‌ : திருவாவடு- 
துறையில்‌ மரபு அட்டவணை எழுதப்பட்டது. அதனை 
மறுத்துத்‌ தருமை ஆதினத்தார்‌ சித்தாந்த மரபுக்‌ கண்டனம்‌ 
என்னும்‌ நூலை எழுதினார்‌. அக்கண்டன நூலை மறுத்து 
எழுதப்பட்டதே “££ சித்தாந்த மரபுக்‌ கண்டனக்‌ கண்டனம்‌?” 
என்பது. 


கம்பராமாயண முதற்‌ செய்யுள்‌ சங்கோத்திர விருத்த :. 
கம்பராமாயணத்தைக்‌ காஞ்சி வாசிகள்‌ அளவு கடந்து 
புகழ்ந்து பேசிக்‌ கம்பரது புலமையினையும்‌ வியந்து சிவஞான 
முனிவரிடம்‌ கூறினர்‌. முனிவர்க்குக்‌ கம்பராமாயணத்தில்‌ 
நிரம்பிய ஈடுபாடு உண்டு. என்றாலும்‌, கம்பரைப்‌ புகழ்ந்த 
வர்களின்‌ செருக்கை, அடக்க வேண்டுமென்ற எண்ணத்‌. 
தால்‌ கம்பரது புலமையினை இகழ்வார்‌ போலக்‌ கம்பராமா 
யணத்தில்‌ வரும்‌ * நாடிய பொருள்‌ கைகூடும்‌ ? என்று 
தொடங்கும்‌ செய்யுளை எடுத்துக்‌ 1 கொண்டு, அதில்‌ 
அமைந்த பொருட்‌ குற்றம்‌ இன்னின்ன, சொற்‌ குற்றம்‌ 
இன்னின்ன என்பனவற்றை , எடுத்துக்‌ காட்டிக்‌ 
கம்பன்‌ பெரும்‌ புலவன்‌ ஆகான்‌ என்பதை. நிலைநாட்டி 
விளக்கினர்‌. அதனைக்‌ கேட்ட காஞ்சிபுரக்‌ கம்பர்‌ அன்பர்‌ 
கள்‌, இப்ப வ்வொரு பாடலுக்கும்‌ குற்றம்‌ காட்டினால்‌ 
தடட வ கட்‌ இருக்கிற புகழும்‌ போய்விடுமே என்று 
அஞ்சிச்‌ சிவஞான முனிவர்‌ காலில்‌ விழுந்து, நாங்கள்‌ 
கூறியது தவறு என்று விண்ணப்பித்து மன்னிப்பு வேண்டி 
னர்‌. அதன்‌ பின்‌ முனிவர்‌, காஞ்சிபுர வாசிகள்‌ தம்‌ 
குற்றத்தை உணர்ந்ததனால்‌, அவர்களை மன்னித்துத்‌ தாமே 
தாம்‌ எடுத்துக்‌ குற்றங்காட்டிய செய்யுளில்‌ இன்னின்ன 


-368 பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌ 


சீரிய பொருள்கள்‌ நிரம்பி இருக்கின்‌ றன என்று எடுத்துக்‌ 
கூறினார்‌. எதிரிகளும்‌ மகிழ்ந்தனர்‌. இன்னோரன்ன கார 
ணங்களால்‌ எழுதப்பட்டதே இந்நூல்‌. 


இவ்வாறு சிவஞான முனிவர்‌ பல்லாற்றாலும்‌ தமிழ்‌ 
மொழிக்கும்‌, சைவ சமயத்திற்கும்‌ எழுத்துவாயிலாக அரும்‌ 
பெரும்‌ தொண்டுகளைப்‌ புரிந்துள்ளனர்‌. இவர்‌ தனிச்‌ 
செய்யுள்‌ உரை என்னும்‌ உரையும்‌ எழுதி யுள்ளனர்‌. 
இவரை ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள்‌ என்றும்‌, சிவஞான 
முனிவர்‌ என்றும்‌ சிறப்பித்துக்‌ கூறுவர்‌. இவரது காலம்‌ 
கி, பி. 1785 ஆம்‌ ஆண்டு 


பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌ : இவர்‌ அழகியமணவாள 
தாசர்‌ என்றும்‌, பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌ என்றும்‌ 
கூறப்படுபவர்‌. திருமங்கையில்‌ வாழ்ந்தவர்‌ என்பர்‌, 
ஐயங்கார்‌ மரபினர்‌. வீரவைஷ்ணவர்‌. இவர்‌ பட்டரிடம்‌ 
அருங்கலை பயின்‌ றவர்‌. திருமலை நாய்க்கர்‌ அரசவையில்‌ ஓர்‌ 
அலுவராக இருந்தவர்‌. இவர்‌ திருவரங்க௩ாதனிடம்‌ மிகுதி 
யும்‌ ஈடுபாடுடையவர்‌. இவர்‌ திருவரங்கநாதன்‌ மீது 
திருவரங்கக்கலம்பகம்‌, திருவரங்கத்து அந்தாதி, சீரங்க 
நாயகர்‌ ஊசல்‌, திருநாமம்‌ ஆகியநூல்களைப்‌ பாடியவர்‌. ஒரு 
முறை திரு வேங்கிடமுடையான்‌ இவரது கனவில்‌ தோன்றித்‌ 
தம்‌ மீதும்‌ பாடல்களைப்‌ பாடும்படி கேட்டபோது “* அரங்க 
னைப்‌ பாடிய வாயால்‌ குரங்கனைப்‌ பாடேன்‌ ** என்று கூறிய 
தாகவும்‌ கூறுவர்‌. பிறகு இவர்க்கு கோய்‌ வரத்‌ 
திருவேங்கட முடையானைத்‌ துதித்தால்‌ அன்‌ றி, இது தீராது 
என்று அறிந்து, அதன்பின்‌ திருவேங்கடமாலை, திருவேங்‌ 
கடத்தந்தாதி ஆகிய இருநூல்களைப்‌ பாடினர்‌ என்பர்‌. 
திருமாலிருஞ்‌ சோலைப்‌ பெருமாள்‌ மீது அழகர்‌ அந்தாதியை 
யும்‌, நூற்றெட்டுத்‌ திருப்பதிகள்‌ மீது நூற்றெட்டுத்‌ 
திருப்பதி அந்தாதியையும்‌ பாடியுள்ளனர்‌. இந்த எட்டு நூல்‌ 
களும்‌ அஷ்டப்பிரபந்தம்‌ எனப்படும்‌, இந்நூலின்‌ பெருமை 
நோக்கி, “ அஷ்டப்பிரபந்தம்‌ படித்தவன்‌ அரைப்‌ 
பண்டிதன்‌ ?” என்னும்‌ அரியதொடரும்‌ நாட்டில்‌ வழங்கி 
வருகின்றது. இப்பிரபந்தம்‌ “ சொல்நோக்கும்‌ பொருள்‌ 
நோக்கும்‌ தொடை நோக்கும்‌ ௩டைநோக்கும்‌ துறையின்‌ 
நோக்கோடு என்னோக்கும்‌ காண இலக்கியமாவது ?” என்று 
சிறப்பித்துக்‌ கூறப்பட்டுள்ள து. திருவரங்கக்கலம்பகத்தில்‌ 


பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌ 369 


அம்மானைப்‌ பாடலில்‌ சிலேடை அமைக்குங்கால்‌ “சான 
கியைக்‌ கொண்டதும்‌ ஓர்‌ சாபத்தால்‌ அம்மானை ?? என்று 
பாடிவிட்டமையினால்‌ ஒரு சிலர்‌ ₹* அய்யங்கார்‌ அம்மானையில்‌ 
அடிசரக்கினர்‌ ?? என்றும்‌ கூறுவர்‌. 


இவர்‌ திரு௩றையூர்‌ நம்பி. மேக விடுதூது, எதிராசர்‌ 
அக்தாதி என்னும்‌ நூற்களையும்‌ பாடியவர்‌. திருமலைகாயகர்‌ 
காலமான கி, பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு இவரது காலம்‌. இவர்‌ 
மாயகர்‌ சபையில்‌ வீற்றிருந்தபோது, திடீரென்று தமது 
மேலாடையைக்‌ கையால்‌ “ கிருஷ்ண கிருஷ்ண ? என்று 
கூறிக்‌ கசக்கினர்‌. “ஏன்‌ இவ்வாறு செய்தீர்‌ 2? என்று 
அரசர்‌ கேட்டபோது, “£ திருவரங்கன்‌ தேரில்‌ பவனி வரும்‌ 
போது தீப்பந்தம்‌ அவரது திரைச்சீலையைக்‌ கொளுத்தி 
விட்டமையின்‌, அதனை அணைக்க இவ்வாறு செய்தேன்‌? 
என்று கூற, நாயக மன்னர்‌ இதன்‌ உண்மை தெரிய ஆளை 
அனுப்பி உசாவ அங்கிருந்தவர்கள்‌, “ஆம்‌ தீப்பற்றியது. 
அதனை அய்யங்கார்தாம்‌ அணைத்தார்‌ ?? என்று கூற, 
அதனை அரசருக்கு அறிவிக்க, அரசர்‌ அய்யங்காரது 
பெருமை உணர்ந்து போற்றினர்‌. அவரை அன்று முதல்‌. 
அலுவலகத்திலிருந்து விடுதலை செய்து, திருவரங்கத்தி 
லேயே வாழ ஏற்பாடு செய்தனர்‌. அய்யங்காரும்‌ திரு- 
வரங்கக்‌ கோயில்‌ சலவைக்கல்‌ மண்டபப்‌ பிரகார வடமேற்கு 
மூலையில்‌ ஓர்‌ அறையில்‌ இருந்து பெருமாள்‌ தளிகைப்‌ 
பிரசாதம்‌ உண்டு, தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார்‌, 


காள்‌ வர்‌ திருக்கோயில்‌ முன்பு வணங்கிக்‌ 
ன்‌ அக்கோயில்‌ பசு இடறி இவர்மேல்‌ 
விழ, இவரும்‌ கீழே விழுந்தார்‌. காயம்‌ மிகுதியும்‌ உண்டாயது. 
தாம்‌ இறப்பது நிச்சயம்‌ என்று அறிந்தும்‌ தாம்‌ இறப்பது 
குறித்துத்‌ தாம்‌ வருந்தவில்லை என்றும்‌, ஆனால்‌ துளவ, 
துளவ எனச்‌ சொல்லும்‌ சொல்‌ போச்சே என்பதற்கும்‌, 
அளவில்‌ பெருமூச்சு ஆச்சே என்பதற்கும்‌ வருக்துவதாகப்‌ 
பாடித்‌ திருமால்‌ திருவடி உற்றனர்‌. ஈண்டு ஒரு குறிப்பினை க்‌ 
குறிப்பிடுதல்‌ வேண்டும்‌, அதாவது மணவாளதாசர்‌ என்ற 
பெயர்‌ பெற்றவர்‌ ன இருந்தனர்‌ பட்ட டக்க 
செய்‌ ல்களைத்‌ தொகுத்து அஷ்டப்‌ பிரபந்தம்‌ என்ற 
ப்‌ க உர்‌ என்றும்‌, இக்கருத்தினை வெளியிட்டவர்‌ 

வட்‌ 


370 தத்துவப்‌ பிரகாசர்‌, ஒப்பிலாமணிப்‌ புலவர்‌ 


திரிசிரபுரம்‌ கோவிந்தப்பிள்‌ ளை என்றும்‌ கூறப்படுவது. இக்‌- 
கருத்தை நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளுதற்கு இல்லை. அஷ்டப்‌ 
பிரபந்த ஆசிரியர்‌ ஒருவரே. அவரே பிள்ளைப்பெருமாள்‌ 
அய்யங்கார்‌. 
“பாதியாய்‌ அழுகியகால்‌ கைய ரேனும்‌ 
பழிதொழிலும்‌ இழிகுலமும்‌ படைத்தா மேனும்‌ 
ஆதியாய்‌ அரவணையாய்‌ என்பா ராகில்‌ 
அவர்‌ அன்றோ யாம்வணங்கும்‌ அடிக ளாவார்‌ 
சாதியால்‌ ஒழுக்கத்தால்‌ மிக்கோ ரேனும்‌ 
சதுர்மறையால்‌ வேள்வியால்‌ தக்கோ ரேனும்‌ 
போதில்நான்‌ முகன்பணியப்‌ பள்ளி கொள்வான்‌ 
பொன்‌ அரங்கம்‌ போற்றுதார்‌ புலையர்‌ தாமே.” 
திருவரங்கக்‌ கலம்பகம்‌. 


மாண்டு பிறந்துழன்று வைகும்தம்‌ புக்கவரும்‌ 
மீண்டுதொழக்‌ காதலிக்கும்‌ வேங்கடமே-பாண்டுமகன்‌ 
ஏறிரதப்‌ பாகனார்‌ ஏத்தும்‌ அடி. யார்நாவில்‌ 
ஊறிரதப்‌ பாகனார்‌ ஊர்‌. 


திருவேங்கட மாலை. 


தத்துவப்‌ பிரகாசர்‌: இவர்‌ கும்பகோணம்‌ சிவபுரம்‌ 
என்ற ஊரில்‌ வேளாளர்‌ மரபில்‌ கி. பி, 16 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
தோன்றியவர்‌. இவர்‌ இயற்றிய நூல்‌ தத்துவப்‌ பிரகாசம்‌ 
என்பது. அது விருத்தப்பாவால்‌ ஆயது. சிவஞான சித்தியார்‌ 
பரபக்கத்துக்கு உரை கண்டவர்‌ வேறு; இவர்‌ வேறு. 
இவருக்கு ஒருவன்‌ படுக்கை, அறை கொடுத்தது பற்றி, 
ன்‌ ம ட்டைகலம்‌ புழுதி முக்கலம்‌ சுத்தப்பாழ்‌ 
வீட்டை விடுதியா விட்டாயே--போட்ட 
தடுக்கெல்லாம்‌ பீறல்‌ தலைஅணையேோ வைக்கோல்‌ 
படுக்கலா மோசொல்லப்‌ பா.” 
என்று பாடிய பாட்டைக்‌ காண்க. 
ஒப்பிலாமணிப்‌ புலவர்‌ : இவரைப்பற்றி ஒன்றும்‌ அறிதற்‌- 
கில்லை. ஆனால்‌, இவர்‌ குமணன்மீது பாடிய பாடல்‌ ஒன்று 


சத்திமுற்றப்‌ புலவர்‌, சாந்தலிங்கக்‌ கவிராயர்‌ 371 


காணப்படுகின்றது. அது பெரிதும்‌ சங்ககாலப்‌ புலவரான 
பெருந்தலைச்‌ சாத்தனார்‌ பாடலை அடி ஒற்றியதாகும்‌. 
பெருந்தலைச்‌ சாத்தனார்‌, “ சுவைத்தோ றமூஉம்‌ தன்மகத்து 
முகம்‌ நோக்கி? என்பர்‌, இவர்‌ *சுவைத்தொறும்‌ சுவைத்‌ 
தொறும்‌ பால்‌ காணாமல்‌ குழவி தாய்‌ முகம்‌ நோக்க ? என்பர்‌, 
££ மனையோள்‌ எவ்வம்‌ நோக்கி நினைஇ நிற்படர்ந்‌ திசினே ?? 
என்பது சாத்தனார்‌ வாக்கு. இவர்‌ ££ மனைவி என்முகம்‌ 
நோக்க யாமும்‌ உன்முகம்‌ நோக்கி வந்தனம்‌ குமணா ?” 
என்பது. இவரைச்‌ சங்க காலத்தவராகக்‌ கருதுதவதற்கு 
இல்லை. 


மற்றும்‌ ஒரு புலவர்‌ இப்பெயரால்‌ இருந்தார்‌, அவர்‌ 
தஞ்சை சரபோஜி மன்னன்‌ காலத்தவர்‌. கி, பி, 18 ஆம்‌ 
நூற்றாண்டினர்‌. அவர்‌ இலக்கண விளக்க வைத்தியநாத 
தேசிகர்‌ மாணவர்‌. இவர்‌ சிவரகசியம்‌ என்னும்‌ நூலை இயற்‌- 
நினார்‌. திருவாரூரில்‌ பிறந்தவர்‌, இவரைத்‌ தமிழ்‌ மொழிப்‌ 
பண்டாரம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 

சத்திமுற்றப்‌ புலவர்‌: இவர்‌ திருச்சத்தி முற்றம்‌ என்னும்‌ 
ஊரினர்‌. இவரது வரலாறு தெரிந்திலது. இவர்‌ வறுமையால்‌ 
பெரிதும்‌ வருந்தியவர்‌ என்பது, இவர்‌ பாடிய பாடல்‌ ஒன்றால்‌ 
தெரிகிறது. இவர்‌ ஆடையின்‌ றிக்‌ குளிரால்‌ ௩டுங்கியதை, 

££ ஆடை யின்றி வாடையில்‌ மெலிந்து 
கையது கொண்டு மெய்யது பொத்தி 
காலது கொண்டு மேலது தழீஇ.” 

என்று பாடியுள்ளனர்‌. ஆனால்‌, பின்னர்‌ இவர்‌ குடிதாங்கி 
என்பானை அடுத்து, யானை வைத்து' வாழும்‌ நிலையினை 
அடைந்தார்‌ என்பது அவர்‌ வாக்காகிய “ இருங்கலியாம்‌ 
இடும்பைத்‌ தவிர்த்த குடிதாங்கியைச்‌ சென்று கூடியபின்‌ 
தெறும்‌ புற்கையானை கவளம்‌ கொள்ளாமல்‌ தெவிட்டியதே 22 
என்பதால்‌ தெரிகிறது. காலம்‌ கி. பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 

சாந்தலிங்கக்‌ கவிராயர்‌: இவர்‌ சோழநாட்டுத்‌ தண்டலை 
என்னும்‌ ஊரினர்‌, இவர்‌ பாடிய நூல்‌ தண்டலையார்‌ சதகம்‌ 
என்பது. இது பழமொழி விளக்கம்‌ என்றும்‌ கூறப்படும்‌. 
இது சிறந்த நீதி நூல்‌. காலம்‌ கி, பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 

சதகம்‌ பாடியவர்களுள்‌ சிறந்தவர்கள்‌ அறப்பளீச்சுரர்‌ 
சதகம்‌ பாடிய அம்பலவாணக்‌ கவிராயர்‌, குமரேச சதகம்‌ 


372 சாந்தலிங்கர்‌, அரிதாசர்‌, குருகைப்‌ பெருமாள்‌; அமிர்த கவி 


பாடிய குருபாததாசர்‌, திருவேங்கட சதகம்‌ பாடிய நாராயண 
பாரதி. இவரே கோவிந்த சதகமும்‌ பாடியுள்ளனர்‌. 
நாராயணசதகம்‌ பாடியவர்‌ திவ்வியகவி காராயணதாசர்‌. 
எம்பிரான்‌ சதகம்‌ பாடியவர்‌ கோபாலகிருஷ்ண தாசர்‌, 
சதகம்‌ நூறு பாடல்களைக்‌ கொண்ட நூல்‌. இதில்‌ நீதிகள்‌ 
பெரிதும்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 


i சாந்தலிங்க சுவாமிகள்‌: இவர்‌ கோவையில்‌ உள்ள 
பேரூரில்‌ ஒரு மடம்‌ நிறுவினவர்‌. இவர்‌ வீரசைவ மரபினர்‌, 
இவர்‌ எழுதிய நூற்கள்‌ வைராக்கிய சதகம்‌, வைராக்கிய 
தீபம்‌, அவிரோத உந்தியார்‌, கொலை மறுத்தல்‌; நெஞ்சுவிடு 
தூது ஆகியவைகள்‌. இவற்றிற்குத்‌ திருப்போரூர்‌ சிதம்பர 
சுவாமிகள்‌ உரை எழுதியுள்ளனர்‌. இவற்றில்‌ பல நூல்‌ 
களிலிருந்து மேற்கோள்‌ காட்டப்பட்டுள்ளன. 


அரிதாசர்‌ : இவர்‌ வைணவப்‌ புலவர்‌, இவர்‌ இருசமய 
விளக்கம்‌ என்னும்‌ தத்துவ நூல்‌ ஆசிரியர்‌. இதில்‌ சைவ, 
சுமார்த்த, வைஷ்ணவம்‌ பற்றிய விளக்கம்‌ உண்டு. 


குருகைப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌: இவர்‌ ஆழ்வார்‌ 
திரு௩கரில்‌ பிறந்தவர்‌. அணி இலக்கணமாக மாறன்‌ 
அலங்காரம்‌ என்னும்‌ நூலை எழுதி உரையும்‌ வகுத்தனர்‌. 
மாறன்கிளவி மாலை என்னும்‌ நூலையும்‌ எழுதியவர்‌. மாறன்‌ 
பாப்‌ பா இனம்‌ என்னும்‌ யாப்பு இலக்கண நூலையும்‌ 
இயற்றியவர்‌. மாறன்‌ அகப்பொருள்‌ என்னும்‌ அகப்‌- 
பொருள்‌ இலக்கண நூலையும்‌ பாடியவர்‌. கி. பி. 16 ஆம்‌ 
நூ ற்றாண்டினர்‌. 


அமிர்த கவிராயர்‌: இவர்‌ வேளாள மரபினர்‌. சேதுபதி 
அவர்களின்‌ அவைக்களப்‌ புலவர்‌. ஒருமுறை சேதுபதி 
அவர்கள்‌ அகப்பொருள்‌ கோவையில்‌ வரும்‌ துறைகள்‌ 
ஒவ்வொன்றிற்கும்‌ பல பாடல்களைப்‌ பாட முடியுமோ 
என்றனர்‌. அதுபோது இவர்‌ “*:கானூறு பாடுவேன்‌ ?? 
என்றனர்‌. அங்கிருந்தார்‌ “நான்‌ என்பதைத்‌ தன்மைப்‌ 
பெயராக கொள்ளாமல்‌ நான்கு என்ற பொருளில்‌ 
கொண்டு, “இவர்‌ நான்கு நூறு பாடுகின்றேன்‌ என்கிறார்‌ [?? 
என்று ஏளனம்‌ செய்தனர்‌. அவ்வேளன மொழியை 
உண்மை எனவே கொண்டு, காணிக்கண்‌ புதைத்தல்‌ 


நல்லாப்‌ பிள்ளை, பெருந்தேவனார்‌, வீரகவிராயர்‌ ' 378 


என்னும்‌ ஒரு துறைக்கே வேறுவேறு பொருள்‌ தோன்ற 
நானூறு பாடல்களைப்‌ பாடினர்‌. அதுவே ஒருதுறைக்‌ 
கோவை என்பது. ்‌ 


நல்லாப்‌ பிள்ளை? இவரும்‌ ஒரு பாரதம்‌ பாடியுள்ளனர்‌. 
அது ந௩ல்லப்பிள்ளை பாரதம்‌ எனப்படும்‌. இந்நூலை 
இடையிடையே வடமொழிக்‌ கதைகள்‌ பலவற்றையும்‌ 
சேர்த்து 14,728 பாடல்களால்‌ தம்நூலை முடித்தனர்‌. இவர்‌ 
தெய்வயானை புராணம்‌ என்னும்‌ நூலைச்‌ செய்தாரெனத்‌ 
தெரிகிறது. இவர்‌ தொண்டை மண்டலத்தில்‌ தோன்றிய 
கணக்கர்‌ மரபினர்‌. வடமொழி, தமிழ்‌, தெலுங்கு 
அறிந்தவர்‌. இவரது காலம்‌ 18 ஆம்‌ நூற்றாண்டு. 


பெருந்தேவனார்‌ : இப்பெயருடையார்‌ மூவர்‌ என்பது 
தெரிகிறது. பாரதம்‌ பாடிய பெருந்தேவனார்‌, சங்ககாலத்தில்‌ 
இருந்தவர்‌ என்பர்‌. அப்பாரதம்‌ கிடைத்திலது. வேள்விக்‌ 
குடிச்‌ சாசனம்‌ இப்பாரதம்‌ இருந்ததை அறிவிக்கின்றது, 
பாரதவெண்பா என்ற பெயரில்‌ ஒரு நூல்‌ உளது. 
அதனைப்‌ பாடியவர்‌ பெயரும்‌ பெருந்தேவனார்‌ என்பது. 
அவர்‌ பிற்காலத்தவர்‌ எனக்‌ கருதப்படுகின்‌ றனர்‌. அதாவது 
எட்டாவது அல்லது ஒன்பதாம்‌ நூற்றாண்டினர்‌. வீரசோழிய 
இலக்கண நூலுக்கு உரை கண்டவரும்‌ ஒரு பெருந்தேவனார்‌. 
அவரது காலம்‌ கி. பி. 11 ஆம்‌ நூற்றாண்டு. சங்ககாலம்‌ 
பெருந்தேவனார்‌ எட்டுத்தொகை நூல்களுள்‌ பரிபாடல்‌, 
கலித்தொகை நீங்கலாக எனைய தொகை நூல்கட்குத்‌ 
கடவுள்‌ வாழ்த்தைப்‌ பாடியவர்‌ ஆவார்‌. 


வீரகவிராயர்‌ : இவர்‌ திருநெல்வேலியைச்‌ சார்ந்த 
நல்லூரில்‌ தோன்‌ றியவர்‌. ஆகவே, இவர்‌ கல்லூர்‌ 
வீரகவிராயர்‌ எனப்பட்டனர்‌. இவர்‌ காளிதேவியின்‌ 
உபாசகர்‌. பொற்கொல்லர்‌ மரபினர்‌. இவர்‌ ஆசுகவி 
பாடுதலினும்‌ வல்லவராய்‌ இருந்தனர்‌. அதனால்‌, ஆசுகவி- 
ராயர்‌ என்றும்‌ கூறப்பட்டு வந்தனர்‌. இவர்‌ எழுதிய நூல்‌ 
அரிச்சந்திர புராணம்‌. இதனைத்‌ திருப்புல்லணைத்‌ திருமால்‌ 
கோவிலில்‌ அரங்கேற்றினர்‌ என்பர்‌. அங்ஙனம்‌ அரங்‌- 
கேற்றிய காலம்‌ கி. பி. 1524. ஆகவே, இவரது காலமும்‌ 
இதுவே. அரிச்சந்திர புராணத்தில்‌ பாயிரம்‌, நாட்டுச்‌ சிறப்பு, 
நகரச்சிறப்புப்‌ பிரிவுகளுடன்‌, விவாக காண்டம்‌ முதல்‌ 


274 வரதுங்கராம பாண்டியர்‌, அதிவீரராம பாண்டியர்‌ 


உத்தர காண்டம்‌ ஈருகப்‌ பத்துக்‌ காண்டங்கள்‌ உள. 
பாடல்கள்‌ 1,815. இந்நூலில்‌ அமைந்த சந்திரமதி புலம்பல்‌ 
கல்லான நெஞ்சையும்‌ கரையச்‌ செய்யவல்லது. அவள்‌ 
தன்மகன்‌ இறந்தபோது பலவாறு கூறிப்‌ புலம்பினாள்‌. 
அவற்றுள்‌ ஒன்று, 


“நல்லோர்‌ வகுத்த முறையாம்‌ அறங்கள்‌ நால்‌எட்டில்‌ 

ஒன்றும்‌ குறையோம்‌ 
இல்லோரை அற்பம்‌ இகழோம்‌ இறுக்கும்‌ இறை அன்றி ஏற 
உகவேம்‌ 

சொல்லோ மறுத்தும்‌ உரையோம்‌ உரைத்த துறவோர்கள்‌ 
புத்தி கடவோம்‌ 
எல்லார்‌ தமக்கும்‌ இனிதே விளைப்பம்‌ ஏதாக வந்த திதுவே.?? 

என்பது. / 


வரதுங்கராம பாண்டியர்‌: இவர்‌ பிற்காலப்‌ பாண்டியர்‌ 
மரபில்‌ கவி அரங்கேறிய புலவருள்‌ ஒருவர்‌. அதிவீரராம 
பாண்‌ டியரின்‌ தமையனார்‌. இவர்‌ பாடிய நூல்கள்‌ 
பிரமோத்தர காண்டம்‌, கொக்கோகம்‌ முதலியன. 
பிரமோத்தர காண்டம்‌; பஞ்சாட்சரம்‌, திருநீறு, சிவதானம்‌ 
இவற்றின்‌ மாண்பையும்‌, சிவராத்திரி வரலாறு, சோமவார 
விரத சிறப்பையும்‌, சனி பிரதோஷம்‌ பற்றியும்‌ மற்றும்‌ பல 
விடயங்களையும்‌ கூறுகிறது. சோமவார மகிமையை 


££ இல்லறத்தின்‌ கழமைதனைப்‌ பூணுமாந்த 
ரியல்புடன்‌ இல்‌ லறக்கிழமை பூண்ட மாதர்‌ 
தொல்லறத்தின்‌ கொழுநறாடன வாமும்மாதர்‌ 
துணைவர்தமை இழந்துதுய முழக்கும்‌ மாதர்‌ 
புல்லறத்தை ஒருவிஅரன்‌ சோமவாரப்‌ 
பூசனையே புரிவர்‌எனில்‌ புவன மீதில்‌ 
அல்லல்‌ அறுத்‌ தன்னவாஉள்‌ நினைந்த எல்லாம்‌ 
அவர்மினைவின்‌ படியேவம்‌ தடையு மன்றே.” 


என்று பாடுகிறது பிரம்மோத்திர காண்டம்‌. 


அதிவீரராம பாண்டியர்‌: இவரது இயற்பெயர்‌ அழகர்‌ 
பெருமாள்‌ என்பது. இவர்‌ கொற்கையில்‌ அரசாண்டவர்‌. 
தென்காசியும்‌ இவரது ஆட்சியில்‌ இருந்தது, தென்காசியில்‌ 
சிவனார்‌ கோவிலையும்‌ கட்டியவர்‌. இவர்‌ சிறந்த கவிஞர்‌. 


அதிவீரராம பாண்டியர்‌ 375 


ஆதலின்‌, தவருகப்‌ பாடிய புலவர்களின்‌ தலையில்‌ குட்டி 
அவர்களைத்‌ திருத்தி வந்தனர்‌. இது ““குட்டுதற்கோ 
பிள்ளைப்‌ பாண்டியன்‌ ஈங்கில்லை ”” என்னும்‌ தனிப்‌ பாடலால்‌ 
தெரிகிறது. இவர்‌ பாடிய நூற்கள்‌ காசி காண்டம்‌, கூர்ம 
புராணம்‌, மகா புராணம்‌, இலிங்க புராணம்‌, வாயு சங்கிதை 
திருக்கருவைப்‌ பதிற்றுப்பத்‌ தந்தாதி, நைடதம்‌, வெற்றி 
வேற்கை என்பன. 

இவர்‌ செய்த நூல்களுள்‌ நைடதம்‌ எல்லோராலும்‌ 
படிக்கப்பட்டு வரும்‌ காவியமாகும்‌. வடமொழியில்‌ உள்ள 
௩ளனது சரித்திரம்‌, தமிழில்‌ இவரால்‌ விருத்தப்பாவில்‌ பாடப்‌- 
பட்டது. நளவெண்பா வேறு, “நைடதம்‌ புலவர்க்கு 
ஒளடதம்‌”? என்று வழங்கும்‌ தொடரால்‌ இதன்‌ பெருமை 
௩ன்கு தெரியவரும்‌. இதில்‌ அமைந்த வர்ணனைகள்‌ மிக்க 
சுவை. பயப்பனவாகும்‌. 

“மழைக்கண்‌ மங்கையர்‌ பயில்தர மரகத மணியின்‌ 

இழைத்த செய்குன்‌ றின்‌ பைங்கதிர்‌ பொன்னிலத்‌ தெய்தக்‌ 

குழைத்த ஐந்தரு நீழலில்‌ குலவும்‌ஆன்‌ இனங்கள்‌ 

தழைத்த புல்லென விரைவொடு தனித்தனி கறிக்கும்‌.”” 

வெற்றி வேற்கை : இது சிறந்த நீதி நூல்‌. இளஞ்சிறார்‌- 
கட்கு இளமையில்‌ கற்பிக்கப்படும்‌ நீதி நூல்‌. இது நறுந்‌ 
தொகை என்றும்‌; சுந்தர பாண்டியன்‌ தொகுதி என்றும்‌ 
கூறப்பெறும்‌. 

திருக்கருவைப்‌ பதிற்றுப்பத்‌ தந்தாதி: இது பாண்டிய 
நாட்டுக்‌ கரிவலம்‌ வந்த ௩ல்லூர்‌ இறைவன்மீது பாடப்பட்ட- 
தாகும்‌. இது மிக்க உருக்கமான கவிகளைக்‌ கொண்டது. 
இதனைக்‌ குட்டித்‌ திருவாசகம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 

இந்தனை நினக்குத்‌ தந்தேன்‌ திருவருள்‌ எனக்குத்‌ தந்தாய்‌ 

வந்தனை உனக்குத்‌ தந்தேன்‌ மலரடி எனக்குத்‌ தந்தாய்‌ 

பைந்துணர்‌ உனக்குத்‌ தந்தேன்‌ பரகதி எனக்குத்‌ தந்தாய்‌ 

கந்தனைப்‌ பயந்த நாதா கருவையில்‌ இருக்கும்‌ கோனே.” 
என்பது ஒரு பாடல்‌. 

இவ்விரு பாண்டியர்கள்‌ காலம்‌ கி. பி. 16 ஆம்‌ 
நூற்றாண்டு ஆகும்‌. வரதுங்கரும்‌, அதிவீரராமரும்‌ தமிழ்‌ 
மொழிக்கு அரும்‌ பெரும்‌ தொண்டு செய்தமையாலும்‌, 


376 சிவக்கொழுந்து தேசிகர்‌ 


சிவஞான முனிவரும்‌ இவரது மாணவர்‌ கச்சியப்ப 
முனிவரும்‌ தமிழ்‌ நூற்கள்‌ பல செய்தமையா லும்‌, ££ பாண்டி- 
யரில்‌ இருவர்‌, பட்டரில்‌ “இருவர்‌? என்ற பழமொழியும்‌ 
வழங்கலாயிற்று. பாண்டியரில்‌ இருவர்‌ வரதுங்கரும்‌ 
அதிவீரராமரும்‌ ஆவர்‌. பட்டரில்‌ இருவர்‌ சிவஞான முனி- 
வரும்‌ கச்சியப்ப முனிவரும்‌ ஆவர்‌. 


சிவக்கொழுந்து தேசிகர்‌: இவர்‌ கும்பகோணத்திற்கு 
அருகேயுள்ள கொட்டையூரில்‌ தேசிக மரபில்‌ பிறந்தவர்‌. 
கொட்டையூர்‌ என்பது கோடீச்சுரம்‌ என்னும்‌ பாடல்‌ பெற்ற 
தலம்‌. இவர்‌ கல்வி கேள்விகளில்‌ சிறந்து விளங்கினமையால்‌, 
இவர்‌ காலத்துச்‌ சரபோஜி மன்னர்‌ இவரைத்‌ தம்‌ அரண்‌- 
மனை வித்துவானாக அமைத்துக்‌ கொண்டனர்‌. அங்கு 
இருந்தபோது சரபேந்திர வைத்திய முறைகள்‌, சன்னிரோக 
சிகிச்சைகள்‌, சரபேந்திர வைத்தியம்‌ என்னும்‌ மூன்று நூல்‌- 
களை இயற்றினர்‌. இவ்வைத்திய நூல்களுக்கும்‌ இப்போ- 
துலவும்‌ வைத்திய நூல்களுக்கும்‌ வேறுபாடு உண்டு. இவ- 
ரது நூல்கள்‌ நல்ல தமிழ்‌ நடையால்‌ அமைந்தவை. 


இவர்‌ 90 ஆண்டுகள்‌ வாழ்ந்தவர்‌. இவரது பேரர்‌ 
ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிநாத சுவாமிகள்‌. திருப்பனந்தாள்‌ 
திருமடத்‌ தலைவராக இருந்தவர்‌. தேசிகர்‌ அவர்கள்‌ கோடீசுர' 
கோவையினையும்‌, தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ உலா, ' சர- 
பேந்திர பூபாலக்‌ குறவஞ்சி நாடகம்‌ என்பவைகளையும்‌, 
கொட்டையூர்‌ உலா என்னும்‌ நூலையும்‌ பாடினர்‌ என்ப. 
திருவிடை மருதூர்ப்‌ புராணம்‌, திருப்பெருமணநல்லூர்‌ 
புராணம்‌ என்‌ ற இருபுராணங்களையும்‌ பாடியுள்ளார்‌. சரசக்‌- 
கழி நெடில்‌ என்னும்‌ பாடல்களையும்‌ இவர்‌ பாடியனவாகக்‌ 
கூறுவர்‌. அவை பல தலங்களைப்‌ பற்றியன வாகவும்‌, 
அகப்பொருள்‌ தழுவினவாகவும்‌ உள்ளன என்பர்‌, 

பல்லவி (எடுப்பு) 
இந்த மட்டும்‌ செய்யடி சகியே நீ 
இந்த மட்டும்‌ செய்யடி 
அனுபல்லவி (தொடுப்பு) 
சந்தம்‌ வளரும்‌ தஞ்சைச்‌ சரபோஜி மன்னர்‌ தம்பால்‌ 
சார்ந்தென்‌ விரகமெல்லாம்‌ ஓரந்திடச்‌ சொல்ல வேண்டும்‌ 


(இந்த) 


கிறித்தவர்‌ தமிழ்த்தொண்டு 37T 


கரணம்‌ (முடிப்பு) 
மனத்தினைத்‌ தூதுவிட்டேன்‌ அதன்செய்தி ராமல்‌ 
மகிழ்ந்தவர்‌ இடத்தில்‌ இருந்தது. வாராமல்‌ 
அனத்தினை அனுப்பலாம்‌ அதுசெல்லும்‌ சோராமல்‌ 
அதுகிற்க நீயேசெல்‌ வருத்தத்தைப்‌ பாராமல்‌ (இந்த) 


சரபேந்திர பூபாலக்‌ குறவஞ்சி... 


கிறித்தவர்‌ தமிழ்த்தொண்டு 


பண்டைக்‌ காலத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ பெரிதும்‌ 
செய்யுளால்‌ யாக்கப்பட்டவை. உரைநடை நூல்களாக 
ஒரு சிலவே தோற்றம்‌ அளித்தன. இறையனார்‌ களவியல்‌ 
உரை, சிலப்பதிகாரம்‌, அதன்‌ உரை போன்ற நூல்களைச்‌ 
சொல்லலாம்‌. இவைகள்‌ கூட முற்றிலும்‌ உரை ௩டை 
நூலாக அமைந்தவை எனல்‌ இயலாது. இடையிடையே: 
உரை ௩டை அமைந்த நூற்கள்‌. இது குறித்தே சிலப்‌- 
பதிகாரம்‌ உரை ௩டை யிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌ என்ற: 
பெயரையும்‌ பெற்றுள்ளது. இந்நிலையில்‌ உரை ௩டை 
வளத்தைப்‌ பெருக்கியவர்கள்‌ கிறித்து மதப்‌ பெரியார்க- 
ளான ஐரோப்பியர்களே. உரை கடைகளை மட்டும்‌ இவர்கள்‌ 
எழுதி வழி காட்டியவர்கள்‌ அல்லர்‌. தமிழ்‌ அன்னைக்குப்‌ 
பல அணிகலன்களாகப்‌ பல தமிழ்‌ நூல்களையும்‌ யாத்‌- 
துள்ளனர்‌. தமிழர்கள்‌ சொற்களுக்குரிய பொருள்களை 
இக்காலத்தைப்‌ போல அகராதிகளைக்‌ கொண்ட றிந்திலர்‌. 
சொற்‌ பொருள்களையும்‌ செய்யுளில்‌ அமைத்தே பயின்று 
வந்தனர்‌. ஆகவே, அகராதி முறையை அமைத்துத்‌ தந்த- 
வர்களும்‌ கிறித்தவர்களே. தமிழில்‌ அச்சு எழுத்துக்களைக்‌. 
கண்டுபிடித்து, நூல்களை அச்சு வாகனம்‌ ஏற்றியவர்களும்‌ 
இவர்களே. இவையே அன்றித்‌ தமிழினை அவர்கள்‌ நன்கு 
பயின்று, மேற்கு நாட்டவர்‌ பலரையும்‌ பயிலுமாறு செய்ய 
நந்தம்‌ தமிழ்‌ நூல்களை ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்தவர்‌- 
களும்‌ ஆவர்‌. 

கோள நால்‌ (கிலநூல்‌), ககோள நூல்‌ (வான நூல்‌), வர 
லாற்றுநூல்‌, ஷேத்திரக்‌ கணிதம்‌ (நிலக்‌ கணித நூல்‌) 
இயற்கை நூல்‌, பிராணி நூல்‌, உயிர்‌ நூல்‌, உ.டல்‌ நூல்‌, 
நியாய நூல்‌, மருத்துவ நூல்‌, ரசாயன நூல (வேதி நூல்‌) 
போன்ற நூல்களை முதல்‌ முதல்‌ தமிழில்‌ எழுதி வெளியிட்ட. 


278 கிறித்தவர்‌ தமிழ்த்தொண்டு 


பெருமை கிறித்தவர்களையே சாரும்‌. செய்தித்தாள்‌, கிழ 
மைத்தாள்‌, திங்கள்‌ தாள்‌ இவற்றிற்கு முதல்‌, முதல்‌ வித்‌- 
திட்ட பெருமை கிறித்தவர்களுக்கே உரியது. இவ்வாறு 


பலவாற்றாலும்‌ தமிழுக்குத்‌ தொண்டு புரிந்த பெரியார்களைப்‌ : 


பற்றிச்‌ சிறிது பார்ப்போமாக, 


தத்துவ போதக சுவாமி: இவரை ஆங்கில மொழிப்‌ 
| பெயரால்‌ குறிப்பிடும்போது Robert De Nobili என்பர்‌. 
' இவர்‌ இத்தாலி தேசத்தவர்‌. *இவர்‌ தமிழ்‌ காடு போந்தார்‌. 
்‌ தமிழ்காட்டு மக்கள்போல, உடை உடுத்திச்‌ சைவ உணவு 
உண்டு, சந்தன நெற்றியுடன்‌ விளங்கினர்‌. இங்ஙனம்‌ 
தோற்றம்‌ அளித்ததன்‌ காரணம்‌ தமிழர்களுடன்‌ பழகி 
அவர்களைக்‌ கிறித்தவர்‌ ஆக்குவதற்கே ஆம்‌. வடமொழி 
தென்‌ மொழிகளில்‌ வல்லுகராய்த்‌ திகழ்ந்தார்‌. இவர்‌ 
பல்லாண்டு தமிழ்ப்‌ பணி புரிந்தார்‌. இவர்‌ மயிலையில்‌ கால- 
மானார்‌. இவர்‌ எழுதிய நூல்களாக மந்திரமாலை, கடவுள்‌ 
நிருணயம்‌, ஏசுநாதர்‌ சரித்திரம்‌, தமிழ்ப்‌ போர்ச்சுகீசு 
அகராதி என்பனவற்றைக்‌ கூறுவர்‌. இவர்‌ காய்க்க மன்னர்‌ 
காலத்தவர்‌ என்று கருதப்படுதலால்‌ கி. பி. 17 ஆம்‌ நூற்‌ 
றாண்டினர்‌ என்பர்‌, 

வீரமா முனிவர்‌: இவர்‌ இத்தாலி தேசததில்‌ பிறந்தவர்‌. 
இவரே கான்‌ ஸ்டாண்ட்டைன்‌, ஜோஸப்‌ பெஸ்கி, இவரைத்‌ 
தைரியநாதசாமி என்றும்‌ கூறுவர்‌. தமது கிறித்தவச்‌ சம- 
யத்தைப்‌ பரவச்‌ செய்யத்‌ தமிழ்‌ காட்டிற்கு வந்தவர்‌. இவரும்‌ 
நோபிலி அவர்களைப்‌ போலவே ௩டை, உடை, பாவனை, 
உணவு முதலியவற்றை மேற்கொண்டவர்‌. இவர்‌ லத்தீன்‌, 
தமிழ்‌, தெலுங்கு, இந்துஸ்தான்‌, பாரசீக மொழிகளைப்‌ 
பயின்றவர்‌. தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ எகர ஓகர எழுத்துக்‌ 
கள்‌ மேலே புள்ளி பெற்று எழுதப்பட்டன. இவை குற்‌- 
நெழுத்துக்கள்‌ ஆகும்‌. புள்ளி பெறாமல்‌ இருப்பன நெட்‌- 
டெழுத்துக்களாகும்‌. 

££ மெய்யின்‌ இயற்கை புள்ளியொடு நிலயல்‌ 
எகர ஓகழத்‌ இயற்கையும்‌ அற்றே ” 

என்பது தொல்காப்பியம்‌. இதனை மாற்றி இவர்‌ எகர ஓகரங்‌ 
களின்மீது நீண்ட புள்ளியையும்‌, மெய்யின்மீ து சுழித்த 
யுள்ளியையும்‌ அமைத்து எழுதியவர்‌. இதனை விதியாகவே, 


கிறித்தவர்‌ தமிழ்த்தொண்டு 379 


“நீட்டல்‌ சுழித்தல்‌ குறில்மெய்க்‌ கிருபுள்ளி ? என்றும்‌ தாம்‌ 
எழுதிய தொன்னூல்‌ விளக்கத்தில்‌ எழுதியுள்ளனர்‌. இவர்‌ 
பல தமிழ்‌ நூல்களைச்‌ செய்தவர்‌. அவை கீழ்‌ வருவன : 


சதுர அகராதி : இந்நூல்‌ பெயர்‌, பொருள்‌, தொகை, 
தொடை என்ற நான்கு தலைப்புக்களில்‌ சொற்கள்‌ அகர 
வரிசைப்‌ படுத்தப்பட்டு விளங்குகிறது. இதுவே அன்றித்‌ 
தமிழ்‌ இலத்தின்‌ அகராதியையும்‌ தொகுத்துள்ளார்‌. இதனால்‌ 
தமிழர்‌ லத்தீன்‌ மொழியையும்‌, லத்தீன்‌ மொழி பேசுவோர்‌ 
தமிழ்‌ மொழியையும்‌ கற்கப்‌ பெரிதும்‌ எளிதாகும்‌. தமிழில்‌ 
அகராதி முறையை ஏற்படுத்தியவர்‌ இவரே. 2 


தொன்னூல்‌ விளக்கம்‌ : எழுத்து, சொல்‌, பொருள்‌, 
யாப்பு, அணி இலக்கணங்களைத்‌ தமிழில்‌ கூறும்‌ நூல்‌. 
பேச்சுத்‌ தமிழ்‌ இலக்கணமாகக்‌ கொடூந்‌ தமிழ்‌ இலக்கணம்‌ 
என்ற பெயரில்‌ லத்தீன்‌ மொழியில்‌ ஓர்‌ இலக்கணம்‌ எழுதி 
யுள்ளார்‌. 


. பரமார்த்த குரு கதை: இது ௩கைச்சுவை ததும்பும்‌ 
உரை ௩டைக்‌ கதை. இதுவே அன்றி வேதியர்‌ ஒழுக்கம்‌, 
வேத விளக்கம்‌, வாமன்‌ கதை முதலியனவற்றையும்‌ எழுதி 
யுள்ளார்‌. 
தேம்பாவணி: இது பெருங்காப்பிய அமைப்பில்‌ 
அமைந்த நூல்‌. தேம்பாவணி என்பது இனிய பாவின்‌ 
அழகு கொண்டு விளங்கும்‌ நூல்‌ என்னும்‌ பொருள்‌ தரும்‌ 
தொடர்‌. இஃது ஏசுப்‌ பெருமகனாரின்‌ வளர்ப்புத்‌ தந்தையா 
ராகிய சூசையப்பரது வரலாற்றைக்‌ கூறுவது. இதில்‌ 
8 கண்டம்‌, 86 படலங்கள்‌, 8015 பாடல்கள்‌ உள. இதில்‌ 
சிந்தாமணி, கம்ப ராமாயண ௩டை, கருத்தழகு முதலிய 
வற்றைக்‌ காணலாம்‌. 
“ கல்லை ஏற்றலும்‌ கவணினைச்‌ சுழற்றனும்‌ ௮க்கல்‌ 
ஒல்லை ஓட்டலும்‌ ஒருவரும்‌ காண்கிலர்‌ இடிக்கும்‌ 
செல்லை ஒத்தன சிலைதுதல்‌ பாய்தலும்‌ அன்னான்‌ 
எல்லை பாய்ந்திருள்‌ இரி்தென வீழ்தலும்‌ கண்டார்‌.” 
என்பது தேம்பாவணிப்‌ பாடல்‌. இது கம்பர்‌ கருத்தைத்‌ 
தழுவியதற்கு ஏற்ற பாடல்‌. 


280 கிறித்தவர்‌ தமிழ்த்தொண்டு 


இருக்காவலூர்க்‌ கலம்பகம்‌: இது திருக்காவலூர்‌ தேவ 
மாதாவின்மீது பாடிய சந்த இன்பம்‌ கலந்த 101 பாடல்கள்‌ 


கொண்ட நூல்‌. இதுவே அன்றி அடைக்கல நாயக வெண்‌ 
கலிப்பா என்ற நூலையும்‌ பாடியுள்ளார்‌. 
“ பார்மேவும்‌ பழிநீப்பப்‌ பகர்ந்தடங்காப்‌ பரிவுள்ளிச்‌ 
£ர்மேவும்‌ திருவுளத்தைத்‌ தெரிந்தமரர்‌ உளம்‌உவப்ப 
உருவில்லான்‌ உருவாக உலகில்‌ஒரு மகன்‌ உதிப்பக்‌ 
கருவில்லாக்‌ கறாத்தரங்கிக்‌ கன்னித்தாய்‌ ஆயினையே.”? 
ஒத்தேரி அம்பாள்‌ : அம்மானை: இது போர்த்துக்கீசிய 
நாட்டு வேதக்‌ காட்சியான கித்தேரி அம்பாள்மீது பாடப்‌ 
பட்டது. இதனைப்‌ பாமரரும்‌ எளிதில்‌ படித்து இன்புறலாம்‌, 

கருணாம்பாப்‌ பதிகம்‌: இந்‌ நூல்‌ தேவாரப்போக்கில்‌ 
அமைந்ததாகும்‌. 

வீரமாமுனிவர்‌ திருக்குறள்‌ அறத்துப்பால்‌, பொருட்பால்‌ 
இவற்றை லத்தீன்‌ மொழியில்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 
இவர்‌ திருச்சிராப்பள்ளியை ஆண்ட சந்தாசாகிப்பிடம்‌ 
திவானா இருந்தார்‌ என்பது இவரது வரலாற்றால்‌ அறியவரு 
தலின்‌, இவரது காலம்‌ கி. பி. 18 ஆம்‌ நூற்றாண்டாகும்‌. இவர்‌ 
திருநெல்வேலியில்‌ காலமானார்‌. இவரது தேம்பாவணிக்‌ 
காவியமே இவர்க்கு வீரமாமுனிவர்‌ என்ற பட்டப்பெயரைத்‌ 
தந்தது. 

எல்லீஸ்‌ துரை: இவர்‌ ஆங்கிலேயர்‌. கலெக்டெராகப்‌ 
பணிபுரிந்தவர்‌. தமிழும்‌ வடமொழியும்‌ அறிந்தவர்‌. பல 
தமிழ்‌ ஏட்டுச்‌ சுவடிகளைத்‌ தேடிச்‌ சேர்த்தவர்‌. திருக்குறளில்‌ 
பதின்‌ மூன்‌ று அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்தில்‌ உரை எழுதி- 
யுள்ளார்‌. அவ்வுரையில்‌ நாலடியார்‌, சீவக சிந்தாமணி, 

புறகானூறு முதலான நூற்களின்‌ பாக்கள்‌ மேற்கோளாக 

எடுத்தாளப்பட்டுள்ளன. 

செந்தமிழ்ச்‌ செல்வனும்‌ ஓர்‌.ஆயி ரம்தலைச்‌ சேடனும்யாழ்‌ 
சுந்தரத்‌ தோடி சை வல்லோனும்‌ யாவரும்‌ தோத்திரம்செய்‌ 
கந்தனைச்‌ சொல்லும்‌ கவிராமச்‌ சந்திரனைக்‌ கண்டுவெட்ட 
அந்தர வெற்பிழி பாதாளம்‌ தேடி அடங்கினழே,?? 

இப்பாடல்‌ இவரது ௩ண்பரான இராமச்சந்திரக்‌ கவிராயர்மீது 
பாடப்பட்டதாகும்‌. 


கிறித்தவர்‌ தமிழ்த்தொண்டு 381 


எல்லீஸ்‌ துரை அவர்கள்‌ கி. பி. 1796 ல்‌ இந்தியா 
வந்துற்று, 1819 ல்‌ காலமானார்‌ என்ற குறிப்பு [nian 
Antiqயary என்னும்‌ சஞ்சிகைவழி அறிதலின்‌, இவரது 
காலம்‌ இன்னது எனப்‌ புலனாதல்‌ காண்க. 


ரேனிஸ்‌ ஐயர்‌: இவர்‌ ஜர்மானிய தேசத்தவர்‌. 
திருநெல்வேலிக்கு வந்துற்றுப்‌ பாளையங்‌ கோட்டையில்‌ 
சமய ஊழியம்‌ புரிந்தவர்‌. பல அறங்களையும்‌ புரிந்தவர்‌. 
தமிழ்மொழியினை இராமகவிராயரிடம்‌ கற்றறிந்தார்‌, தமிழ்‌ 
உரை நடை நூற்களை எழுதியவர்‌. இவர்‌ திருப்பாற்கடல்‌ 
காதன்‌ கவிராயரிடம்‌ நன்னூல்‌ பயின்றனர்‌ எனக்‌ கூறுவர்‌. 
புதிய ஏற்பாடு முழுவதையும்‌ ௩ல்ல தமிழில்‌ எழுதியுள்ளார்‌. 
இலக்கணத்தை எளிதில்‌ அறியத்‌ தமிழ்‌ இலக்கணத்தையும்‌ 
வேத உதாரணத்‌ திரட்டையும்‌ தொகுத்து எழுதியவர்‌. 
இவரது காலம்‌ கி. பி, 19 ஆம்‌ நூற்றாண்டு. 


போப்பையர்‌ : இவர்‌ ஆங்கிலேயர்‌. இவர்‌ இந்தியாவில்‌ 
பல்லாண்டுகள்‌ இருந்து சமயப்பணி ஆற்றியவர்‌. இவர்‌ 
பல்லாண்டு தமிழ்‌ மொழியினைப்‌ பயின்று தமிழ்மொழிக்கு 
அருஞ்சேவை புரிந்தவர்‌. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்‌ கழகத்‌- 
தில்‌ தமிழ்‌ ஆசிரியராகத்‌ தமிழ்த்தொண்டு புரிந்தவர்‌. இவர்‌ 
மகாவித்துவான்‌ இராமானுஜ கவிராயரிடம்‌ தமிழ்‌ பயின்‌ றவர்‌. 
இவருக்குத்‌ தமிழ்‌ மொழியில்‌ இருந்த பற்றினைத்‌ தாம்‌ 
இறந்த பிறகு தம்‌ உடலைப்‌ புதைத்த இடத்தில்‌ “* தமிழ்‌ 
மாணவன்‌?” என்று பொறிக்குமாறு செய்ததன்‌ மூலம்‌ 
அறியலாம்‌. இதனை அவர்‌ வாக்காக, அவர்‌ திரு, ஈல்லசாமிப்‌ 
பிள்ளைக்கு எழுதிய கடிதத்தில்‌ “Whenever I die, ‘A 
Student of Tamil’ will be inscribed on my monument °’ 
என்று எழுதி இருத்தலால்‌ அறியலாம்‌, இவரது காலம்‌ 
கி, பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு. 


இவர்‌ திருக்குறள்‌, நாலடியார்‌; திருவாசகம்‌ இவற்றை 
ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. பல ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகளையும்‌ எழுதியவர்‌. புறகானூனு, புறப்‌ பொருள்‌ 
வெண்பாமாலை ஆகிய இவ்விரு நூற்களின்‌ சில பாடல்‌- 
களையும்‌ ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்த பெருமை 
இவர்க்குண்டு. 


382 கிறித்தவர்‌ தமிழ்த்தொண்டு 


திருவாசகத்தில்‌ இவருக்கு மிக்க பற்றுண்டு. 
அப்பற்றினை மேல்‌ நாட்டவரும்‌ அறியவே, இவர்‌ இதனைத்‌ 
தமது வாழ்‌ நாட்களின்‌ -' கடைசியில்‌ மொழிபெயர்க்கத்‌ 
தொடங்கினர்‌. தமது 80 வது ஆண்டில்‌ இதனை அச்சிட்டு 
வெளியிட்டனர்‌. இவர்‌ இந்நூல்‌ மொழி பெயர்க்கப்‌ 
படவேண்டிய இன்‌ நியமையாமையை ““ This 15 ௨ work that 
ought to be done’’ என்று தமது முன்னுரையில்‌ கூறியுள்‌- 
ளனர்‌. இவர்‌ சைவ சமயத்தையும்‌, சைவ சித்தாந்தத்தை 
யும்‌ வெகுவாக புகழ்ந்துள்ளனர்‌. “Saivism is the real 
religion of the South of India’ என்றும்‌, ‘Saiva Siddantha 
philosophy has and deserves to have far more influence 
than any other,’ என்‌ றும்‌ அம்முகவுரையில்‌ எழுதியுள்ளனர்‌. 
இவரது முகவுரையில்‌ றா] 24, 1900 என்ற குறிப்புக்‌ 
காணப்படுதலின்‌, அக்காலமே இவரது காலம்‌ என்க. 


கால்டுவெல்‌ ஐயர்‌: இவரது ஆங்கிலப்‌ பெயர்‌ Riஜht 
Rev. Robert Caldwell என்பது. இவர்‌ அயர்லாந்தில்‌ 
பிறந்தவர்‌. இவர்‌ சமயத்‌ தொண்டு புரியச்‌ சென்னைக்கு 
வந்தனர்‌. இவர்‌ திருநெல்வேலியில்‌ தங்கி இருந்தபோது 
பல இந்துக்களைக்‌ கிறித்தவர்களாக மாற்றினார்‌. இவர்‌ 
தமது கடைசிக்‌ கால வாழ்க்கையைக்‌ கோடைக்கானலில்‌ 
கழித்து அங்கேயே இறந்தனர்‌. இவரது உடலம்‌ இடையன்‌ 
குடியில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டது. இவர்‌ 1891 ல்‌ 
இறந்ததாகத்‌ தெரிதலின்‌, இவரது காலம்‌ 19 ஆம்‌ 
நூற்றாண்டாகும்‌. 


இவர்‌ தமிழ்‌, தெலுங்கு, கன்னடம்‌, மலையாளம்‌ ஆகிய 
மொழிகளை நன்கு கற்றவர்‌. இம்மொழிகளே அன்றி 
வடமொழி கிரீக்‌, லத்தீன்‌, ஈபுரு, ஜெர்மானிய மொழி 
முதலியவற்றையும்‌ பயின்றார்‌. இதன்‌ பயனாகவே இவர்‌ 
“ திராவிட மொழிகளின்‌ ஒப்பிலக்கணம்‌”? என்று கூறப்படும்‌ 
(A Comparative Grammar of the Dravidian Languages) 
நூலை ஆங்கிலத்தில்‌ எழுதியுள்ளனர்‌. இதன்‌ வழி தமிழ்‌ 
மொழியின்‌ தொன்மையினையும்‌ சிறப்பினையும்‌ ௩ன்கு தெரி- 
வித்துள்ளனர்‌. மனோன்மணியம்‌ ஆசிரியர்‌ தமிழ்‌ அன்னை 
யின்‌ வணக்கத்தில்‌ ££ எத்திசையும்‌ புகழ்‌ மணக்கும்‌ இருந்த 
பெருக்‌ தமிழ்‌ அணங்கே, கன்னடமும்‌ களிதெலுங்கும்‌ 
கவின்மலையாளமும்‌ துளுவும்‌ உன்‌ உதரத்துதித்‌ தெழுந்தே 


கிறித்தவர்‌ தமிழ்த்தொண்டு 383 


ஒன்று பல ஆயிடினும்‌, ஆரியம்போல்‌ உலக வழக்கழிந்‌ 
தொழிந்து சிதையாவுன்‌ சீரிளமைத்‌ திறம்‌ வியந்து செயல்‌ 
மறந்து வாழ்த்துதுமே ? என்று பாடத்‌ துணையாக இருந்தது 
கால்டுவெல்‌ அவர்கள்‌ ஒப்பிலக்கணமே. இவர்‌ திருகெல்‌- 
வேலிச்‌ சரித்திரத்தையும்‌ ஆங்கிலத்தில்‌ எழுதியுள்ளனர்‌. 
இவரது ஒப்பிலக்கண நூலின்‌ பிற்சேர்க்கையின்‌ மூலம்‌ இக்‌ 
காலத்தில்‌ வடமொழிகள்‌ என்று கருதப்பட்ட சொற்கள்‌ 
பலவும்‌ தமிழ்மொழிகளாகும்‌ என்பதையும்‌, அவை வட 
மொழியில்‌ சேர்ந்து அம்‌ மொழிக்குரிமை பாராட்டும்‌ 
நிலையினை உற்றன என்பதையும்‌ நன்கு தெரிந்து. 


கொள்ளலாம்‌. 


இவர்‌ தமிழ்‌ மொழி, வட மொழியின்‌ தொடர்பின்‌ றித்‌ 
தனித்து இயங்கும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தது என்பதையும்‌ 
தெலுங்கு, மலையாளம்‌, கன்னடம்‌ ஆகிய மொழிகட்கு 
இவ்வாறு இயங்க இயலாது என்பதையும்‌, நடுநிலையில்‌ 
நின்று எடுத்து மொழிந்துள்ளனர்‌. “74 15 rue it would 
now be difficult for Telugu to dispense with its 
Sanskrit more so for Canarase; and most of all for 
Malayalam. These languages have borrowed from 
Sanskrit so largely, and being so habituated to look up 
to it for help, that it would be scarcely possible, for 
them now to assert their independence. Tamil, however, 
the most highly cultivated Ab-intra of all Dravidian 
idoms can dispense with its Sanskrit altogether, if 
need be and not only stand alone, but flourish with- 
ஸம்‌ it5 840.” இவ்வாங்கிலப்‌ பத்தியில்‌ தமிழ்‌ மொழித்‌ 
தனித்து இயங்கும்‌ தன்மை பெற்றது என்பதையும்‌, உயர்‌ 
தனிச்‌ செம்மொழி என்பதையும்‌ அறிவித்திருப்பதையும்‌ 
காண்க. 
இவர்‌ தமிழில்‌ நற்கருணைத்‌ தியான மாலை, தாமரைத்‌ 
டாகம்‌ என்ற பெயரில்‌ நூல்களை எழுதியுள்ளனர்‌. 
தமிழில்‌ பல கட்டுரைகளையும்‌ வரைந்துள்ளனர்‌. 
வேதநாயகம்‌ பிள்ளை: இவர்‌ சோழநாட்டில்‌ குளத்தூரில்‌ 


பிறந்தவர்‌, ஆங்கிலமும்‌ அருந்தமிழும்‌ அறிந்தவர்‌. முன்னர்‌ 
மொழி பெயர்ப்பாளராகப்‌ பணிபுரிந்த இவர்‌, பின்னர்‌ 


64 கிறித்தவர்‌ தமிழ்த்தொண்டு 


முனிசீபாகப்‌ பணிபுரிந்தார்‌. இவர்‌ திரிசிரபுரம்‌ மகா 
வித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை அவர்களின்‌ நண்பர்‌. 
இவர்‌ நீதிநூல்‌ என்னும்‌ நூலை எழுதியவர்‌. இதில்‌ 
பலவகைத்‌ தலைப்புடன்‌ நீதிப்‌ பாடல்கள்‌ உள்ளன. 
கீரத்தனைகளையும்‌ பாடியுள்ளார்‌. சர்வசமய சமரசக்‌ 
கீர்த்தனை என்னும்‌ நூலைக்‌ காண்க. இவர்‌ திருவாவடுதுறை ' 
ஆதின கர்த்தராக இருந்த ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரை 
மனமாரப்‌ போற்றிப்‌ புகழ்ந்து பாடியுள்ளார்‌. 
 நேரொன்று மில்சுப்‌ பிரமணிய யாதிப நின்னைப்பல்லோர்‌ 
காரென்று சொல்வர்‌ அக்காரும்‌ வஞ்சித்த இக்காலத்தில்‌ 
ஊர்ரென்றும்‌ வாழ அறுசுவை உண்டி உதவிஉன்தன்‌ 
பேரென்றும்‌ நிற்கச்செய்‌ தாய்‌உனைக்‌ காரெனல்‌ 
பேதைமையே..?” 
என்ற பாடலைக்‌ காண்க. பெண்மதிமாலை என்னும்‌ 
நூலையும்‌ பாடியவர்‌. இவர்‌ பல கதைகளையும்‌ எழுதியுள்‌- 
ளனர்‌. அவற்றுள்‌ தலைசிறந்தது பிரதாப முதலியார்‌ 
சரித்திரம்‌. இது படிக்கப்‌ படிக்கச்‌ சுவை தரும்‌ கதை, 
ஞானசுந்தரி என்னும்‌ நாவல்‌ ஆசிரியரும்‌ இவரே. இவர து 
காலம்‌ கி. பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு. 


வேதநாயக சாஸ்திரியார்‌? இவர்‌ திருநெல்வேலியில்‌ 
1774 ஆம்‌ ஆண்டு பிறந்தவர்‌. இவர்‌ பராபரன்மாலை, 
ஞானக்கும்மி, பெத்லேகம்‌ குறவஞ்சி, ஞான ஏற்றப்பாட்டு 
முதலான நூல்களைப்‌ பாடியுள்ளார்‌. இவரைச்‌.சென்னைப்‌ 
வாசிகள்‌ பாராட்டியபோது, அது சம்பந்தமாகச்‌ சென்னை 
பட்டினப்‌ பிரவேசம்‌ என்னும்‌ நாடக நூல்‌ ஒன்றையும்‌ 
எழுதியுள்ளார்‌. இவர்‌ கி. பி. 18 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 


பெப்ரீஷியஸ்‌ : இவர்‌ ஓர்‌ அகராதியினைத்‌ தொகுத்‌- 
துள்ளனர்‌. அதில்‌ தமிழ்‌ இலக்கியச்‌ சொற்களும்‌, பேச்சு 
மொழிகளும்‌, வட சொற்களும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. தமக்‌ஃ 
கிருந்த பணமுடைகட்கு இடையே வின்சுலோ அவர்களும்‌ ஓர்‌ 
அகராதியினைத்‌ தொகுத்து வெளியிட்டனர்‌. இரால்‌ என்பவர்‌ 
திருக்குறளை ஜெர்மானிய மொழியில்‌ எழுதியுள்ளனர்‌. 
ஏரியல்‌ என்பவரும்‌ லெமிரேசர்‌ என்பவரும்‌ பிரஞ்சு மொழி 
வழியே திருக்குறள்‌ பெருமையினைப்‌ பிரஞ்சு நாட்டார்‌ 


முஸ்லீம்‌ புலவர்களின்‌ தமிழ்த்‌ தொன்டு 385 


அறியச்‌ செய்துள்ளனர்‌. பெர்ஹிவல்‌ தமிழ்‌ காட்டில்‌ வழங்கிய 
யழமொழிகளைத்‌ தொகுத்து வெளியிட்டனர்‌. 
இருஷ்ணப்‌ பிள்ளை : இவர்‌ திருநெல்வேலியில்‌ ரெட்டியார்‌ 
பட்டியில்‌ . பிறந்தவர்‌. இவர்‌ வைணவ வேளாள மரபினர்‌. 
பின்னர்க்‌ கிறித்தவச்‌ சமயத்தில்‌ சேர்ந்தனர்‌. இதற்குக்‌ 
காரணம்‌ இவரைக்‌ கால்டுவெல்‌ ஐயர்‌ சாயர்புரக்‌ கல்லூரியில்‌ 
தமிழ்‌ ஆசிரியர்‌ பதவியினைத்‌ தந்ததே ஆகும்‌. இவர்‌ இரட்‌- 
சண்ய யாத்திரீகம்‌, இரட்சண்ய மனோகரம்‌ என்னும்‌ நூலைப்‌ 
பாடியவர்‌. ம்‌ 
“தந்‌ைத யாகி உலகனைத்தும்‌ தந்து மனுக்கள்‌ தமைபுரக்க 
மைந்தன்‌ ஆகிப்‌ புனிதாவி வடிவாய்‌ ஞான வரமருளிப்‌ 
பந்தம்‌ அறகின்‌ நிலங்குதிரி யேக பரமன்‌ பதாம்புயத்தைத்‌ 
சிந்தையாரத்‌ தொழுதேத்திச்‌ சேரவாரும்‌ செகத்தீரே.?? 
நல்லூர்‌ ஞானப்பிரகாசர்‌ : இவர்‌ பன்மொழி வல்லு- 
௩ராய்த்‌ திகழ்ந்தவர்‌. சொல்‌ பிறப்பு ஆராய்ச்சியில்‌ பெரிதும்‌ 
ஈடுபாடுடையவர்‌. இவரது “ தtymological and Compa- 
rative lexicon studies in Tamil Etymology?’ என்பன 
மொழிநூல்‌ ஆராய்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ துணைபுரிவன. 
சாமுவேல்‌ பிள்ளை: இவர்‌ தொல்காப்பிய ஈ௩ன்னூல்‌ 
என்னும்‌ நூலை அச்சிட்டுள்ளனர்‌. அதன்‌ மூலம்‌ இவ்விரு 
நூல்களுக்கும்‌ உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை 
உதாரணங்களுடன்‌ நன்கு உணரலாம்‌. 
மேலும்‌ கிறித்தவர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டினை அறிய 
அவாவுவோர்‌, டாக்டர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை அவர்களும்‌, 
மயிலை. சீனி. வேங்கடசாமி அவர்களும்‌ கிறித்தவப்‌ புலவர்‌- 
களைப்‌ பற்றியும்‌, அவர்கள்‌ நூற்களைப்‌ பற்றியும்‌ எழுதியுள்ள 
நூல்களில்‌ காண்க. 


முஸ்லீம்‌ புலவர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 
ஸ்லீம்கள்‌, சமயத்‌ தொடர்பில்‌ வேறுபட்டவர்களா- 
யினும்‌, தமிழ்த்‌ தொண்டு புரிந்ததில்‌ எவர்க்கும்‌ பின்னிட்ட 
வர்கள்‌ அல்லர்‌. இவர்‌ தமிழ்‌ அன்னைக்குப்‌. புதுப்புது 
இலக்கிய அணிகலன்களைச்‌ செய்து அணிவித்து அகம்‌ 
மகிழ்ந்துள்ளனர்‌. இவர்கள்‌ புராணங்களையும்‌, காய- 
கங்கள்‌ என்ற பெயரில்‌ பல நூல்களையும்‌, கலம்பகம்‌, 
வ.--25 


386 முஸ்லீம்‌ புலவர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


அந்தாதி, திருப்புகழ்‌, பிள்ளைத்தமிழ்‌, மாலை, படைப்போர்‌- 
நாமா, மசலா, அம்மானை, ஏசல்‌, சிந்து, தாலாட்டு; கும்மி,. 
கோவை என்ற பெயர்களில்‌ பல நூல்களையும்‌ இயற்றி- 
யுள்ளனர்‌. நாடகங்களையும்‌, தொகுப்பு நூல்களையும்‌, 
ஞானப்‌ பாடல்களையும்‌ செய்துள்ளனர்‌. 


இவர்கள்‌ தமிழ்த்‌ தொண்டோடு தமிழ்‌ நாட்டு 
மன்னர்கள்‌ ஆட்சியில்‌, வீரராகவும்‌ தொண்டு புரிந்து 
வந்துள்ளனர்‌. மெய்க்காப்பாளராக இருந்த பெருமையும்‌ : 
இவர்கட்கு உண்டு. இவர்களிடம்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பற்றும்‌ 
காணப்பட்டது. மதுரையில்‌ வீரபாண்டியன்‌ அரசு புரிந்த 
கி. பி, 16 ஆம்‌ நூற்றாண்டில்‌, டில்லி சுல்தானான அலாவுதீன்‌ 
கில்ஜியின்‌ படையானது மாலிக்காபூரின்‌ தலைமையில்‌ 
தென்னாடு நோக்கிப்‌ படை எடுத்தது. அதுபோது பாண்‌-- 
டியனிடத்துப்‌ படை வீரராக இருந்தவர்களான முஸ்லீம்கள்‌ 
மாலிக்காபூர்‌ முஸ்லீம்‌ படைகளைத்‌ தம்‌ மதத்தவர்கள்‌ என்று 
சிறிதும்‌ சிந்தியாது, எதிர்க்கத்‌ தயாராகவே இருந்தனர்‌. 
இவ்வாறான இவர்களது தொண்டையும்‌ நாம்‌ மறத்தல்‌ 
முடியாது. 

உமறுப்‌ புலவர்‌ : இவர்‌ சேகு முதலியார்‌ குமாரர்‌. செய்கு 
முகம்மது அலி என்பது மருவி, சேகு முதலியார்‌ என வழங்‌ 
கப்பட்டது. சேகு முதலியார்‌ சிறந்த வாசனைப்‌ பொருள்‌ 
விற்கும்‌ வணிகர்‌. இவர்‌ தம்‌ தொழிலை ௩டத்த எட்டைய 
புரத்தை அடைந்தனர்‌. ஒருமுறை சேகு முதலியார்‌ தம்‌ 
குமாரராம்‌ உமறுவுடன்‌ வருகையில்‌, கடிகை முத்துப்‌ புலவர்‌ 
கண்டு, உமறைத்‌ தம்‌ மாணவராக்கிக்‌ கல்வி போதித்தனர்‌. 
இதனால்‌ இவர்‌ பெரும்‌ புலவராகத்‌ திகழ்ந்தனர்‌. தம்‌ 
ஆசிரியருடன்‌ வாதம்‌ புரியவந்த வாலவாருதி என்பவனை 
வாதில்‌ வென்று வெற்றி கண்டவர்‌. அதுமுதல்‌ கடிகை 
முத்துப்‌ புலவர்‌ தானத்தில்‌ இவர்‌ அமர்ந்து அரச புலவ- 
ராயினர்‌, இவர்‌ காலத்தில்‌ பெரு வள்ளலாக விளங்கிய 
செய்க்‌ அப்துல்‌ காதர்‌ (இவரே சீதக்காதி) அவர்களின்‌ 
வேண்டுகோட்கிணங்கிச்‌ சீறாப்புராணத்தைப்‌ பாடினர்‌. 
இப்புராணம்‌ பாடுவதற்கு முன்பு முகம்மது ஈ௩பியின்‌ மீது 
முதுமொழிமாலை என்னும்‌ நூலையும்‌ பாடியதாகவும்‌ கூறுவர்‌. 


சீ £ராப்புராணத்தில்‌ ௩பி அவர்கள்‌ வரலாறும்‌, அவர்‌ செய்த 
அற்புதங்களும்‌ பேசப்படுகின்றன. வர்ணனைகள்‌ தமிழ்க்‌ 


முஸ்லீம்‌ புலவர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு ' 387 


காவியங்களில்‌ காணப்பெறும்‌ வர்ணனைகளாக உள்ளன. 
இந்நூலில்‌ ௩பிநாயகத்தின்‌ வரலாறு, தொண்டு, அரிய 
அறவுரைகள்‌ பலவும்‌ காணப்படுகின்றன. இந்நூல்‌ 
காண்டங்களாகவும்‌, படலங்களாகவும்‌ பிரிக்கப்பட்டு 5,027 
செய்யுட்களுடன்‌ திகழ்கிறது. 
“ வறுமையும்‌ தீரும்‌ கோயும்விட்‌ டகலும்‌ மனத்தினில்‌ 
கவலையும்‌ நீங்கும்‌ 
சிறுமையும்‌ அகலும்‌ புத்தியும்‌ பெருகும்‌ 
தவினைவம்‌ தடராது 
தெறுபகை சிதையும்‌ செல்வமும்‌ வளரும்‌ 
தேகமும்‌ சிறந்து பூரிக்கும்‌ 
உறுபவம்‌ தொலையும்‌ முகம்மதை எவர்க்கும்‌ 
ஒருபகல்‌ காண்கிலென்‌ அரைப்பார்‌.?” 
என்பது இவரது பாடல்களில்‌ ஒன்று. 


சீதக்காதி மரக்காயர்‌ ஒளரங்கசீப்‌ காலத்தில்‌ வங்கப்‌ 
பிரதிநிதியாக இருந்தார்‌. ஒளரங்கசீப்‌ காலம்‌ கி, பி, 18ஆம்‌ 
நூற்றாண்டு. ஆகவே, சீதக்காதியின்‌ காலத்தவரான 
உமறும்‌ அக்காலத்தினர்‌ ஆவார்‌. 


சீதக்காதி மதங்‌ காரணமான பகை இல்லாமல்‌ 
இருந்தனர்‌. இவர்‌ மதுரை மீனாட்சி அம்மன்‌ கோவில்‌ நிர்வாகி 
யாக இருந்தார்‌ என்றும்‌ கூறுவர்‌, இவர்‌ கட்டிய பள்ளிவாசல்‌ 
இன்றும்‌ தாசில்தார்‌ பள்ளிவாசல்‌ என்ற. பெயருடன்‌ 
மதுரையில்‌ இலங்குகின்றது. திருப்பரங்குன்‌ றம்‌, பழனி 
போன்ற இந்துக்கள்‌ கோவிலில்‌, தனியே இருந்துகொண்டு 
முஸ்லிம்கள்‌ தமது மதத்‌ தொழுகையினைச்‌ செய்து வருதலை 
யும்‌ இன்றும்‌ காணலாம்‌, இவர்கள்‌ இந்துக்களுடன்‌ நெருங்‌- 
கிப்‌ பழகி இருந்தனர்‌. இவர்களுள்‌ பலர்‌ சைவப்‌ புலவர்களை 
ஆதரித்துள்ளனர்‌. இதற்கு எடுத்துக்‌ காட்டாகச்‌ சீதக்‌- 
காதியாம்‌ இம்‌ முஸ்லீம்‌ வள்ளல்‌ , படிக்காசுப்‌ புலவரை 
நன்கு ஆதரித்துள்ளார்‌ என்பதைக்‌ காட்‌ டலாம்‌. படிக்‌- 
காசுப்‌ புலவர்‌ மறந்தும்‌ புறந்தொழா மாந்தர்‌. அத்தகைய 
வரே, சீதக்காதி வள்ளலை, 

££ ஒர்தட்டி லேபொன்னும்‌ ஓர்தட்டி லேறெல்லும்‌ ஒக்கவிற்கும்‌ 
கார்தட்‌ டியபஞ்ச காலத்‌ திலேகா ரியப்பேரோர்‌ 


390 முஸ்லீம்‌ புலவர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


இவர்‌ உமறுப்‌ புலவரையும்‌ அவர்‌ தம்‌ புராணத்தையும்‌ 
சிறப்பித்திருப்பதால்‌, காலத்தால்‌ அவர்க்கும்‌ பிற்பட்டவர்‌ 
என்பது தெரிகிறது. 


ஐதுறூசு நயினார்ப்‌ புலவர்‌ : இவர்‌ நகைச்சுவையோடு 
பாட வல்லவர்‌. ஆத்ம ஞானியும்‌ ஆவார்‌. இவர்‌ மக்களால்‌ 
நன்கு மதிக்கப்பட்டவர்‌. பொதுமக்கள்‌ புலவர்‌-வரி ஒன்றைப்‌ 
ஏற்படுத்தி, வசூலித்து இவர்க்கு கல்கி வந்தனர்‌. இவர்‌ தமது 
ஆசிரியர்‌ மீது கவமணி மாலை பாடியுள்ளார்‌. இவர்‌ அவ்வக்‌ 
காலங்களில்‌ பாடிய பாடல்கள்‌, பாடல்‌ திரட்டு என்ற 
பெயராலும்‌ உள்ளது. இவர்க்குப்‌ பொடிப்‌ பைத்தியம்‌ 
உண்டு. மடிதனில்‌ வைத்துக்கொண்ட பொடியை எவரும்‌ 
கேட்பவற்கு ஈயவேண்டும்‌ என்பதற்காக, 


££ பொடிதனை மடியில்வைத்துக்‌ கேட்பவர்க்‌ கில்லைஎன்றால்‌ 
அடிதனில்‌ மூலம்தள்ளி அமியாயமாய்ச்‌ சாகுவாழே?? 
என்று பாடியுள்ளார்‌. 


குலாம்‌ காதிறு நாவலர்‌: இவர்‌ நாகூரில்‌ பிறந்தவர்‌. 
தம்‌ கவிக்‌ கருத்தைக்‌ குறித்து ஜயம்‌ எழுப்புபவர்க்கு நல்ல 
விடை தரத்‌ தக்கவர்‌, அப்படியே யாழ்ப்பாணத்தில்‌ தம்‌ 
புராணத்தை அரங்கேற்றுகையில்‌ எழுப்பிய வினாக்களுக்குத்‌ 
தக்க விடைகளை ஈந்தவர்‌. இவரது தந்தையாரும்‌ பெரும்‌ 
புலவர்‌. நாகூர்ப்‌ புராணம்‌ பாடியுள்ளார்‌. மும்மணிக்‌ 
கோவை, நாகூர்க்‌ கலம்பகம்‌, மதுரைப்‌ பிள்ளை மீது 
மதுரைக்‌ கோவையினையும்‌ பாடியவர்‌. இவைகளே அன்றி, 
மற்றும்‌ பல நூல்களைப்‌ பாடியவர்‌. நூல்களுக்கு உரையும்‌, 
உரை௩டை நூல்களையும்‌ எழுதியுள்ளார்‌. இவர்‌ 1888ல்‌ 
பிறந்தவர்‌ என்பது தெரிவதால்‌ இவரது காலம்‌ புலனா- 
கின்றது. 


பிச்சை இபுற£ம்‌ புலவர்‌: இவர்‌ இலக்கணக்‌ கோடரி 
என்ற பட்டம்‌ பெற்றவர்‌. இவர்‌ வணிகத்‌ தொழில்‌ புரிந்து 
பணம்‌ சேர்த்தவராயினும்‌ தமிழ்த்‌ தொண்டு புரிவதில்‌ பெரும்‌ 
அவாவுடையவர்‌, திருச்சி எஸ்‌. பி. ஜி. கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியராக விளங்கியவர்‌, இவர்‌ நாயகத்‌ திருப்புகழ்‌, 


முஸ்லீம்‌ புலவர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 391 


சீதக்காதிப்‌ பதிகம்‌, திருமதினத்து மாலை முதலான நூல்‌ 


ஒரம்‌ 
களைப்‌ பாடியவர்‌, 


சதாவதானி செய்குதம்பிப்‌ பாவலர்‌: இவர்‌ பல புலவர்‌ 
கட்கிடையே அவதானம்‌ செய்து காட்டியவர்‌. இது 
குறித்தே இவர்‌ அவதானி என்று கூறப்பட்டனர்‌. (அவ- 
தானம்‌ என்னும்‌ சொல்‌ மறப்பு இன்மை, மேன்மைச்‌ 
செயல்‌ என்னும்‌ பொருளுடையது. அவதானம்‌ செய்ய 
முன்‌ வரும்‌ புலவர்‌, சபையில்‌ கூடியுள்ள புலவர்‌ பெருமக்கள்‌ 
கேட்கும்‌ கேள்விகட்கு முறையே மறப்பு இன்றி விடை கூற 
வேண்டும்‌, எண்மர்‌, பதின்மர்‌, பதினாறு பேர்‌ வினாவும்‌ 
கேள்விகட்கு விடை இறுத்தால்‌ அவர்களை அட்டாவ 
தானி, தசாவதானி, சோடசாவதானி என்பர்‌.) இவர்‌ பத்து 
வித்துவான்‌கட்கும்‌ விடை இறுத்ததனால்‌ தசாவதானி எனப்‌ 
பட்டார்‌. இவர்‌ இவ்வவதானப்‌: பட்டத்தைச்‌ சென்னை 
விக்டோரியா மண்டபத்தில்‌ கூடிய கூட்டத்தில்‌ பெற்றனர்‌. 
சீறாப்‌ புராணத்திற்கு உரை எழுதியதாகவும்‌ தெரிகிறது. 
யல நூல்களுக்குச்‌ சாற்றுக்‌ கவி தந்துள்ளார்‌. 


முகம்மது இபுறாகிம்‌ சாகப்‌ புலவர்‌: இவர்‌ நபிகள்‌ 
நாயகத்தின்‌ வரலாற்றை வினா விடையாகப்‌ பாடியவர்‌. 
பிரசங்கமும்‌ செய்ய வல்லவர்‌. இவர்‌ பெரும்‌ வணிகர்‌ ; 
செல்வர்‌. இவரது பிள்ளைகளும்‌ பெரும்‌ புலவர்கள்‌. 
இப்ராகிம்‌ சாகிப்‌ புலவர்‌ அவ்வப்போது பாடிய பல தனிப்‌ 
பாடல்கள்‌ உண்டு. இவர்‌ 20 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 


சையிது முகம்மது ஆலிப்புலவர்‌ : இவர்‌ கீழைக்கரையில்‌ 
தோன்றியவர்‌. சாற்றுக்‌ கவிகளை, கீர்த்தனைகளைப்‌ புனைந்‌- 
தவர்‌. கீர்த்தனா மாலிகை எனும்‌ நூலைப்‌ பாடியவர்‌. 


தற்கலை பீர்‌ முகம்மது சாபு: இவர்‌ தென்‌ காசியில்‌ 
வாழ்ந்த முஸ்லீம்‌ மரபில்‌ பிறந்தவர்‌. இவர்‌ யாணை மலைப்பகுதி 
யில்‌ நிட்டையில்‌ இருந்தவர்‌. இவர்‌ நிட்டை புரிந்த இடம்‌ 
பீர்மேடு என்று இன்றும்‌ வழங்கப்படுகிறது. இவர்‌ பல 
அற்புதங்களைச்‌ செய்ததாகவும்‌, பல ஆண்டுகள்‌ வாழ்ந்த 
தாகவும்‌ கூறுவர்‌. இவர்‌ பல நூல்களைப்‌ பாடியுள்ளனர்‌. 
திருநெறி கீதம்‌, ஞானமணி மாலை முதலாகப்‌ பலநூற்களை 
இயற்றியுள்ளனர்‌. இவரது காலம்‌ அறிதற்கு இல்லை. 


392 முஸ்லீம்‌ புலவர்களின்‌ தமிழ்த்‌ தொண்டு 


““ சொல்லக்கேள்‌ கர்ப்பிணியாள்‌ கர்ப்பம்‌ தன்னில்‌ 
சூல்‌ஆணோ பெண்ணேஎன்‌ றுன்னைக்‌ கேட்டால்‌ 
வல்லகலை சூரியனில்‌ வலமே கேட்கில்‌ 
வளர்ந்திறாக்கும்‌ பாலகன்தான்‌ ஆணே யாகும்‌ 
அல்லதவள்‌ சூனியத்தில்‌ நின்று கேட்இன்‌ 
ஆணாகும்‌ அதன்காலம்‌ அற்றுப்‌ போகும்‌ 
நல்லகலை சந்திரனில்‌ பூர ணம்தான்‌ 
நாரியள்சூல்‌ பெண்ணென்று நாட்டு வாயே.” 


குணங்குடி மஸ்தான்‌ சாயிபு : இவர்‌ காயல்பட்டினத்தில்‌ 
பிறந்தனர்‌. இளமையில்‌ அத்தர்‌ வாணிபம்‌ செய்தனர்‌. 
துறவுக்‌ கோலத்திற்குப்‌ பிறகு சென்னை இராயபுரத்தில்‌ 
வாழ்ந்தனர்‌. இவரது பிள்ளைத்‌ திருநாமம்‌ சுல்தான்‌ 
அப்துல்‌ காதிறு என்பது. பின்னரே இவர்‌ குணம்குடி- 
மஸ்தான்‌ சாகிபு என்ற பெயரைச்‌ சூட்டிக்‌ கொண்டனர்‌. 
இவரது தந்தையார்‌ நயினா. முகம்மது - ஆவார்‌. இவர்‌ 
ஞானியார்‌ என்பதற்கேற்பக்‌ காடுகளில்‌, மலைகளில்‌ 
காலம்‌ கழித்துள்ளார்‌. இவரது பாடல்கள்‌ தாயுமானவர்‌ 
பாடல்களின்‌ போக்கைத்‌ தழுவியவை. இவர்‌ 18 ஆம்‌ 
நூற்றாண்டினர்‌. 

இவர்‌ பாடியனவாகக்‌ கூறப்படும்‌ நூல்கள்‌ ஆனந்தக்‌ 
களிப்பு, நிராமயக்‌ கண்ணி, நந்தீசர்‌ சதகம்‌, அகத்தீசர்‌ 
சதகம்‌ முதலியன. 


“ ஐயோ எனைப்போலும்‌ மாபெரும்‌ பாவிஇவ்‌ 

அகிலத்தில்‌ எங்கும்‌ இலையே 

அறியாயம்‌ அநியாயம்‌ என்பெரும்‌ பாதகம்‌ 
ஆர்பால்‌ எடுத்தோதுவேன்‌ 

மையான கன்னியர்‌ வலைக்குள்‌ அகப்பட்ட 
மாபாவி தீபாவியான்‌ 

மகுபூபு சுபுகானி யானஉமை நாடாத 
மடமைஞுடி. கொண்டபாவி 

பொய்யான வாழ்வதனை மெய்யாக நம்பிஉன்‌ 
பொன்னடி மறற்தபாவி 

பொல்லார்கள்‌ தேசமே அல்லாது நல்லோர்கள்‌ 
புறக்கணித்‌ திட்டபாவி 


இராமலிங்க சுவாமிகள்‌ 393- 


கையுமோர்‌ பொய்யுலக ஞூயே உமதடிமை 
நாயினும்கடை ஆவனேோ. 

நற்குணம்‌ குடிகொண்ட பாத்துஷா வானகுரு 
நாதன்மு கைய்த்தீனே.”?? 


இவ்வாறு புலவர்களாகவும்‌, மகான்களாகவும்‌ முஸ்லீம்‌ 
இனத்தில்‌ பலர்‌ இருந்துள்ளனர்‌. இப்போதும்‌ இருக்கின்‌-- 
றனர்‌. மேலும்‌, முஸ்லீம்‌ புலவர்களைப்பற்றி விளக்கமாக 
அறிய அவாவுவோர்‌ திரு. அப்துல்‌ ரஹீம்‌ அவர்கள்‌ எழுதி- 
யுள்ள முஸ்லீம்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ என்ற நூலில்‌ பரக்கக்‌- 
காண்க. 


இராமலிங்க சுவாமிகள்‌ : இவர்‌ சிதம்பரத்திற்கு வட-- 
மேற்கில்‌ மருதூரில்‌ இராமையா பிள்ளைக்கும்‌ சின்னம்மை 
என்பவர்க்கும்‌ திருமகனாராகத்‌ தோன்‌ நினார்‌. இவர்‌ இளமை- 
யிலேயே தெய்வத்‌ திருவருளுக்கு உரியவரானார்‌. இளமை- 
யிலேயே புராணச்‌ சொற்பொழிவு புரிவதில்‌ பேர்‌ ஆற்றல்‌: 
பெற்றவர்‌. திருவொற்றியூர்த்‌ தியாகேசப்‌ பெருமானை வழி- 
படும்‌ மூர்த்தியாகக்‌ கொண்டவர்‌. தென்மொழி வடமொழி 
சமய சாத்திர இலக்கண இலக்கியங்களில்‌ பேர்‌ அறிவு 
படைத்தவர்‌. இவரது ஆசிரியராகிய காஞ்சிபுரம்‌. மகா 
வித்துவான்‌ சபாபதி முதலியார்‌ கட்டளைக்‌ கிணங்கி, மனுஃ 
முறை கண்ட வாசகம்‌ என்னும்‌ அரிய உரை௩டை நூலை 
எழுதினார்‌. இந்நூலைப்‌ படிப்பதால்‌ சோழகாட்டுச்‌ சீர்மை,. 
திருவாரூர்ச்‌ சிறப்பு, மனுச்சோழன்‌ மாண்பு, பசுப்பிறப்பின்‌- 
உயர்வு முதலானவற்றைத்‌ தெள்ளத்‌ தெளிய அறியலாம்‌... 
மனுநீதி மன்னன்‌ பசுங்கன்று இறந்தமை காரணமாகப்‌ 
புலம்பிய புலம்பல்‌ மூலம்‌ எந்தெந்தப்‌ பாவச்‌ செயல்களைச்‌ 
செய்தல்‌ கூடாது என்பதை அறியலாம்‌. அப்பாவச்‌ செயல்‌- 
களுள்‌ சில பின்வருவன : 
“ நல்லோர்‌ மனத்தை நடுங்கச்செய்‌ தேனோ 

வேலை யிட்டுக்‌ கூலிகுறைத்‌ தேனே 

குருவை வணங்கக்‌ கூசி னேனே 

கற்றவர்‌ தம்மைக்‌ கடுகடுத்‌ தேனோ 

கல்லும்‌ நெல்லும்‌ கலந்துவிற்‌ நேனோ 

தந்தைதாய்‌ மொழியைத்‌ தள்ளிநடம்‌ தேனோ 

தெய்வம்‌ இகழ்க்து செறாக்கடைம்‌ தேனே.” 


394 இராமலிங்க சுவாமிகள்‌ 


சென்னையில்‌ இருந்த சிலருக்குத்‌ தொண்டை மண்‌- 
டலமா ? தொண்ட மண்டலமா ? என்ற ஐயம்‌ பிறந்த வழித்‌ 
தொண்ட மண்டலம்‌ என்பதே சரி என்பதை இலக்கண 
இலக்கியச்‌ சான்றுகளுடன்‌ ஓர்‌ அரிய ஆராய்ச்சியினை 
எழுதியவர்‌. 


பிரம்மஸ்ரீ ஆரூர்‌ சபாபதி சிவாசாரியார்‌ காயத்திரி 
மந்திரத்தின்‌ உண்மைப்‌ பொருள்‌ அறியாது வள்ளலாரை 
அணுக, அதன்‌ உண்மைப்‌ பொருளை அவர்க்கு உணர்த்‌- 
தியவர்‌. 


ஒரு சமயம்‌ ஒரு வைணவர்‌ தேசிகர்‌ அருளிய “மூன்றில்‌ 
ஒரு” என்று தொடங்கும்‌ குறள்‌ வெண்பாவிற்கு உரை 
கேட்டபோது, வைணவப்‌ பரமாகப்‌ பெளராணிக உரை, 
சமய உரை, சமாயாதீத உரைகளைக்‌ கூறினர்‌. 


க்குறளில்‌ முதல்‌ பாட்டில்‌ வரும்‌ முதற்றே என்னும்‌ 
தொடரை முதற்று--ஏ என்று பிரிக்கொணாது ;_முதல்‌--தே 
என்றுதான்‌ பிரித்து முதலாகிய தேவன்‌ என்று பொருள்‌ 
காணவேண்டும்‌ எனத்‌ தம்மாணவர்க்கு உரைத்தவர்‌. 


வள்ளலார்‌ தம்‌ உரைநடையில்‌ பலவகையான அரிய 
கருத்துக்களை எழுதியுள்ளார்‌. விண்ணப்பம்‌ என்ற தலைப்‌- 
பிலும்‌, பத்திரிகை என்ற தலைப்பிலும்‌, உபதேசம்‌ என்ற 
தலைப்பிலும்‌, உண்மை நெறி என்ற தலைப்பிலும்‌ ஒழுக்கம்‌ 
என்னும்‌ தலைப்பிலும்‌ மற்றும்‌ பற்பல சிறுசிறு தலைப்புக்‌- 
களிலும்‌ எழுதியுள்ளவற்றைக்‌ காணவும்‌. 


வந்தனை முறையைப்‌ பற்றிய கட்டுரையில்‌ வந்தனை 
செய்வதால்‌ வரும்‌ பயனைப்பற்றி எழுதியுள்ளனர்‌. தமிழ்‌ 
என்னும்‌ சொல்லின்‌ பொருளையும்‌, எழுத்தின்‌ பொருளையும்‌ 
பற்றி இவர்‌ எழுதி இருப்பதை அறிதல்‌ வேண்டும்‌. 

தில்லைக்‌ கூத்தப்‌ பெருமான்‌ சேக்கிழார்க்கு எடுத்துக்‌ 
கூறிய உலகெலாம்‌ என்னும்‌ தொடர்க்கு விளக்கம்‌ கூறப்‌- 
புகுந்த வள்ளலார்‌, ££ மெய்ம்மொழிப்‌ பொருள்‌ விளக்கம்‌ ?? 
என்ற தலைப்பில்‌ ஒரு கட்டுரை எழுதியுள்ளார்‌. இக்‌- 
கட்டுரையில்‌ 2806 உலகங்களைக்‌ கூறி, இன்னும்‌ இதனை 
-விரிக்கில்‌ பெருகும்‌ என்று எழுதி முடித்துள்ளனர்‌. 


இராமலிங்க சுவாமிகள்‌ 395 


மூலிகைகளின்‌ பெயர்களை எடுத்துக்காட்டி இன்‌- 
னின்ன நோய்‌ இன்னின்ன மூலிகையால்‌ தீரும்‌ என்றும்‌ 
எழுதியுள்ளனர்‌. அக்கட்டுரை ஒளஷதியின்‌ குணானுபவம்‌ 
என்பது. 


ஒரு சமயம்‌ பிரம்ம சமாஜம்‌ சம்பேடு ஸ்ரீதர சுவாமி 
காயகர்‌ என்பவர்‌ வள்ளலாருடன்‌ விக்கிரக ஆராதனை 
கூடாது என்றுவாதம்‌ நடத்தினர்‌. அதுபோது வள்ளலார்‌ 
விக்கிரக ஆராதனைச்‌ சிறப்பை எடுத்து மொழிந்து, திரு. 
நாயகர்‌ ஒவ்வும்‌ வண்ணம்‌ செய்தனர்‌. இதனை இவரது 
வரலாற்றில்‌ “நடந்த வண்ணம்‌ உரைத்தல்‌ ?? என்ற 
தலைப்பில்‌ காண்க. 


வள்ளலார்‌ ஜீவகாருண்யப்‌ பண்பில்‌ ஒப்பாரும்‌ 
மிக்காரும்‌ இன்றி விளங்கினர்‌. இவரது கால்‌ பட்டு ஒரு_ 
களிமண்‌ உருண்டை உடைந்தது பற்றி, இவர்‌ வருத்தம்‌. 
கொண்டனர்‌ எனில்‌, இவரது சீவகாருண்ய இயல்பு ஈன்கு 
தெரிகின்‌றதன்றோ ? ஜீவகாருண்யம்‌ என்னும்‌ பொருள்‌ 
பற்றி நீண்ட கட்டுரைகள்‌ மூன்று எழுதியுள்ளனர்‌. 
ஆனால்‌, இதுபற்றி ஏழு கட்டுரைகள்‌ எழுதி இருந்தனர்‌ 
என்பர்‌. இதுபோது மூன்றே கிடைத்துள்ளன. இவருக்‌- 
கிருந்த சீவகாருண்யப்‌ பண்பு, 
“வாடிய பயிரைக்‌ கண்ட போதெல்லாம்‌ வாடினேன்‌ 
பசியினால்‌ இளைத்தே 
வீடுதோ றிரந்தும்‌ பி அறாதயர்ந்த வெற்றமை 
கண்டுளம்‌ பதைத்தேன்‌ 
நீடிய பிணியால்‌ வருந்துகன்‌ றோர்‌என்‌ நேருறக்‌ 
கண்டுளம்‌ துடித்தேன்‌ 
ஈடின்மா னிகளாய்‌ ஏழைகளாய்‌ நெஞ்சிகைத்தவர்‌ 
தமைக்கண்டே இளைத்தேன்‌.” 
என்று இவர்‌ பாடிய பாடலால்‌ தெரிகிறது. 


ஒருமுறை இசையில்‌ வல்ல கிருஷ்ணய்யர்‌, வள்ளலார்‌ ழி 
பாடிய மகாதேவ மாலையில்‌ ஒரு பாடலை அபூர்வ இராகத்தில்‌ | 
பாட, வள்ளலார்‌ அதனினும்‌ இனிய இராகத்தில்‌ பாடித்‌ தம்‌ || 
இசைப்‌ புலமையினையும்‌ வெளிப்படுத்தினார்‌. ii 


296 இராமலிங்க சுவாமிகள்‌ 


ஒழுவிலொடுக்க “வள்ளல்‌ குருராயன்‌??” என்னும்‌ வெண்‌ 
பாவிற்கு அரியதொரு விருத்தியுரை எழுதியுள்ளனர்‌. அப்‌- 
பாடலில்‌ வரும்‌ குருராயன்‌ என்னும்‌ தொடர்க்கு உரை கூற 
வந்த இவர்‌, “கு என்பது இருள்‌; ௬ வென்பது அருள்‌ ; 
ராயன்‌ என்பது விளங்கச்‌ செய்கின்றோன்‌ என்பது 
பொருளாம்‌? என்று எழுதியிருப்பதைக்‌ காண்க. 
இவர்‌ பல சித்துக்களையும்‌ அற்புதங்களையும்‌ செய்துள்‌ 
ளனர்‌. இவருக்குத்‌ திருவொற்றியூர்‌ வடிவாம்பிகை 
அம்மையார்‌ இரவில்‌ சோறளித்துள்ளனர்‌. இதனை இவர்‌ 
அன்றொருநாள்‌ ௩ம்பசிகண்டு அந்தோ தரியாது ௩ள்‌- 
ளிரவில்‌ சோறளித்த ௩ஈற்றாய்காண்‌ ? என்று பாடியும்‌ 
உள்ளனர்‌. 
வள்ளலார்‌ ஒரு முறை தமது மாணவராகிய திருச்சிற்‌ 
றம்பல ஞானியாருக்கு ஒரு கடிதம்‌ எளிய ௩டையில்‌ எழுதி- 
னார்‌. அதனைக்‌ கணக்கில்‌ அவதானி முத்துசாமிப்‌ பிள்ளை 
என்பவர்‌ பார்த்து, £* இதில்‌ இலக்கண இலக்கியச்‌ செறி- 
வில்லையே !?? என்றனர்‌. இதனை ஞானியார்‌ வள்ளலாரிடம்‌ 
தெரிவிக்க, வள்ளலார்‌ இலக்கண இலக்கியச்‌ செறிவு 
தோன்ற ஒரு கடிதம்‌ எழுதி அனுப்பினர்‌, அதனை 
திருவருட்பாவில்‌ காண்க. 
வள்ளலார்‌ திருமணம்‌ கொண்டும்‌, இல்லறத்தில்‌ ஈடுபட்‌ 
டிலர்‌, இவர்‌ தம்‌ ஞான குருவாகத்‌ திருஞான சம்பந்தரைக்‌ 
கொண்டனர்‌. திருவாசகத்தில்‌ இவருக்கு இருந்த ஈடுபாடு 
அதிகம்‌, இவரது மாணவர்‌ தொழுவூர்‌ வேலாயுத முதலி- 
யார்‌. வள்ளலார்‌ சைவ சமயத்தவரேனும்‌ சமரச நோக்கு- 
டையவர்‌. இவர்‌ சிவபெருமான்‌, பார்வதி, முருகன்‌, 
கணபதி, திருமால்‌, இலக்குமி, கலைமகள்‌, மாரியம்மன்‌ 
முதலான தெய்வங்களை எல்லாம்‌ பாடியுள்ளனர்‌. இவர்‌ 
பாடியுள்ள நூலே திருவருட்பா என்பது. இஃது ஆறு திரு- 
முறைகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. சைவ சமய குரவர்‌ 
நால்வர்களைப்‌ பற்றித்‌ தம்‌ நூலில்‌ பற்பல இடங்களில்‌ 
( இணைத்துப்‌ பாடி இருப்பதோடு இன்‌ றித்‌ தனித்தனியே ௮க்‌- 
நால்வர்‌ மீது பாடிய பாடல்களும்‌ இவர்‌ நூலில்‌ உண்டு. 
| இவர்‌ பாடிய தனிப்பாடல்களும்‌ உண்டு. சென்னையைப்‌ 
“பற்றிச்‌ சிறப்பாகப்‌ பாடியுள்ளனர்‌. “* தருஓங்கு சென்னை, 
| தரமேவு சென்னை, தடிதுன்னுமதில்‌ சென்னை, தள்ளரிய 


~~ 


தொழுவூர்‌ வேலாயுத முதலியார்‌ 397 


சென்னை, ததிபெறு சென்னை, தாமம்‌ ஒளிர்‌ சென்னை 
தலைவர்புகழ்‌ சென்னை, தருமம்மிகு சென்னை, தரையில்‌ ரா 
சென்னை, தாய்‌ ஒன்று சென்னை; தார்கொண்ட சென்னை, 
சந்தம்மிகு சென்னை, தழைவுற்ற சென்னை, தளர்விலாச்‌ 
சென்னை ?” என்ற தொடர்களைக்‌ காண்க. இவர்‌ திருவடிப்‌. 
புகழ்ச்சி என்ற தலைப்பில்‌ 48 சீர்கள்‌ ஓர்‌ அடியில்‌ பெற்ற 
கான்‌ கடி அமைந்த ஓர்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ பாடி- 
யுள்ளார்‌. 
மாதர்கள்‌ பொருட்டுக்‌ கும்மிகளும்‌, பொதுமக்கட்குக்‌ 
கீர்த்தனைகளும்‌ இவரால்‌ பாடப்பட்டுள்ளன. 
கொம்மி 
: குறவர்‌ குடிசை நுழைந்தாண்டி- அந்தக்‌ 
கோமாட்டி எச்சில்‌ விழைந்தாண்டி 
துறவர்‌ வணங்கும்புக ழாண்டி--அவன்‌ 
தோற்றத்தைப்‌ பாடி அடியுங்கடி.”? 
தீர்த்தனை 
பல்லவி 
££ இன்னம்‌ தயவுவரவில்லையா--உனக்கென்‌ மீதில்‌ 
என்ன வர்மம்‌ சொல்லையா 
அனுபல்லவி 
முன்னம்பிழை பொறுத்தாய்‌ இன்னம்‌ பொறாதது 
முறையோ, முறையோ, முறையோ என்றலறவும்‌ 
--இன்னம்‌.?? 


வள்ளலார்‌ காலம்‌ கி. பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு. 


தொழுவூர்‌ வேலாயுத முதலியார்‌: இவர்‌ சென்னை 
அரசாங்கக்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராகத்‌ திகழ்ந்‌- 
தவர்‌. இலக்கண இலக்கியங்களில்‌ பேரறிவு படைத்தவர்‌. 
வள்ளலாரிடம்‌ ஒரு முறை தாம்‌ ஒரு பாடலைப்‌ பாடிச்சென்று 
இது சங்ககாலப்‌ பாடல்‌ என்று காட்ட, வள்ளலார்‌ “இது 
யாரோ ஒரு கற்றுக்குட்டி பாடியது ot என்று கீழே எறிந்து- 
விட, உடனே அவர்‌ திருவடியில்‌ விழுந்து மன்னிப்புக்கேட்டுக்‌ 
கொண்டனர்‌. பின்‌ அவரது மாணவராயினர்‌. வள்ளலா- 
ரிடம்‌ இருந்த பெரும்‌ பற்றுக்‌ காரணமாக - அருட்பிரகாச 
வள்ளலார்‌ என்னும்‌ இராமலிங்க சுவாமிகள்‌ என்று கூறி 
அவரைப்‌ போற்றுவராயினர்‌. வள்ளலார்‌ அவரை நோக்கி, 


398 மகா வித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


£6 அருட்பிரகாச வள்ளலார்‌ முக்கண்‌ மூர்த்தியே அன்றி: 
யான்‌ அல்லன்‌ ; ஆனால்‌, நீர்‌ கூறும்‌ தொடர்க்கு “ அருள்‌ 
பிரகாச வள்ளல்‌ ஆர்‌ என்னும்‌ இராமலிங்கம்‌? என்று 
பொருள்‌ கண்டு எவர்க்கும்‌ கூறுக, என்று பணிக்க 
அவ்வாறே செய்து வந்தனர்‌, இவர்‌ எழுதிய நூற்கள்‌ திரு 
வெண்காட்டடிகள்‌ வரலாறு, வேளாண்‌ மரபியல்‌, சங்கர 
விஜயம்‌ என்பன. 19 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 
மகா வித்துவான்‌ மீனாட்செந்தரம்‌ பிள்ளை : இவர்‌ திருசிராப்‌ 
பள்ளியில்‌ தோன்றியவர்‌. திருவாவடுதுறையில்‌ ஆதீன 
வித்துவானாக இருந்தவர்‌. இவரது மாணவர்களில்‌ தலை-. 
சிறந்தவர்கள்‌ : தியாகராய செட்டியாரும்‌, டாக்டர்‌ சுவாமி 
நாதய்யரும்‌ ஆவார்‌. திரு. பிள்ளை அவர்கள்‌ காற்கவி 
பாடும்‌ நல்லறிஞர்‌. இவர்‌ புராணங்கள்‌, அந்தாதிகள்‌, 
மாலைகள்‌, கோவை, உலா, பிள்ளைத்‌ தமிழ்‌ முதலான 
நூற்களைப்‌ பாடியுள்ளனர்‌. இவர்‌ பாடின நூற்களுள்‌ 
புராணம்‌ 22, பிள்ளைத்‌ தமிழ்‌ 10, அந்தாதி 11, கலம்பகம்‌ 2,. 
மாலை 7, கோவை மூன்று, உலா ஒன்று, லீலை ஒன்று, என்று. 
கணக்கிட்டுக்‌ கூறியுள்ளனர்‌. பல தனிப்‌ பாடல்களையும்‌: 
பாடியவர்‌. ஆநந்தக்களிப்பு. காசி ரகசியம்‌ சூதசங்கிதை 
தமிழ்‌ மொழி பெயர்ப்பு, குசேலோபாக்கியானம்‌ முதலியன -- 
வும்‌ இவரால்‌ பாடப்பட்டனவே. ஆனால்‌, இக்‌ நூல்கள்‌ 
வல்லூர்‌ தேவராசப்‌ பிள்ளை அவர்கள்‌ பெயரால்‌ வெளி- 
வந்தவை. தேவராசப்‌ பிள்ளை இவரது மாணவர்‌. குமர 
குருபரர்‌, சிவஞான சுவாமிகள்‌ வரலாற்றையும்‌ பாடியவர்‌. 
இன்னோரன்ன காரணங்‌ கொண்டே இவர்‌ துறைசை 
ஆதீனகர்த்தரால்‌ மகா வித்துவான்‌ எனப்பட்டம்‌ கொடுக்‌- 
கப்பட்டனர்‌, இவர்‌ ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக பரமா- 
சாரியரைப்‌ பலவாறு போற்றிய போற்றிகளுள்‌ ஒன்று, 
செல்லார்க்ஞும்‌ பெருமுழக்கம்‌ மணமுழ்க்கம்‌ 
எனமேல்போய்த்‌ திகழ்மா டத்தால்‌ 
சொல்வார்க்கும்‌ கழினிகளால்‌ தொலையாத 
வளம்காட்டும்‌ துறைசை மேவிக்‌ 
கல்லார்க்கும்‌ நல்லார்க்கும்‌ வல்லார்க்கும்‌ 
அல்லார்க்கும்‌ கணக்கி லாமற்‌ 
ழெல்லார்க்கும்‌ எய்ப்பில்வைப்‌ பாம்சுப்பிரமண்‌ 
ணியகுரவன்‌ இருதாள்‌ போற்றி,” 


என்பது. 


என்‌ 


டாக்டர்‌ சுவாமிநாதய்யர்‌ 399 


திரு. பிள்ளை அவர்கட்குப்‌ பெரிய புராணத்தில்‌ இருந்த - 
பற்றும்‌, அதனை யாத்த சேக்கிழார்‌ மெருமானிடத்து வைத்த 
அன்பும்‌, இவர்‌ இயற்றிய சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ தமிழில்‌ ௩ன்கு- 
தெரிய வருகின்‌ றன. இக்நூல்‌ வழி பெரிய புராண மாண்பை- 
யும்‌ சேக்கிழாரின்‌ அரும்‌ பெரும்‌ புலமையையும்‌ அறிந்து 
இன்புறலாம்‌, சேக்கிழாரை இவர்‌, ““ஆர்‌அருள்‌ ஆகர, 
சகலாகம பண்டித, தெய்வச்‌ சைவ, அருள்‌ உருதேசு 
பொலி அருண்‌ மொழித்தேவ?? என்றெல்லாம்‌ போற்றிப்‌ 
புகழந்துள்ளனர்‌. இல்லறத்தின்‌ சிறப்பையும்‌, பொருளின்‌ 
சிறப்பையும்‌ இவர்‌ பெரிதும்‌ புகழ்ந்து பாடியுள்ளனர்‌... 
திரு. பிள்ளை அவர்களின்‌ முழு வரலாற்றையும்‌, இவரது 
நூற்களின்‌ சிறப்பையும்‌ குறித்து இவரது மாணவர்‌ டாக்டர்‌ 


ட சுவாமிநாதய்யர்‌ பெரியதொரு நூலாக எழுதியுள்ளனர்‌... 


இவரது காலம்‌ கி. பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு. 


டாக்டர்‌ சுவாமிநாதய்யர்‌ : இவர்‌ கும்பகோணக்‌ கல்லூரி 
யிலும்‌, சென்னை அரசாங்கக்‌ கல்லூரியிலும்‌ தமிழ்ப்‌ பேரா- 
சிரியாக இருந்தவர்‌. இவருக்குப்‌ பெற்றோர்‌ இட்ட பெயர்‌ 
வேங்கடராமன்‌ என்பது. திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ 
வாழும்‌ பேறு பெற்றபோது, தீட்சா காமமாகச்‌ சுவாமிநாதன்‌ 
என்ற பெயரினை வாய்க்கப்‌ பெற்றார்‌. 


இவர்‌ திரு. பிள்ளை அவர்களின்‌ மாணவர்‌. இவர்‌ தம்‌ 
ஆசிரியரைத்‌ திரு. பிள்ளை அவர்கள்‌ என்றே கூறுவார்‌. 
இவரைத்‌ தமிழ்த்‌ தாத்தா என்பர்‌. ஐயர்‌ திரு, பிள்ளை 
அவர்களின்‌ தலைசிறந்த மாணவரான திரு. தியாகராய 
செட்டியாரிடம்‌ அளவு கடந்த பற்றுள்ளவர்‌. இதனைத்‌ தம்‌ 
இல்லத்திற்குத்‌ “தியாகராய விலாஸ்‌? என்று பெயர்‌ 
அமைத்திருப்பது கொண்டு உணர்ந்து கொள்ளலாம்‌. இவர்‌ 
ஏட்டில்‌ கிடந்த பழம்பெரும்‌ நூல்களை அச்சில்‌ செம்மை 
யுறக்‌ கொண்டு வந்த பேரறிஞர்‌. இதுபோது. தமிழின்‌ 
பண்டைப்‌ பெருமைகளையும்‌, நாகரிகத்தையும்‌ பற்றிப்‌ 
பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதற்குக்‌ காரணம, இவர்‌ 
பழம்‌ பெருநூல்களை அச்சிட்டுத்‌ தந்தமையே ஆகும்‌. இவர்‌ 
நூல்களைப்‌ பதிப்பித்த முறையைப்‌ போன்று எவரும்‌ பதிப்‌- 
பித்ததில்லை. ஒவ்வொரு நூலின்‌ முன்‌ பகுதியில்‌ இவர்‌ எழுதி- 
யுள்ளனவற்றைப்‌ படித்தாலே, மூலநூலை முற்றும்‌ படித்த 
உணர்வினைப்‌ பெறலாம்‌. இவர்‌ பதிப்பித்த ஒரு நூல்‌ வழி, 


-400 டாக்டர்‌ சுவாமிநாதய்யர்‌ 


பல நூல்களின்‌ ஒருமித்த கருத்துக்களை ஒருங்கே எளிதில்‌ 
உணரலாம்‌. 


இவர்‌ எழுதிய உரைநடை நூல்கள்‌ புத்தர்‌ சரித்திரம்‌, 
உதயணன்‌ கதை, சிலப்பதிகார வசனம்‌, மத்தியார்ச்சுன 
மான்மியம்‌, மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை சரித்திரம்‌, கண்டதும்‌ 
கேட்டதும்‌, புதியவும்‌ பழையவும்‌ என்பன, பின்னுள்ள 
மூன்று நூல்களின்‌ வழி, தமிழ்‌ நாட்டில்‌ மூலைமுடுக்குக்‌- 
களின்‌ சரித்திரங்களையும்‌ அறிஞர்கள்‌ வள்ளல்கள்‌ 
முதலானவர்களைப்‌ பற்றிய அரிய குறிப்புக்களையும்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. 
ஐயர்‌ அவர்களின்‌ சங்க இலக்கிய அறிவினையும்‌, மற்று- 
முள்ள நூல்களில்‌ இருந்த . புலமையினையும்‌ இவர்கள்‌ 
குறுந்தொகைக்கு எழுதியுள்ள ஒப்புயர்வற்ற உரையின்‌ 
மூலம்‌ உணரலாம்‌. இவரது இலக்கண இலக்கியப்‌ புலமைக்‌- 
கும்‌, தமிழ்‌ வரலாற்றின்‌ அறிவிற்கும்‌ எடுத்துக்காட்டாக 
இருப்பது, இவர்‌ எழுதிய சங்கத்‌ தமிழும்‌ பிற்காலத்‌ தமிழும்‌ 
என்னும்‌ நூலாகும்‌. 
இவர்‌ பதிப்பித்த நூற்கள்‌ பத்துப்‌ பாட்டு, சீவக- 
சிந்தாமணி, புறநானூறு, பரிபாடல்‌, ஐங்குறுநூறு, 
பதிற்றுப்பத்து, புறப்பொருள்‌ வெண்பாமாலை முதலியன, 
இவரது பதிப்புக்களில்‌ உள்ள சொல்லகராதி ஆராய்ச்சி 
யாளர்கட்குப்‌ பெரிதும்‌ பயன்‌ தருவதாகும்‌, இவர்‌ தமது 
ஆசிரியரான திரு. பிள்ளை அவர்களின்‌ பிரபந்தங்களையும்‌ 
அச்சிட்டுள்ளனர்‌. திரு. ஐயர்‌ அவர்கள்‌ துறைசை ஆதின 
குருமகா சந்கிதானத்தின்மீது பாடியுள்ள பாக்கள்‌ அவர்கள்‌ 
மாட்டு இவர்கள்‌ கொண்டிருந்த பேரன்பை இனிது 
அளக்கும்‌. 
££ கருணைஎனும்‌ கடல்பெருகும்‌ மடையாய 
நினதுவிழிக்‌ கடையும்‌ இதத்‌ 
தீருணமதி௮னையமுக மண்டலமும்‌ 
தெளி அமுத தாரை போல 
வருமினிய மொழிவாக்கும்‌ வருவோர்க்கு 
வரையாது வழங்கு கையும்‌ 
திருவருள்‌ சுப்பிரமணிய குருமணியே 
காண்பதென்று சிறியேன்‌ மன்னே.” 


வல்லூர்‌ தேவராசப்‌ பிள்ளை, சுந்தரம்‌ பிள்ளை 407 


ஜயர்‌ அவர்களின்‌ புலமை அறிந்த சென்னைப்‌ பல்கலைக்‌- 
கழகம்‌, இவர்க்கு மகாமகோ பாத்தியாய பட்டத்தையும்‌, 
டாக்டர்‌ பட்டத்தையும்‌ தந்து சிறப்பித்தது. 

ஐயர்‌ காலம்‌ கி. பி. 20 ஆம்‌ நூற்றாண்டு. 

வல்லூர்‌ தேவராசப்‌ பிள்ளை: இவரும்‌ திரு. பிள்ளை அவர்‌- 
களின்‌ மாணவர்‌. இவர்‌ பாடினவை: பஞ்சாக்கரதேசிகர்‌ 
பதிகம்‌, தணிகாசலமாலை, சேடமலைமாலை, பஞ்சரத்தினம்‌ 
என்பன. குசேலோபாக்கியானம்‌ இவரது ஆசிரியர்‌ பாட, 
இவரது பெயரால்‌ வெளிவந்துள்ளது. காலம்‌ கி, பி. 19 ஆம்‌ 
நூற்றாண்டு. 


சுந்தரம்‌ பிள்ளை: இவர்‌ கேரள தேசத்தில்‌ ஆலப்புழை 
என்னும்‌ ஊரில்‌ பிறந்தவர்‌, இவர்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. 
ராவ்பகதூர்‌ பட்டமும்‌ உடையவர்‌. இவர்‌ திருவனந்தபுர 
அரசினர்‌ கல்லூரியில்‌ தத்துவப்‌ பேராசிரியராக இருந்தவர்‌. 
என்றாலும்‌, தமிழில்‌ தனி ஆர்வமும்‌ அறிவும்‌ பெற்றவர்‌. 
இதனால்தான்‌ இவர்‌ உள்ளத்தில்‌ ££ உன்சீர்‌ இளமைத்திறம்‌ 
வியந்து செயல்‌ மறந்து வாழ்த்துதுமே?? என்ற வாக்கும்‌ 
66 முதுமொழி நீ அநாதி என மொழிவதும்‌ ஓர்‌ வியப்பாமோ ?? 
'என்று தமிழைப்பற்றிக்‌ கூறும்‌ உணர்ச்சியும்‌ எழுந்தது. 

இவர்‌ எழுதிய தலைசிறந்த நூல்‌ மனோன்மணியம்‌ 
என்பது. இது நாடக அமைப்பில்‌ எழுதப்பட்டது. இதில்‌ 
வரும்‌ சிவகாமி சரிதம்‌ பொன்மலர்‌ நாற்றம்‌ உடைத்தாநற்‌- 
போன்ற சிறப்புடையது. இவர்‌ மரநூல்‌, நிலநூல்‌, உயிர்‌- 
நூல்‌ முதலான கலையிலும்‌ புலமை மிக்கவர்‌ என்பது 
புலனாகிறது. இதனை நடராசன்‌ வாய்மொழியாகப்‌ புலவர்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. கங்கையினும்‌, தாமிர பரணி சிறந்தது 
என்பதையும்‌, இமயத்தினும்‌ பொதிகைமலை சிறந்தது 
என்பதையும்‌ இவர்‌ பாடி இருப்பது இவரது தமிழ்‌ காட்டுப்‌ 
பற்றை நன்கு காட்டுகிறது. 

றண்பர்உற வினர்கள்‌ நமைறாடி உறவாடல்‌ 
நறுநெய்யுறு குடத்தெறும்பு உண்ணல்‌என எண்ணைய்‌ 
பெண்கள்‌ அகக்‌ காதல்‌எலாம்‌ பேசும்முயற்‌ கொம்பே 
பெருங்கபடம்‌ இடுகலனா பிறங்கும்‌ அவர்‌ உடலம்‌,” 

என்பது சிவகாமி சரிதைப்‌ பாடல்‌. 

வ_—26 


402 சோமசுந்தர நாயகர்‌, மறைமலை அடிகள்‌ 


இவர்‌ எழுதிய நூல்‌ தொகை விளக்கம்‌ ” என்பது 
ஆங்கிலத்திலும்‌, தமிழிலும்‌ உள்ள அரிய நூல்களைப்பற்றிய 
குறிப்புக்களைக்‌ கொண்ட்து. திருஞானசம்பந்தர்‌ கால- 
நிர்ணயம்‌ என்ற நூலையும்‌ எழுதியுள்ளனர்‌. திருவிதாங்கூர்‌ 
மன்னர்‌ வரலாறு என்ற நூலும்‌ இவரால்‌ எழுதப்பட்டதே. 


சோமசுந்தர நாயகர்‌ : இவர்‌ சென்னை, சூளையில்‌ வாழ்ந்‌- 
தவர்‌. தென்மொழி வடமொழி வல்லுகர்‌. சைவ சித்தாந்த 
நூல்‌ ௩ன்கு பயின்‌ றவர்‌, பிரசங்கமாரி மொழிவதில்‌ பெரும்‌ 
புலவர்‌. இவருக்கு * வைதீக சைவ சித்தாந்த சண்டமாருதம்‌ ” 
என்ற பட்டம்‌ உண்டு. இவர்‌ திருஞான சம்பந்தரைப்‌ 
போற்றித்‌ துதித்துக்‌ கலைஞானம்‌ வரப்பெற்றவர்‌. மறுப்பு 
எழுதுவதில்‌ சமர்த்தர்‌. இவரது உரை ௩டை நூல்களில்‌ 
வடமொழிகள்‌ அளவின்றிக்‌ கிடக்கும்‌. இவரது மாணவரே 
மறைமலை அடிகளார்‌. ஆனால்‌, திரு. நாயகர்‌ பாடிய 
செய்யுட்கள்‌ செந்தமிழால்‌ ஆனவை, இவர்‌ ஆசாரியப்‌ பிர 
பாவம்‌; மெய்கண்ட சிவதூடண நிரோதம்‌, சிவாதிக்யரத்னா- 
வளி, சித்தாந்தசேகரம்‌, பிரம்மானுபூதி, சிவகாமப்‌ பஃறொடை 
“வெண்பா, சித்தாந்த ரத்னாகரம்‌ முதலாக 110 நூல்களை 
எழுதியுள்ளனர்‌. இவர்‌ வைண்வ மரபினர்‌. அதுபோது 
இவரது பெயர்‌ அரங்கசாமி என்பது. ஏகாம்பர யோகியரால்‌ 
சோமசுந்தரம்‌ என்ற தீட்சா காமம்‌ ' பெற்றனர்‌. ஆழ்ந்த 
சைவப்‌ பற்றுடையவர்‌, இவர்‌ விரிவுரை நிகழ்த்தும்போது 
யாரும்‌ மேற்‌ சட்டையுடன்‌ அமர்ந்து கேட்க முடியாது. 
அவர்களை உடனே அப்புறப்படுத்துவார்‌. காலம்‌ கி. பி. 
19 ஆம்‌ நூற்றாண்டு. 


மறைமலை அடிகள்‌? இவரது முன்னைய பெயர்‌ சுவாமி 
வேதாசலம்‌ என்பது. தம்‌ பெயர்‌ தூய தமிழால்‌ துலங்க 
வேண்டி, மறைமலை அடிகள்‌ என மாற்றிக்‌ கொண்டனர்‌. 
இவர்‌ நாகபட்டினத்தில்‌ கடம்பாடி என்னும்‌ ஊரில்‌ சைவ- 
வேளாண்‌ மரபில்‌ பிறந்தவர்‌. தென்‌ மொழி, வட மொழி, 
ஆங்கிலம்‌ என்னும்‌ மொழிகளில்‌ பேரறிவு படைத்த பெருக்‌- 
தகையர்‌. இவர்‌ தம்‌ வாழ்நாள்‌ வரையில்‌ செந்தமிழினை யும்‌, 
சிவ நெறியினையும்‌ போற்றி வளர்த்தவர்‌, இவரைத்‌ தனித்‌ 
தமிம்‌ இயக்கத்‌ தலைவர்‌ என்னலாம்‌. உயரிய நடையில்‌ 
தீந்தமிமிலும்‌, ஆங்கிலத்திலும்‌ சொல்மாரி பொழியத்‌- 
தக்கவர்‌. எழுதும்‌ ஆற்றலையும்‌ சிறக்கப்‌ பெற்றவர்‌. இவரது: 


மறைமலை அடிகள்‌ 403 


பேச்சில்‌ இனிமையுண்டு. செய்யுட்களைக்‌ குயில்‌ ஓசை 
போலவே இசைப்பர்‌, 


மறைமலை அடிகளாரின்‌ புலமையினை அளவிடல்‌ முடி- 
யாது. இவரது இலக்கணப்‌ புலமையினைக்‌ காணவிழை 
வார்க்கு இவர்‌ எழுதிய சோமசுந்தரக்‌ காஞ்சி ஆக்கம்‌ ஒன்றே 
போதிய சான்றாகும்‌. இவர்‌ செய்யுள்‌ இயற்றும்‌ செம்மை 
சான்றவராகத்‌ துலங்கினார்‌ என்பதைத்‌ திருவொற்றியூர்‌ 
முருகன்‌ மும்மணிக்கோவை, சோமசுந்தரக்‌ காஞ்சி, சாகுக்‌- 
குல நாடகத்தில்‌ இடையிடையே காணப்பெறும்‌ பாடல்கள்‌ 
இவற்றால்‌ நன்கு அறியலாம்‌. இவர்‌ திறனாய்வுத்‌ திறனைப்‌ 
பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகிய நூல்களைப்‌ பற்றி 
ஆய்ந்து எழுதின நூல்களால்‌ தெளியலாம்‌. திருவாசக முதல்‌ 
நான்கு பாடல்கட்கு எழுதிய உரையானும்‌, திருவொற்றியூர்‌ 
முருகன்‌ மும்மணிக்கோவை, துகளறுபோதம்‌ ஆகிய நூற்‌- 
களுக்கு உரை வரைந்தமையாலும்‌ இவரது உரை எழுதும்‌ 
ஆற்றலை உணரலாம்‌. சிறுவர்களைப்‌ பிறமொழி கலவாமல்‌ 
எழுதப்‌ பழக்கவேண்டும்‌ என்ற குறிக்கோளுடன்‌ சிறுவர்‌- 
கட்கான செந்தமிழ்‌ என்ற தலைப்பில்‌ பாட நூல்களையும்‌ 
எழுதியுள்ளனர்‌. புதுவது புனைவதிலும்‌ (Novel) வல்லுநர்‌. 
இதற்குச்‌ சான்று குமுதவல்லி, கோகிலாம்பாள்‌ கடிதங்கள்‌ 
என்பன போதுமானவை. இவரது வட மொழியின்‌ 
புலமைக்குப்‌ பல எடுத்துக்‌ காட்டுகள்‌ இயம்பல்‌: இவர்‌ 
காளிதாஸரது சாகுந்தலத்தை மொழி பெயர்த்து இருப்பது 
ஒன்றே போதுமானது. இம்மொழி பெயர்ப்புச்‌ சீரிய 
முறையில்‌ திகழ்கிறது என்ற காரணமாகத்தான்‌ காஞ்சி- 
காமகோடி பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ சங்கராசாரிய சுவாமிகள்‌ 
இந்நூலை ஆய்ந்து கட்டுரை எழுதுபவர்க்கு ஆண்டுதோறும்‌ 
பரிசில்‌ பெறும்‌ முறையில்‌ ஒரு நிதியையும்‌ தனியே ஒதுக்கி- 
யுள்ளார்கள்‌. சாகுந்தல நாடகத்தை மட்டும்‌ மொழி 
பெயர்த்ததோடின்‌ றி, சாகுந்தல நாடக ஆராய்ச்சி என்ற 
நூலையும்‌ எழுதி, காடகத்தைப்பற்றி மேனாட்ட றிஞர்களின்‌ 
கருத்துக்களின்‌ பிழிவையும்‌ ௩ம்‌ நாட்டுப்‌ பழங்கால நாடக 
அமைப்புக்களைப்பற்றிய சீரிய கருத்துக்களையும்‌ காட்டி- 
யுள்ளனர்‌, 
ன்‌ புலத்தார்‌ யார்‌, சாதி வேற்றுமையும்‌ போலிச்‌ 
பன்‌ தமிழ்‌ ஆசிரியர்கள்‌ தழுவிய வடமொழி நூல்கள்‌, 


404 மறைமலை அடிகள்‌ 


சைவ சித்தாந்த ஞான போதம்‌, வேளாளர்‌ நாகரிகம்‌ 
என்பன போன்ற நூல்களையும்‌ எழுதிய பேரறிஞர்‌ இவர்‌. 

இவரது ஆங்கிலப்‌ புலமையினைக்‌ காட்டுவதற்கும்‌ 
பலசான்றுகள்‌ உள. 


இவர்‌ தாம்‌ எழுதும்‌ நூற்களில்‌ சிலவற்றிற்கு 
ஆங்கிலத்தில்‌ முகவுரை எழுதியுள்ளனர்‌. பல ஆங்கில 
நூல்களைப்‌ பயின்‌ றவர்‌. இதனை இவரே தமது முல்லைப்‌ பாட்டு 
ஆராய்ச்சி நூலின்‌ முகவுரையில்‌, [ற commending on 
this excellent Ode, I followed the main lines of literary 
criticism inculcated by the able and profound critic 
professor William Minto’’ என்று எழுதி இருப்பதைக்‌ 
காண்க, “The Ocean of wisdom?’ என்னும்‌ பத்திரிகை 
இவரால்‌ ஆங்கிலத்தில்‌ ஈடத்தப்பட்டது. “The conception 
of God as Rudra, Saiva Siddantha as a philosophy of 
practical Knowledge’ என்பன போன்ற தலைப்புக்களில்‌ 
ஆங்கிலத்தில்‌ சொற்பொழிவு ஆற்றியுள்ளனர்‌. அடிகளின்‌ 
ஆங்கிலக்‌ கட்டுரையின்‌ மொழி பெயர்ப்பே இவரது 
சிந்தனைக்‌ கட்டுரையாகும்‌. 

இவரது பலவகைக்‌ கலை நூல்‌ புலமையினைக்‌ காண 
வேண்டின்‌ , மரணத்தின்‌ பின்‌ மனிதர்‌ நிலை, மனித வசியம்‌, 
யோக நித்திரை, தொலைவில்‌ உணர்தல்‌ (Telepathy), மக்கள்‌ 
நூறாண்டு வாழ்வது எப்படி, பொருந்தும்‌ உணவும்‌ 
பொருந்தா உணவும்‌ முதலான நூல்களில்‌ பரக்கக்‌ 
காணலாம. 


இவர்‌ எழுதியுள்ள மாணிக்கவாசகர்‌ வரலாறும்‌ 
காலமும்‌ என்னும்‌ பெயரிய நூல்‌, தமிழ்‌ நாட்டு வரலாறும்‌, 
அகத்தியர்‌ காலமுதல்‌ இடைக்காலப்‌ புலவர்கள்‌ காலம்‌ 
வரையில்‌ இருந்த நூல்களைப்‌ பற்றிய வரலாறும்‌, காலமும்‌, 
ஒவ்வொரு நூற்களில்‌ எத்தனை வடமொழிகள்‌ கலந்துள்ளன 
என்னும்‌ குறிப்பும்‌ ஆகியவற்றைச்‌ செவ்வனே விளக்கிக்‌ 
கொண்டுள்ளது. இந்நூலைப்‌ பயின்றாலே தமிழ்‌ நூல்களைப்‌ 
பற்றிய குறிப்புக்கள்‌ பலவற்றை எளிதில்‌ உணர்ந்து 
கொள்ளலாம்‌. 

அடிகளார்‌ வடக்கே பல்வேறு இடங்கட்குச்‌ சென்று 
சைவத்தின்‌ சிறப்பையும்‌, தமிழின்‌ மேன்மையையும்‌ 


ப 


மறைமலை அடிகள்‌ 405 


ஆங்கிலச்‌ சொற்பொழிவுகளின்‌ வாயிலாக விளக்கியவர்‌. 
இவ்வாரான சொற்பொழிவுகளின்‌ கருத்துக்களே சைவ 
சித்தாந்த ஞான போதம்‌, கடவுள்‌ நிலைக்கு மாருக கொள்கை 
கள்‌ சைவம்‌ ஆகா, பழந்தமிழ்க்‌ கொள்கையே சைவ 
சமயம்‌ என்ற நூல்களாக வெளி வந்துள்ளன. 


இவரது ஆராய்ச்சியின்‌ ஆழத்தைத்‌ திருக்குறள்‌ 
ஆராய்ச்சி, சிவஞான போத ஆராய்ச்சி, தமிழர்‌ மதம்‌ 
போன்ற நூல்களில்‌ காணலாம்‌, சிவஞான போத ஆராய்ச்சி 
வழி, ஆசிரியர்‌ மெய்‌ கண்டார்‌ எழுதிய சிவஞான போதம்‌, 
தமிழில்‌ எழுந்த முதல்‌ நூலே என்பதைத்‌ தக்க சான்று- 
களுடன்‌ நிறுவியுள்ளனர்‌. இவரது அறிவுரைக்‌ கொத்து, 
மாணவர்கள்‌ கட்டுரை எழுதும்‌ பயிற்சிக்குப்‌ பெருந்துணை 
செய்ய வல்லது. முற்காலப்‌ பிற்காலத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ 
என்னும்‌ நூல்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ இயல்பை ௩ன்கு எடுத்துக்‌ 
காட்டுவதாகும்‌. 


மறுப்புரை எழுதுவதில்‌ மதிகலம்‌ மிகுதியுடையராய்‌ 
அடிகளார்‌ திகழ்ந்தார்கள்‌. முதற்‌ குறள்‌ வாத நிராகரணம்‌, 
மெய்கண்ட சிவ தூஷண நிக்கிரகம்‌, முனி மொழி பிரகா 
சிகை, சோமசுந்தரக்‌ காஞ்சி ஆக்கம்‌ முதலான நூல்களில்‌ 
பரக்கக்‌ காணலாம்‌. இவரது மறுப்புரையிலும்‌ இலக்கிய 
நயமே காணப்பெறும்‌. அறிவில்‌ கூற்றென மறுக்க, 
நெகிழ்ந்து உரையாடி இழுக்கினார்‌ என்க, விடுக்குமாறு 
அறியாது விழிக்கும்‌ நீரர்‌ ஆவர்‌, அழிவழக்குப்‌ பேசுதல்‌ 
அடா தென்க, சிறு மகாரும்‌ எள்ளி ௩கையாடுவர்‌, பொள்‌- 
ளெனப்‌ புலனாகும்‌.” என்னும்‌ தொடர்களைக்‌ காண்க. 


நாகை நீலலோசனிப்‌ பத்திரிகையில்‌ “ முருகவேள்‌ ?” 
என்ற புனை பெயரில்‌ பல கட்டுரைகளை எழுதினார்‌. அடி 
களார்‌ எழுத்தெண்ணிப்‌ படித்த அறிஞர்‌ பெருமகனார்‌ 
என்பதை அவர்கள்‌ வாக்கினாலேயே அறியலாம்‌. திரு 
வாசகத்தில்‌ 2810 சொற்களே உள. ஏழு அல்லது எட்டுச்‌ 
சதவீதமே வடசொற்கள்‌ உள ?? என்று குறிப்பிட்டுள்ளனர்‌. 
(இதனை அறியாத ஒரு சிலர்‌ தேவாரத்தில்‌ காணப்படும்‌ 
வடசொற்களைவிடத்‌ திருவாசகத்தில்‌ மிகுதியும்‌ உள என்கி- 
ரார்கள்‌.) அடிகளார்‌ சிவஞான போதத்தில்‌ பன்னிரண்டு 
நூற்பாக்களில்‌ நாற்பத்துகான்கு வரிகளும்‌, இருநூற்றுப்‌ 


406 மறைமலை அடிகள்‌ 


பதினாறு சொற்களும்‌, அறுநூற்று இருபத்துநான்கு எழுத்‌- 
துக்களும்‌ உள்ளன என்று எழுதுவாராயின்‌, இவரது 
அறிவின்‌ திறத்தை என்னென்பது! இங்ஙனமே இவர்‌ தலை 
சிறந்த நூற்களை எண்ணிப்‌ படித்த விரகர்‌. நூல்களை 
ஆய்ந்து எழுதி வெளியிடற்கு இத்தனை ஆண்டுகள்‌ கழிக்‌- 
தன என்பதையும்‌ இவர்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. இதற்கு ஓர்‌ 
எடுத்துக்காட்டு, “* மாணிக்க வாசகர்‌ வரலாறும்‌ காலமும்‌ 
என்னும்‌ நூலை எழுத இருபத்து நான்கு ஆண்டுகள்‌ 
சென்றன ? என்று இவரே குறிப்பிட்டிருபதாகும்‌. 


இவர்‌ தேசத்‌ தொண்டர்களைப்‌ பற்றியும்‌ பாடி 
யுள்ளனர்‌. திலக்‌ அவர்கள்‌ இறந்தபோது அவர்மீது 
கையறு நிலை பாடியவர்‌. இந்தியைத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
கட்டாய பாடமாக நுழைத்த போது, இந்தி பொது மொழியா 
என்ற தலைப்பில்‌ ஆராய்ச்சியுடன்‌ கூடிய நூலை எழுதினர்‌. 
இவரிடத்துக்‌ காழ்ப்புக்‌ கொண்ட ஒரு சிலர்‌ இவரது நூற்கு 
மறுப்பு எழுதியபோது, சிறிதும்‌ அஞ்சாது, சைவ 
சமயத்தின்‌ நெருக்கடியான நிலை என்னும்‌ சீரிய நூலை 
எழுதியுள்ளனர்‌. 


மறைமலை அடிகளார்‌ தனித்‌ தமிழ்‌ இயக்கத்‌ தந்‌ைத 
யாராகத்‌ துலங்கியதனால்தான்‌, சூரிய நாராயண சாத்திரியார்‌ 
என்பது பரிதிமாற்‌ கலைஞர்‌ என்றும்‌, பாலசுந்தரம்‌ இள 
வழகனார்‌ என்றும்‌, கலியாண சுந்தரம்‌ மணவழகு என்றும்‌, 
சந்தோஷம்‌ மகிழ்நன்‌ என்றும்‌, சோமசுந்தரம்‌ ம 
அழகன்‌ என்றும்‌, ௩டராசன்‌ ஆடலரசு என்றும்‌, திரிபுர 
சுந்தரி முந்ககர்‌ அழகி என்றும்‌ இவ்வாறு பெயர்கள்‌ வழங்க- 
லாயின, சுவாமி வேதாசலம்‌ அவர்கள்‌ சில காலம்‌ தம்‌ 
பெயரை நாகை கிழார்‌ என்று மாற்றி வரைந்தனர்‌. 
இவரது அடி யொட்டியே கோவை கிழார்‌ (சுப்பிரமணிய 
முதலியார்‌) மயிலை கிழார்‌ (பால சுப்பிரமணிய முதலியார்‌) 
துடிசை கிழார்‌ (வரத ௩ஞ்சயப்ப பிள்ளை) முதலியோர்‌ 
தம்மைக்‌ குறிப்பிட்டு வரலாயினர்‌, இவர்களது தனித்‌ 
தமிழ்‌ இயக்கத்திற்குப்‌ பின்பே பிரசங்கம்‌, உபர்நியாசம்‌ 
என்பன விரிவுரை, சொற்பொழிவு எனவும்‌, சங்கம்‌ கழகம்‌ 
எனவும்‌, சமாஜம்‌ மன்றம்‌ எனவும்‌, ஸ்தாபனம்‌ நிறுவனம்‌ 
எனவும்‌, சம்மேளனம்‌ மாநாடு எனவும்‌, சபா அவை என 
வும்‌, மகாசபை பேரவை எனவும்‌ குறிக்கப்பெறும்‌ நிலையினை 


இரு. வி. கலியாணசுந்தர முதலியார்‌ : 407 


உற்றன. மறைமலை அடிகளாரைப்‌ பற்றிய மேலும்‌ பற்பல 
அரிய குதிப்புக்களைத்‌ திரு. முருகவேள்‌ என்பவர்‌ எழுதிய 
மறைமலை அடிகளார்‌ மாட்சி என்ற நூலிலும்‌, அடிகளார்‌ 
மகனார்‌ திரு மறை திருநாவுக்கரசு எழுதிய அடிகளார்‌ 
வரலாற்று நூலிலும்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 


அடிகளாரைப்‌ பற்றித்‌ திரு, வி. க, அவர்கள்‌ “மறைமலை 
ஒரு பெரும்‌ அறிவுச்‌ சுடர்‌, தமிழ்‌ நிலவு, சைவ வான்‌, 
அற்றை ௩க்கீரனா।ாம்‌ பிற்றைச்‌ சிவஞான முனிவரரும்‌ 
ஓருருக்‌ கொண்டு இற்றை மறைமலை அடிகளாராகப்‌ 
போந்து தமிழ்‌ வளர்க்கின்றார்‌ ?? என்றும்‌, திரு. ஈ. வே. 
இராமசாமிப்‌ பெரியார்‌, “சொந்தத்தில்‌ தாமாகவே 
ஆராய்ந்து பல அரிய பெரிய நூல்கள்‌ எழுதிய ஒருவர்‌”? 
என்றும்‌, நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌, £ தனித்‌ தமிழ்ப்‌ 
பேருரையாளர்‌, தன்னிகரற்ற சிவாநுபூதிச்‌ செல்வர்‌ உயர்‌ 
திரு. மறைமலை அடிகள்‌ ?” என்றும்‌, இலக்கணப்‌ புலவர்‌ 
மன்னார்குடி சோமசுந்தரம்‌ பிள்ளை £ அடிகளே தமிழ்‌ உரை- 
நடை எழுதும்‌ திறனில்‌ தலைமை சான்‌ றவர்‌? என்றும்‌, 
வேலூர்‌ சந்தோஷம்‌ அவர்கள்‌ “ அடிகளார்‌ ஒன்றைத்‌ 
துணியவும்‌ வல்லவர்‌, அன்றித்‌ துணிக்கவும்‌ வல்லவர்‌. 
அஃது அறிவுரைக்‌ கொத்தால்‌ அறிந்தாம்‌ ?? என்றும்‌ இவ்‌- 
வாறு போற்றிப்‌ புகழ்ந்துள்ளனர்‌. இவர்‌ காலம்‌ இருபதாம்‌ 
நூற்றாண்டு. 

௬. வி. கலியாணசுந்தர முதலியார்‌ : இவர்‌ சென்னை 
வெஸ்லி கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராகத்‌ தொண்டு 
புரிந்தவர்‌. இவர்‌ பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ தலை சிறந்தவர்‌. 
இவரது எழுத்து ௩டையினைப்‌ பலர்‌ பின்பற்றும்‌ அளவுக்கு 
எழுதும்‌ ஆற்றல்‌ பெற்றிருந்தனர்‌. இவர்‌ தேசிய இயக்கத்‌ 
தில்‌ ஈடுபட்டுப்‌ பல்வேறு இடங்களில்‌ பேசும்‌ வாய்ப்புக்‌ 
கிடைத்த போதெல்லாம்‌ நாட்டுப்‌ பற்றையும்‌, மொழிப்‌ 
பற்றையும்‌ மக்களிடையே ஊட்டி வந்தனர்‌. அவை நூல்‌ 
களாகவும்‌ வெளிவந்தன. தொழிலாளர்‌ இயக்கத்திலும்‌ 
பெரிதும்‌' ஈடுபட்டவர்‌. காந்தி அடிகளிடத்தில்‌ பெரிதும்‌ 
ஈடுபாடு கொண்டவர்‌, அதன்‌ பயனே காந்தி அடிகளும்‌ 
மனித வாழ்க்கையும்‌ என்னும்‌ நூல்‌ எழுதக்‌ காரண 
மாயிற்று, இவர்‌ பெண்களுக்குப்‌ பெருமதிப்பினைத்‌ தந்து 


பெண்ணின்‌ பெருமை அலலது வாழ்க்கைத்‌ துணை கலம்‌ 


408 பூவை கலியாணசுந்தரர்‌, சூரிய நாராயணர்‌ 


என்னும்‌ நூலையும்‌ எழுதினர்‌. இவரது கற்பனைத்‌ திறத்தினை 
இமயம்‌ என்ற நூலில்‌ காணலாம்‌. இவரது சீர்திருத்த 
உணர்ச்சியினை இளமை விருந்து அல்லது சீர்திருத்தம்‌ 
என்ற நூல்‌ வழிக்‌ காணலாம்‌. இவர்‌ சமரச மனப்பான்மை 
வாய்க்கப்‌ பெற்றவர்‌. இவர்‌ செய்யுள்‌ வடிவில்‌ முருகன்‌ 
அருள்‌ வெட்டல்‌, திருமால்‌ அருள்‌ வேட்டல்‌, இயேசுநாதர்‌ 
அருள்‌ வேட்டல்‌ என்‌ ற நூல்களை எழுதி இருப்பது கொண்டு 
அறியலாம்‌. இவர்‌ தேச பக்தன்‌ என்னும்‌ பத்திரிகையின்‌ 
ஆசிரியராகவும்‌ பணிபுரிந்தவர்‌, பின்பு ௩வ சக்தி என்ற 
பெயரால்‌ தாமே ஒரு பத்திரிகை ௩டத்தியவர்‌. இவர்‌, என்‌ 
கடன்‌ பணி செய்து கிடப்பதே, சைவத்திறவு, சைவத்‌- 
தின்‌ சமரசம்‌, கடவுள்‌ காட்சியும்‌ தாயுமானாரும்‌, இராமலிங்க 
சுவாமிகள்‌ திருவுள்ளம்‌, தமிழ்‌ நூல்களில்‌ பெளத்தம்‌, தமிழ்‌ 
நாடும்‌ ௩ம்மாள்வாரும்‌, நாயன்மார்‌ வரலாறு, வேல்ஸ்‌ இள- 
வரசர்‌ முடி துறந்தது பற்றி காதலா, முடியா, சீர்திருத்தமா 
என்ற நூற்களை எழுதியுள்ளனர்‌. பெரிய புராணத்திற்குக்‌ 
குறிப்புரையும்‌, திருக்குறள்‌ அறத்துப்பாலுக்கு விளக்க 
உரையினையும்‌ வரைந்தவர்‌. காலம்‌ 20 ஆம்‌ நூற்றாண்டு. 


பூவை. கலியாணசுந்தர முதலியார்‌: இவர்‌ சிறந்த 
பிரசங்கியார்‌. நூலாசிரியரும்‌ உரையாசிரியருமாவார்‌. இவர்‌ 
திருவொற்றியூர்‌ கலம்பகம்‌ என்னும்‌ நூலை எழுதியவர்‌. 
பட்டினத்தார்‌ பாடல்‌ திரட்டு, தாயுமான சுவாமிகள்‌ பாடல்‌ 
ஆகிய இவ்விரு நூற்களுக்குச்‌ சிறந்த உரை எழுதியவர்‌. 
சிந்தாந்த வசன பூஷணம்‌ என்னும்‌ பெயரிய உரை நடை 
நூலையும்‌ எழுதியவர்‌. காலம்‌ 20 ஆம்‌ நூற்றாண்டு. 


சூரிய நாராயண சாஸ்திரியார்‌: இவர்‌ ஆங்கிலத்தில்‌ 
பி.ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌, தமிழில்‌ இவருக்கு இருந்த பற்றினை 
அளவிட்டுச்‌ சொல்ல முடியாது. இதன்‌ காரணமாகத்‌ 
தமதுபெயரைப்‌ பரிதிமாற்‌ கலைஞர்‌ என்று மாற்றி 
அமைத்துக்‌ கொண்டவர்‌. செய்யுளும்‌ உரை நடையும்‌ 
எழுதுவதில்‌ வல்லுகர்‌. - சென்னைக்‌ கிறித்தவக்‌ கல்லூரியில்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியராக இருந்தவர்‌. 

இவரது தமிழ்‌ வரலாற்றுப்‌ புலமையினை இவர்‌ எழுதி- 
யுள்ள தமிழ்மொழி வரலாறு என்னும்‌ நூல்வழி உணரலாம்‌. 
நாவல்‌ எழுதும்‌ திறனை இவர்‌ எழுதிய மதிவாணன்‌ என்னும்‌ 


பாரதியார்‌ 409 


நூல்வழி காணலாம்‌. நாடகம்‌ எழுதும்‌ திறனை மானவிஜயம்‌,. 
ரூபாவதி, கலாவதி என்னும்‌ .நூற்களால்‌ தெளியலாம்‌. 
நாடக இயல்‌ என்னும்‌ நூல்‌ ஒன்றையும்‌ எழுதியுள்ளனர்‌. 
இவரது செய்யுள்‌ இயற்றும்‌ திறமையினை இவர்‌ எழுதியுள்ள 
பாவலர்‌ விருந்து, தனிப்பாசுரத்தொகை என்ற நூற்களால்‌ 
உணரலாம்‌. இவை போப்‌ அவர்களால்‌ ஆங்கிலத்திலும்‌ 
மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன. இவர்‌ ஞானபோதினி என்‌ 
னும்‌ பத்திரிகையின்‌ ஆசிரியராகவும்‌ திகழ்ந்தவர்‌. இவர்‌ 
இளமையில்‌ காலஞ்சென்‌ றது தமிழுக்கு ஓர்‌ இழப்பே ஆகும்‌.. 
இவர்‌ 88 ஆண்டுகளே இவ்வுலகில்‌ வாழ்ந்தவர்‌. மேலும்‌ பல்‌ 
லாண்டுகள்‌ வாழ்ந்திருப்பாரேல்‌, தமிழ்‌ மொழிக்கு மேலும்‌ 
பல பணிகளைச்‌ செய்திருப்பர்‌, இவரது தனித்தமிழ்‌ 
௩டையினை விழைந்தவர்‌ என்பதை; இவர்‌ எழுதியுள்ள 
உரை௩டைகளைக்‌ காணின்‌ நன்கு உணரலாம்‌. இதற்கு ஓர்‌ 


எடுத்துக்‌ காட்டு. 


“£ திருவளர்ந்தோங்கும்‌ பரத கண்டத்துப்‌ பாண்டிய 
நாட்டுத்‌ தலைககராகிய மதுரை என்னும்‌ மாககரத்து வையை-- 
யாற்றின்‌ வடகரைக்கண்‌, ஒரு நாள்‌ காலைப்‌ பொழுது 
புலர்ந்து சிறிது நேரம்‌ சென்ற பின்றைச்‌ செவ்விய மேனி 
யன்‌, சிறந்த நோக்கினன்‌, பரந்த மார்பினன்‌, பவள- 
வாயினன்‌ பதினாறாட்டைப்‌ பிராயத்தான்‌' ஓர்‌ இளஞ்‌- 
தோன்றல்‌ போர்க்‌ கோலம்‌ பூண்டு, புரவிமீதேறிக்‌ காற்றினும்‌ 
கடுகித்‌ தென்‌ புலம்‌ நோக்கி வாரா நின்றான்‌ ?? என்பது. 
இவரது காலம்‌ கி. பி, 20 ஆம்‌ நூற்றாண்டு. 


பாரதியார்‌ : இவரது முழுப்பெயர்‌ சுப்பிரமணிய பாரதி-. 
யார்‌ என்பது. இவரது புலமை கருதியே பாரதியா ர்‌ என்ற 
பெயர்‌ அமைந்தது. இவரது பெற்றோர்கள்‌ சின்னசாமி- 
ஜயர்‌, லட்சுமி அம்மையார்‌. பாரதியாரது கல்விப்‌ பெருக்‌. 
கிற்குக்‌ காரணம்‌ இவரது தந்தையாரே. அவர்‌ பாரதியார்க்கு 
இளமையிலேயே, திருக்குறள்‌; : சைவத்திருமுறைகள்‌ , 
கம்பராமாயணம்‌, தாயுமானார்‌ பாடல்கள்‌ இவற்றைச்‌ 
சொல்லிவைத்தார்‌. எட்டையபுரத்தில்‌ பாரதியார்‌ பெரிதும்‌ 
வாழ்ந்த காரணத்தால்‌, எட்டையபுரம்‌ தமிழ்க்கும்‌ கலைக்கும்‌ 
ஒரு நிலைக்களமாக இருந்ததால்‌ பாரதியாரின்‌ தமிழ்ப்‌ பற்றும்‌. 
கலைப்‌ பற்றும்‌ வேரூன்‌ றலாயின. 


410 பாரதியார்‌ 


பாரதியார்‌ இளமையில்‌ இளஞ்சிருருடன்‌ ஆடுதலும்‌ 
தவிர்ந்தவர்‌. “வீதி ஆட்டங்களில்‌ கூடிடேன்‌ ?? என்று 
இவரே பாடியுள்ளார்‌. ஆனால்‌, அந்நேரங்களில்‌ நூல்‌- 
களைப்படி த்தலில்‌ காலம்‌ கழித்தனர்‌. இதனையும்‌ ££ தூண்டு 
.நூற்களோடு தோழமை ?? என்று கூறியுள்ளார்‌. 
பாரதியார்க்குப்‌ பள்ளிப்படிப்பில்‌ பிடித்தம்‌ இல்லை, 
இவருக்கு ஆங்கிலக்‌ கல்வியே பிடிக்கவில்லை. “* ஆங்கிலம்‌ 
பயில்‌ பள்ளியுள்போகு௩ர்‌ பேடிக்கல்வி பயின்றுழல்‌ பித்தர்‌ 
கள்‌ ?? என்று செப்பியுள்ளனர்‌. இவர்‌ இயற்கையின்‌ இன்‌ 
பத்தை இனிது துய்த்தவர்‌. இதற்காகக்‌ குளக்கரை, சோலை 
ஆகிய இடங்கட்குச்‌ செல்வர்‌, இவர்‌ இளமையிலேயே செய்‌ 
(புள்‌ பாடும்‌ சிறப்பினைப்‌ பெற்றவர்‌, இவர்‌ நல்லறிஞர்கள்‌ 
வேட்டவாறு கவிபாடியதனால்தான்‌ எட்டைய புரத்தார்‌ 
இவர்க்குப்‌ பாரதியார்‌ என்ற பட்டம்‌ ஈந்தனர்‌. பாரதியார்‌ 
காசிக்குச்‌ சென்றபோது சமஸ்கிருதம்‌, இந்தி மொழிகளைப்‌ 
பயின்றார்‌. என்றாலும்‌, இவரது உள்ளம்‌ தமிழ்மொழியில்‌ 
நன்கு பதிந்தது. அதனால்தான்‌ “£ யாம்‌ அறிந்த மொழிகளிலே 
தமிழ்‌ மொழிபோல்‌ இனிதாவது எங்கும்‌ காணோம்‌, என்று 
பாடினார்‌. காசியில்‌ திருவெம்பாவைக்குப்‌ பொருள்‌ விளக்கிப்‌ 
பேர்பெற்றனர்‌, 
பாரதியார்‌ காசியில்‌ இருந்தபோது எட்டையபுர 
மகாராசா இவரைக்‌ கண்டு, தம்முடன்‌ அழைத்து வந்து 
தம்‌ சமத்தானத்தில்‌ ஆத்தானக்‌ கவியாக அமர்த்திக்‌ 
கொண்டனர்‌. 
பாரதியார்‌ பத்திரிகைகளில்‌ ஷெல்லிதாசன்‌, சத்தி 
தாசன்‌, காளிதாசன்‌ என்ற புனைபெயரால்‌ கட்டுரைகள்‌ 
எழுதினார்‌ என்பதும்‌ தெரிகிறது. தமிழ்‌ ஆசிரியராக இருந்தும்‌ 
பணி புரிந்துள்ளார்‌. சுதேசமித்திரன்‌ பத்திரிகையின்‌ உதவி 
ஆசிரியராகவும்‌ இருந்தார்‌. அக்காலத்தில்‌ இவர்‌ எழுதிய 
கட்டுரைகள்‌, திரு தூரன்‌ அவர்களால்‌ தெர்குக்கப்பட்டு 
நூலாக வந்துளது. பாரதியார்‌, விவகானந்தர்‌ மாணவியார்‌ 
நிவேதிதா தேவியாரிடம்‌ உபதேசம்‌ பெற்றவர்‌, இதனை 
“ அருளுக்கு நிவேதனமாய்‌ ?? என்ற இவரது வாக்கு 
உறுதிப்‌ படுத்தும்‌. இவர்தேச விடுதலையில்‌ வேட்கையுடைய 
வர்‌ ஆதலின்‌, சென்னைக்‌ கடற்கரையில்‌ பலதேசபக்தர்‌ 
களைக்‌ கொண்டு சொற்பொழிவு ஆற்றுமாறு செய்தார்‌. 


பாரதியார்‌ ்‌ 411 


பாரதியார்‌ இந்தியா எனும்‌ பத்திரிகை வாயிலாக விடுதலை 
பற்றி எழுதி வந்ததால்‌, இவரைச்‌ சிறைப்படுத்த ஆங்கில . 
அரசாங்கம்‌ நடவடிக்கை எடுத்தபோது; புதுச்சேரிக்குச்‌ 
சென்று விட்டனர்‌. புதுவையில்‌ இருந்தபோது இவருக்கு . 
அரவிந்தர்‌ ௩ட்புக்‌ கிடைத்தது. பாரதியார்‌ வறுமையால்‌ வாடி 
இருந்தார்‌. “£ பஞ்சமும்‌ நோயும்‌ நின்‌ மெய்‌ அடியார்க்கோ 2? 
என்று இறைவனைப்‌ பாடி உருகியுள்ளார்‌. புதுவையில்‌ 
வாழ்ந்த பிறகு புதுவை எல்லையை விட்டு வெளிவந்ததும்‌, 
இவரைச்‌ சிறை இட்டனர்‌. ஆனால்‌, இருபது நாளில்‌ விடு 
தலை பெற்றார்‌. இறுதியில்‌ இவர்‌ வாழ்ந்த இடம்‌, சென்னை, 
திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணியிலேயே இறைவன்‌ 
திருவடியுற்றனர்‌. அந்த நாள்‌ 11-9-1921. 


இவர்‌ பிராம்மணக்‌ குடியில்‌ பிறந்தும்‌, எல்லோரையும்‌ 
சமமாகப்‌ பாவித்தார்‌, கனகலிங்கம்‌ என்னும்‌ அரிஜனனுக்‌ 
கும்‌, வள்ளுவப்பண்டாரம்‌ என்பவனுக்கும்‌ பூணூல்‌ அணி 
வித்து அவர்களைப்‌ பிராம்மணர்கள்‌ என்றே கூறும்படி செய்‌ 
துள்ளார்‌. இவர்‌ ஜாதி மதம்‌ கடந்தவர்‌ என்பது, ₹ இழிவு 
கொண்ட மனிதர்‌ என்பது இந்தியாவில்‌ இல்லையே ?” என்ற 
அடியே விளக்குகிறது. “* ஜாதிகள்‌ இல்லையடி பாப்பா 2? என்‌ 
றும்‌ எல்லோரும்‌ ஓர்‌ குலம்‌, எல்லோரும்‌ ஓர்‌ இனம்‌ ?? 
என்றும்‌ இவர்‌ பாடியுள்ளார்‌. இக்காலத்தில்‌ கலை அறிவினை த்‌ 
தமிழ்‌ மொழியில்‌ ஊட்டவேண்டும்‌ என்பதற்குப்‌ பல பணி 
கள்‌ அரசாங்கம்‌ செய்து வருகிறது. இதன்‌ பொருட்டுத்‌ 
தமிழ்‌ நாடு நன்‌ றி செலுத்தக்‌ கடமைப்‌ பட்டுள்ளது. இந்த 
உணர்ச்சியினை முதல்‌ முதல்‌ ஊட்டியவர்‌ ௩ம்‌ பாரதியாரே. 
இவர்‌ ££ பிறகாட்டு நல்லறிஞர்‌ சாத்திரங்கள்‌ தமிழ்மொழியில்‌ 
பெயர்த்தல்‌ வேண்டும்‌ ?? என்றும்‌, ££ சென்றிடுவீர்‌ எட்டுத்‌- 
திக்கும்‌ கலைச்‌ செல்வங்கள்‌ யாவும்‌ கொணர்ந்திங்கு 
சேர்ப்பீர்‌?” என்றும்‌ உணர்ச்சியோடு பாடியுள்ளனர்‌. 


பாரதியார்‌ சிறந்த எழுத்தாளர்‌, கவிஞர்‌, கட்டுரை 


யாளர்‌, கதைநூல்‌ ஆசிரியர்‌, பேச்சாளர்‌, இவரைப்‌ 
புகழ்ந்து பலர்‌ பாடியுள்ளனர்‌. இவரைச்‌ சுத்தானந்த பாரதி 
யார்‌ ££ வெறும்‌ பேச்சினைச்‌ செய்கையாய்‌ மாற்றினான்‌ £” 


என்றும்‌, கவிமணி தேசிக விநாயகம்‌ பிள்ளை “ பாட்டுக்‌ 
கொருவன்‌ பாரதியடா ?” என்றும்‌, நாமக்கல்‌ இராமலிங்கம்‌ 
பிள்ளை, **சுப்பிரமனிய பாரதியை நினைத்திட்டாலும்‌, 


412 பின்னத்தூர்‌ நாராயணசாமி, தேசிக விநாயகம்‌ 


சுதந்திரத்தின்‌ ஆவேசம்‌ சுருக்கென்றேறும்‌ ?” என்றும்‌, 
“£ பத்தியோடு அறப்போரில்‌. முனைந்து நிற்கப்‌ பண்ணின து 
பாரதியின்‌ பாட்டேயாகும்‌ 2.2 என்றும்‌ பாராட்டிப்‌ பாடி 
யுள்ளனர்‌. 
பாரதியார்‌ எழுதிய நூல்கள்‌ பற்‌ பல துறையில்‌ 
உள்ளன. தேசியப்‌ பாடல்கள்‌, தமிழ்‌ மொழி, தேசீய 
இயக்கம்‌ பற்றிய பாடல்கள்‌, தெய்வங்களைப்‌ பற்றிய பாடல்‌- 
கள்‌, ஞானப்‌ பாடல்கள்‌, சமூகப்‌ பாடல்கள்‌, சான்றோர்‌- 
களைப்‌ பற்றிய பாடல்கள்‌, கண்ணன்‌ பாட்டு, குயில்‌ பாட்டு, 
பஞ்சாலி சபதம்‌ இங்ஙனம்‌ பல தலைப்புக்களில்‌ பாடல்களைப்‌ 
பாடியுள்ளனர்‌. விடுதலை பெறுதற்கு முன்பே இவர்‌ விடுதலைப்‌ 
பாடல்களைப்‌ பாடினார்‌ என்றால்‌, இவரது தீர்க்கதரிசன 
உணர்ச்சியின்‌ (முன்‌ அறியும்‌ மூதறிவு) என்னென்று 
இயம்புவது ! 
பின்னத்தூர்‌ நாராயணசாமி ஐயர்‌ : இவர்‌ குடந்தை- 
யில்‌ தமிழாசிரியராக இருந்தவர்‌. . வடமொழி, தென்மொழி 
அறிஞர்‌. இவர்‌ நல்ல மனனப்‌ பயிற்சியுடையவர்‌. 
ஆறுமுக நாவலர்‌ மருகனார்‌ பொன்னம்பலப்‌ பிள்ளை அவர்‌- 
களிடம்‌ தமது ஐயங்களைப்‌ போக்கிக்‌ கொண்டதோடின்‌ றிச்‌ 
சிலப்பதிகாரத்தையும்‌ பாடம்‌ கேட்டவர்‌. இவர்‌ நற்றிணைக்கு 
நல்லதோர்‌ உரையினைத்‌ தெளிவுற எழுதியுள்ளனர்‌. இவர்‌ 
இயற்றிய நூற்கள்‌ நீல கண்டேச்சுரக்‌ கோவை, மாணாக்கர்‌ 
ஆற்றுப்படை, இயல்மொழி வாழ்த்து, தென்தில்லை உலா, 
கலம்பகம்‌, நாராயண அகவல்‌, இறையனார்‌ ஆற்றுப்படை 
இடும்பவன புராணம்‌, ஈரிவிருத்தம்‌, சிவபுராணம்‌, பழையது 
விடுதூது, அரதைக்‌ கோவை, மருதப்பாட்டு, தமிழ்காயக 
மாலை, செருப்பு விடு தூது, வீரகாவியம்‌ முதலானவை, 
காளிதாசர்‌ பிரகசனத்தைத்‌ தமிழில்‌ நாடகமாகவும்‌ 
எழுதியவர்‌. 19 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 
தேசிக விநாயகம்‌ பிள்ளை: இவர்‌ நாகர்‌ கோவிலில்‌ 
இருந்தவர்‌. இவர்‌ ஓர்‌ தமிழ்‌ ஆசிரியர்‌. இவர்‌ பல ஆங்கிலப்‌ 
பாடல்களைத்‌ தமிழ்ப்‌ படுத்தியவர்‌. இவரைக்‌ கவிமணி 
என்றும்‌ அழைப்பர்‌. இவரது பாடல்கள்‌ படிக்கப்‌ படிக்க 
இன்பம்‌ தருவன. இக்கால நோக்கம்‌, கருத்து இவரது 
பாடல்களில்‌ அமைந்துள்ளன. இவரது தோற்றமும்‌ 
பண்பும்‌ பற்றி நாமக்கல்‌ இராமலிங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌, 


வடிவேலர்‌, சடகோபர்‌, கிருஷ்ணர்‌, சுப்பிரமணியர்‌ 413 


“£ துரும்பென மெலிந்த தேகம்‌ துலங்கிடும்‌ குளிர்ந்த பார்வை 
இரும்பினும்‌ வலிய உள்ளம்‌ இனியவே செய்யும்‌ எண்ணம்‌ 
பரம்பொருள்‌ நினவே காட்டும்‌ பாரெலாம்‌ பரந்த நோக்கம்‌ 
கரும்பினும்‌ இனிய சொற்கள்‌ கவிமணி வடிவம்‌ ஆகும்‌.” 

என்று உளம்‌ குளிரப்‌ பாடியுள்ளனர்‌, இவர்‌ பெண்ணின்‌ 
பெருமையை, 
“மங்கையராகப்‌ பிறப்பதற்கே நல்ல 
மாதவம்‌ செய்திடவேண்டும்‌ அம்மா 
பங்கயக்‌ கைநலம்‌ பார்த்தலவோ- தந்தப்‌ 
பாரில்‌ அறங்கள்‌ வளரும்‌ அம்மா.” 
என்று பாடியுள்ளனர்‌, இவர்‌ ஆசியஜோதி முதலான 
நூல்களின்‌ ஆசிரியர்‌, 
கோ. வடிவேல்‌ செட்டியார்‌: இவர்‌ கோமளீஸ்வரன்‌ 
பேட்டையில்‌ வாழ்ந்தவர்‌. இவர்‌ இலக்கண அறிவிலும்‌ 
வேதாந்த அறிவிலும்‌ சிறந்து விளங்கியவர்‌, இவர்‌ திருக்குறள்‌ 
பரிமேல்‌ அழகர்‌ உரைக்கு விளக்கம்‌ செய்துள்ளார்‌. சிவ 
ஞான போதத்திற்கு உரை எழுதியுள்ளார்‌, இவர்‌ தோற்று 
வித்த சங்கமே சிந்தாதிரிப்பேட்டை வேதாந்த சங்கம்‌. 
காலம்‌ கி. பி. 20 ஆம்‌ நூற்றாண்டு. பேராசிரியர்‌ தெ. பொ. 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை; டாக்டர்‌ துரை அரங்கசாமிப்‌ 
பிள்ளை ஆகியோர்‌ இவரது மாணவர்கள்‌. 


சடகோபராமானுஜாசாரியார்‌, இருஷ்ணமாச்சாரியார்‌ : இவ்‌- 
விரு பெருமக்களும்‌ அஷ்டப்‌ பிரபந்தம்‌, நாலடியார்‌ 
நூல்கட்கு உரை கண்டவர்கள்‌. கி. பி. 20 ஆம்‌ 
நூற்றாண்டினர்‌. 

கா. ௪ப்பிரமணிய பிள்ளை : இவர்‌ திருநெல்வேலி மாவட்‌ - 
டத்தினர்‌. எம்‌. ஏ. எம்‌. எல்‌. பட்டம்‌ பெற்றவர்‌. 3 இவரை 
எம்‌, எல்‌, பிள்ளை என்றே கூறுவர்‌. இவர்‌ தாகூர்‌ சட்டக்‌ . 
கல்லூரி முதல்வராகப்‌ பணி புரிந்தவர்‌. நல்ல ஆராய்ச்சி- 
யாளர்‌. இவர்‌ இயற்றிய நூல்கள்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 
மெய்கண்ட நூற்கள்‌ உரை௩கடை சைவ சித்தாந்த 
விளக்கச்‌ சுருக்கம்‌, மெய்கண்டாரும்‌ சிவஞான போதமும்‌, 
இந்து சமயங்களின்‌ சுருக்க வரலாறு, சந்தானாசாரியர்கள்‌ 
சரித்திரம்‌, உலகப்‌ பெருமக்களும்‌ மொழிநூற்‌ கொள்கை- 


414 வேங்கடசாமி, வேங்கடாசலம்‌, ரா. ராகவர்‌ 


யும்‌, தமிழ்‌ மொழி அமைப்பு, பழந்தமிழர்‌ நாகரிகம்‌, 
தாயுமானவர்‌, வானநூல்‌ முதலியன. இவைகளே அன்றி 
அப்பர்‌, சுந்தரர்‌, மாணிக்க வாசகர்‌, சம்பந்தர்‌ வரலாறு 
களும்‌ அவ்வரலாறுகளின்‌ நுண்மை விளக்கமும்‌ அடங்கிய 
நான்கு நூற்களையும்‌, திருவாசகத்திற்குக்‌ குறிப்புரை 
ஒன்றையும்‌ எழுதியுள்ளனர்‌. இவர்‌ கி. பி. 20 ஆம்‌ 
நூற்றாண்டினர்‌. 


ந. மு. வேங்கடசாமி நாட்டார்‌? இவர்‌ நாவலர்‌, பண்டித 
பட்டங்களைப்‌ பெற்றவர்‌. எழுதும்‌ வன்மையும்‌ பேசும்‌ 
வன்மையும்‌ பெற்றவர்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
தமிழ்ப்‌ பணி புரிந்தவர்‌. நூல்‌ ஆய்வுத்‌ திறன்‌ உடையவர்‌, 
சிலப்பதிகாரம்‌ பிற்பகுதிக்கு உரை எழுதியவர்‌. திருவிளை- 
யாடல்‌ புராணத்திற்கும்‌ இவரது-உரை உண்டு. நக்கீரர்‌, 
அகத்தியர்‌, கபிலர்‌ ஆகிய புலவர்களைபற்றிய ஆய்வு நூல்‌ 
களை எழுதியவர்‌. இவரது ஆராய்ச்சி வன்மையினைக்‌ கள்ளர்‌ 
சரித்திரம்‌ என்னும்‌ நூலில்‌ காண்க. கண்ணகியின்‌ கற்பும்‌ 
மாண்பும்‌ என்பதும்‌ இவரது நூலே. இவர்‌ திருமுறைகளை 
ஓதும்‌ போது கண்ணீரும்‌ கம்பலையுமாக நிற்பர்‌. ஒருமுறை: 
சென்னை இராயப்பேட்டை பாலசுப்ரமணிய பக்தஜன சபை- 
யில்‌, ££ ஏரி நிறைந்தனைய செல்வன்‌ கண்டாய்‌ ? என்னும்‌ 
அப்பர்‌ தாண்டகத்தைக்‌ கூறியபோது கண்ணீர்‌ ஒழுக 
நின்றார்‌. காலம்‌ கி. பி. 20 ஆம்‌ நூற்றாண்டு. 


வேங்கடாசலம்‌ பிள்ளை? இவர்‌ தஞ்சை திருவையாந்றில்‌ 
வாழ்ந்தவர்‌. ௩ல்ல இலக்கண இலக்கியப்‌ புலமை மிக்கவர்‌. 
இவர்‌ கரந்தைத்‌ தமிழ்க்‌ கல்லூரி வாயிலாகப்‌ பெரும்‌ புலவர்‌- 
களை உண்டாக்கியவர்‌. இவர்‌ அகநானூற்றுக்கு கல்ல 
உரை கண்டவர்‌. கன்றும்‌ கனி உதவும்‌ என்னும்‌ நூலையும்‌ 
எழுதியவர்‌. காலம்‌ கி.பி. 20 ஆம்‌ நூற்றாண்டு. 


ரா. ராகவ ஐயங்கார்‌ : இவர்‌ புதுக்கோட்டை இராமானுஜ 
ஐயங்காரின்‌ அருந்தவப்‌ புதல்வர்‌, இவர்‌ தமது மாதுலர்‌- 
களிடமே இலக்கியங்களைப்‌ பயின்றவர்‌ ; பாஸ்கர சேதுபதி 
மகாராஜா சமஸ்தான வித்துவான்‌ ; ௩ல்ல பேச்சாளர்‌; 
ஆராய்ச்சியாளர்‌, இவரது அறிவின்‌ திறத்தை ஆராய்ச்சி 
வன்மையை வஞ்சிமா௩கர்‌, சேதுகாடும்‌ தமிழும்‌, ௩ல்லிசைப்‌ 
புலமை மெல்லியலார்‌, (சங்க காலம்‌ பெண்மணிகளைப்‌ 


மு. இராகவ ஐயங்கார்‌ 415 


பற்றியது.) தமிழ்‌ வரலாறு, பாரி கதை (வெண்பாவால்‌: 
ஆன நூல்‌, செட்டிநாட்டு அரசர்‌ இதன்‌ பொருட்டு ஆயிரம்‌ 
வெள்ளிக்‌ காசுகள்‌ பரிசு தந்தனர்‌.), தொழிற்‌ சிறப்பு என்று 
இவர்‌ எழுதிய நூல்களில்‌ காணலாம்‌. மதுரைச்‌ செந்தமிழ்ப்‌ 
பதிப்பாசிரியராக இருந்து; தமிழுக்குத்‌ தொண்டு புரிந்தவர்‌. 
இவருக்கும்‌ பாஸ்கர சேதுபதி அவர்கட்கும்‌ இருந்த இனிய: 


தொடர்பு, 


“ செவிக்கினிய கேளேன்சிற்‌ தைக்கினிய தேறேன்‌ 
கவிக்கினிய பாடிக்‌ களியேன்‌— புவிக்கினிய 
வள்ளியோன்‌ பாற்கரப்பேர்‌ மன்னன்‌ சொல்லவல்ல 
தெள்ளியோன்‌ சென்றபொழு தே.” 


என்று இவர்‌ பாடிய கையறு நிலைச்‌ செய்யுளால்‌ அறியலாம்‌... 


மு. இராகவ ஐயங்கார்‌? இவர்‌ இராமநாதபுர சேது 
சமஸ்தான அஷ்டாவதான முத்துசாமி ஐயங்கார்‌ குமாரர்‌. 
மேலே கூறப்பட்டவரின்‌ அம்மான்‌ சேய்‌. இவரும்‌ மதுரைச்‌ 
செந்தமிழ்ப்‌ !பத்திராதிபராய்‌ இருந்தவர்‌. கம்ப ராமாயணத்‌- 
துக்கு அற்புதமாக உரை கூற வல்லவர்‌. இவர்‌ நூற்‌- 
றெட்டுத்‌ திருப்பதி அகவல்‌, மணவாளமா முனிகள்‌ நூற்‌- 
றந்தாதி, வேளிர்‌ வரலாறு, தொல்காப்பியப்‌ பொருளதிகார 
ஆராய்ச்சி, சேரன்‌ செங்குட்டுவன்‌, ஆழ்வார்கள்‌ காலகிலை, 
சாஸனத்‌ தமிழ்க்‌ கவி சரிதம்‌ என்பனவற்றை இயற்றியவர்‌. 
இவர்‌ எழுதிய ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ பற்பல. அவற்றை 
இவரது அறுபதாவது ஆண்டு விழா நினைவு மலராக வந்த 
தொகுப்பு நூல்களில்‌ காணலாம்‌. 


இப்பெரியார்‌ பதிப்பித்த நூற்கள்‌ ௩ரிவிருத்தம்‌, சிதம்பரப்‌ 
பாட்டியல்‌, திருக்‌ கலம்பகம்‌ (இவர்‌ எழுதிய உரையுடன்‌ 
கூடியவை), விக்கிரம சோழன்‌ உலா, கேசவப்‌ பெருமாள்‌ 
இரட்டை மணி மாலை, திருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரை 
முதலியன, பெருந்தொகை என்னும்‌ நூல்‌ பல பழந்தமிழ்ப்‌ 
பாடல்களின்‌ தொகுப்பாகும்‌. இதனை இவர்‌ தொகுத்து 
நல்ல குறிப்புக்களுடன்‌ வெளியிட்டுள்ளனர்‌. 


நூற்பொருள்‌ குறிப்பு : இதில்‌ தேவாரம்‌, திருக்கோவை 
யார்‌, நாலாயிரப்‌ பிரபந்தம்‌, குறுந்தொகை, நற்றிணை, வீர 


416 மு. இராகவ ஐயங்கார்‌ 


சோழியம்‌, இறையனார்‌ களவியல்‌ போன்ற நூற்களைப்‌ 
பற்றிய அரிய குறிப்புக்கள்‌ இவரால்‌ எழுதப்பட்டுள்ளன. 


இவர்‌ சிறந்த ஆராய்ச்சிப்‌ பேச்சாளர்‌. இவரைப்பற்றி 
அறிஞர்கள்போற்றிப்‌ புகழ்ந்துள்ளனர்‌. தஞ்சை, ஸ்ரீநிவாசப்‌ 
பிள்ளை ££ தமிழ்‌ ஆராய்ச்சி செய்து தமிழில்‌ புத்தக ரூபமாக 
வெளியிட்டிருப்பவர்களில்‌ முக்கியமானவர்கள்‌ தாங்களே ”” 
என்றும்‌, * ஓர்‌ இடத்தும்‌ பொருள்‌ மயங்க இடம்‌ இன்றித்‌ 
தெளிவு பெற எழுதும்‌ தன்மையாளர்‌ '? என்று வையாபுரிப்‌ 
பிள்ளையும்‌ பாராட்டியுள்ளார்‌. இவர்‌ திருவாவடுதுறை 
ஆதின கர்த்தர்‌ ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ அவர்கட்கு, 
எழுதிய திருமுகத்திற்கு மகா சந்நிதானம்‌ விடை எழுதிய 
போது, “கரை காண ஒண்ணா வேலைக்குக்‌ கரை இயற்றல்‌ 
இராகவனது இயல்பே?? எனப்‌ புகழ்ந்து வரைந்தனர்‌. 
டாக்டர்‌ ஐயர்‌ அவர்கள்‌, “உங்களுடைய பல நூல்‌ 
பயிற்சியையும்‌ ஆழ்ந்த ஆராய்ச்சியின்‌ ஒழுங்கையும்‌ தெரி- 
விக்கின்றது இப்புத்தகம்‌ ? என்று. கலிங்கத்துப்‌ பரணி 
ஆராய்ச்சி நூலைப்‌ பற்றி எழுதினார்‌. இவரிடத்தில்‌ மிகுந்த 
ஈடுபாடு கொண்ட செல்வ கேசவராய முதலியார்‌ ££ யான்‌ 
சேதுபதி அல்லனே ! பாண்டித்‌ துரைச்சாமி அல்லனே ! 
புதுக்கோட்டைத்‌ தொண்டைமான்‌ அல்லனே ! இதனால்‌ 
என்‌ உளம்கொளா மகிழ்ச்சி என்னை விட்டு என்‌ உள்‌- 
ளத்தை ஈர்த்துக்‌ கொண்டு தங்கள்பால்‌ சென்று விட்டது. 
அதன்‌ மகிழ்ச்சியை அங்கீகரித்து அதனை என்பால்‌ 
விடுக்க ?? என்று எழுதியுள்ளனர்‌. ££ தங்கள்‌ பாண்டித்தி 
யத்தை நான்‌ புகழ வரவில்லை. அதனை உலகம்‌ அறியும்‌ ?” 
என்று பாரதியார்‌ புகழ்ந்துள்ளனர்‌. 


ஐயங்கார்‌ தமது சாசனக்‌ கவிசரித்திரத்தைச்‌ தேசிக 
விநாயகம்‌ பிள்ளைக்கு அனுப்பிவைத்தபோது அவர்‌, 
₹ தமிழில்‌ இம்மாதிரியான நூலொன்றை நான்‌ இதுவரையி- 
லும்‌ பார்த்ததே இல்லை ?” என்று வாயாரப்‌ புகழ்ந்து பாராட்டி 
யுள்ளனர்‌, இவர்‌ மறைமலை அடிகளார்‌ அவர்கட்கு அனுப்பி 
வைத்த தருக்க உரை வியாசம்‌ பற்றி விடையிறுத்த 
அடிகளார்‌ “ தங்கள்‌ நுட்ப அறிவும்‌, தருக்க வன்மையும்‌, 
அவற்றால்‌ பிறழாது பெருக்கமுறும்‌ விழுமிய ஒழுக்கமும்‌, 
எம்போல்வாரால்‌ பெரிதும்‌ வியந்தெடுத்துப்‌ போற்றப்படு 
வனவாம்‌ ?? என்று பாராட்டி எழுதினார்‌. சோமசுந்தர பாரதி 


சுப்பிரமணிய முதலியார்‌ 417 


யார்‌ “கைம்மாறு கருதாமல்‌ தமிழ்‌ உலகைச்‌ சிறப்பித்தல்‌ 
ஒன்றே விரும்பி, வேலை செய்யும்‌ தங்கள்‌ அருமை, மறவா 
திருத்தலே கடன்‌ ?? என்று பாராட்டியுள்ளனர்‌. 


ஐயங்கார்‌ அவர்கள்‌ வேளிர்‌ வரலாறு என்னும்‌ ஒப்புயர்‌ 
வற்ற ஆராய்ச்சி நூலை எழுதினார்‌. அதற்கு மறுப்பாக 
வேங்கடசாமி நாட்டார்‌ அவர்கள்‌ ஒரு நூலை எழுதினார்‌. 
அம்மறுப்பிலும்‌, திரு. காட்டார்‌ அவர்கள்‌ பாராட்டிய 
பாராட்டு இன்றியமையாது நாம்‌ அறிதல்‌ வேண்டும்‌. ££ யான்‌ 
தங்கள்‌ ஆராய்ச்சித்‌ திறத்தையும்‌, தாங்கள்‌ தமிழ்‌ உலகத்‌- 
துக்குச்‌ செய்யும்‌ பெரு ஈன்றிகளையும்‌ அறியாதவன்‌ 
என்றாவது, தங்கள்பால்‌ பெரு மதிப்பும்‌ வைத்திராதவன்‌ 
என்றாவது, தாங்கள்‌ எண்ணி விடாதிருக்க வேண்டும்‌ எனப்‌ 
பெரிதும்‌ வேண்டுகிறேன்‌. தங்களுடைய அன்பும்‌ ஆசீர்‌- 
வாதமும்‌ என்றும்‌ விரும்புகிறேன்‌ ?? என்பன நாட்டார்‌ 
அவர்கள்‌ மொழிகள்‌. 


இத்தகைய பாராட்டுக்குரிய இவரது காலம்‌ 20 ஆம்‌ 
நூற்றாண்டே. இவர்‌ ஸ்ரீ முத்துராமலிங்க சேதுபதி மகாராசா 
வின்‌ திருமணத்தில்‌ வாழ்த்திய வாழ்த்துக்களில்‌ ஒன்று, 
“£ உருவும்‌ பெருந்திறனும்‌ உள்ளன்பும்‌ என்றும்‌ 
மருவி மண்ட்டியுடன்‌ வாழ்வாய்‌--பெருவேந்தே 
மாமதியும்‌ ரோகணிபோல்‌ வள்ளியொடு செவ்வேள்போல்‌ 
காம ரதிபோல்‌ கலந்து,” 


என்பது. 


சுப்பிரமணிய முதலியார்‌ : இவர்‌ ஆழ்வார்‌ குறிச்சியில்‌ 
பிறந்தவர்‌. ஆங்கில அறிவும்‌, தமிழ்‌ அறிவும்‌ இவர்பால்‌ 
இருக்தமையின்‌, ஆங்கில நூற்களைத்‌ தமிழில்‌ செய்யுளாகப்‌ 
பாடியவர்‌. கோம்பி விருத்தம்‌ (Cia), சுவர்க்க நீக்கம்‌ 
(Paradise Lost) இவ்வகையைச்‌ சார்ந்தவை. நெல்லைச்‌ 
சிலேடை வெண்பா, இராமாயண உள்ளுறைப்‌ பொருளும்‌, 
தென்னிந்திய சாதி வரலாறும்‌, அகலிகை வெண்பா 
முதலியன இவரது நூற்கள்‌. கி. பி. 20 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 
இவர்‌ ஸ்ரீஸ்ரீ அம்பலவாண தேசிகரிடத்தில்‌ கொண்ட 
அன்பு, 

வ—-27 


418 அரசன்‌ சண்முகனார்‌, பாண்டித்துரைத்‌ தேவர்‌ 


“£ இந்தைக்‌ கினிது செவிக்கினிது வாய்க்கினிது 
வந்தித்‌ திடஇனிது மற்றெம்மைப்‌--பந்தித்த 
வெம்பல ஆணவமும்‌ வெய்தொழித்து வீடளிக்கும்‌ 
அம்பல வாணன்‌ அடி.” 


என்ற பாடலால்‌ தெரிகிறது. 


சோழவந்தான்‌ அரசன்‌ சண்முகனார்‌ : இவர்‌ சோழவம்‌ 
தான்‌ என்னும்‌ ஊரில்‌ வேளாளர்‌ மரபில்‌ தோன்றியவர்‌. 
இலக்கண இலக்கியப்‌ புலமையில்‌ தலை சிறந்தவர்‌. 
சிவஞான முனிவர்‌ கருத்துக்களையும்‌, பரிமேல்‌ அழகர்‌ 
உரையினையும்‌ கண்டித்து எழுத வல்லவர்‌. “விருந்து 
புறத்ததாத்‌ தாம்‌ உண்டல்‌ சாவா மருந்தெனினும்‌ வேண்டற் 
பாற்‌ றன்று?” என்ற குறட்குப்‌ பரிமேலழகர்‌, “ சாவா மருந்‌ 
தெனினும்‌ ?? என்பதற்குச்‌ ££ சாவாமைக்குக்‌ காரணமான 
மருந்தே என்றாலும்‌ ?” என்று எழுதி இருப்பதை மறுத்து, 
£ மருந்து என்பது ஈண்டுத்‌ தேவாமிருதம்‌. ஆகவே, அதனை 
உண்டோர்‌ சாவார்‌. அங்ஙனம்‌ இருக்க அதனை அடை 
கொடுத்துச்‌ சாவா மருந்து என ஏன்‌ வள்ளுவர்‌ கூறினார்‌ 2 
இக்‌ குறட்கு வள்ளுவர்‌ கருதிய உரை வேறு. விருந்து புறத்‌- 
ததாத்‌ தாம்‌ உண்டல்‌ சாவாம்‌ ; மருந்தெனினும்‌'வேண்டற்‌ 
பாற்று அன்று என்பதே வள்ளுவர்‌ கருதிய உரை?” என 
இவர்‌ உரை கூறியவர்‌. இவர்‌ பல நூல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 

முருகக்‌ கடவுள்‌ கலம்பகம்‌, மதுரைச்‌ சிலேடை 
வெண்பா, நூற்றந்தாதி, மாலை மாற்று, மாலை, பஞ்ச தந்திர 
வெண்பா, இன்னிசை இருநூறு, அந்தாதித்‌ தொடை 
நிகண்டு, தொல்காப்பிய பாயிர விருத்தி, திருக்குறள்‌ 
விருத்தி, ஆகுபெயர்‌ அன்மொழித்‌ தொகை ஆராய்ச்சி 
முதலியன. செந்தமிழ்‌ விவேக பானு முதலான பத்திரிகை 
களில்‌ பல ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளை எழுதினார்‌, காலம்‌ 
20 ஆம்‌ நூற்றாண்டு. 


பாண்டித்துரைத்‌ தேவர்‌: இவர்‌ இராமநாதபுரப்‌ 
பொன்னுச்சாமி தேவர்‌ திருமகனார்‌. புலவர்‌ சூழ வாழ்ந்தவர்‌. 
வித்துவான்‌ ௧ளை ஆதரித்தவர்‌. இலக்கிய இலக்கண சைவ 
சித்தாந்த அறிவு மிக்கவர்‌. சிறந்த ஆராய்ச்சியாளர்‌. இது 
போதுள்ள மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தைத்‌ தோற்றுவித்தவர்‌ 
இவரே. இவர்‌ இச்‌ சங்கத்தில்‌ பழஞ்‌ சுவடிகளைப்‌ பெரிதும்‌ 


- 


கோபால கிருஷ்ணமாச்சாரியார்‌, வையாபுரிப்‌ பிள்ளை 419 


அரிதின்‌ முயன்று தொகுத்தவர்‌. அவை இருந்திருப்பின்‌ 
தமிழரது மாண்பு மேலும்‌ சிறந்து விளங்கி இருக்கும்‌. அவை 
தீக்கிரையாயின. இவர்‌ நல்ல சொந்‌ பொழிவாளர்‌. மறை- 
மலைஅடிகளார்‌, டாக்டர்‌ ஐயர்‌ அவர்கள்‌, முப்பெரும்‌ ஐயங்‌- 
கார்‌ சுவாமிகள்‌ (இராகவர்‌ இருவர்‌, திரு. நாராயணய்யங்கார்‌ 
ஒருவர்‌) முதலானவர்கள்‌ இவர்‌ தலைமையில்‌ பலப்பல 
சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளனர்‌. இவர்‌ செய்த தொகுப்பு 
நூல்கள்‌ பன்னூல்‌ திரட்டு, சைவ மஞ்சரி, துதி மஞ்சரி 
என்பன. சிவஞான முனிவர்‌ மீது இரட்டை மணி மாலை- 
யையும்‌ பாடியவர்‌. இவர்‌ விக்டோரியா மகாராணியாரை, 


“££ மாவளரும்‌ தென்முகவை வாழ்பாற்‌ கரசேது 

காவலனை என்னும்‌ கனிந்தளிக்கும்‌--மேவுபுகழ்‌ 

மட்டோத லாகா மகாசக்ர வர்த்தினியாம்‌ 

விக்டோரி யாவாழ்க வே.” 
என்று வாழ்த்தியுள்ளார்‌. 

கோபால இருஷ்ணமாச்சாரியார்‌ : இவரை உரையாசிரியர்‌ 
சக்கரவர்த்தி என்னலாம்‌. கம்ப ராமாயணம்‌ ஆறு காண்டங்‌ 
களுக்கும்‌ அருமையான உரை எழுதியுள்ளார்‌. பல 
பிரதிகளை ஆய்ந்தவர்‌ என்பது இவரது உரையால்‌ தெரி 
கிறது. 
வையாபுரிப்‌ பிள்னை: இவர்‌ திருநெல்வேலி சைவ 

வேளாளர்‌. சட்டக்‌ கலை பயின்றும்‌, தமிழ்க்கே அருக்‌- 
தொண்டு புரிந்தவர்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
ரீடராகப்‌ (நூல்‌ ஆய்வர்‌) பணி புரிந்தார்‌. தமிழ்‌ அகராதித்‌ 
தொகுப்பில்‌ இவர்‌ பெரிதும்‌ தொண்டு புரிந்தவர்‌. சிறந்த 
ஆராய்ச்சியாளர்‌. இவரது ஆராய்ச்சி, இவரைத்‌ தமிழின்‌ 
பழம்‌ பெருந்தொன்மையையும்‌ கூடத்‌ தாக்கும்‌ நிலையில்‌ 
உள்ளது. இவர்‌ பல ஆராய்ச்சி நூல்களை ஆங்கிலத்திலும்‌, 
தமிழிலும்‌ எழுதியுள்ளனர்‌. இவர்‌ திருமுருகாற்றுப்‌ படைக்கு 
ஓர்‌ உரையும்‌ வரைந்துள்ளனர்‌. இலக்கிய தீபம்‌, தமிழ்‌- 
மொழி இலக்கிய வரலாறு, இலக்கியக்‌. கட்டுரைகள்‌ 
முதலியன இவரது நூல்கள்‌. புறத்திரட்டு என்னும்‌ நூலுக்கு 
இவர்‌ எழுதியுள்ள முகவுரையும்‌, நிகண்டுகளைப்‌ பற்றி 
எழுதியுள்ள கட்டுரையும்‌ ஆய்வாளர்களுக்குச்‌ சிறந்த 
துணை நூலாகும்‌. காலம்‌ கி, பி. 20 ஆம்‌ நூற்றாண்டு. 


490 பாலசுப்ரமணியர்‌, சேதுப்பிள்ளை, செல்வகேசவர்‌ 


பாலசுப்பிரமணிய முதலியார்‌ : இவர்‌ மயிலை கிழார்‌, மாதவ- 
தாசன்‌ என்னும்‌ பெயரையுமுடையவர்‌. வழக்கறிஞர்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌. இவர்‌ தேவாரத்‌ திருமுறைகளை நன்முறையில்‌ 
அச்சிட்டு, அத்திரு முறையில்‌ காணப்படும்‌ பொருட்‌ சிறப்‌- 
புக்களைப்‌ பல்வேறு தலைப்புக்களில்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. 
பாடல்பெற்ற தலங்களைப்‌ பற்றிய குறிப்புக்களும்‌ இதில்‌ 
உள. சங்க நூற்களையும்‌ ஒழுங்காக அச்சிட்டுள்ளனர்‌. 
சிவஞானபோதம்‌ தமிழ்‌ முதல்‌ நூலே என்பதற்குப்‌ பற்பல 
காரணம்‌ காட்டியும்‌ ஒரு கட்டுரை எழுதியுள்ளனர்‌. 
ஆங்கிலத்திலும்‌ கட்டுரை எழுதியவர்‌. பிரபந்தம்‌ பதிப்பித்த 
போது, தம்‌ பெயரை மாதவதாசன்‌ என்ற புனை பெயராக 
அமைத்துக்கொண்டவர்‌. இவர்‌ எழுதும்‌ முகவுரைகளில்‌ 
ஆய்வுக்‌ குறிப்புக்கள்‌ காணப்படும்‌. பி. ஏ. பி. எல்‌. பட்டம்‌ 
பெற்றவர்‌. . 
சேதுப்பிள்ளை : இவர்‌ வழக்கறிஞர்‌. திருநெல்வேலியில்‌ 
பிறந்து சிதம்பரத்தில்‌ விரிவுரையாளராகவும்‌, சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ பேராசிரியராகவும்‌ பணிபுரிந்த- 
வர்‌. டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. நல்ல தூய செர்‌- 
தமிழ்‌ நடையில்‌ எழுதவும்‌, பேசவும்‌ வல்லவர்‌. இவர்‌ தரும்‌ 
தலைப்புக்களே தமிழ்‌ இன்பம்‌ தரவல்லன. கங்கைவேடனும்‌ 
காளத்திவேடனும்‌, சிறையிருந்த செல்வி, ௩ன்மரமும்‌ ஈச்சு 
மரமும்‌ என்பன அவர்‌ தந்த தலைப்புக்களுள்‌ சில. இவர்‌ 
எழுதிய நூற்கள்‌ திருவள்ளுவர்‌ நூல்௩யம்‌, சிலப்பதிகார 
நூல்௩யம்‌, இராமாயணக்‌ கட்டுரை, ஊரும்‌ பேரும்‌, தமிழ்‌ 
இன்பம்‌, தமிழர்‌ வீரம்‌ முதலானவை. இவரது சொல்‌ 
அடுக்குப்‌ பேச்சுப்‌ பற்றியே, * சொல்லின்‌ செல்வர்‌ ? எனக்‌ 
குறிக்கப்பெற்றார்‌. இவரது நினைவு மலராக வெளி வந்த 
நூலில்‌ இவரது அருமை பெருமைகளை மேலும்‌ ௩ன்கு 
அறிந்து கொள்ளலாம்‌. பி. ஏ. பி, எல்‌. பட்டம்‌ பெற்றவர்‌. 
செல்வ கேசவராய முதலியார்‌ : இவர்‌ சென்னை, பெரம்‌- 
பூரில்‌ வசித்தவர்‌. பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியராக இருந்தவர்‌. எம்‌. ஏ. பட்டமுடையவர்‌. 
வைணவ சமயத்தவர்‌. இவர்க்குத்‌ தமிழ்‌ மொழியினிடத்து 
இருந்த பற்றுத்‌ தம்‌ மக்களுக்கு இளம்பூரணன்‌, ௩ச்சினார்க்‌- 
தினியன்‌ என்பன போன்ற பெயர்களை அமைத்திருப்பதால்‌ 
அறிய வருகிறது. தமிழ்‌ என்னும்‌ நூலில்‌ இவரது 
தமிழ்ப்பற்றைக்‌ காணலாம்‌. கம்பரைப்பற்றி ஒரு நூலும்‌, 


ஸ்ரீநிவாசர்‌, பாம்பன்‌, சிங்காரவேலர்‌, நமச்சிவாயர்‌ 421 


கட்டுரைகள்‌ தொகுப்பாக ஒரு நூலும்‌ இவரால்‌ எ ப்‌- 
ள்‌ , பழமொழி நானூறு, அறகெறிச்‌ ணம்‌ 
தை நூல்கட்கு உரை எழுதியவை ம! கோலம்‌ ப வ்‌ 
நூற்றாண்டு. 

. தஞ்சை ஸ்ரீநிவாசப்‌ பிள்ளை: இவர்‌ பி. ஏ. பி, எல்‌. 
பட்டத்தினர்‌. என்றாலும்‌, தமிழ்‌ வரலாறு என்னும்‌ சிறந்த 
ஆராய்ச்சி மிக்க நூலை எழுதியுள்ளார்‌. கி. பி, 20 ஆம்‌ 
நூற்றாண்டு. 

பாம்பன்‌ சுவாமிகள்‌ : இவர்‌ பாம்பன்‌ குமரகுரூபரதாச 
அடிகள்‌ என்றும்‌? "அழைக்கப்பட்டவர்‌. தமிழ்‌ வடமொழி 
இரண்டையும்‌ நன்கு அறிந்தவர்‌. நூல்கட்கு மறுப்பு 
எழுதுவதில்‌ வல்லவர்‌. ஆழ்ந்த சைவப்‌ பற்றுடையவர்‌. 
குமாரசுவாமியம்‌ என்னும்‌ பெருங்‌காவியத்தை இயற்றியவர்‌. 
அதன்‌ ஒவ்வொரு படலத்தின்‌ ஈற்றிலும்‌ அருணகிரிகாதரைப்‌ 
போற்றியுள்ளார்‌. உயிர்‌ பன்னிரண்டு, மெய்‌ பதினெட்டு 
ஆகிய முப்பது எழுத்துக்களை முதலாகக்‌ கொண்ட முப்பது 
பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. அதுவே சண்முக கவசம்‌ 
என்பது. சேந்தன்‌ செந்தமிழ்‌ என்னும்‌ நூல்‌ ஜம்பது 
வெண்பாக்களைக்‌ கொண்டது. 

சித்திர கவிகள்‌ பல புனைந்தவர்‌. இவர்‌ இயற்றிய வேறு 
நூற்கள்‌ சைவசமய சரபம்‌, நாலாயிரப்பிரபந்த விசாரம்‌, 
தகராலய ரகசியம்‌, சிவஞான தீபம்‌, பரிபூரணானந்தபோதம்‌ 
என்பன. இவற்றின்‌ வழி இவரது உபநிடத, வேத, 
சித்தாந்தம்‌ ஆகிய இவற்றில்‌ இவருக்கிருந்த அறிவின்‌ 
பெருக்கத்தை அறியலாம்‌. கி. பி. 20 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 

இிங்காரவேலு முதலியார்‌: சென்னை, பச்சையப்பன்‌ 
கல்லூரியில்‌ தமிழ்‌ விரிவுரையாளராக இருந்தார்‌. இவர்‌ 
பட்டினத்தடிகள்‌ பாடல்கட்கு உரை எழுதினார்‌. இவரது 
பெருமையினை எடுத்துக்காட்டுவது, அபிதான - சிந்தாமணி 
என்பது. இது, இதுபோது வெளிவரும்‌ கலைக்களஞ்சியம்‌ 
போன்றது. இதில்‌ நூல்கள்‌, புலவர்கள்‌ பற்றிய குறிப்‌- 
புக்கள்‌ அமைந்துள்ளன. கி. பி. 20 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 

நமச்சிவாய முதலியார்‌ : இவர்‌ காவேரிப்பாக்க முதா 
லியார்‌ மரபினர்‌. ஆரம்ப ஆசிரியராகத்‌ தொடங்கிய இவர்‌, 
மாகாணக்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ பதவி வரையில்‌ 


யே 


422 அனவரதர்‌, மாணிக்கர்‌, இலக்குமணர்‌, சுப்பிரமணியர்‌ 


சென்று, தமிழ்‌ ஆசிரியர்கட்கு வழிகாட்டியவர்‌. செல்வத்தில்‌ 
சிறக்க வாழ்ந்தவர்‌. புலவர்களின்‌ புன்கண்‌ தீர்த்த: புனிதர்‌. 
இவர்‌ கீழ்‌ வகுப்பு முதல்‌ மேல்‌ வகுப்புவரை படிக்கும்‌ 
மாணவர்கட்குப்‌ பாடநூற்களை எழுதியவர்‌. இவர்‌ தொல்‌ 
காப்பியத்தைப்‌ பதிப்பித்தவர்‌. திருத்தணிகைப்‌ புராண த்‌- 
தைப்‌ பதிப்பித்துக்‌ குறிப்புரையும்‌ எழுதியவர்‌. சிறு சிறு 
வசன நூல்களை எழுதியவர்‌. பிருத்திவிராசன்‌ என்னும்‌ 
நாடகத்தையும்‌ எழுதினார்‌. திருஞான சம்பந்தர்‌ வரலாற்‌- 
றைப்‌ பாடல்களில்‌ பாடினார்‌. பள்ளிச்சிருர்கட்குக்‌ கணக்கு, 
பூகோளம்‌, விஞ்ஞானம்‌, வரலாற்றுப்‌ பாடம்‌ ஆகியவற்றை- 
யும்‌ எழுதியுள்ளார்‌. கி. பி. 20 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 


அனவரத விநாயகம்‌ பிள்ளை: இவர்‌ பி. ஏ. பி. எல்‌. பட்டம்‌ 
பெற்றவர்‌. என்றாலும்‌, பல்கலைக்கழகத்தில்‌ தமிழ்ப்பணியே 
புரிந்தனர்‌. ஈச்சினார்க்கினியர்‌ உரை பற்றிய ஆராய்ச்சி 
நூலையும்‌, தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ வரலாறு, சைவ சித்தாந்த 
வரலாறு என்னும்‌ நூற்களையும்‌ எழுதினார்‌. கி, பி. 20 ஆம்‌ 
நூற்றாண்டினர்‌. 

மாணிக்க நாயகர்‌ : இவர்‌ பி. இ. பட்டம்‌ பெற்று, 
அரசாங்கப்‌ பொறியியலாளராகப்‌ பணி புரிந்தவர்‌. நுண்‌- 
ணறிவு படைத்தவர்‌. F என்னும்‌ எழுத்தைத்‌ தமிழில்‌ 
எழுத முடியாது என்றவர்க்கு ஃ என்னும்‌ எழுத்தைக்‌- 
கொண்டு எம்மொழிச்‌ சொற்களையும்‌ எழுத்துக்களையும்‌ 
எழுதி விடலாம்‌ என்பதை நன்கு விளக்கி எழுதிய பெரு- 
மைக்குரியவர்‌. இவர்‌ எழுதிய நூற்கள்‌ தமிழ்‌ மறைவிளக்கம்‌, 
தமிழ்‌ அலகைத்‌ தொடர்‌, அஞ்ஞானம்‌ என்பன, கம்பன்‌- 
புளுகும்‌ வால்மீகி வாய்மையும்‌ என்னும்‌ ஆய்வுக்‌ கட்டுரை- 
யினையும்‌ எழுதியவர்‌. கி. பி. 20 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 


இலக்குமணப்‌ பிள்ளை: இவர்‌ திருவிதாங்கூரில்‌ பணி 
புரிந்தவர்‌, தமிழ்க்‌ கீர்த்தனைகள்‌ பலவற்றைப்‌ பாடியவர்‌. 
இசைப்‌ புலவரும்‌ ஆவார்‌, இவர்‌ காலம்‌ 80 ஆம்‌ 
நூற்றாண்டு. ் 

சுப்பிரமணிய முதலியார்‌ : இவரைக்‌ கோவைக்‌ கிழார்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. வழக்கறிஞராய்த்‌ திகழ்ந்தவர்‌. முன்னோர்‌ 
சென்ற முறையில்‌ சென்றவர்‌. திருநாவுக்கரசர்‌ சிதம்பரம்‌ 
சென்ற போது, திருக்கோயிலைச்‌ சுற்றியுள்ள நான்கு மதில்‌- 


பூரணலிங்கர்‌, மணி. திருநாவுக்கரசர்‌, கதிரேசர்‌ 428 


களையும்‌ பணிந்து பின்‌' உள்பிராகாரங்களை வணங்கிப்‌ பின்‌ 
கூத்தப்பெருமானைக்‌ கும்பிட உள்‌ சென்றார்‌ என்று பெரிய 
புராணம்‌ குறிப்பிட்டிருப்பது போலவே, தாமும்‌ அவ்வாறே 
பணிந்து செல்பவர்‌. பெரிய புராணத்திற்கு இவர்‌ எழுதி- 
யுள்ள விரிவுரை போன்று எவரும்‌ இதுவரை எழுதிலர்‌. 
(சென்னை, வேப்பேரி. ஆலால சுந்தரம்‌ பிள்ளை அவர்கள்‌ 
எழுதினார்கள்‌. ஆனால்‌, அது முற்றுருது, சென்று தேய்ந்‌ 
திறுதல்‌ என்னும்‌ குற்றத்திற்கு ஆளாகியது. என்றாலும்‌, 
இவரது திருக்களிற்றுப்படியார்‌ உரை, திருவுந்தியார்‌ உரை 
தலை சிறந்தன வாகும்‌.) சேக்கிழார்‌ என்ற பெபரால்‌ 
ஒப்பற்ற உரை௩டை நூலை. எழுதியுள்ளார்‌. மாணிக்க 
வாசகர்‌ பெருமை என்னும்‌ நூலையும்‌, பெரிய புராணப்‌ 
பெண்மணிகளைப்‌ பற்றிய நூலையும்‌ எழுதினார்‌. கி. பி. 
20 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 

பூரணலிங்கம்‌ பிள்ளை: இவர்‌ ஆங்கிலத்தில்‌ தமிழ்‌ 
இலக்கிய வரலாற்றை எழுதினார்‌. தமிழ்‌ இந்தியா என்பதும்‌ 
ஆங்கில நூலே. கட்டுரைக்‌ களஞ்சியம்‌, தப்பிலி என்பன 
இவரது உரைகடை நூற்கள்‌. கி, பி. 20 ஆம்‌ நூற்றாண்‌- 
டினர்‌. பி. ஏ. பி. எல்‌. பட்டம்‌ பெற்றவர்‌. 


மணி. திருநாவுக்கரசு முதலியார்‌: இவர்‌ சென்னை 
முத்தியாலுப்‌ பேட்டை உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ தமிழ்‌ ஆசிரி- 
யராக இருந்து பின்‌ பச்சையப்பன்‌ கல்லூரித்‌ தமிழ்‌ விரிவு- 
ரையாளராகத்‌ திகழ்ந்தவர்‌. ஆணித்தரமாகப்‌ பேச வல்ல- 
வர்‌, சிறுவர்கட்கான பாடல்கள்‌ பலவற்றைப்‌ பாடியவர்‌. 
புலவர்‌ வரலாறு என்னும்‌ நூலை எழுதியவர்‌. கி. பி. 20 ஆம்‌ 
நூற்றாண்டினர்‌. 

கதிரேசஞ்‌ செட்டியார்‌ : பண்டி தமணி என்றே இவர்‌ 
அறிஞர்களால்‌ அழைக்கப்பட்டவர்‌. இவர்க்கு ஒரு கால 
ஊனம்‌. அங்ஙனம்‌ அமைந்தமையே இவரது புலமைப்‌ 
பெருக்கிற்குக்‌ காரணமாயிற்று. வடமொழி, தென்மொழி 
அறிந்தவர்‌. அழகாக நகைச்சுவை தோன்ற பேச 
வல்லவர்‌. இவரது தலைமையில்‌ எவரேனும்‌ ஒழுங்கற்றுப்‌ 
பேசினால்‌, அதனை நகைச்சுவை தோன்ற எடுத்துக்‌ 
காட்டுவார்‌. “இதுவரை ஆற்றுப்‌ புது வெள்ளப்‌ பெருக்‌- 
கைப்‌ போன்ற பேச்சைக்‌ கேட்டீர்கள்‌. அவ்‌ வெள்ளம்‌ 


424 தாச்சி அருணாசலர்‌, பூண்டி அரங்கநாதர்‌ 


எல்லாப்‌ பொருள்களையும்‌ அடித்துக்‌ கொண்டு வரும்‌ 
அன்றோ !”? என்று கூறுவர்‌. பாலில்‌ எறும்பு இருக்க அகுனை 
எடுக்காமல்‌ ஒருவர்‌ நல்கிய போது, “* சீனிவாசன்‌ திருப்‌- 
பாற்கடலில்‌ பள்ளி கொண்டுள்ளான்‌ போலும்‌ ??! என்று 
வேடிக்கையாகக்‌ கூறியவர்‌. ஸ்ரீநிவாசன்‌ என்பதைத்‌ தம்‌ 
பொருட்கேற்ப ஜீனிவாசன்‌ (சர்க்கரையில்‌ வாழும்‌ எறும்பு) 
என மாற்றிக்‌ கூறினர்‌. இவர்‌ நகரத்தார்‌ மரபினர்‌. திரு- 
வாசகத்தில்‌ உள்ள திருவெம்பாவை, திருச்சதகம்‌, நீத்தல்‌ 
விண்ணப்பம்‌ ஆகிய பகுதிகட்கு உரை கண்டவர்‌. மண்ணி- 
யல்‌ சிறு தேர்‌ என்னும்‌ நாடகம்‌ எழுதியவர்‌. சுக்கிரநீதி 
என்னும்‌ நூலை வடமொழி நூல்‌ கருத்து வழுவா வண்ணம்‌ 
மொழி பெயர்த்துள்ளனர்‌. சுலோசனை, உதயணன்‌ காதை 
என்பன இவரது உரைநடை நூல்கள்‌. இவர்‌ பல்வேறு 
சமயங்களில்‌ எழுதிய கட்டுரைகள்‌ சமய உரை௩டைக்‌ 
கோவை என்ற பெயரால்‌ வெளி வந்துள்ளன. 


இவர்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியராகப்‌ பணி புரிந்தவர்‌. மகா மகோபாத்தியாயர்‌ 
என்னும்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. கி. பி. 20 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 


தாச்சி அருணாசல முதலியார்‌ : இவர்‌ மயிலை கபாலீசர்‌, 
கற்பகாம்பிகை, திருமுல்லைவாயில்‌ மாசிலாமணி ஈசர்மீது 
பல பதிகங்கள்‌ பாடியவர்‌. இவரது பெயரால்‌ திருமயிலையில்‌ 
ஒரு வீதியும்‌ உண்டு. திரைகடல்‌ ஓடியும்‌ திரவியம்‌ தேடு 


என்பதை எவரும்‌ உணர, 


“ முப்பத்துச்‌ செட்டி குமாரன்‌ கடல்தரண்டி 
முப்பத்து முக்கா தீமும்கடந்து--கப்பலதில்‌ 
ஆபத்து வாரா தகற்றி அவன்‌ அதிக 
லாபத்துக்‌ காளாயி னான்‌.” 


என்று பாடியுள்ளார்‌. இவர்‌ கி. பி, 19 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 


பூண்டி அரங்கநாத முதலியார்‌ : இவர்‌ எம்‌, ஏ. பட்டத்தி- 
னர்‌. ஆங்கிலம்‌ கணிதம்‌ முதலியவற்றில்‌ பேரறிவு படைத்து 
அரசினர்‌ கல்லூரியில்‌ கணிதப்‌ பேராசிரியராக இருந்தவர்‌. 
கல்ல அருட்‌ குணமுடையவர்‌. இஃது, இவர்‌ கல்லூரிச்‌ 


யாழ்ப்பாணப்‌ புலவர்கள்‌ 425: 


சம்பளம்‌ கட்ட இயலாத காரணத்தால்‌ தொடர்ந்து: 
CAE இயலாத ஒரு பிராம்மண மாணவனுக்கு உதவி 
செய்து படிக்குமாறு செய்து ப்ட்டம்பெறச்‌ செய்ததனால்‌: 
தெரிகிறது. சிலேடையாகப்‌ பேச வல்லவர்‌. ஒரு முறை 
ஜஸ்டிஸ்‌ முத்துசாமி ஜயர்‌ இவரைச்‌ சந்தித்தபோது, தம்‌ 
வளைதடி தொங்கிய கையை உயர்த்தி * அடியேன்‌ '? என்று 
கூற, உடனே முதலியார்‌ “ அப்படியாயின்‌ தங்கள்‌ கையில்‌ 
தடி ஏன்‌ 9?” என்றனர்‌. இத்தகைய பெரியார்‌ கச்சிக்‌ கலம்‌- 
பகம்‌ என்னும்‌ நூலையும்‌ பாடியுள்ளனர்‌. 

இராம பாரதி: இவர்‌ ஆத்திசூடியில்‌ காணும்‌ ஒவ்வோர்‌ 
அடிக்கும்‌ ஒரு வெண்பாப்‌ பாடி உதாரணமாக ஒவ்வொரு. 
கதையையும்‌ காட்டியவர்‌. 19 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 

விசாகப்‌ பெருமாள்‌ ஐயர்‌: இவரது தந்தையார்‌ கந்தப்‌- 
பையர்‌. இவர்கள்‌ வீர சைவ மரபினர்‌. திருத்தணிகையில்‌ 
வாழ்ந்தவர்கள்‌. விசாகப்‌ பெருமாள்‌ ஜயர்‌ ௩ன்னூலுக்கு 
உரை எழுதினர்‌. யாப்பு அணி இலக்கணங்களை வினா: 
விடையாக எழுதியுள்ளனர்‌. 

சரவணப்‌ பெருமாள்‌ ஐயர்‌: இவர்‌ விசாகப்‌ பெருமாள்‌ 
ஐயர்‌ இளவல்‌ ; பல நூல்களுக்கு உரை எழுதினர்‌. திருவள்‌-- 
ளுவ மாலைக்கு இவர்‌ செய்த உரையே உளது. பிரபுலிங்க 
லீலைக்கும்‌ உரை கண்டுள்ளனர்‌. களத்தூர்‌ புராணமும்‌ பாடி- 
யுள்ளார்‌, இவரது உரை ௩டை நூல்கள்‌ இயற்றமிழ்ச்‌ சுருக்‌ 
கம்‌, பாலபோத இலக்கண வினாவிடை, அணியியல்‌ விளக்‌- 
கம்‌ முதலியன. கி, பி. 19 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 

யாழ்ப்பாணப்‌ புலவர்கள்‌ 
மிழ்த்‌ தொண்டு செய்த பல பிரிவுகளில்‌ யாழ்ப்பாணத்‌ 

இரும்‌ ல தனி இடம்‌ உண்டு. இங்குத்‌ தோன்‌ நிய பெரு 
மக்கள்‌ இந்தியாவிற்கு வந்து, சைவ மடங்களில்‌ தங்கி, நூல்‌ 
அறிவைப்‌ பெற்றதோடின்‌ றிப்‌ பல நூல்களையும்‌ எழுதியும்‌ 
அச்சிட்டும்‌ தந்துள்ளனர்‌. i இவர்களுள்‌ சைவர்களும்‌ 
உண்டு. கிறித்தவர்களும்‌ உண்டு. 

ஞானப்பிரகாசர்‌ : இவர்‌ யாழ்ப்பாணத்‌ திருநெல்வேலி 
யைச்‌ சார்ந்தவர்‌. இவர்‌ போர்த்துகீசியர்‌ செய்த கொடு-. 
மைக்கு ஆற்றாது இந்தியாவுக்கு வந்துவிட்டனர்‌. திரு. 


426 யாழ்ப்பாணப்‌ புலவர்கள்‌ 


வண்ணாமலையில்‌ தங்கிவிட்டனர்‌. சிவஞான சித்தியார்க்கு 
உரை எழுதினார்‌. 

ஆறுமுக நாவலர்‌ : இவரை அறியாதவர்‌ தமிழ்நாட்டில்‌ 
எவரும்‌ இரார்‌. காவலர்‌ என்றதும்‌ இவரது நினைவே 
எவர்க்கும்‌ வரும்‌; இவர்‌ யாழ்ப்பாணத்தில்‌, ௩ல்லூர்‌ என்னும்‌ 
ஊரில்‌ பிறந்தனர்‌. இவர்‌ தமிழ்‌ உரை௩டை எழுதுவதில்‌ 
வல்லு௩ர்‌. சிறுவர்கட்காகப்‌ பால பாட நூல்கள்‌, சைவ 
வினா விடை, இலக்கணச்‌ சுருக்கம்‌, பெரியபுராண வசனம்‌, 
திருவிளையாடற்‌ புராண வசனம்‌, கந்த புராண வசனம்‌, 
இலக்கண வினா விடை, சிதம்பர மான்மியம்‌ முதலான வசன 
நூல்கள்‌ இவரால்‌ எழுதப்பட்டன. தேவ கோட்டைத்தல 
புராணத்தையும்‌, சித்திவிநாயகர்‌ விருத்தத்தையும்‌ பாடியவர்‌. 
இவர்‌ பல நூல்களைப்‌ பிழையறப்‌ பதிப்பித்துள்ளனர்‌. இவர்‌ 
பதிப்பித்துள்ள நூற்களுக்குத்‌ தனி மதிப்புண்டு. பெரிய 
புராணத்தை வெளியிட்டு அதில்‌ அரிய சூசனங்களை எழுதி- 
யுள்ளனர்‌. ஆனால்‌, அச்சூசனங்கள்‌ நூல்‌ முழுமைக்கும்‌ 
இல்லாமல்‌ போனது பெருங்‌ குறையாகும்‌. (சூசனம்‌ - 
குறிப்பு.) இச்சூசனத்தால்‌ சைவ சித்தாந்த உண்மைகள்‌, 
சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ 
பல சாத்திர உண்மைகள்‌ தெரிய வருகின்றன. இவரது 
மாணவர்‌ Rev. P. Percival. இவர்க்கு நாவலர்‌ பைபில்‌ 
மொழிபெயர்ப்புக்குப்‌ பெருந்துணை செய்தவர்‌. நாவலர்‌ 
சிதம்பரத்தில்‌ ஒரு பாடசாலை நிறுவினர்‌. இது, இது போதும்‌ 
சிறப்புடன்‌ நடந்து வருகிறது. சென்னையில்‌ அச்சகம்‌ 
ஒன்றையும்‌ நிறுவினார்‌. அதன்‌ மூலமே தலை சிறந்த நூல்கள்‌ 
அச்சிடப்பட்டு வெளிவந்தன ; வந்துகொண்டும்‌ இருக்‌ 
கின்றன, இவரது நாவன்மை, பேச்சு வன்மைக்‌ காரண- 
மாகவே இவர்க்கு காவலர்‌ என்னும்‌ பட்டம்‌ அளிக்கப்‌ 
பட்டது. 


சபாபதி நாவலர்‌ : இவர்‌ ஈழத்திலும்‌, தென்னாட்டிலும்‌ 
பல சைவப்‌ பாடசாலைகளை நிறுவியவர்‌. இவர்‌ திருவாவடு- 
துறை ஆதீன வித்துவானாகத்‌ திகழ்ந்தவர்‌. தமிழ்‌ நூல்‌- 
களைப்‌ பிழையற வெளியிடுவதில்‌ வல்லுகர்‌. இவரது சொற்‌- 
பொழிவு வன்மை கண்டு, ஆதீனம்‌ இவர்க்கு நாவலர்‌ என்ற 
பட்டத்தை ஈந்தது. இவர்‌ வட மொழி, தென்‌ மொழி, ஆங்‌- 
கில மொழியில்‌ தேர்ச்சி பெற்றவர்‌. சதுர்வேத தாத்பரியம்‌ 


யாழ்ப்பாணப்‌ புலவர்கள்‌ 427 


என்னும்‌ நூலை எழுதியவரும்‌ இவரே. திராவிடப்‌ பிரகாசிகை 
என்னும்‌ நூலை எழுதித்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாற்றை அறிய 
முதல்‌ முதல்‌ வழி காட்டியவரும்‌ இவரே. 


திராவிடப்‌ பிரகாசிகை பாயிரம்‌. குமிழின்‌ தெய்வப்‌ 
பழமை மரபியல்‌, இலக்கண மரபியல்‌, இலக்கிய மரபியல்‌, 
சாத்திர மரபியல்‌, ஒழிபியல்‌ என்னும்‌ ஆறு பிரிவுகளைக்‌ 
கொண்டது. இப்பகுப்பின்‌ வழி, இலக்கண இலக்கிய சமய 
நூல்களைப்‌ பற்றி அரிய குறிப்புக்களையும்‌, தமிழின்‌ மாண்பை 
யும்‌ எடுத்து மொழிந்துள்ளார்‌. காலம்‌ 19 ஆம்‌ நூற்றாண்டு. 
இவரது பிற நூல்கள்‌ ஏசு மத சங்கற்ப நிராகரணம்‌, 
சிதம்பர சபாகாதர்‌ புராணம்‌, சிவ கர்ணாம்மிருதம்‌, பாரத 
தாத்பரிய சங்கிரகம்‌, இராமாயண தாற்பரிய சங்கிரகம்‌, 
. திருச்சிற்றம்பல யமக அந்தாதி, பதிற்றுப்‌ பத்தந்தாதி, 
மாவை அந்தாதி, ௩ல்லை சுப்பிரமணியர்‌ பதிகம்‌, இலக்கண 
விளக்க பதிப்புரை மறுப்பு, வைதிக காவிய தூஷண மறுப்பு 
முதலியன. 


சங்கர பண்டிதர்‌: யாழ்ப்பாண நீர்‌ வேலியில்‌ வாழ்க்‌ 
குவர்‌. வடமொழி தென்மொழி வல்லு௩ர்‌. இவர்‌ பிறப்பிடம்‌ 
சுன்னாகம்‌. ஆகம நூல்‌ சித்தாந்த நூல்‌ வல்லு௩ர்‌ ; ௩ல்ல 
சொற்பொழிவாளர்‌. இவர்‌ இயற்றிய நூற்கள்‌ சைவப்‌ 
பிரகாசனம்‌, சிவபூசை அந்தாதி உரை, கிறித்து மத கண்ட 
னம்‌, சிவ தூடண கண்டனம்‌, அநுட்டான விதி என்பன. 
19 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. 

வேல்‌ பிள்ளை! இவர்‌ யாழ்ப்பாண மட்டுவில்‌ எனும்‌ 
ஊரில்‌ பிறந்தவர்‌, பிரசங்கம்‌ புரிவதில்‌ வல்லவர்‌. இவர்‌ 
திருவாதவூரர்‌ புராண உரை, புலியூர்‌ அந்தாதி உரை, 
அபிராமி அந்தாதி உரைகளை எழுதியவர்‌. ஈழ மண்டல 
சதகம்‌, வயிரவர்‌ மீது தோத்திரமும்‌ பாடியவர்‌. இவர்‌ 
இறுதிக்‌ காலத்தில்‌ சிதம்பரத்தில்‌ வாழ்ந்தவர்‌. காலம்‌ 
19 ஆம்‌ நூற்றாண்டு. 

நா, கதிரை வேற்‌ பிள்ளை : , இவர்‌ ஈழத்தில்‌ பிறந்து 
சென்னையில்‌ வாழ்ந்தவர்‌. பேச்சாற்றல்‌ பெற்றவர்‌. இவரது 
பேச்சில்‌ ஈடுபட்டே திரு. வி. கலியாணசுந்தர முதலியார்‌ 
இவரது மாணவர்‌ ஆயினர்‌. இவரது முயற்சியினால்தான்‌ 
இராயப்பேட்டை பாலசுப்பிரமணிய பக்த ஜன சபை 


428 யாழ்ப்பாணப்‌ புலவர்கள்‌ 


தோற்றுவிக்கப்பட்டது. இவர்‌ வடமொழி, தென்மொழி 
வல்லு௩ர்‌ ; அட்டவதானம்‌, தசாவதானம்‌ செய்து பட்டம்‌ 
பெற்றவர்‌. இவர்‌ கூர்ம புராணம்‌, பழநித்தல புராணங்கட்கு 
உரை எழுதினார்‌. சைவ சந்திரிகை, சைவ சித்தாந்தச்‌ 
சுருக்கம்‌, சிவாலய மகோற்சவ விளக்கம்‌, சுப்பிரமணிய 
பராக்கிரமம்‌ என்னும்‌ நூல்களை இயற்றியவர்‌. காலம்‌ 
20 ஆம்‌ நூற்றாண்டு. யாழ்ப்பாண அகராதி என்ற பெயரால்‌ 
ஓர்‌ அகராதியைத்‌ தொகுத்துள்ளனர்‌. 

கதிர்வேல்‌ பிள்ளை கு: இவரும்‌ ஈழத்தில்‌ தோன்‌ றியவர்‌. 
இவர்‌ தமிழ்ச்‌ சொல்‌ அகராதியைத்‌ தொகுத்தவர்‌. வஞ்சி 
மா௩கர்‌ என்னும்‌ நூல்‌ இவரது ஆராய்ச்சியை அறிவிக்க- 
வல்லது. வில்லி பாரதம்‌ ஆதி பர்வத்துக்கும்‌, மயூரகிரி, 
புராணத்திற்கும்‌ உரை எழுதியவர்‌, 

அம்பலவாண நாவலர்‌ : இவர்‌ யாழ்ப்பாண வட்டுக்‌- 
கோட்டையில்‌ பிறந்தவர்‌. தமிழ்‌ வடமொழி வல்லுகர்‌. ஆரிய- 
திராவிடப்‌ பிரகாசிகை, பெரிய புராண பாடியம்‌ என்னும்‌ 
நூல்களை இயற்றினர்‌. 

ஆறுமுகத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌: இவர்‌ யாழ்ப்பாண த்‌- 
தில்‌ பிறந்து திருவண்ணாமலை ஆதீனத்தில்‌ இருந்தவர்‌. 
இவர்‌ பெரிய புராணத்தின்‌ திட்ப நுட்பப்‌ பொருள்களை நன்கு 
உணரச்‌ சிறந்த உரையினை அதற்கு எழுதியவர்‌. 


சுவாமிநாத பண்டிதர்‌ : இவர்‌ யாழ்ப்பாண ௩ல்லூரைச்‌ 
சேர்ந்தவர்‌. இவர்‌ தேவார அடங்கன்‌ முறையை முதல்‌ 
முதல்‌ திருத்தமாக அச்சிட்டு வெளியிட்டவர்‌. இதுவே 
அன்றிப்‌ பல நூல்களை அச்சிட்டவர்‌. நல்ல சொற்பொழி- 
வாளர்‌. 

செந்திநாதய்யர்‌: இவர்‌ வடமொழி, தென்மொழி, 
ஆங்கிலம்‌ வல்லுகர்‌. இவர்‌ நீலகண்ட பாஷ்யத்தினைத்‌ 
தமிழ்ப்‌ படுத்தினர்‌. சிவஞான போத வசனாலங்கார தீபம்‌. 
தேவார வேதசாரம்‌, தத்துவவிளக்கம்‌, ஞான ரத்னாவளி 
சீவகாருண்யம்‌ முதலான நூற்களை வெளியிட்டார்‌. 


இருவிளங்கம்‌ : இவர்‌ கொழும்பில்‌ வழக்கறிஞராக 
இருந்தவர்‌, சிவஞானசித்தியார்‌, சிவப்பிரகாசம்‌, திருப்புகழ்‌, 
கந்தர்‌ அலங்காரம்‌ ஆகியவற்றிற்கு உரை எழுதியுள்ளனர்‌. 


யாழ்ப்பாணப்‌ புலவர்கள்‌ 429 


சவெபாத சுந்தரனார்‌ : இவர்‌ யாழ்ப்பாண வாசியார்‌, 
சைவபோதம்‌, கந்தபுராண விளக்கம்‌ என்ற இருவசன 
நூல்களையும்‌, திருவருட்பயனுக்கு ஓர்‌ உரையும்‌ வரைந்தவர்‌. 
ஆங்கிலத்தில்‌ சைவ சித்தாந்தக்‌ கருத்து ஒட்டி ஒரு 
நூலையும்‌ எழுதியவர்‌. > ட 


விபுலானந்தர்‌: இவர்‌ ஈழநாட்டு மட்டக்களப்பில்‌ 
பிறந்தவர்‌. இவர்‌ கைலாசம்வரை யாத்திரை செய்தவர்‌. 
இது பற்றி ஒரு கட்டுரையும்‌ எழுதியுள்ளனர்‌. இவரது 
இயற்பெயர்‌ மயில்வாகனம்‌ பிள்ளை என்பது. இராம- 
கிருஷ்ண மடத்தைச்‌ சேர்ந்த பின்பே விபுலானந்தர்‌ என்று 
அழைக்கப்பட்டவர்‌. இவர்‌ யாழ்நூல்‌, மதங்க சூடாமணி 
என்னும்‌ நூற்களை இயற்றினார்‌. 

நவநீத இருஷ்ண பாரதியார்‌? இவர்‌ ஈழ நாட்டினர்‌. 
இராமநாதன்‌ கல்லூரியில்‌ பேராசிரியராக இருந்தவர்‌. 
சேர்‌ பொன்‌ இராமநாதன்‌ அவர்களின்‌ ஆஸ்தான கவிஞர்‌. 
இவர்‌ உலகியல்‌ விளக்கம்‌, திருவாசகப்‌ பேருரை முதலான 
நூல்களை எழுதியவர்‌. எவரும்‌ உணர்ந்திராத முறையில்‌ திரு 
வாசக சிவபுராணம்‌ பாயிரம்‌ என்றும்‌, ஏனைய மூன்று அக- 
வல்கள்‌ நூலில்‌ வரலாறு உணர்த்துவன என்றும்‌ உரை 
கண்டிருப்பது மிக மிகப்‌ பாராட்டற்கு உரியது. 

கணேசய்யர்‌ : இவர்‌ ஈழ நாட்டினர்‌. வடமொழி, தென்‌ 
மொழி அறிஞர்‌. தொல்காப்பியச்‌ சொல்லதிகாரச்‌ சேனா- 
வரையர்‌ உரைக்கு இவர்‌ எழுதியுள்ள விளக்கம்‌ தலைசிறந்த 
தாகும்‌. 

குமாரசுவாமி குருக்கள்‌ : திரு. நாவலர்‌ வழி நின்று 
நூல்களை எழுதியவர்‌, இவர்‌ சைவப்பிரகாசிகை, சிவபூசை 
விளக்கம்‌, அனுட்டான அகவல்‌ உரை, முப்பொருள்‌ விளக்‌- 
கம்‌, வேதாகம நிரூபணம்‌ முதலான நூற்களை எழுதியுள்‌- 
ளனர்‌. 

அருணாசல தேசிகர்‌ : இவர்‌ ஈழத்தில்‌ தோன்‌ றியவர்‌, 
இவர்‌ சைவசமய சிந்தாமணி என்னும்‌ நூலை இயற்றியவர்‌, 
பல பாடசாலைகளை நிறுவியவர்‌. 

இ, வை. தாமோதரம்‌ பிள்ளை : ்‌ இவர்‌ யாழ்ப்பாணத்தில்‌ 
ஏழாலை என்னும்‌ ஊரில்‌ பிறந்தவர்‌. இவர்‌ பழந்தமிழ்‌ நூல்‌- 


430 யாழ்ப்பாணப்‌ புலவர்கள்‌ 


களைப்‌ பதிப்பித்துத்‌ தந்தவர்‌. இவர்‌ பதிப்பித்த நூல்கள்‌ 
சேனாவரையம்‌ கலித்தொகை, தணிகைப்‌ புராணம்‌, 
வீரசோழியம்‌, இறையனார்‌ அகப்பொருள்‌, தொல்காப்பியப்‌ 
பொருளதிகாரம்‌, இலக்கண விளக்கம்‌ என்பன. இப்பதிப்புக்‌- 
களில்‌ இவர்‌ எழுதியுள்ள முகவுரைகள்‌ ஆய்வுக்குக்‌ கட்டுரை 
களாகும்‌. இவர்‌ கருத்து திருக்குறளைப்‌ பதினெண்‌ கீழ்க்‌- 
கணக்குத்‌ தொகுதியில்‌ சேர்க்கக்‌ கூடாது என்பது. இவர்‌ 
சில தனிப்பாடல்களையும்‌ இயற்றியவர்‌. இவர்‌ புதுக்‌- 
கோட்டை நீதிபதியாகப்‌ பணிபுரிந்தவர்‌. ராவ்பகதூர்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌. இவர்‌ சிவமகத்துவம்‌ என்னும்‌ நூலை 
இயற்றியவர்‌. 


சேனாதிராச முதலியார்‌? இவர்‌ ஆறுமுக நாவலரின்‌ 
ஆசிரியர்‌. இவரே இலக்கண அறிவை யாழ்ப்பாணத்தில்‌ 
முதன்‌ முதல்‌ பரப்பியவர்‌. இவர்‌ நெல்லை வெண்பா, 
நெல்லைக்‌ குறவஞ்சி, நெல்லை அந்தாதி, ஊஞ்சல்‌ பதிகம்‌, 
நீராவிக்‌ கலிவெண்பா என்ற நூற்களை எழுதினவர்‌. அமெஃ 
ரிக்க மிஷன்‌ வெளியிட்ட அகராதிப்‌ பணியில்‌ இவர்க்கும்‌ 
பங்குண்டு. யாழ்ப்பாணத்தில்‌ நெல்லிப்புழை என்னும்‌ 
ஊரில்‌ பிறந்து வழக்கறிஞராகப்‌ பணி ஆற்றியவர்‌. 

முத்துக்குமாரசாமிப்‌ புலவர்‌: யாழ்ப்பாணச்‌ சுன்னாகத்‌- 
தில்‌ பிறந்தவர்‌. இவர்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ சரிதம்‌, இலக்கியச்‌- 
சொல்‌ அகராதி முதலான நூல்களை இயற்றியவர்‌. இவர்‌ 
யாப்பருங்கலக்காரிகைக்கும்‌, ௩ம்பி அகப்பொருள்‌ விளக்‌- 
கத்திற்கும்‌ அருமையான புத்துரைகளை எழுதியுள்ளார்‌. 
இவ்விரு நூற்களின்‌ அரிய குறிப்புக்களை எளிதில்‌ அறிதற்கு 
இப்புத்துரை பெரிதும்‌ பயன்‌ அளிப்பதாகும்‌. யாப்பில- 
கணக்‌ காரிகையில்‌ தூங்கேந்தடுக்கு என்னும்‌ பாடல்‌ பிற 
பதிப்புக்களில்‌ இல்லை. இது இவர்‌ பதிப்பித்த நூலில்‌ இருப்‌- 
பது நோக்குதற்குரியது. 

மயில்வாகனப்‌ புலவர்‌: இவர்‌ யாழ்ப்பாண வாசியார்‌. 
யாழ்ப்பாண வரலாற்றையும்‌, புலியூர்யமக அந்தாதியையும்‌ 
- இயற்றியவர்‌. 

கனகசபைப்‌ புலவர்‌: இவர்‌ வேளாளக்‌ கிறித்தவர்‌. 
யாழ்ப்பாண அளவேட்டி ஊரினர்‌, இவர்‌ அளகர்சாமி மடல்‌, 
திருவாக்குப்‌ புராணம்‌ என்னும்‌ நூல்களை இயற்றியவர்‌. 


பத்திரிகைகள்‌ 431 


'பொன்னம்பலப்‌ பிள்ளை: இவர்‌ வரலாற்று ஆராய்ச்சித்‌: 
திறன்‌ வாய்ந்தவர்‌. இதற்கு எடுத்துக்‌ காட்டாக வஞ்சிமா 
நகர்‌ என்னும்‌ நூலைக்‌ காட்டலாம்‌. பல சைவசித்தாந்த 
மாநாடுகளில்‌ தலைமை தாங்கிச்‌ சைவத்தின்‌ மேன்‌ மையினை- 
யும்‌ தமிழின்‌ சிறப்பையும்‌ எடுத்து மொழிந்தவர்‌, 

முருகேசப்‌ பண்டிதர்‌: இவர்‌ யாழ்ப்பாணச்‌ சுன்னாகத்தில்‌ 
பிறந்தவர்‌. இவர்‌ சித்திரகவிபாடுதலில்‌ வல்லவர்‌. இவர்‌ 
இயற்றிய நூல்கள்‌ நீதிநூறு, சந்திரசேகர விநாயகர்‌ 
ஊஞ்சல்‌, குடந்தை வெண்பா முதலியன. 

சதாசிவப்‌ பிள்ளை: இவர்‌ வேளாளக்‌ கிறித்தவர்‌. யாழ்ப்‌ 
பாண மானிப்பாயில்‌ பிறந்தவர்‌. இவர்‌.இயற்றியவை ஈ௩ன்‌- 
னெறிமாலை, திருச்சதகம்‌, பாவலர்‌ சரித்திர தீபம்‌ என்பன. 

சுன்னாகம்முத்துக்‌ குமாரக்‌ கவிராயர்‌ : இவர்‌ சித்திரக்கவி-- 
பாடும்‌ ஆற்றல்‌ மிக்கவர்‌. மறைசைக்‌ கலம்பகம்‌ இவருடை-. 
(பதே. 

நாகநாத பண்டிதர்‌ : இவர்‌ தென்மொழி, வடமொழி 
வல்லவர்‌, மேகதூதம்‌, பகவத்கீதை, இதோபதேசம்‌, சாக்‌-- 
தோக்கியம்‌ ஆகிய நூல்களைத்‌ தமிழில்‌ மொழி பெயர்த்தவர்‌. 


நா. கந்தையாப்‌ பிள்ளை: இவர்‌ யாழ்ப்பாணத்தைச்‌ 


சேர்ந்தவர்‌. வர்‌ சங்க நூற்களை வசன ௩டையில்‌ 

ன்‌ 2 தக்‌ 
எழுதியவர்‌. இவ்வரிசையில்‌ பத்துப்பாட்டு வசன நூலை 
எடுத்துக்காட்டலாம்‌. மாணவர்கள்‌ பொருட்டு நல்ல 


கட்டுரை நூலையும்‌ எழுதியுள்ளனர்‌. இவர்‌ தொகுத்துள்ள 
திருக்குறள்‌ சொல்‌ அடைவு ஆராய்ச்சியாளர்கட்குப்‌ 
பெருந்துணை செய்யும்‌. தமிழர்களின்‌ பழமை, சைவசமயத்‌ 
தொன்மை முதலான கருத்துக்களை நூல்‌ வடிவில்‌ வெளி- 
யிட்ட பெருமை இவர்க்கு உண்டு. 
இவ்வாறு பல புலவர்கள்‌ யாழ்ப்பாணத்தில்‌ தோன்‌ றித்‌ 
தமிழ்‌ மொழிக்கு அரும்பெருந்தொண்டுகளப்‌ புரிந்துள்‌- 
ளனர்‌. ்‌ » 
பத்திரிகைகள்‌ 
இக்காலத்தில்‌ பத்திரிகைகட்கு அளவில்லை. அச்சு 
இயந்திரம்‌ உண்டான காரணத்தாலும்‌, அச்செழுத்தும்‌ ஏற்‌ 
மொழிகளிலும்‌ பத்திரிகைகள்‌ 


பட்ட காரணத்தாலும்‌ எல்ல 
மலிந்துள்ளன. 


432 பத்திரிகைகள்‌ 


பத்திரிகையின்‌ ஆதிக்காலம்‌ கி.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு. 
இம்முறையினைத்‌ தொடங்கியவர்கள்‌ வெனிஸ்‌ ஈகரத்தார்‌. 
இவர்கட்குப்‌ பின்பே ஏனைய நாடுகள்‌ பத்திரிகைகளைத்‌ 
“தொடங்க ஆரம்பித்தன. 

ஆங்கிலேயர்கள்‌ பத்திரிகையினை ஆரம்பித்தற்கு முன்பு, 
இந்தியாவில்‌ பத்திரிகையே கிடையாது. மெல்ல மெல்ல 
காட்டு மொழிகளில்‌ பத்திரிகையினைத்‌ தொடங்கியவர்கள்‌ 
கிறித்தவப்‌ பாதிரிமார்கள்‌ தாம்‌. இதுவும்‌ வங்காள மொழியில்‌ 
சமாசார்தீபம்‌ என்ற பெயரால்‌ வெளிவந்தது. ராஜாராம்‌ 
மோகன்ராய்‌, கெளமுதி என்னும்‌ பத்திரிகையினையும்‌, 
ஜஸ்வர்‌ சந்திரகுப்தர்‌, பிரவாகர்‌ என்னும்‌ பத்திரிகையினையும்‌ 
வெளியிட்டனர்‌. பிறகு படிப்படியாகப்‌ பத்திரிகை 
வளர்ந்தது. 

பழைய தமிழ்ப்‌ பத்திரிகையாகச்‌ சுதேசமித்திரன்‌ 
விளங்குகிறது. பின்பு குடியரசு, நவசக்தி, பாரதி முதலான 
பத்திரிகைகள்‌ தோன்றின. பத்திரிகைகளின்‌ தோற்றம்‌ 
நாட்டின்‌ நாகரிகத்தைக்‌ காட்டும்‌ குறி என்றும்‌ கூறலாம்‌, 5 


பத்திரிகைகளின்‌ வழியே இருந்த இடத்திலிருந்து 
கொண்டே வெளிநாட்டுச்‌ செய்திகளையும்‌, உள்நாட்டுச்‌ 
செய்திகளையும்‌ உணர்ந்து கொள்கின்றோம்‌. அரசாங்கத்‌ 
திற்கும்‌ மக்கட்கும்‌ நெருங்கிய தொடர்பு கொள்ளுதற்கும்‌ 
இது துணை செய்யவல்லது. உரிமையினை உணர்த்தற்கும்‌, 
விடுதலை பெறுதற்கும்‌ பத்திரிகைகளே காரணம்‌, ஒருவர்‌ 
உள்ளத்தை ஒருவர்‌ அறிதற்கு இதுவே துணை செய்ய 
வல்லது. இங்ஙனம்‌ பலப்பல ௩ன்மைகள்‌ பத்திரிகையினால்‌ 
உண்டு என்பதை எழுதிக்கொண்டே செல்லலாம்‌. 

இப்‌ பத்திரிகைகள்‌ பலவகைகளில்‌ வெளிவருகின்‌ றன. 
தினத்தாளாகவும்‌, வாரப்‌ பத்திரிகையாகவும்‌, பட்சப்‌ பத்தி- 
ரிகையாகவும்‌, திங்கள்‌ பத்திரிகையாகவும்‌ வெளி வரு- 
கின்றன. இப்பத்திரிகைகள்‌ மதவளர்ச்சியின்‌ பொருட்டும்‌ 
இலக்கிய வளர்ச்சியின்‌ பொருட்டும்‌, சமூக, சமுதாய 
லைன்‌ கருதியும்‌ வெளிவருவன. தமிழ்ப்‌ பொழில்‌, செந்‌- 
தமிழ்‌, செந்தமிழ்ச்‌ செல்வி, கலை மகள்‌, தமிழ்ச்‌ செல்வி, 
தமிழ்‌ அணங்கு போன்ற பத்திரிகைகள்‌ இலக்கிய வளர்ச்‌- 
சிக்குப்‌ பயன்படுகின்றன. கோவைக்‌ கலைக்‌ கதிர்‌ 


நாவல்கள்‌ 433: 


விஞ்ஞான வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ பயன்பட்டுக்‌ கொண்டு 
வருகிறது, ்‌ 

வாரத்தாள்களாக ஆனந்த விகடன்‌, கல்கி முதலியன 
வெளி வருகின்றன. குமுதம்‌ என்பது பத்து நாட்களுக்கு 
ஒருமுறை வெளி வருகிறது. பத்மஜோதி என்பது பதினைந்து 
காட்களுக்கு ஒருமுறை வெளிவரும்‌ பத்திரிகை. 

சித்தாந்தம்‌ என்னும்‌ பத்திரிகையும்‌, தருமபுர ஆதீன 
ஞான சம்பந்தம்‌ என்பதும்‌, ஸ்ரீ வைகுண்டம்‌ குமரகுருபரன்‌ 
என்பதும்‌ சமய சார்பாக மாதந்தோறும்‌ தோன்றி நன்மை 
புரிந்து கொண்டு வருகின்றன. அறநிலைய பாதுகாப்புக்‌ 
கழகத்தார்‌ திருக்கோயில்‌ என்னும்‌ பத்திரிகையினை வெளி 
யிட்டுச்‌ சமயப்‌ பிரசாரம்‌ செய்கின்‌ றனர்‌. 


மூன்று மாதத்திற்கு ஒருமுறை வெளியீடாக ஊர! 
Culture என்பது தமிழ்க்கலை மன்றத்தாரால்‌ வெளி 
வருகிறது. இதில்‌ ஆங்கிலக்‌ கட்டுரைகளும்‌ வெளி 
வருகின்‌ றன. இங்ஙனம்‌ பல பத்திரிகைகள்‌ நாட்டில்‌ பல்கி- 
யுள்ளன. 

அன்றாடச்‌ செய்திகளை அறிய, இதுபோது வெளிவரும்‌ 
பத்திரிகைகளாக வெளி வருபவை சுதேசமித்திரன்‌, 
தினத்தந்தி, தினமணி, ௩வ இந்தியா, ஈம்காடு, தமிழ்‌ நாடு, 
மாலை . முரசு முதலியன, இவைகளே அன்றிக்‌ கட்சி 
விளம்பரத்திற்காக வெளிவரும்‌ பத்திரிகைகளும்‌ பல்கி 


யுள்ளன. 
நாவல்கள்‌ 


நாவல்கள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ மிக மிகப்‌ பிற்காலத்தில்‌ 
தான்‌ எழுதத்‌ தொடங்கப்பட்டது. இது பெரிதும்‌ காதல்‌ 
சுவையே மிகுந்து காணப்படும்‌. கற்பனைக்‌ கதைகளாகவும்‌ 
அமைந்திருக்கும்‌. தமது சொந்த ௩டைமுறைகளையும்‌ 
நாவல்‌ முறையில்‌ எழுதப்படுவதுண்டு. காவல்‌ எழுதிப்‌ 
பெரிதும்‌ வெற்றி கண்டவர்கள்‌ ஆங்கிலேயர்களே. இவர்‌- 
களுக்கு அடுத்தாற்போல்‌ வங்காளிகளைக்‌ கூறலாம்‌. 

மாயூரம்‌ வேத நாயகம்‌ பிள்ளை அவர்கள்‌ பிரதாப 
முதலியார்‌ சரித்திரம்‌ என்ற நாவலை எழுதி மக்களைப்‌ 

வ_—28 


434 சிறு கதைகள்‌ 


பெரிதும்‌ களிக்கச்‌ செய்தார்‌. அத்துடன்‌ குணசுந்தரி 
என்ற நாவலையும்‌ எழுதினார்‌. திரு. ராஜம்‌ அய்யர்‌ கமலாம்‌- 
பாள்‌ என்ற நாவலையும்‌, மறைமலை அடிகள்‌ நாகநாட்டரசி, 
கோகிலாம்பாள்‌ கடிதங்கள்‌ என்ற நாடகங்களையும்‌, பரிதி 
மாற்கலைஞர்‌ மதிவாணன்‌ என்ற நாவலையும்‌, மாதவய்யா 
பத்மாவதி சரித்திரம்‌ என்ற நாவலையும்‌ எழுதினார்‌. இத்‌- 
துறையில்‌ பல நாவல்களை எழுதியவர்‌ ஆரணி குப்புசாமி 
முதலியார்‌. ரங்கராஜ-- என்பவர்‌ ராஜாம்பாள்‌ என்ற 
நாவல்‌ ஆசிரியர்‌. வடுவூர்‌ துரைசாமி ஐயங்கார்‌, திருவல்‌- 
லிக்கேணி கோதை நாயகி அம்மையார்‌ முதலியோர்‌ 
நாவல்‌ ஆசிரியர்களே. 


கல்கி அவர்கள்‌ எழுதிய அலைஓசை, அரசாங்கப்‌ 
பரிசைப்‌ பெற்றதாகும்‌. இதுவே. அன்றி தியாகபூமி, 
கள்வனின்‌ காதலி, முதலானவற்றையும்‌ இவர்‌ எழுதி 
யுள்ளனர்‌. மே, வீ. வேணுகோபாலப்‌ பிள்ளையின்‌ அம்பல 
வாணன்‌ என்ற பெயரியதும்‌ நாவலே. டாக்டர்‌ மு. 
வரதராசனார்‌ எழுதிய கள்ளோ காவியமோ, செந்தாமரை; 
பாவை என்பனவும்‌ நாவல்களே. அமலகாதன்‌ என்பது 
நான்‌ எழுதிய நாடகமாகும்‌. 


இங்ஙனம்‌ இதுபோது பல நாவல்கள்‌ வந்த 
வண்ணமாக. உள்ளன. 


சிறு கதைகள்‌ 


நாவல்‌ என்பது தொடர்கதையாகும்‌. நீண்ட கதைக்‌ 
கோப்புடையது. பல பாத்திரங்கள்‌ அதில்‌ பேசப்படும்‌. 
காதல்‌ பெரிதும்‌ ஊடுருவிச்‌ செல்லும்‌. சிறு கதைகள்‌ அத்‌ 
தகையன அல்ல, சிறுகதைகள்‌ சுருங்கிய அளவில்‌ நிகழ்ச்சி 
களைக்‌ கூறுவன. ஒருவர்‌ இருவர்‌ செயல்களே கிறு 
கதைகளில்‌ பெரிதும்‌ பேசப்பெறும்‌. நல்ல நீதிகளும்‌ குறிக்‌- 
கோளும்‌ சிறு கதைகளில்‌ துலங்க இக்கதைகளை எழுதும்‌ 
ஆசிரியர்கள்‌ மேற்கொள்வர்‌. சிறு கதைகளில்‌ மக்களே 
பங்கு கொள்வர்‌ என்பதில்லை. உரையாடாத அஃறிணைப்‌ 
பொருள்கள்‌ உரையாடுவன போலவும்‌ அமைந்திருக்கும்‌. 

பழங்காலத்தில்‌ இச்சிறு கதைகள்‌ இல்லை என்று கூற 
முடியாது. ஆனால்‌, அவை செய்யுள்‌ வடிவில்‌ புராணங்‌- 


நாடகம்‌ 435 


களாக இருந்தன. மணிமேகலை, சிலப்பதிகாரம்‌ ஆகிய 
நூற்களில்‌ சிறுகதைக்‌ குறிப்புக்கள்‌ இருத்தலை உணரவும்‌. 
இவற்றால்‌ கற்றவர்களும்‌ சமயப்பற்றுடையவர்களுமே, 
படித்துச்‌ சுவைக்க நேர்ந்தது. ஆனால்‌, இக்காலத்தில்‌ 
வெளிவரும்‌ சிறு கதைகளைக்‌ கற்றவரும்‌, மற்றவரும்‌ 
படித்துச்‌ சுவைக்கலாம்‌. மாணவர்கட்குத்‌ தாமே படிக்கும்‌ 
பயிற்சியினை யூட்டவும்‌ சிறு கதைகள்‌ எழுதப்பட்டு 
வருகின்‌ றன. 


வீரமா முனிவர்‌ எழுதிய பரமார்த்த குரு கதை விடா 
௩கைப்பை யுண்டுபண்ணும்‌ சிறு கதையாகும்‌. இது நீண்ட 
நூலே ஆயினும்‌, ஒவ்வொரு பகுதியும்‌ சிறு சிறு கதை போன்‌- 
றதே. தாண்டவராய முதலியார்‌ என்பவர்‌ பஞ்ச தந்திரம்‌ 
என்ற பெயரால்‌ ஒரு நூல்‌ எழுதியுள்ளார்‌. இதில்‌ ஐந்து 
பெரும்‌ பிரிவுகள்‌ இருப்பினும்‌, ஒவ்வொரு பிரிவிலும்‌ பல சிறு 
கதைகள்‌ உள. வீராசாமி செட்டியார்‌ அவர்களின்‌ வினோத 
ரசமஞ்சரியும்‌ பல பகுதிகள்‌ கொண்டது. என்றாலும்‌, ஒவ்‌- 
வொரு பகுதியிலும்‌ சிறு சிறு கதைகள்‌ போல்‌ பல நிகழ்ச்சி 
கள்‌ எழுதப்பட்டுள்ளன. அவை படிக்கப்‌ படிக்கச்‌ சுவை 


தரும்‌ சிறு சிறு கதைகளே. 


பாரதியார்‌ அவர்கள்‌ எழுதிய சிறு கதைகளும்‌ உண்டு. 
வா. வே. ௬. ஐயர்‌, கல்கி, புதுமைப்‌ பித்தன்‌ போன்றோர்‌ பல 
சிறு கதைகளை எழுதியுள்ளனர்‌. டாக்டர்‌. ஐயர்‌ அவர்கள்‌ 
எழுதிய கண்டதும்‌ கேட்டதும்‌, சிறு கதையின்‌ பகுப்பைச்‌ 
சார்ந்ததே. இவர்‌ எழுதிய நல்லுரைக்‌ கோவையும்‌ இத்‌- 
தகையதே. 

நான்‌ எழுதிய சிறு கதைகள்‌ நானே படிக்கும்‌ புத்தகம்‌, 
அன்புக்‌ கதை, இன்பக்‌ கதை, சிறுவர்கட்கான செந்தமிழ்க்‌ 
கதை என்பன. 

இம்முறையில்‌ இக்காலத்தில்‌ பற்பல சிறு கதைகள்‌ 
வந்த வண்ணமாகவே இருக்கின்‌ றன. 

நாடகம்‌ 

நாடகத்‌ தமிழ்‌ பற்றி முன்பே விளக்கப்பட்டது. இங்கு 
நாடகம்‌ என்பது பிற்காலத்தில்‌ இத்துறையில்‌ நாடக 
நூல்கள்‌ எங்ஙனம்‌ பல்கின, i இயற்றியவர்கள்‌ யாவர்‌ 
என்பனவற்றை ஒரு சிறிது உணர்தற்காகும்‌. 


436 நாடகம்‌ 


இராஜராஜ ஜயம்‌ என்பது இராஜராஜ சோழன து 
வெற்றிச்‌ சிறப்பை விளக்கும்‌ முகத்தால்‌ எழுந்த நாடக 
நூல்‌. இது தஞ்சை பெரிய கோவிலில்‌ அவன்‌ காலத்தி- 
லேயே நடிக்கப்பட்டது. குலோத்துங்க சோழன்‌ பெயராலும்‌ 
ஒரு நாடகம்‌ இயற்றப்பட்டு ஈடிக்கப்பட்ட து. இறைவன்‌ திருக்‌ 
கோயில்‌ பெயரால்‌ அமைந்த நாடகம்‌, பூம்புலியூர்‌ நாடக 
மாகும்‌. இவைகள்‌ கி. பி, பத்தாம்‌ நூற்றாண்டில்‌ நடத்தப்‌ 
பட்ட நாடகங்கள்‌. 


இதிகாச புராணங்களை ஒட்டிய நாடகங்கள்‌ எழுதப்‌- 
பட்டன. அவை அருணாசல கவிராயரது இராம நாடகம்‌, 
அசோமுகி நாடகம்‌ என்பன. பாரத விலாசம்‌, சகுந்தலை 
விலாசம்‌ முதலியன இராமச்சந்திரக்‌ கவிராயரால்‌ இயற்றப்‌ 
பட்டவை. நந்தனார்‌ கீர்த்தனை, இயற்பகையார்‌ என்பன 
கோபால கிருஷ்ண பாரதியாரால்‌ எழுதப்பட்டவை. 


வரலாற்று நாடகங்களாகச்‌ சோழ விலாசம்‌, தேசிங்கு 
ராஜ நாடகம்‌, இரவி வர்மன்‌ முதலான நாடகங்கள்‌ எழுந்‌- 
தன. டம்பாச்சாரி நாடகம்‌ ஒன்று நடிக்கப்பட்டது. அது 
செல்வர்கள்‌ எங்ஙனம்‌ சிந்தை திரிந்து கெட்டொழிகிறார்‌ 
கள்‌ என்பதை விளக்குவதாகும்‌. 


ஷேக்ஸ்பியர்‌. எழுதிய நாடக முறையில்‌ எழுதப்பட்ட 
நாடகங்கள்‌ பல. அதாவது ஷேக்ஸ்பியர்‌ எங்ஙனம்‌ களம்‌, 
அங்கம்‌ என்று பிரித்து எழுதியுள்ளனரோ, அம்முறையில்‌ 
அவை எழுதப்பட்ட நாடகங்கள்‌ ஆகும்‌. இம்முறையினைப்‌ 
பின்பற்றி எழுதியவர்கள்‌ பேராசிரியர்‌ சுந்தரம்‌ பிள்ளை 
அவர்களும்‌, பம்மல்‌ சம்பந்த முதலியார்‌ அவர்களும்‌ ஆவார்‌- 
கள்‌, முன்னவர்‌ எழுதியது மனோன்மணியம்‌ பின்னவர்‌ எழுதி 
யவை மனோகரன்‌, கள்வர்‌ தலைவன்‌ முதலான பலவாகும்‌. 


ஷேக்ஸ்பியர்‌ நாடக அமைப்பை மட்டும்‌ கைக்கொள்- 
ளாமல்‌, அவர்‌ எழுதியுள்ள நாடகங்களையே மொழிபெயர்த்‌- 
தும்‌ எழுதிய அறிஞர்கள்‌ பலர்‌. Cymbeline என்ற நாடகத்‌ 
தைச்‌ சரசாங்கி என்ற பெயராலும்‌, சத்தியவதி என்ற 
பெயராலும்‌ எழுதினார்கள்‌. ஒத்தல்லோ என்ற நாடகத்தை 
T. N. சேஷாசல ஐயர்‌ அப்‌ பெயராலேயே தமிழில்‌ மொழி- 
பெயர்த்தனர்‌. இவரே பிஸாரோ என்ற ௩ாடகத்தையும்‌ 
தமிழில்‌ எழுதியவர்‌. 


நாடகம்‌ 437 


_. ரூபாவதி, மானவிஜயம்‌ என இரு நாடகங்கள்‌ வி. கோ. 
சூரிய நாராயண சாஸ்திரியாரால்‌ எழுதப்பட்டன. இவை 
நல்ல தூய செந்தமிழால்‌ ஆனண்வ. மான விஜயம்‌ என்னும்‌ 
நாடகமும்‌ இவரால்‌ எழுதப்பட்டது. இது புறகானூறு, கள 
வழி நாற்பது என்னும்‌ நூற்களின்‌ அடிப்படையில்‌ எழுந்த 


நாடகம்‌, 


நாடகங்களை எழுதிய தோடின்றித்‌ தாமும்‌ நடிகர்‌- 
களாக நடித்தவர்களுள்‌ பெரிதும்‌ குறிக்கத்‌ தக்கவர்கள்‌ 
சங்கரதாஸ்‌ சுவாமிகள்‌, பம்மல்‌ சம்பந்த முதலியார்‌, T. N. 
சேஷாசல ஐயர்‌ போன்றவர்கள்‌. சிம்பலின்‌, ஒத்தல்லோ 
நாடகங்களை எழுதி நடித்தவர்‌ சங்கரதாஸ்‌ சுவாமிகள்‌. 
பிஜாரோ, ஏமாங்கத நாட்டு இளவரசன்‌ என்ற நாடகங்களை 
எழுதி நடித்தவர்‌ 1]. 11. சேஷாசல ஐயர்‌, 


பம்மல்‌ சம்பந்த முதலியார்தாம்‌ நாடகங்கள்‌ பல எழு- 
தியவர்‌. பல நாடகங்களில்‌ நடித்தும்‌ காட்டியவர்‌. ஆகவே, 
இவரை நாடகத்‌ தந்தையார்‌ என்னலாம்‌. இவரது நாடகக்‌ 
கலையின்‌ நுண்ணறிவு காரணமாகவே இவருக்கு மத்திய 
அரசாங்கம்‌ ' பட்டமும்‌, பரிசும்‌ அளித்துள்ளது. இவர்‌ 
எழுதிய காடகங்களுள்‌ சில லீலாவதி சுலோசனை, 
காதலர்‌ கண்கள்‌, சாரங்கதரன்‌, சதி சுலோசனா, சபாபதி, 
கள்வர்‌ தலைவன்‌, வேதாள உலகம்‌, யயாதி, வாணி 
புரவணிகள்‌, இரண்டு நண்பர்கள்‌, ரத்னாவளி, மனோகரன்‌ 
என்பன. இங்ஙனம்‌ இவர்‌ பல நாடகங்களை எழுதி வெளி- 
யிட்டதனால்தான்‌, பலர்‌ பல நாடகங்களைப்‌ பின்னால்‌ எழுத- 
லாயினர்‌ ; ஈடிக்கலாயினர்‌. இவர்கள்‌ சுகுண விலாச சபை 
மூலம்‌ பல ௩ாடங்களில்‌ நடித்தமையினால்தான்‌ பல நாடக 
சபைகள்‌ தோன்றின. பல உத்தியோகத்தினர்களும்‌ அதில்‌ 
கலந்து கொள்கின்றனர்‌. நாடகக்‌ கலையினை இடைவிடாமல்‌ 
வளர்க்கும்‌ சுகுண விலாச சபாவைப்‌ போலவே, சுகிர்த லட்‌- 
சுமி விலாச சபாவும்‌ ஆண்டுதோறும்‌ நாடகங்கள்‌ நடத்தி 
அக்கலையினை வளர்க்கிறது. க கே. அட்டம்‌ 

க்கலை ப ருக்கத்‌ தமிழ்‌ நாட்டிலும்‌; £ - 

ல வட்டப்‌ நாடுகளிலும்‌ நடத்தித்‌ தமிழ்‌ நாடகத்தை 
வளர்த்து வருகின்றார்‌. தெ. பொ. கிருஷ்ணசுவாமிப்பாவலர்‌ 
என்பவர்‌ (இவர்‌ பன்மொழிப்‌ புலவர்‌ தெ. பொ. மீனாட்சி 
சுந்தரம்‌ பிள்ளை அவர்களின்‌ உடன்பிறந்தவர்‌.) கதரின்‌ 


பர்க்க கன்னு. ண்ட நய அஸ்க ௭. அவ்ள்‌ 


438 தமிம்‌ இசை வளர்ச்சி 


வெற்றி, தேசியக்‌ கொடி, முதலான நாடகங்களை இங்கு 
நடத்தியதோடு நில்லாமல்‌, வெம்பிவி எக்ஸிபிஷனிலும்‌ 
௩டத்தித்‌ தமிழ்‌ நாடகள்‌ சிறப்பை மேம்படுத்தியவர்‌. 
என்‌. பாண்டுரங்கன்‌, எம்‌. ஏ., அவர்கள்‌ சித்தர்‌ மகள்‌ 
என்னும்‌ நாடகத்தை எழுதியுள்ளனர்‌. 

படித்தற்கு என்று எழுதப்பட்ட நாடகங்கள்‌ பல, 
மறைமலை அடிகளார்‌ எழுதிய அம்பிகாபதி, சாகுந்தலம்‌, 
பண்டித மணி கதிரேசஞ்‌ செட்டியார்‌ எழுதிய மண்ணியல்‌ 
சிறு தேர்‌, டாக்டர்‌ மு. வ. அவர்கள்‌ எழுதிய பச்சையப்பர்‌, 
விபுலானந்த அடிகள்‌ எழுதிய மதங்க சூளாமணி முதலியன. 
யான்‌ எழுதிய நூல்‌ திருமணம்‌ என்பதும்‌ நாடகம்‌ ஆகும்‌. 
இவற்றை நடித்தற்குரிய மாறுதல்களைச்‌ செய்துகொண்டால்‌ 
நடித்தும்‌ காட்டலாம்‌. 

நாடக வளர்ச்சிக்குக்‌ கிறித்தவர்களும்‌, முஸ்லீம்களும்‌ 
பங்கு கொண்டனர்‌. வேதகாயக சாஸ்திரியார்‌ ஞான 
தச்சன்‌ என்ற தத்துவப்‌ பொருள்‌ விளக்கும்‌ நாடகத்தை 
எழுதியுள்ளனர்‌. முஸ்லிம்களால்‌ அப்பாசு நாடகம்‌, அல்லி 
பாதுஷா நாடகம்‌ இயற்றப்பட்டன. 

இங்குக்‌ கூறப்பட்டவைகளே நாடக நூல்கள்‌ எனக்‌ 
கருத வேண்டா. பலபல நாடகங்கள்‌ வந்துள்ளன ; வந்து 
கொண்டும்‌ இருக்கின்‌ றன ; நடிக்கப்பட்டும்‌ வருகின்‌ றன. 


தமிழ்‌ இசை வளர்ச்சி 


தமிழ்‌ நாடகங்கள்‌ வளர்ந்தது போலவே, தமிழ்‌ இசை 
இயக்கமும்‌ வளர்ந்தது. இதற்கு அடிகோலியவர்‌ செட்டி 
காட்டரசர்‌ ராஜா சர்‌. அண்ணாமலை செட்டியார்‌ ஆவார்‌. 
அவர்‌ பல்வேறு எதிர்ப்புக்களுக்கிடையே தமிழ்‌ இசைச்‌ 
சங்கம்‌ என்ற பெயரால்‌ ஒரு சங்கத்தை நிறுவினார்‌, அதன்‌ 
குறிக்கோள்‌ இசை அரங்குகளில்‌ ஏறக்குறைய நூற்றுக்குத்‌ 
தொண்ணூறு வீதம்‌ தமிழ்ப்‌ பாடல்களையே பாடவேண்டும்‌ 
என்பதும்‌, தமிழ்‌ இசைப்‌ புலவர்களை காட்டில்‌ பெருக்க 
வேண்டும்‌ என்பதும்‌ ஆகும்‌. இதன்‌ பொருட்டு சர்‌. ஆர்‌. 
கே. சண்முகம்‌ செட்டியார்‌ அவர்களும்‌, திவான்‌ பகதூர்‌. 
இரத்தினசபாபதி முதலியார்‌ அவர்களும்‌ பெரிதும்‌ ஊக்கம்‌ 
கொண்டு இவ்வியக்கத்தை வளர்த்தனர்‌. 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 490 


இதுபோது . ராஜா சர்‌. முத்தைய்ய செட்டியார்‌ 
அவர்கள்‌ பெரும்‌ பொருளைச்‌ செலவிட்டுக்கொண்டு இத்‌ 
தமிழ்‌ இசை வளர்ச்சிக்குப்‌. பெரிதும்‌ பாடுபட்டுக்கொண்டு 
வருகிறார்‌. இவர்க்குத்‌ துணையாக இவரது இளவலும்‌, திவான்‌ 
பகதூர்‌. 7. ). காராயணசாமிப்‌ பிள்ளை அவர்களும்‌ பெரிதும்‌ 
பாடுபட்டு வருகின்றனர்‌, தமிழ்‌ இசைக்‌ கல்லூரியும்‌ 
கிறுவப்பட்டுத்‌ தமிழ்‌ இசை, மாணவர்கட்குப்‌ பயிற்றுவிக்கப்‌ 
பட்டு வருகிறது. 

இந்த அளவில்‌ தமிழ்‌ இசைச்‌ சங்கம்‌ தன்‌ பணியினை 
முடித்திலது.. ஆண்டுதோறும்‌ பண்‌ ஆராய்ச்சினைச்‌ 
செய்து, அக்காலத்து இருந்த பண்களுக்கு இக்காலத்தில்‌ 
இன்னன்ன ராகம்‌ பொருத்தமானது என்ற முடிவைக்‌ 
கண்டு வெளியிட்டு வருகிறது. மலைகளில்‌, காடுகளில்‌ 
வாழும்‌ ஆதி மக்கள்‌ எங்ஙனம்‌ ஆட்டம்‌, பாட்டம்‌ ஆகிய 
கலைகளை வளர்த்தனர்‌ ; வளர்க்கின்றனர்‌ என்பதை நாகரிக 
மக்கள்‌ அறிய, அவ்வவ்‌ விடங்களிலிருந்து அம்மக்களை 
வரவழைத்து ஆடவும்‌ பாடவும்‌ செய்கின்றது. தமிழ்‌ 
காட்டில்‌ பழங்காலத்தில்‌ எந்தெந்த இசைக்‌ கருவிகள்‌ 
இருந்தன என்பதை நம்மவர்க்கு உணர்த்த, அவற்றை 
எல்லாம்‌ சேர்த்து மக்கள்‌ காண, காட்சிப்‌ பொருளாகவும்‌ 
கல்லூரியும்‌ உள்ள இடம்‌ சென்னை அண்ணாமலை 
மன்றமாகும்‌. 

இக்காலப்‌ புலவர்கள்‌ 


தமிழ்‌ மொழி செய்யுள்‌ வளத்தில்‌ தலைசிறந்தது. இக்‌- 
காரணத்தால்தான்‌ பழங்காலத்தில்‌ எல்லா நூல்களும்‌ 
செய்யுள்‌ வடிவில்‌ எழுந்தன. இலக்கணம்‌ கூறும்‌ நூற்‌- 
பாக்களும்‌ செய்யுள்‌ வடிவினவே. அவை ஆசிரியப்பா 
வகையைச்‌ சேர்ந்தவை. செய்யுள்‌ உணர்ச்சியே மக்களுக்கு 
எழும்‌ என்பதை நம்மவர்கள்‌ நன்கு அறிந்தவர்கள்‌. 
அதனால்தான்‌ பாடல்களைப்‌ பாடினர்‌. சுருங்கச்‌ சொல்‌- 
வதற்கும்‌, மனத்தில்‌ எளிதில்‌ பதிய வைத்தற்கும்‌ செய்யுள்‌ 
அமைப்பைத்‌ தமிழர்‌ மேற்கொண்டனர்‌. தம்‌ எண்ணங்களை 
வெளிப்படுத்துவதற்குப்‌ பேச்சைப்‌ பேசுவதற்கு முன்பே 
செய்யுளை மக்கள்‌ பாடினார்‌ என்பர்‌ Otto Jespersan. 
இதனை அவர்‌ “Men sang out of their feelings long 


440 இக்காலப்‌ புலவர்கள்‌ 


before they were able to speak their thoughts °° என்று 
கூறியிருப்பது காண்க. எமர்சன்‌ அவர்கள்‌ செய்யுளே 
உரை ௩டைக்கு முன்னமேயே உள்ளது என்பதை * Poetry 
precedes prose’ என்று எழுதியுள்ளார்‌. 


இதனால்‌ தமிழ்‌ மொழியில்‌ உரை நடையே இல்லை 
என்று கூறிவிட மூடியாது. பழங்காலத்தில்‌ உரை ௩டை 
களும்‌ இடையிடையே இருந்துள்ளன. ஆனால்‌, அவை 
அருகி இருந்தன. தொல்காப்பியத்தில்‌ உரை ௩டை உண்டு 
என்பதை, 
தொன்மை தானே 
உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே?” 
என்றும்‌, 
“ பாட்டுஉரை நாலே வாய்மொழி பிசியே 
அங்கதம்‌ முதுசொல்லோ டவ்வேழ்‌ நிலத்தும்‌.”” 
என்றும்‌, ்‌ 
உரை ௩டை எவ்வெவ்வாறு வரும்‌ என்பதை, 


“பாட்டிடை வைத்த குறிப்பி னானும்‌ 
பாவின்‌ றெழுந்த கிளவி யானும்‌ 
பொருள்மர பில்லாப்‌ பொய்ம்மொழி யானும்‌ 
பொருளொடு புணர்ந்த நகைமொழி யானும்‌ 
உரைவகை நடையே நான்கென மொழிப.”? 
என்றும்‌, கூறிப்‌ போந்ததைக்‌ காண்க. 

i இச்‌ சூத்திரத்தால்‌ இக்காலத்து எழுதப்‌ பெறும்‌ நாவல்‌ 
கட்கும்‌, நாடகங்கட்கும்‌, சிறுகதைகட்கும்‌, ஏனைய மறு- 
மலர்ச்சி வகைகட்கும்‌ இடம்‌ இருத்தல்‌ காண்க. மேலும்‌, 
இக்கருத்துக்கு அரண்‌ செய்வது, 

“விருந்தே தானும்‌ 
புதுவது புணர்ந்த யாப்பின்‌ மேற்றே, ” 
என்ற நூற்பாவாகும்‌. 
பழங்காலத்தில்‌ உரை௩டை இருந்தமையினைச்‌ சிலப்‌- 
பதிகாரத்தில்‌ இடையிடையே உரைகடை இருந்ததால்‌ 
அறியலாம்‌. அதில்‌ வரும்‌ உரை நடை, 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 44T 


££ அன்‌ று தொட்டுப்‌ பாண்டியநாடு மழை வறம்‌ கூர்ந்து: 
வறு யெய்தி. வெப்பு நோயும்‌ குருவும்‌ தெல்‌ கொம்‌, 
கையிருந்த வெற்றிவேற்‌ செழியன்‌, விழாவொடு சாந்தி 
பய பாடு மலிய மழ ல்‌ வ்‌ 
IIE 607 > ATI இளங்கோ அடிகளாரின்‌ உரை நடை. 
இது குறித்தே சிலப்பதிகாரம்‌ உரையிடை இட்ட 
பாட்டுடைச்‌ செய்யுள்‌ என்று கூறப்படுகிறது, “உரை 
இடை இட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌ உரைசால்‌ அடிகள்‌ 
அருள ”” என்று பதிகத்தும்‌ வருதல்‌ காண்க. 

இறையனார்‌ களவியலிலும்‌ உரை ௩டை உண்டு. 
இதற்கு ஓர்‌ எடுத்துக்‌ காட்டு “இட்ட பிற்றை ஞான்று, 
தேவர்‌ குலம்‌ வழிப்படுவான்‌, தேவர்‌ கோட்டத்தை எங்கும்‌: 
துடைத்து; நீர்‌ தெளித்து, பூவிட்டு, பீடத்தின்‌ கீழ்ப்‌ பண்டு. 
என்றும்‌ அலகிடாதான்‌, அன்று தெய்வத்‌ தவக்குறிப்பினான்‌ 
அலகிடுவன்‌ என்று உள்ளங்‌ குளிர அலகிட்டான்‌.. 
இட்டாற்கு அலகினோடும்‌ இதழ்‌ போந்தன ? என்பது. 

இவ்வாறே உரையிடை இட்ட பாட்டுடைச்‌ செய்‌ஃ 
யுளாகப்‌ பெருந்தேவனார்‌ பாரதம்‌, தகடூர்‌ யாத்திரை 
முதலான நூல்களால்‌ தெரியலாம்‌. இக்‌ நூற்களுக்குப்பின்‌ 
உரையாசிரியர்களின்‌ உரை நடைகள்‌ தோன்றின. 

இம்‌ மரபு வழியே இக்காலத்துத்‌ தமிழ்‌ அறிஞர்கள்‌ 
பற்பல வகையில்‌ உரை௩டை நூல்களை எழுதித்‌ தமிழ்‌ 
அணங்கின்‌ திருவடிகளில்‌ சூட்டி மகிழ்ந்து வருகின்றனர்‌. 
அத்தகைய அறிஞர்களைப்‌ பற்றிச்‌ சிறிது அறிவோமாக. 

மே. வீ. வேணுகோபால்‌ பிள்ளை : இவர்‌ ஆயர்‌ மரபினர்‌. 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ வழி, வித்துவான்‌ பட்டத்தினையும்‌, 
காஞ்சி மக்கள்‌ வழி, மகா வித்துவான்‌, சிந்தாமணிச்‌ செல்வர்‌ 
என்னும்‌ பட்டங்களையும்‌ பெற்றவர்‌. இவர்‌ எனது இயற்றமிழ்‌ 
ஆசிரியரும்‌ ஆவார்‌. இலக்கண அறிவில்‌ தலைசிறந்தவர்‌. 
திருத்தமாக எழுதவும்‌ வல்லவர்‌. இவரது பார்வை பட்ட 
நூல்கள்‌ பல திருத்தம்‌ உற்றன. தவறுகள்‌ நூல்களில்‌ 
கண்டால்‌ எவர்‌ எழுதி இருப்பினும்‌, சிறிதும்‌ ஒப்பட 
திருத்தி விட வல்லவர்‌. ஆங்கில அறிவும்‌ இவர்க்குண்டு. 

இவர்‌ தொல்காப்பியச்‌ சொல்லதிகார ஈச்சினார்க்‌. 
கினியர்‌ உரை, இறையனார்‌ அகப்பொருள்‌ உரை, யாப்பருங்‌- 
கல விருத்தி, அஷ்டப்‌ பிரபந்தம்‌, ஞானக்‌ கோவை, 


- 442 இக்காலப்‌ புலவர்கள்‌ 


தஞ்சைவாணன்‌ கோவை ஆகிய நூல்களைக்‌ குறிப்புரை- 
யுடன்‌ நன்முறையில்‌ பதிப்பித்துள்ளனர்‌. உரை ௩டை 
நூல்கள்‌ குணசாகரர்‌, திருக்கண்ணபிரானார்‌, துருவன்‌ 
ஆகியவகைள்‌. நாவல்கள்‌ தவளை மலைச்சுரங்கம்‌, அம்பல- 
வாணன்‌ என்பன, 

டாக்டர்‌ மு. வரதராசனார்‌: இவர்‌ முதலியார்‌ மரபினர்‌. 
இவரைச்‌ சுருக்கமாக டாக்டர்‌ மு. வ. என்பர்‌. இவர்‌ பெற்ற 
பட்டங்கள்‌, வித்துவான்‌, பி. ஓ. எல்‌., எம்‌. ஏ., எம்‌, ஓ. எல்‌., 
டாக்டர்‌ பிஎச்‌.டி. என்பன. இவர்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகப்‌ பேராசிரியர்‌. தம்மைப்‌ போலப்‌ பிறரும்‌ பெருஞ்‌ 
சிறப்பில்‌ வாழ வேண்டும்‌ என்னும்‌ ௩ல்லெண்ணம்‌ 
படைத்தவர்‌. இவர்‌ மொழி வரலாறு, மொழிநூல்‌, 
வள்ளுவர்‌ வாழ்க்கை விளக்கம்‌, கள்ளோ காவியமோ, 
மொழி இயற்‌ கட்டுரைகள்‌, பெர்னாட்ஷா, தாகூர்‌, காந்தி 
அடிகள்‌ வரலாறு, மாதவி, கண்ணகி, மனச்‌ சான்று, 
அரசியல்‌ அலைகள்‌ முதலான எண்ணற்ற நூல்களை எழுதி- 
யிருக்கிறார்‌. கடித அமைப்பில்‌ தம்பிக்கு என்னும்‌ பெயரில்‌ 
ஒரு நூலையும்‌ எழுதியுள்ளார்‌. இவரது அறிவாற்றலை 
வியந்து அரசாங்கம்‌ பட்டமும்‌, பரிசும்‌ அளித்துள்ளது. 
அண்மையிலும்‌ ஒரு பரிசைப்‌ பெற்றனர்‌. திருக்குறள்‌ 
பொழிப்புரை, சங்க நூல்களின்‌ இயற்கை என்பனவும்‌ 
இவரது நூற்களே. சென்னை அரசாங்கமும்‌, டில்லி 
அரசாங்கமும்‌ இவரது ஆலோசனைகளை ஏற்று இவரைப்‌ 
போற்றி வருகின்றன. இவரது புகழ்‌ குமரி முதல்‌ டில்லி வரை 
பரவியுள்ளது. இவரது ஆலோசனைகளை ஏற்காத செயற்‌ 
குழுக்களோ, கழகங்களோ, சங்கங்களோ இல்லை என்ன- 
லாம்‌. கடல்‌ கடந்து சென்று தமிழினைப்‌ பரப்பியவர்‌. 

பாரதிதாசன்‌ : இவர்‌ புதுவையில்‌ வாழ்பவர்‌, ' தலை 
சிறந்த சீர்திருத்தக்காரர்‌. முதலில்‌ முருகப்‌ பெருமா- 
னிடத்தில்‌ பேரன்பு கொண்டு, அவர்‌ மீது பல 
பாடல்களை இயற்றியவர்‌, பின்பு இக்காலத்துக்‌ கேற்ற 
சீர்திருத்த முறையிலேயே பல பாடல்களைப்‌ பாடியவர்‌. 
இவரது இயற்பெயர்‌ சுப்புரத்தினம்‌ என்பது. இவருக்குப்‌ 
பிரஞ்சு மொழியும்‌ தெரியும்‌. புதுவையில்‌ அரசினர்‌ கல்லூ 
சியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக இருந்தவர்‌, இளமை முதற்‌ 
கொண்டே கவிபாடும்‌ பயிற்சி பெற்றவர்‌. சாதி சமயங்களை 
வெறுத்தவர்‌. இவர்‌ பாடல்களில்‌ சுவையும்‌ வீரமும்‌ உண்டு. 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 443 


திரைப்படப்‌ பாடல்களையும்‌ பாடியவர்‌. அறிஞர்‌ பலரும்‌ 
இவரது கவிதைகளைப்‌ புகழ்ந்துள்ளனர்‌, இவர்‌ பல உரை 
௩டை நூல்களையும்‌ எழுதியுள்ளார்‌. விதவை மணத்தை 
ஆதரிப்பவர்‌.  “£வாடாத பூப்போன்ற மங்கை நல்லாள்‌ 
மணவாளன்‌ இறந்த பின்மணத்தல்‌ தீதோ”? என்று இவர்‌ 
பாடியுள்ள அடிகளைக்‌ காண்க, இக்காலத்தீல்‌ எல்லாக்‌ 
கலைகளும்‌ தமிழில்‌ வரவேண்டும்‌ என்னும்‌ முயற்சி கிளைத்‌- 
துள்ளது. இதனை இவர்‌ முன்பே “கலையாவும்‌ தமிழ்‌ 
மொழியில்‌ வளர்ந்தோங்குக ”” என்று கூறியுள்ளனர்‌. இவர்‌ 
எழுதிய நூல்கள்‌ அழகின்‌ சிரிப்பு, பாண்டியன்‌ பரிசு, 
சஞ்சீவி பர்வதத்தின்‌ சாரல்‌, புரட்சிக்கவி, குடும்ப விளக்கு, 
குறிஞ்சித்திட்டு முதலியன. 

மா. இராசமாணிக்கம்‌ பிள்ளை : இவர்‌ தஞ்சை 
மாவட்டத்தினர்‌. இதுபோது சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
ரீடர்‌ (நூல்‌ ஆய்வர்‌) ஆக இருக்கிறார்‌. சீர்திருத்தம்‌ என்பதை 
எழுத்தால்‌ எழுதிப்‌ பேச்சால்‌ பேசி வருபவர்‌ மட்டும்‌ அல்லர்‌. 
செயலாலும்‌ செயற்படுத்தும்‌ சீர்திருத்தக்காரர்‌. இவர்‌ 
வித்துவான்‌, பி. ஓ. எல்‌., எம்‌. ஓ. எல்‌. எல்‌. டி. டாக்டர்‌ 
பிஎச்‌. டி. ஆகிய பட்டங்களைப்‌ பெற்றவர்‌. இளைஞர்‌ முதல்‌ 
முதியவர்‌ வரை படித்தற்கான நூல்களை எழுதியவர்‌, பல 
நூல்களை எழுதிய அறிஞர்களுள்‌ இவரும்‌ ஒருவர்‌. ௩ல்ல 
ஆராய்ச்சியாளர்‌. கல்வெட்டில்‌ இவருக்கும்‌ நல்ல புலமை- 
யுண்டு. இவர்‌ எழுதிய நூல்களுள்‌ சில பல்லவர்‌ வரலாறு, 
சோழர்‌ வரலாறு, கால ஆராய்ச்சி, மொகஞ்சதரோ, சைவ 
சமய வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி முதலியன. 

௮. சிதம்பர நாதனார்‌: இவர்‌ ்‌ கும்பகோணத்தில்‌ 
பிறந்தவர்‌. இவர்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்த்‌ 
துறைத்‌ தலைவராக இருந்தார்‌. அங்குத்‌ துணை வேந்தராகவும்‌ 
சில திங்கள்‌ பணி புரிந்தார்‌. கடல்‌ கடந்து சென்று தமிழைப்‌ 
பரப்பியவர்‌. வித்துவான்‌, எம்‌. ஏ., டாகடா பிஎச்‌. டி. 
என்ற பட்டங்களை யுடையவர்‌. இதுபோது சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஆங்கிலத்‌ தமிழ்‌ அகராதி தொகுப்புத்‌- 
துறைத்‌ தலைவராக இருக்கின்றார்‌. இவர்‌ ப. எல்‌. சி. 
உறுப்பினரும்‌ ஆவார்‌. இவரை ஏ. சி. செட்டியார்‌ எனறும்‌ 
கூறுவர்‌. நல்ல பேச்சாளர்‌. இவரது நூல்கள்‌, உழைப்பால்‌ 
உயர்ந்த ஒருவர்‌, முன்‌ பனிக்காலம்‌, தமிழ்‌ ஓசை, தமிழ்‌ 
காட்டும்‌ உலகு, மன்னுயிர்க்கு அன்பர்‌, ஒத்தல்லோ 
முதலியன. சைவ வேளாண்‌ செட்டியார்‌ மரபினர்‌. 


444 இக்காலப்‌ புலவர்கள்‌ 


சுத்தானந்த பாரதியார்‌ : இவர்‌ ஒரு துறவி. இவரைக்‌ 
கவியோகி என்றும்‌ கூறுவர்‌. இவரைப்‌ போல நூல்களை 
எழுதிக்‌ குவித்தவர்கள்‌ எவரும்‌ இல்லை. இனியும்‌ இரார்‌, 
இவர்‌ எழுதாத எத்துறையும்‌ இல்லை எனலாம்‌. சிவகங்கை 
யில்‌ பிறந்த இவர்‌, இதுபோது சென்னையில்‌ அடையாற்றில்‌ 
உளர்‌. இவர்க்குத்‌ தமிழ்‌, வடமொழி, ஆங்கிலம்‌, இந்தி, 
பிரஞ்சு, தெலுங்கு ஆகிய பல மொழிகளில்‌ ௩ல்ல புலமை 
உண்டு. கவிகளாகவும்‌, உரை௩டைகளாகவும்‌ எழுதியவை 
பற்பல. திருக்குறள்‌ இன்பம்‌, சிலம்புச்‌ செல்வம்‌, கவிக்‌ 
குயில்‌, பாரதி சக்தி, மகா காவியம்‌, பாரத கீதம்‌, திருமூலர்‌ 
திருமந்திர ஆய்வு, திருவருட்பா ஆய்வு, பல தனிப்பாடல்கள்‌, 
இளிச்சவாயன்‌, ஏழை படும்‌ பாடு முதலியன இவர்‌ எழுதிய 
நூல்கள்‌. இவர்‌ அரவிந்தர்‌ ஆசிரமத்தில்‌ பல ஆண்டுகள்‌ 
இருந்தவர்‌. பிராம்மண மரபினர்‌. ட்‌ 

துரை அரங்கசாமிப்‌ பிள்ளை: இவர்‌ செங்கற்பட்டு 
மாவட்டத்தினர்‌. இவர்‌ இதுபோது மதுரையில்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகச்‌ சார்பில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக இருக்கிறார்‌, 
இவர்‌ வித்துவான்‌, பி. ஓ. எல்‌., எம்‌. ஓ. எல்‌., எம்‌, ஏ. 
டாக்டர்‌ பிஎச்‌. டி. ஆகிய பட்டம்‌ பெற்றவர்‌. கருணீக 
மரபினர்‌. இவர்‌ எழுதிய நூற்கள்‌. பண்டைய நெறி, 
இலக்கியக்‌ கட்டுரைகள்‌, தென்‌ றலிலே தேன்மொழி; சங்க 
காலச்‌ சிறப்புப்‌ பெயர்‌, தமிழன்‌ நெறி, கதைப்‌ புதையல்‌, 
இப்சன்‌ நாடகங்கள்‌ (ஆங்கிலத்தில்‌). 

சப. மாணிக்கம்‌ : இவர்‌ மேலைச்‌ சிவபுரியினர்‌.. நகரத்தார்‌ 
மரபினர்‌. இதுபோது காரைக்குடி அளகப்பா கல்லூரியில்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியராக இருப்பவர்‌, இவர்‌ வித்துவான்‌, 
எம்‌. ஏ., எம்‌. ஓ, எல்‌., டாக்டர்‌ பிஎச்‌. டி. பட்டம்‌ பெற்றவர்‌. 
இவர்‌ எழுதிய நூல்கள்‌ மனைவியின்‌ உரிமை, வள்ளுவம்‌, 
கொடை விளக்கு, தொல்காப்பியப்‌ புதுமை, இரட்டைக்‌ 
காப்பியங்கள்‌ முதலியன. இவரது எழுத்துப்‌ புலமைக்கு 
அரசினர்‌ பரிசும்‌ ஈந்துளர்‌. சங்க நூற்களில்‌ காதல்‌ 
என்பது இவர்‌ எழுதிய நூலே, 

இ. இலக்குவனார்‌: இவர்‌ எம்‌, ஏ., எம்‌. ஓ. எல்‌., பட்டங்‌- 
களைப்‌ பெற்றவர்‌. தஞ்சை மாவட்டத்தினர்‌. இவர்‌ இதுபோது 
மதுரைத்‌ தியாகராயர்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக 
இருக்கிறார்‌. இவரது நூற்கள்‌ அமைச்சர்‌ யார்‌, எல்லோ 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 445 


ரும்‌ இந்காட்டரசர்‌, தமிழ்‌ கற்பிக்கும்‌ முறை என்பன. 
நமது முதல்‌ அமைச்சர்‌ கனம்‌ காமராசரைப்‌ பற்றியும்‌ ஒரு 
நூல்‌ எழுதியுள்ளனர்‌. இவருக்குத்‌ தொல்காப்பியத்தில்‌ 
நல்ல புலமை உண்டு. இந்நூலைப்‌ பற்றி ஆங்கிலத்திலும்‌ 
நூல்‌ எழுதியுள்ளனர்‌. 

தெ. பொ. மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை: இவர்‌ சென்னையில்‌ 
பிறந்தவர்‌ ; வழக்கறிஞர்‌. ஆனால்‌, தமிழ்‌ மொழிக்கே 
தொண்டு புரிபவர்‌. சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியராக இருந்து, இதுபோது அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ பேராசிரியராக இருக்கிறார்‌. இவர்‌ வடமொழி, 
தமிழ்‌, மலையாளம்‌, இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம்‌, கன்னடம்‌, 
பிரஞ்சு, ஜர்மெனி மொழிகளைத்‌ தெரிந்தவர்‌. இவரைப்‌ 
பன்மொழிப்‌ புலவர்‌ என்பர்‌. இவர்‌ கடல்‌ கடந்து சென்று 
தமிழ்‌ மொழியின்‌ சிறப்பை மொழிபவர்‌. ஓயாது படித்துக்‌ 
கொண்டு இருப்பவர்‌. இவ்வாறே விரும்பிப்‌ படிக்க 
வருபவர்க்கும்‌ பாடம்‌ சொல்பவர்‌. மொழி வரலாற்றில்‌ 
வல்லு௩ர்‌. இவரது பட்டங்கள்‌ வித்துவான்‌, எம்‌. ஏ., பி. எல்‌., 
எம்‌. ஓ. எல்‌. இவர்‌ வேதாந்தம்‌ சித்தாந்தம்‌ அறிந்தவர்‌, 
இவர்‌ பல நூல்களை எழுதியுள்ளனர்‌. பிறந்தது எப்படியோ, 
தமிழா நினைத்துப்‌ பார்‌, சமணத்தமிழ்‌, இலக்கிய வரலாறு, 
சயாமில்‌ திருவெம்பாவை திருப்பாவை, கவி இரவீந்திரகாத 
தாகூர்‌, சேக்கிழாரும்‌ திருக்‌ கண்ணப்பரும்‌, சூளாமணி 
வசனம்‌, திராவிட மொழிகளின்‌ ஒப்பிலக்கணம்‌ முதலியன. 


கா. அப்பாதுரைப்‌ பிள்ளை: இவர்‌ கன்னியாகுமரி மாவட்‌ 
டத்தினர்‌. இவர்‌ பல மொழி அறிந்தவர்‌. வடமொழி, இந்தி, 
மலையாளம்‌, ஆங்கிலம்‌, தமிழ்‌ என்பன இவர்‌ அறிந்த 
மொழிகள்‌. பல நூல்களைப்‌ பயின்‌ றவர்‌. இவரை நடமாடும்‌ 
நூல்‌ நிலையம்‌ என்றும்‌ கூறுவா. இதுபோது சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஆங்கிலத்‌ தமிழ்‌ அகராதி தொகுப்புப்‌ 
பணியில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. இவர்‌ வித்துவான்‌, பி. ஏ. 
எம்‌. ஏ., எல்‌. டி: பட்டம்‌ பெற்றவர்‌. இவர்‌ எழுதிய நூற்கள்‌ 
தமிழ்‌ அகர வரிசை, தென்னாட்டுப்‌ போர்க்களங்கள்‌, மாலதி 
மாதவன்‌, செஞ்சி இளவரசன்‌, குழந்தை உலகம்‌, இந்து 
லேகா முதலியன. 
மக முதலியார்‌: இவர்‌ லால்குடியில்‌ பிறந்‌ 
தட இதுபோல்‌, ன்‌ ஓரியண்டல்‌ கலைக்‌ கல்லூரியில்‌ 


446 இக்காலப்‌ புலவர்கள்‌ : 


முதல்வராக இருக்கிறார்‌. எழுத்திலும்‌ பேச்சிலும்‌ வல்லவர்‌... 
இவர்‌ வித்துவான்‌, பி. ஏ... பி. ஓ. எல்‌., எம்‌. ஏ., எல்‌. டி. 
பட்டம்‌ பெற்றவர்‌. மலையாளம்‌ தெரிந்தவர்‌. இவர்‌ எழுதிய 
நூல்கள்‌ தமிழ்‌ கற்பிக்கும்‌ முறைகள்‌, கட்டுரைக்‌ கருவூலம்‌, 
திருக்குறளும்‌ பொது நோக்கமும்‌, இலக்கிய ஓவியங்கள்‌ 
முதலியன. இவர்‌ எழுதியுள்ள சிறு பிரபந்தங்களைப்‌ பற்றிய 
ஆய்வுக்‌ கட்டுரை இவரது பரந்த நூல்‌அறிவுத்‌ திறனை 
அறிவிப்பதாகும்‌. 

&. இராமலிங்க முதலியார்‌? இவர்‌ செங்கற்பட்டு 
மாவட்டத்தினர்‌. எம்‌ ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. தூய தமிழ்‌ 
மொழியில்‌ சொற்களை அமைப்பவர்‌. எடுத்துக்காட்டாகப்‌ 
பிரசவ ஆஸ்பத்திரி என்பதை மகப்பேறு விடுதி என்றும்‌ 
(டைப்‌) என்பதைத்‌ தட்டெழுத்து என்றும்‌ மொழி 
பெயர்த்திருப்பதைக்‌ காட்டலாம்‌, இவரது நூற்கள்‌ வழி 
காட்டும்‌ வான்‌ பொருள்‌, ஆட்சிச்‌ சொற்கள்‌ என்பன. 
உண்மை நெறி விளக்கத்திற்கு உரை கண்டவர்‌. தரும 
ஆதீன கல்லூரியில்‌ முதல்வராக இருந்தவர்‌. இதுபோது 
தமிழ்‌ ஆக்கப்‌ பணியில்‌ அரசாங்க அலுவலகத்தில்‌ பணி 
புரிகிறார்‌. 

ஜி. ௬ப்பிரமணியப்‌ பிள்ளை : இவர்‌ இதுபோது அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழக ஆராய்ச்சித்‌ துறைத்‌ தலைவராக 
உள்ளார்‌. நகைச்சுவை ததும்பப்‌ பேசவும்‌, எழுதவும்‌ 
வல்லவர்‌. வித்துவான்‌, எம்‌. ஏ., பி. எல்‌. பட்டம்‌ பெற்றவர்‌. 
இவர்‌ எழுதிய நூல்கள்‌ பல, அவை குறள்‌ விருந்து, 
வெண்ணிலாவிலே என்பன. கம்ப ராமாயணத்தில்‌ எவரும்‌ 
எடுத்துக்காட்டாத பல பாடல்கள்‌ இடைச்‌ செருகலாக உள 
என்பதை உறுதிப்படுத்திக்‌ கை எழுத்துப்‌ பிரதிகள்‌ 
கொண்டு நிலை நிறுத்தியுள்ளனர்‌. 

௮. மு. பரமசிவாநந்தம்‌ : இவர்‌ செங்கற்பட்டு மாவட்‌ 
டத்தினர்‌. வேளாள மரபினர்‌. வித்துவான்‌, எம்‌. ஏ., எம்‌. 
லிட்‌. பட்டம்‌ பெற்றவர்‌. பேச்சிலும்‌, எழுத்திலும்‌ வல்லவர்‌. 
கடல்‌ கடந்து சென்று சொற்பொழிவு ஆற்றியவர்‌, இவர்‌ 
எழுதியவை கவிதை உள்ளம்‌, ஜாதி வெறி, கறை படிந்த 
உள்ளம்‌; துன்பச்‌ சுழல்‌, கவிதையும்‌ வாழ்க்கையும்‌, கூடி 
வாழ்‌ முதலியன. இவரது எழுத்தறிவிற்கு அரசினர்‌ பரிசு 
தந்துள்ளனர்‌. இதுபோது சென்னைப்‌ பச்சையப்பன்‌ 


கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக இருக்கிறார்‌. 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 447 


௮. ஐ. பரந்தாமனார்‌ : இவர்‌ சென்னையில்‌ பிறந்தவர்‌. 
இது போது மதுரைத்‌ தியாகராயர்‌ கல்லூரியில்‌ தமிழ்‌ 
விரிவுரையாளராக இருக்கிறார்‌. எம்‌, ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. 
இவர்‌ ௩ல்ல தமிழ்‌ எழுத வேண்டுமா ? வாழ்க்கைக்‌ கலை, 
மதுரை நாயகர்‌ வரலாறு, காதல்‌ நிலைக்‌ கவிதைகள்‌, மறு-- 
மலர்ச்சிக்‌ கவிதைகள்‌, மனிதன்‌ செய்த மாண்புறு செயல்‌-- 
கள்‌ முதலான நூற்களின்‌ ஆசிரியர்‌. 


ப. சோதிமுத்து : இவர்‌ இராமகாதபுரத்தில்‌ பிறந்தவர்‌.. 
இதுபோது அமெரிக்கன்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக 
இருப்பவர்‌. கிறித்துவ மரபினர்‌. இவர்‌ எழுதிய நூல்‌ 
நாட்டிற்குழைத்த ௩ன்மகன்‌ என்பது. ஆங்கிலத்திலும்‌: 
நூல்‌ எழுதும்‌ ஆற்றல்‌ படைத்தவர்‌. இவர்‌ எம்‌. ஏ., பி, டி.. 
பட்டம்‌ பெற்றவர்‌, 

பூ. ஆலாலசுந்தரம்‌ செட்டியார்‌? இவர்‌ தாம்பரம்‌ கிறித்‌- 
தவக்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக உள்ளார்‌. எம்‌. ஏ. 
பட்டம்‌ பெற்றவர்‌. ௩ல்ல பேச்சாளர்‌. இவர்‌ நூல்கள்‌ 
கட்டுரை விருந்து, கம்பர்‌ காவியத்தில்‌ சில ஓவியங்கள்‌ 
என்பன. பல கட்டுரைகளையும்‌ எழுதியவர்‌. 

மேரி மாசிலாமணி அம்மையார்‌ : இவர்‌ சென்னை, யங்‌- 
உமன்‌ கிறித்தவச்‌ சங்கக்‌ கல்லூரியில்‌ தமிழ்த்துறைத்‌ 
தலைவராக இருக்கிறார்‌. எம்‌, ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. _ முல்லைப்‌ 
பாட்டுப்‌ பற்றி ஒரு கட்டுரை வரைந்துள்ளார்‌, கடல்‌ கடந்து 
சென்று தமிழின்‌ பெருமையினை உணர்த்தியவர்‌. 
இவர்‌ சேலம்‌ கல்லூரியில்‌ 


அ. காமாட்சி குமாரசாமி : ; பில்‌ 
எம்‌. ஏ. பட்டம்‌ 


மிழ்த் துறைத்‌ லைவராக இருக்கிறார்‌. i 
றவர்‌: ல்‌ க எழுதியுள்ளார்‌. அவற்றைத்‌ 
தொகுத்து நூலாக வெளியிட்டுள்ளார்‌. சித்தாந்த மகா- 
நாடுகளில்‌ தலைமை தாங்கிப்‌ பேசிய பேச்சும்‌ கட்டுரை 
வடிவில்‌ வந்துள்ளது. இவற்றின்‌ தொகுப்பே இலக்கிய 
இன்பம்‌ என்பது. 

கா. அப்துல்‌ கபூர்‌: இவர்‌ கன்னியாகுமாரி மாவட்டத்‌- 
தினர்‌. எம்‌. ஏ. பட்டத்தினர்‌. மலையாள ம்‌, அரபி, உருது, 
ஆங்கிலம்‌ அறிந்தவர்‌. இலக்கியம்‌ ஈந்த தமிழ்‌, இறையருள்‌ 
மாலை, மும்மணி மாலை, முஸ்லீம்‌ பெரியார்‌ வாழ்க்கை முதலி 
யன இவரது நூல்கள்‌. 


448 இக்காலப்‌ புலவர்கள்‌ 


௬. ஒளவை துரைசாமிப்‌ பின்னை : இவர்‌ தென்‌ ஆற்காடு 
மாவட்டத்தினர்‌. இதுபோது மதுரைத்‌ தியாகராய 
- கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக இருக்கிறார்‌. வித்துவான்‌ 
பட்டம்‌ பெற்றவர்‌. அழுத்தந்திருத்தமாகப்‌ பேச வல்லவர்‌. 
ஆங்கிலம்‌ அறிந்தவர்‌. இவர்‌ எழுதிய நூல்கள்‌ சைவ 
- இலக்கிய வரலாறு, சேர மன்னர்‌ வரலாறு, சிலப்பதிகார 
ஆராய்ச்சி, வரலாற்றுக்‌ காட்சிகள்‌, நந்தா விளக்கு, தமிழ்த்‌ 
தாமரை முதலியன. ஞானாமிருதம்‌ என்னும்‌ நூலைத்‌ தக்க 
ஆராய்ச்சி முகவுரையுடன்‌ பதிப்பித்துள்ளனர்‌. ஆங்கிலத்‌- 
தில்‌ திருவள்ளுவரைப்‌ பற்றி ஒரு நூல்‌ எழுதியுள்ளனர்‌. 


வெள்ளை வாரணனார்‌ : இவர்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ ரீடராக (நூல்‌ ஆய்வர்‌) இருக்கிறார்‌. ௩ல்ல பேச்‌- 
சாளர்‌. வித்துவான்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. . தொல்காப்பியம்‌, 
சங்ககாலத்‌ தமிழ்‌ மக்கள்‌, குறிஞ்சிப்‌ பாட்டாராய்ச்சி நூல்‌- 
கள்‌ இவரால்‌ எழுதப்பட்டுள்ளன. சித்தாந்தச்‌ செம்மல்‌, 
திருமுறைத்‌ தமிழ்‌ மணி என்னும்‌ பட்டமுடையவர்‌. 


மயிலை. இனி வேங்கடசாமி: இவர்‌ பட்டம்‌ பதவி 
பெற்றிராவிட்டாலும்‌ தமிழ்‌ நூல்‌ ஆராய்ச்சியில்‌ தலை- 
சிறந்தவர்‌, மயிலையில்‌ வாழ்பவர்‌. கல்வெட்டறிஞர்‌. 
இவரது நூற்கள்‌ இறைவன்‌ ஆடிய எழுவகைத்‌ தாண்டவம்‌, 
நரசிம்மன்‌, மஹேந்திரன்‌, பெளத்தமும்‌ தமிழும்‌, சமணமும்‌- 
தமிழும்‌, கிறிஸ்தவமும்‌ தமிழும்‌, மறைந்துபோன தமிழ்‌ 
நூல்கள்‌ முதலியன. இவர்‌ அரசினர்‌ பரிசும்‌ பெற்றவர்‌. 


தேவநேயப்‌ பாவாணர்‌: இவர்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்‌- 
றவர்‌. சொல்லாராய்ச்சியில்‌ சிறந்தவர்‌. இவருக்கு இருக்கும்‌ 
தமிழ்ப்‌ பற்று: அளவிடற்பாலதன்று. வடமொழி எனக்‌ 
கருதப்படும்‌ பல சொற்கள்‌ தமிழ்‌ சொற்களே என்று அச்‌- 
சொற்களின்‌ அடிச்‌ சொற்களின்‌ வழி நிறுவிக்‌ காட்ட- 
வல்லவர்‌. கிறித்தவ மரபினர்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ மொழிநூல்‌ ஆய்வுக்குழுவில்‌ பணி புரிந்தவர்‌. 
இதுபோது புதுவையில்‌ வாழ்பவர்‌. இவரது புலமையினை 
இவர்‌ எழுதியுள்ள ஒப்பியல்‌ மொழி நூல்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
அக்நூலுக்கு இவர்‌ எழுதியுள்ள முன்னுரை ஓர்‌ ஆய்வு முன்‌ 
னுரை. இவரது ஏனைய நூற்கள்‌ திராவிடத்‌ தாய்‌, பழந்தமிழ்‌ 
ஆட்சி, கட்டுரை வரைவியல்‌ முதலியன. 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 449 


லே... ப. ௧௬. இராமநாதன்‌ : இவர்‌ இராமகாதபுர- 
மாவட்டத்தினர்‌. நகரத்தார்‌ மரபினர்‌. பண்டித, வித்துவான்‌ 
பட்டங்களைப்‌ பெற்றவர்‌, இப்போது அண்ணாமலைப்‌ பல்‌- 
கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராய்ப்‌ பணிபுரிபவர்‌. 
இவர்‌ கட்டுரைக்‌ கோவை, அண்ணாமலை அரசர்‌, சங்க காலத்‌ 
தமிழர்‌ வாழ்வு, சோழ வேந்தர்‌ மூவர்‌, இந்திய நாட்டு 
வரலாற்றுக்‌. கதைகள்‌, பரிபாடல்‌ ஆராய்ச்சி முதலான 
நூற்களை இயற்றியவர்‌, இவர்‌ தமிழ்நூல்‌ விவரத்‌ தொகுப்பு 
என்ற நூலையும்‌ தொகுத்தவர்‌. தமிழ்‌ இசை இயக்கத்தில்‌ 
பெரிதும்‌ ஈடுபட்டவர்‌. 


ஐயன்‌ பெருமாள்‌ கோனார்‌? இவர்‌ திரிசிரபுரத்தில்‌ 
செயிண்ட்‌ ஜோஸப்‌ கல்லூரியில்‌ தமிழ்‌ விரிவுரையாளராக 
உள்ளார்‌. வித்துவான்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. பாடநூல்‌- 
களுக்கு உரை எழுதி நல்ல புகழ்‌ பெற்றவர்‌. இவர து 
நூல்கள்‌ சங்ககாலப்‌ பாண்டியர்கள்‌, வள்ளல்‌ பாரி, தமிழ்‌ 
நாட்டுப்‌ போர்க்களங்கள்‌ என்பன. 


கா, ம. வேங்கடராமய்யா: இவர்‌ திருப்பனந்தாள்‌ 
ஓரியண்டல்‌ கல்லூரி முதல்வர்‌. வித்துவான்‌, பி. ஓ. எல்‌., 
எம்‌. ஏ., எல்‌. டி. பட்டங்களைப்‌ பெற்றவர்‌, கல்வெட்டு 
ஆய்வில்‌ முனைந்து இருப்பவர்‌. இதன்‌ காரணமாகக்‌ குமர 
குருபரன்‌ பத்திரிகையில்‌ பல கட்டுரைகளை எழுதி வருபவர்‌. 
திருக்குறள்‌ உரைக்‌ கொத்து என்னும்‌ நூலையும்‌ வெளியிட்‌- 
டுள்ளனர்‌. 


ச. தண்டபாணி தேசிகர்‌ : இவர்‌ வித்துவான்‌ பட்டத்‌- 
தினைப்‌ பல்கலைக்‌ கழக வாயிலாகவும்‌, மகா வித்துவான்‌ 
பட்டத்தினைத்‌ திருவாவடுதுறை ஆதீனகர்த்தா வாயிலாகவும்‌ 
பெற்றவர்‌. அண்ணாமலைப்‌ பல்கலக்‌ கழகத்தில்‌, குமிழ்‌ 
விரிவுரையாளராக இருப்பவர்‌. வடமொழி, தென்மொழி 
அறிந்தவர்‌. சித்தாந்த அறிவு பெரிதும்‌ உடையவர்‌. இவரது 
நூல்கள்‌ கணபதி, முருகன்‌, , திருக்குறள்‌ ' அமைப்பும்‌ 
அழகும்‌, சைவத்தின்‌ மறுமலர்ச்சி, நாட்டாட்சியும்‌ ௩ம- 
காட்சியும்‌ என்பன. திருமந்திரத்திற்கு உரையும்‌, முதல்‌ 
திருமுறைக்கு உரையும்‌ வரைந்துளளரா. திருக்குறள்‌ 
வளம்‌ என்னும்‌ நூல்‌, வெளிவந்துள்ள உரைகளுடன்‌ 
இவரால்‌ பதிப்பிக்கப்‌ பெற்று வெளிவந்துள்ளது. இதில்‌ 


வ.—29 


450 இக்காலப்‌ புலவர்கள்‌ 


இவர்‌ திருக்குறள்‌ ஆட்சி, கருத்து எந்தெந்த நூல்களில்‌ 
வந்துள்ளன என்பதை ஈன்கு எடுத்துக்‌ காட்டியுள்ளனர்‌. - 
இதுபோது சங்க இலக்கிய “அகராதியினை த்‌ தொகுத்து வரு- 
கிறார்‌. பரத நாட்டிய சாத்திரம்‌, அணியியல்‌ என்பனவும்‌ 
இவரது நூற்களே. 


புருஷோத்தம நாயுடு: இவர்‌ வித்துவான்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ ரீடராக (நூல்‌ 
ஆய்வர்‌) இருப்பவர்‌, வைஷ்ணவத்தில்‌ ஆழ்ந்த பற்றுடைய- 
வர்‌. இதனால்தான்‌ மாணிக்கவாசகர்‌ எடுத்து இயம்பும்‌ 
சில கருத்துக்களையும்‌ கற்பனைகள்‌ என்று கூறும்‌ துணிவு 
பெற்றவர்‌. டாக்டர்‌ ஐயர்‌ அவர்கள்‌ கண்டிராத பாட பேதம்‌ 
என்ற கருத்தில்‌, ஐங்குறுநூறு கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடலில்‌ 
££ வாலிழைபாகம்‌ ” என்னும்‌ தொடரை ₹: வாலிழை ஆகம்‌ 22 
என வைஷ்ணவ பரமாக எடுத்துக்‌ கூறுபவர்‌. இவர்‌ வட 
மொழி அறிந்தவர்‌. இதன்‌ துணையால்தான்‌ திருவாய்‌ 
மொழிக்கு எழுதப்பட்ட மணிப்பிரவாள . ௩டையின்‌ உரை 
யினைத்‌ தமிழ்ப்படுத்தி வெளியிட்டவர்‌. இதுபோது 
ஸ்ரீவைஷ்ணவ பூஷணம்‌ என்னும்‌ நூலை ஆய்ந்து நற்றமிழ்‌ 
நடையில்‌ பதிப்பிக்க இருப்பவர்‌. இவரது வைணவப்‌ 
பற்றையும்‌ தொண்டையும்‌ பாராட்டித்‌ திரு. இராச- 
கோபாலாசாரியார்‌ (ராஜாஜி அவர்கள்‌) பரிசும்‌ ஈந்தனர்‌. 


ஐ, வா. ஜகந்நாதன்‌: இவர்‌ வித்துவான்‌, பி. ஓ. எல்‌. 
எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. கலைமகள்‌ ஆசிரியர்‌ ; சென்னை 
மந்தவெளியில்‌ வாழ்பவர்‌, இவர்‌ எழுதிய நூற்கள்‌ தமிழ்க்‌ 
காப்பியங்கள்‌, கலைஞன்‌ தியாகம்‌, நாடோடி இலக்கியம்‌, 
எல்லாம்‌ தமிழ்‌, மேகமண்டலம்‌, ஆரம்ப அரசியல்‌ நூல்‌, 
அறுந்த தந்தி, பவள மல்லிகை முதலியன. இவர்‌ சைவத்‌ 
திருமுறைகள்‌ பன்னிரண்டிலும்‌, அருணகிரியார்‌ அலங்‌- 
காரம்‌, அநுபூதி முதலிய நூற்களிலும்‌ சில பாடல்களைத்‌ 
தேர்ந்தெடுத்து விளக்கம்‌ எழுதி இருக்கும்‌ நூற்கள்‌ படிக்கப்‌ 
படிக்கத்‌ தெவிட்டாதவை. இவர்‌ அரசினர்‌ பரிசும்‌ பெற்றவர்‌. 


இ. பெ. விசுவநாதன்‌ : இவர்‌ திருச்சியில்‌ ஒரு சிறந்த 
வணிகர்‌. இவர்‌ பி. ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. அழகாகப்‌ 
பேசுந்‌ திறமுடையவர்‌. தமிழ்ப்‌ புலவர்கள்‌, தமிழர்கள்‌ 
வாழ்வுக்குப்‌ பாடுபடுபவர்‌, தமிழ்‌ நாட்டுப்‌ புலவர்‌ குழு என்ற 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 451 


ஒன்றைத்‌ தோற்றுவித்து, அதில்‌ சங்க காலப்‌ புலவர்களைப்‌ 
போல நாற்பத்தொன்பது புலவர்களை அமைத்து, மூன்று 
மாதங்கட்கு ஒருமுறை தமிழகத்தில்‌ கூட்டம்‌ கூட்டி நடத்தி 
வருபவர்‌. ஆகாசவாணி என்பதை வானொலி என்றுதான்‌ 
கூறவேண்டும்‌ என்பதற்குப்‌ போராடியவர்‌, இதில்‌ ஒரு சிறிது 
வெற்றியும்‌ கண்டவர்‌. இவர்‌ எழுதிய நூல்கள்‌ ஐந்து 
செல்வங்கள்‌, அறிவிற்கு உணவு; தமிழ்‌ மருந்துகள்‌, 
திருக்குறள்‌ புதைபொருள்‌, தமிழ்ச்‌ செல்வம்‌ முதலியன. 
தமிழ்‌ மொழி தமிழ்ப்‌ புலவர்களின்‌ ௩ன்மை கருதிப்‌ பெரும்‌ 
பொருளை ஒதுக்க எண்ணிச்‌ செயல்‌ படுத்த முனைந்‌- 
திருப்பது வரவேற்றற்குரியது. 

அண்ணாதுரை : இவர்‌ சிறந்த அரசியல்வாதி. எம்‌. ஏ. 
பட்டம்‌ உடையவர்‌.  கேளாரும்‌ வேட்கும்‌ முறையில்‌ 
எந்த நேரத்தில்‌ எந்தப்‌ பொருளைப்‌ பற்றிப்‌ பேசவேண்டு 
மானாலும்‌ பேச வல்லவர்‌. பல மணி நேரமும்‌ பேசும்‌ திறன்‌ 
படைத்தவர்‌. இவரை அறிஞர்‌ அண்ணா என்று அழைப்பர்‌. 
காஞ்சியில்‌ பிறந்து சென்னையில்‌ வாழ்பவர்‌. இவர்‌ எழுதிய 
நூற்கள்‌ குமரிக்கோட்டம்‌, சந்திரோதயம்‌, சந்திரமோகன்‌ 
என்பன. இவர்‌ திரைப்‌ படத்திற்குக்‌ கதை வசனம்‌ எழுத 
வல்லவர்‌. 

அருணாசல கவுண்டர்‌ : வர்‌ வித்துவான்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌. திருநெல்வேலி இந்துக்‌ கல்லூரியில்‌ தமிழ்த்‌ 
துறைத்‌ தலைவராகப்‌ பணி புரிபவர்‌. இவரது பிறப்பிடம்‌ 
கோவை மாவட்டம்‌. வடமொழி, ஆங்கிலம்‌ அறிந்தவர்‌. 
இவரது நூல்கள்‌ கரும்பின்‌ கதை, வேதநாயகம்‌ பிள்ளை, 
சுவாமிக்கண்ணுப்‌ பிள்ளை இவர்களது வரலாறுகள்‌. 


அன்பு கணபதி: இவர்‌ தஞ்சை மாவட்டத்தினர்‌. 
வித்துவான்‌ பட்டத்தினர்‌. சென்னைப்‌ பச்சையப்பன்‌ 
கல்லூரித்‌ துணைத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. இவரது நூற்கள்‌ 
செந்தமிழ்ச்‌ செல்வியர்‌, காவலரும்‌ பாவலரும்‌ என்பன. 
ஆரோக்கயசாமி : இவர்‌ சென்னைப்‌ ப்‌ & 
ற்றுத்‌ ம்‌ ரீடராக ல்‌ ஆய்வர்‌) இருப்பவா. 
வரலாற்றுத்‌ துறையில்‌ ரீடரா ட்‌ வ டம ல 
அவ்‌ வேட்கையே இவரை 
ஜரோப்பிய வரலாறு 


எம்‌. ஏ., டாக்டர்‌ பி, எச்‌. டி. 
தணியா வேட்கையுடையவர்‌. 
நாம்‌ இருக்கும்‌ நாடு, தமிழ்‌ வரலா; 


452 இக்காலப்‌ புலவர்கள்‌ 


முதலான நூல்களை எழுதச்‌ செய்தது. அரசினர்‌ பரிசும்‌ 
பெற்றவர்‌. : i 


கா. பொ. இரத்தினம்‌ : இவர்‌ இலங்கைவாசி. எம்‌. ஏட, 
வித்துவான்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. திருக்குறளைப்‌ பரப்புவதில்‌ 
முனைந்து நிற்பவர்‌. இவர்‌ எழுதிய நூற்கள்‌ இலங்கையில்‌ 
இன்பத்‌ தமிழ்‌, இலக்கியம்‌ கற்பித்தல்‌ முதலியன, வட 
மொழியும்‌ அறிந்தவர்‌. 

ப. இராமநாதப்‌ பிள்ளை: இவர்‌ சைவசித்தாந்த நூற்‌- 
பதிப்புக்‌ கழகப்‌ புலவர்‌. அக்‌ கழக வழி திருமூலர்‌ திரு- 
மந்திர உரை, சிவஞான போதச்‌ சிற்றுரை விளக்கம்‌ 
ஆகிய நூல்களை எழுதியவர்‌. ஐந்தெழுத்து மாண்பு 
என்னும்‌ நூலும்‌ இவரால்‌ எழுதப்பட்டுள்ளது. வேதநாயகம்‌ 
பிள்ளை நீதிநூல்‌ உரையும்‌, ௩ல்லொழுக்க வினா விடையும்‌ 
இவரால்‌ எழுதப்பட்டுள்ளன. இவருக்குத்‌ தனித்‌ தமிழ்ப்‌ 
பற்றுண்டு. இப்‌ பற்றினை இவரது உரைகளில்‌ காணலாம்‌. 
சமய வடசொற்களுக்கெல்லாம்‌ இவரே தமிழ்ச்‌ சொற்‌- 
களை ஆக்கி எழுதியுள்ளார்‌. நக்கீரர்‌ பாட்டில்‌ வரும்‌ தீர்க- 
சுவாகா என்பதை, தீர்கசிவா என்று மாற்றுவாரானால்‌ 
இவரது தமிழ்ப்‌ பற்றும்‌ சைவப்பற்றும்‌ எத்தகையன 
என்பதை உணரலாம்‌. 


இ. இராமலிங்கம்‌ பிள்ளை : இவர்‌ அரசாங்க ஆஸ்தானப்‌ 
புலவராக இருந்தவர்‌. கவி புனைவதில்‌ சிறந்தவர்‌. தமிழ்‌ 
மொழி பற்றுப்‌ பெரிதும்‌ உடையவர்‌. இதனால்‌ அன்றோ 
₹: தமிழன்‌ என்ற பெருமையோடு தலைநிமிர்ந்து நில்லடா ?” 
என்று இவர்‌ பாடியுள்ளனர்‌ ! சேலம்‌ நாமக்கல்‌ இவரது 
பிறப்பிடம்‌. இவரது நூற்கள்‌ தமிழின்‌ இன்பம்‌, அவளும்‌ 
அவனும்‌, மலைக்கள்ளன்‌, மாமன்‌ மகள்‌, என்‌ கதை, திருக்‌- 
குறள்‌ புது உரை, காந்தீய அரசியல்‌ முதலியன. 


ந. சஞ்சீவி: இவர்‌ திருசிரபுர மாவட்டத்தினர்‌. இது 
போது சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ விரிவுரையாளராக 
இருக்கிறார்‌. எம்‌. ஏ. பட்டம்‌ உடையவர்‌. இவரது நூற்கள்‌ 
சங்ககாலச்‌ சான்றோர்கள்‌, மானங்காத்த மருதப்‌ பாண்‌- 
டியன்‌, வீரத்தலைவர்‌ புலித்தேவர்‌, வேலூர்ப்‌ புரட்சி, சிலப்‌- 
பதிகார விருந்து என்பன. இவர்‌ கல்ல பேச்சாளர்‌. முதலி- 
யார்‌ மரபினர்‌. இவர்‌ டாக்டர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை அவர்‌- 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 453 


களின்‌ வாழ்க்கை வரலாற்றுக்‌ குறிப்பினையும்‌, அவர்‌ எழுதிய 
நூற்களைப்‌ பற்றிய குறிப்பினையும்‌ எழுதியிருக்கும்‌ கட்டுரை 


படிக்கப்‌ படிக்கச்‌ சுவை தரத்‌ தக்கது. 


்‌ சொ. சிங்காரவேலன்‌ : இவர்‌ தருமபுர ஆதீனத்‌ தமிழ்க்‌ 
கல்லூரி முதல்வர்‌. ௩ல்ல பேச்சாளர்‌, எம்‌, ஏ. பட்டம்‌ 
பெற்றவர்‌. - இவர்‌ எழுதிய நூற்கள்‌ தருமை ஆதீனம்‌, 
திருப்பறியலூர்‌ வரலாறு முதலியன. இவர்‌ ஆங்கிலப்‌ 
பாடல்களை யும்‌ தமிழ்ப்படுத்துவர்‌. 
சிவஞான ராமணியார்‌ : இவரை மா. பொ. சி. என்பர்‌. 
சிறந்த அரசியல்‌ அறிஞர்‌, தமிழ்‌ அறிஞரும்‌ ஆவார்‌. 
இவரது பேச்சுக்‌ கேட்கச்‌ சுவையுடையது. சிலப்பதிகாரத்‌- 
தில்‌ ஆழ்ந்த புலமை பெற்றவர்‌. இதன்‌ காரணமாகவே 
இவர்‌ சிலம்பின்‌ செல்வர்‌ என்றும்‌ அழைக்கப்படுபவர்‌. 
தமிழ்நாட்டின்‌ எல்லை வடவேங்கடமே என்று போராடியவர்‌. 
ஆனால்‌, இதில்‌ முற்றிலும்‌ வெற்றி கண்டிலர்‌. திருத்தணி 
வரை எல்லை கண்டு இன்பம்‌ ஆர்ந்தவர்‌. இவர்‌ எழுதிய 
நூற்கள்‌ வீரபாண்டிய கட்டபொம்மன்‌, கப்பலோட்டிய 
தமிழன்‌, வீரக்‌ கண்ணகி, தமிழன்‌ குரல்‌, கட்டுரைக்‌ 
"களஞ்சியம்‌ முதலியன. வீர பாண்டியக்‌ கட்டபொம்மனைப்‌ 
பற்றித்‌ தமிழரிடையே நினைவு படுத்தியவர்‌ இவரே எனலாம்‌. 


ஸஷிநிவாச ராகவன்‌ : வர்‌ தஞ்சை மாவட்டத்தினர்‌. 
ர தக்கம்‌ வ, ௨. கடா. பிள்ளைக்‌ கல்லூரியின்‌ 
முதல்வர்‌. எம்‌. ஏ. பட்டமுடையவர்‌. 2 ஐயங்கார்‌ மரபினர்‌. 
கம்பராமாயணத்தில்‌ ஆழ்ந்த அனுபவம்‌ வாய்ந்தவர்‌. சடக்‌ 
பேச்சாளர்‌. அவன்‌ அமரன்‌, நிழல்‌, மேல்காற்று, காவிய 
அரங்கில்‌, இலக்கிய மலர்கள்‌ என்பன இவரது நூற்கள்‌. 


என்‌. டி. சுந்தர வடிவேலு : இவர்‌ எம்‌. ஏ; எல்‌. டி. 
பட்டம்‌ ப்ரண: சென்னை ,மாநிலக்‌ கல்வித்துறை 
இயக்குகர்‌, முதலியார்‌ மரபினர்‌. நன்கு பேச லிக்‌ 
பேசியவற்றைக்‌ கட்டுரையாகவுமி எழுதியவர்‌: கடல்‌ 
கடந்து சென்று திரும்பிய மாண்பினர்‌.. பத்மஸ்ரீ பட்டம்‌ 
பெற்றவர்‌. இவர்‌ எழுதிய தாச்கடி நீத, மின்‌ விளக்கு 

ம்‌ கனியும்‌, உதிரிப்‌ பூ, தம்‌ ல்‌, 5 
வியன்‌, அதுபோது பள்ளிகள்‌ பலவற்றில்‌ பகல்‌ உணவு 
கொடுப்பதற்குக்‌ காரணர்‌ இவரே: 


454 இக்காலப்‌ புலவர்கள்‌ 


வா. ௬. செங்கல்வராயப்‌ பிள்ளை: இவர்‌ சென்னையில்‌ 
வாழ்பவர்‌. எம்‌, ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. அமைதியாகக்‌ 
தமிழ்ப்‌ பணி புரிபவர்‌. இவர்‌ நூற்கள்‌ தேவார ஒளி நெறி, 
அருணகிரி நாதர்‌ வரலாறும்‌ நூல்‌ ஆராய்ச்சியும்‌, காசி 
மகாத்மியம்‌ என்பன. 


தா. ஞான மூர்த்தி: இவர்‌ சென்னையில்‌ பிறந்து 
கோவையில்‌ பி. எஸ்‌. ஜி. கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக 
இருப்பவர்‌. வித்துவான்‌; பி. ஓ. எல்‌. எம்‌. ஏ. பட்டம்‌ 
பெற்றவர்‌. இவரது நூற்கள்‌ சுழற்காற்று, காதல்‌ படும்‌ 
பாடு, பாவையின்‌ உயிர்ப்பு, தெய்வ ஒளி, சிந்தாமணிச்‌ 
செல்வம்‌ முதலியன. 


தூரன்‌ : இவரது இயற்பெயர்‌ பெரியசாமி என்பது. 
இவர்‌ பி, ஏ., எல்‌. டி. பட்டம்‌ உடையவர்‌. இவரது 
அரும்‌ தொண்டினால்தான்‌ கலைக்களஞ்சியம்‌ என்னும்‌ 
தம்நேரில்லா நூற்களைப்‌ பெற்று வருகிறோம்‌. இவர்‌ 
சிறந்த எழுத்தாளர்‌. தமிழ்க்கலைக்‌ களஞ்சியத்தலைமை 
ஆசிரியர்‌. இளந்‌ தமிழர்‌, காதலும்‌ கடமையும்‌, 
மாவிளக்கு, பாரதித்‌ தமிழ்‌, நிலாப்பாட்டி, கனகத்தின்‌ குரல்‌ 
முதலியன இவரது நூற்கள்‌. இவர்‌ இசைப்‌ பாடல்கள்‌ 
பலவற்றையும்‌ பாடியுள்ளனர்‌. 


பெருமாள்‌ முதலியார்‌: இவர்‌ சென்னை ஆசிரியப்‌ 
பயிற்சிக்‌ கல்லூரி முதல்வர்‌. எம்‌. ஏ., எல்‌. டி. பட்டம்பெற்ற 
வர்‌. இவரது நூற்கள்‌ இந்திய வரலாற்றுச்‌ சுருக்கம்‌, ௩மது 
இந்தியா முதலியன. பாடல்களைப்‌ புனையும்‌ ஆற்றல்‌ 
பெற்றவர்‌. 


வி. எஸ்‌. வி. ராகவன்‌ : இதுபோது இந்நூலை வெளியிட்‌ 
டிருக்கும்‌ ஆசிரிய நூற்பதிப்புக்‌ கழகத்தில்‌ பணிபுரிகிறார்‌. 
இவர்‌ இனியன்‌ என்ற புனை பெயருடையவர்‌. இவரது 
நூற்கள்‌ அன்னை சாரதாமணி தேவியார்‌, மணிமேகலை, 
செந்தமிழ்ச்‌ சிலம்பு, சிறுவர்‌ கதைகள்‌, ௩கைச்சுவைக்‌ 
கதைகள்‌, மார்க்கப்‌ போலோ, கலிவரின்‌ யாத்திரைகள்‌ 
என்பன, இவர்‌ ஜயங்கார்‌ மரபினர்‌. 


சக்கரவர்த்தி இராஜகோபாலாச்சாரியார்‌ : இவர்‌ ஐயங்கார்‌ 
மரபினர்‌. இவரும்‌ சிறந்த எழுத்தாளர்‌. இவரைப்‌ பாரத 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 455 


கனா. என்று அழைப்பர்‌. சேலத்தில்‌ பிறந்தவர்‌. 
இதுபோது சென்னையில்‌ வாழ்பவர்‌. கட்‌ பேச்சால்‌ 
அரசியல்‌ அறிவு படைத்த அரும்பெரும்‌ மேதை, இவரது 
நூற்கள்‌ வியாசர்‌ விருந்து, கண்ணன்‌ காட்டிய வழி, ஆத்ம 
_ சிந்தனை, ராஜாஜி கதைகள்‌, சக்கரவர்த்தித்‌ திருமகன்‌ 
என்பன. _ இதுபோது திருமந்திரங்கட்கு விளக்கம்‌ எழுதி 
வருகின்றார்‌. தமக்குத்‌ தோன்றிய. கருத்தை அஞ்சாது 
எடுத்து எழுதவும்‌, பேசவும்‌ வல்ல பேரறிவு படைத்தவர்‌. 
இவரது விளக்கங்கள்‌, பொருள்‌ சிறப்புடையனவாக 
இருக்கும்‌. 
வரதராஜ அய்யங்கார்‌: இவர்‌ ஸ்ரீரங்கத்தில்‌ பிறந்து 
சென்னையில்‌ வாழ்பவர்‌. ஜெயின்‌ கல்லூரித்‌ தமிழ்‌ துறைத்‌ 
தலைவர்‌. வித்துவான்‌; பி. ஓ. எல்‌., எம்‌. ஏ., எம்‌, ஓ. எல்‌. 
பட்டம்‌ பெற்றவர்‌. இவர்‌ தெலுங்கு, மராத்தி, வடமொழி 
அறிந்தவர்‌. வேகானந்தர்‌ திவ்வியசரித்திரம்‌, கட்டுரை 
நவமணிகள்‌, செந்தமிழ்‌ இன்பம்‌ என்பனவற்றின்‌ ஆசிரியர்‌. 


ஜெபரத்தினம்‌: இவர்‌ திருநெல்வேலியில்‌ புனித 
யோவான்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக இருக்கிறார்‌. 
எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. தென்காசியில்‌ பிறந்தவர்‌. 
இவரது நூற்கள்‌ மனோதத்துவ சரித்திரம்‌, - இளங்கோ 
உள்ளம்‌, இலக்கிய ஒளி, தமிழ்‌ இலக்கிய வரலாறு என்பன. 


வேங்கடராஜுலு ரெட்டியார்‌ : இவர்‌ திருச்சி மாவட்டத்‌ 
தினர்‌. வித்துவான்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. தெலுங்கு, மலையாளம்‌, 
கன்னடம்‌ ஆகிய மொழிகளில்‌ ௩ல்ல புலமை சான்றவர்‌. 
இதுபோது மயிலையில்‌ வாழ்பவர்‌, இலக்கண நுண்ணறி 
வுடையவர்‌. இவரது புலமையினை இவர்‌ எழுதியுள்ள பரணர்‌ 
என்னும்‌ நூலில்‌ காணலாம்‌. பள்ளி மாணவர்கட்கு ௩ல்ல 
இலக்கண நூல்களை எழுதியுள்ளர்‌. இவரது இலக்கணப்‌ 
புலமை, திராவிட மொழியின்‌ மூவிடம்‌ பெயர்‌ என்னும்‌ நூல்‌ 
வழியும்‌, பல தாள்களுக்கு எழுதிவரும்‌ இலக்கணக்‌ கட்டுரை 
களின்‌ வழியும்‌ காணலாம்‌. 

வன்மீகநாதப்‌ பிள்ளை : இவரை ஜி. வி. பிள்ளை என்பர்‌. 
பி. ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. வடமொழி, இந்தி ஆகிய மொழி 
களில்‌ புலமை பெற்றவர்‌. இதுபோது திருச்சியில்‌ வாழ்‌ 


456 இக்காலப்‌ புலவர்கள்‌ 


கிறார்‌. இவருக்கு ராவ்‌ சாகிப்‌ பட்டமும்‌ உண்டு. இவரது 
புனை பெயர்‌ புற்றன்‌என்பது. அப்‌ பெயரால்‌ பூசைக்குரிய 
பாடல்களைத்‌ தொகுத்து வெளியிட்டவர்‌. திருவாசகம்‌, 
கம்பராமாயணம்‌ ப்ற்றியும்‌ பல கட்டுரைகள்‌ வரைந்துள்‌ 
ளார்‌. ராஷ்டிரபதி ராஜேந்திரப்‌ பிரசாத்‌ அவர்கள்‌ தம்‌ சுய 
சரிதையினை இந்தியில்‌ எழுதியுள்ளார்‌. இதனைத்‌ தமிழில்‌ 
மூலத்திற்கேற்ப ஒன்றும்‌ பிசகாதவாறு மொழி பெயர்த்த 
பெருமை இவருக்கு உண்டு. 


அர. ௧. நாராயணசாமி: இவர்‌ எம்‌.ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. 
வடமொழி, தெலுங்கு அறிந்தவர்‌, வித்துவான்‌ பட்டத்தினைச்‌ 
சிறப்புற எழுதிப்‌ பெற்றதால்‌, திருப்பனந்தாள்‌ காசி மடத்து 
ஆயிரம்‌ ரூபாய்‌ பரிசு பெற்றவர்‌. இதுபோது விருது௩கர்‌ 
செந்திக்குமார நாடார்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக 
இருக்கிறார்‌. இவர்‌ எழுதிய நூற்கள்‌ பிணிதீர்க்கும்‌ 
பெருமான்‌ என்பது, ஷேக்ஸ்பியர்‌ நாடகங்களான 
ஜலியஸ்சீசர்‌, மெக்பத்‌ இவற்றைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்‌ 
துள்ளார்‌. திருக்குறள்‌ அறத்துப்பாலைத்‌ தெலுங்கிலும்‌, 
குறிஞ்சிப்பாட்டை ஆங்கிலத்திலும்‌ மொழி பெயர்த்து 
வெளியிட்டுள்ளனர்‌. 


வை. சுந்தரேச வாண்டையார்‌ : இவர்‌ வித்துவான்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌. கல்வெட்டாராய்ச்சியில்‌ தலைசிறந்தவர்‌. இது 
போது அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ கல்வெட்டா- 
ராய்ச்சிப்‌ பணியில்‌ ஈடுபட்டுள்ளார்‌. கல்வெட்டுக்களுக்குத்‌- 
தெளிவான உரை எழுதியவர்‌. இவரது நூற்கள்‌ திருக்‌- 
கொட்டையூர்‌ கோடீச்சுரத்தல வரலாறு என்பது. 


சி. துரைசாமி ஐயர்‌: இவர்‌ வித்துவான்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌, மயிலம்‌ தமிழ்க்‌ கல்லூரியில்‌ முதல்வராகப்‌ 
பணிபுரிந்தவர்‌. கணிதப்‌ புலமையும்‌ இவர்க்கு உண்டு, இவர்‌ 
எழுதிய நூல்கள்‌ மயிலம்‌ திருக்கோயில்‌ திருமடவரலாறு; 
பிரபுலிங்கலீலை உரை, மயிலம்‌ பிள்ளைத்தமிழ்‌ உரை 
என்பன. 


ஆபிரகாம்‌ அருளப்பன்‌: இவர்‌ பி, ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. 
நாகர்கோவில்‌ இந்துக்‌ கல்லூரியில்‌ தமிழ்‌ ஆசிரியராக 
இருந்துவருகிறார்‌. இவர்‌ எழுதிய கட்டுரைகள்‌ வள்ளுவப்‌ 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 45T 


பெருந்தகையாளர்‌, பட்டினப்பாலை, திருக்குறள்‌ இன்பம்‌: 
என்பன. J 


மா. இராஜமாணிக்கம்‌ : இவர்‌ எம்‌.ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. 
வண்ணைத்‌ தியாகராய கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக 
இருக்கிறார்‌. இவர்‌ பல தமிழ்‌ இலக்கண இலக்கியக்‌. 
கட்டுரைகளை எழுதியுள்ளார்‌. 


ச. சச்சிதானந்தம்‌ பிள்ளை: இவர்‌ பி.ஏ., பி.எல்‌. பட்டம்‌ 
பெற்றவர்‌. இவரைச்‌ சைவப்‌ பாதிரியார்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
இவரே வார வழிபாட்டைத்‌ தோற்றுவித்தவர்‌, இவரது 


நூற்கள்‌ சைவசமயம்‌, முருகன்‌ அடியார்கள்‌ என்பன. 


தா. ச. மீனாட்செந்தரம்‌ பிள்ளை: இவர்‌ வித்துவான்‌ 
பட்டம்‌ பெற்றவர்‌, திருவாவடுதுறை ஆதீன வெளியீட்டு 
நூல்களைச்‌ செம்மையாகப்‌ பதிப்பிக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்‌- 
டுள்ளவர்‌. இவர்‌ பதிப்பிக்கும்‌ நூற்களின்‌ முகவுரை இவரது 
பரந்த இலக்கண இலக்கிய சைவசித்தாந்த அறிவைப்‌ புலப்‌ 
படுத்தும்‌. 

தே, ௧. ஸ்ரீநிவாசாச்சாரியார்‌ : இவர்‌ வித்துவான்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌. வைஷ்ணவ ஐயங்கார்‌ மரபினர்‌. இவர்‌ திருவா- 
வடுதுறை ஆதீன வெளியீடுகளாகிய சைவசித்தாந்த 
நூற்களை உரை௩டையில்‌ எழுதியிருக்கிறார்‌. இதன்‌ , மூலம்‌ 
இவரது சைவசித்தாந்தப்‌ பற்றையும்‌, புலமையினையும்‌ ஈன்கு 
அறியலாம்‌. இவர்‌ அவ்வாதீனப்‌ _ புலவா, வடமொழிப்‌ 
புலமை மிக்கவர்‌. இவர்‌ சிவஞான போதம்‌ பன்னிரு நூற்‌ 
பாக்களைச்‌ சைவத்‌ திருமுறைகள்‌ பன்னிரண்டுடன்‌ 
இயைத்துப்‌ பொருத்தம்‌ காட்டி. எழுதியிருப்பது, சைவப்‌ 
பெருமக்களுக்கு அரும்பெரு விருந்தாகும்‌. 

கு. ராஜவேலு: இவர்‌ எம்‌.ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌, இவரது 
நூற்கள்‌ டுகிறது | 
முதலியன. இவர்‌ தமிழாசிரியராகப்‌ பணிபுரிந்தவர்‌. இது 
போது அரசாங்க அலுவலகத்தில்‌ பணி புரிகிறார்‌. 

i ர்‌ ர்‌; 1 மிழ்‌ ஆகிய 

9. ஜெகந்நாதாச்சாரியார்‌ ; இவர்‌ வரலாறு, த ழ்‌ 
வற்றில்‌ ப்ச்‌, பட்டம்‌ பெற்றவர்‌. இதுபோது விவேகா- 
நந்தர்‌ கல்லூரியில்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவராக இருப்பவர்‌. 


58 இக்காலப்‌ புலவர்கள்‌ 


இவர்‌ சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ தமிழுக்கு ௩ல்ல குறிப்புரை 
ஒன்றை எழுதியுள்ளார்‌. ட்‌ 


ஜி. பெருமாள்‌? இவர்‌ எம்‌. ஏ. பட்டமுடையவர்‌, 
“சென்னை அரசினர்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக 
இருப்பவர்‌. தமிழ்க்‌ கட்டுரைகள்‌ பலவற்றை எழுதியவர்‌, 
நல்ல கவிஞர்‌, ஆங்கிலக்‌ கவிகளை நல்ல .தூய தமிழ்‌ 
மொழியில்‌ அமைத்துப்‌ பாடி இருக்கிறார்‌. 


ரா. கிருஷ்ணமூர்த்தி : இவர்‌ எம்‌. ஏ., எல்‌. டி., பி. ஓ. எல்‌, 
பட்டம்‌ பெற்றவர்‌. மதுரைக்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரி- 
யராக இருக்கிறார்‌. இவர்‌ தெலுங்கு, வடமொழி, இந்தி 
ஆகிய மொழிகளை .அறிந்தவர்‌, இவரது நூற்கள்‌ இமய- 
வெற்றி, அணுவை ஆய்ந்த அறிஞர்கள்‌, பண்டை இந்தியப்‌ 
பல்கலைக்‌ கழகங்கள்‌, மாயப்‌ பிரபஞ்சம்‌, சென்னைக்‌ காஞ்சி 
(செய்யுள்‌ நூல்‌) என்பன. 


எம்‌. இராசாக்கண்ணு : இவர்‌ அரசங்கண்ணனார்‌ என்றும்‌ 
அழைக்கப்‌ பெறுவர்‌. வித்துவான்‌, எம்‌. ஏ., பி. ஓ. எல்‌. 
பட்டம்‌ பெற்றவர்‌, நல்ல பேச்சாளர்‌. எழுத்தாளர்‌. இது 
போது உதகை, அரசினர்‌ கல்லூரி முதல்வராக இருக்கிருர்‌. 
இவரது நூற்கள்‌ தமிழ்‌ எங்கள்‌ உயிர்‌, ஞானியார்‌ சுவாமிகள்‌, 
கந்தர்‌ சஷ்டி சொற்பொழிவுகள்‌ என்பன. இவர்‌ முன்பு 
சென்னை அரசினர்‌ கல்லூரியில்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவராக 
இருந்தவர்‌. 


கே, சிவப்பிரகாசம்‌ : இவர்‌ ஆங்கிலத்திலும்‌, தமிழிலும்‌ 
எம்‌, ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. இதுபோது புதுவை அரசாங்கக்‌ 
கல்லூரியில்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவராக இருப்பவர்‌. பாடம்‌ 
சொல்வதில்‌ வல்லவர்‌. இவர்‌ சிறந்த கவிஞரும்‌ ஆவார்‌. 
சோதிடமும்‌ ௩ன்கு அறிந்தவர்‌, 


இ. ௧. அவினாசிலிங்கம்‌: இவ்ர்‌ பி. ஏ., பி. எல்‌. பட்டம்‌ 
பெற்றவர்‌. தமிழ்‌ ஆசிரியர்களின்‌ ஊதியத்தை உயர்த்தி- 
யவர்‌. இவர்‌ எழுதிய நூற்கள்‌ இந்தியப்‌ பொருளாதார நூல்‌, 
திருக்கேதார யாத்திரை, வாழ்க்கையின்‌ அடிப்படை, நான்‌ 
கண்ட மகாத்மா, குழந்தை வளர என்பன. தமிழ்‌ வளர்ச்சிக்‌ 
கழகத்தை நிறுவியர்‌ இவரே. 


இக்காலப்‌ புலவர்கள்‌ 459 


ஓ. வி. அழகேசன்‌: இவர்‌ இந்தி, சமஸ்கிருதம்‌ அறிந்த 
வர்‌. இவருடைய நூல்‌ உலக சரித்திரம்‌ என்பது. 


அழ. அழகப்பன்‌ : இவர்‌ குழந்தை . இலக்கியங்களை 
எழுதுவதில்‌ ஈடும்‌ எடுப்பும்‌ அற்றவர்‌. இவரது நூற்கள்‌ 
குழந்தை எழுத்தாளர்‌ யார்‌? எவர்‌? சங்கரனும்‌ ரங்கனும்‌, 
ஜப்பான்‌ பொம்மை முதலியன. 


கே. அன்பழகன்‌: இவர்‌ எம்‌ ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. : 
பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ துணைத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக 
இருந்தவர்‌. இதுபோது எம்‌. எல்‌. சி. உறுப்பினராக 
உள்ளார்‌. இவரது நூற்கள்‌ அறிவும்‌ சிந்தனையும்‌, அழக- 
ரசி என்பன. 

கண்ணதாசன்‌ : இவர்‌ ஒரு சிறந்த கவிஞர்‌. இதுபோது 
வெளிவரும்‌ சினிமாக்‌ கதைகளில்‌ இவரது பாடல்களே பெரி- 
தும்‌ அமைந்துள்ளன. இவரது கவிதைகளில்‌ பண்டைய 
இலக்கியக்‌ கருத்துக்கள்‌ மிகுதியும்‌ உண்டு. இவரது நூற்‌- 
கள்‌ கண்ணதாசன்‌ கவிதைகள்‌, கண்ணதாசன்‌ கட்டுரை- 


கள்‌, ராஜ தண்டனை, ஆயிரம்‌ தீவு முதலியன. 


பாஸ்கரத்‌ தொண்டமான்‌ : இவர்‌ எம்‌... ஏ. பட்டம்‌ 
பெற்றவர்‌. இவர்தம்‌ புனைபெயர்‌ தம்பி என்பது. மலை- 
யாள மொழியையும்‌ அறிந்தவர்‌, இவர்‌ தென்னாட்டுக்‌ 
கோயில்களைப்‌ பற்றி அருமையான கட்டுரைகள்‌ எழுத 
யுள்ளார்‌. இவரது நூற்கள்‌ கல்லும்‌ சொல்லாதோ கவி, 
ரசிகமணி டி. கே. சி. என்பன. 

கே. கே, பிள்ளை; இவர்‌ பி. ஏ, ஆனர்ஸ்‌ டி. விட்‌, முதா 
லிய பட்டம்‌ உடையவர்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ க்‌ 
சரித்திரப்‌ பேராசிரியர்‌. இவரது நூல்கள்‌ தென்னிந்திய 
வரலாறு, இந்திய வரலாறு எனபன, 
ல எழுத்தாளர்‌. இவரது 
தாழ்வு மனப்பான்மை, 


இந்தியாவின்‌ கதை 


முல்லை முத்தையா: இவர்‌ ௩ல்‌ 
நூற்கள்‌ பஞ்சாயச்துச்‌ சட்டம்‌; 5 
தபால்‌, தந்தி, டெலிபோன்‌ கதைகள்‌; 
முதலியன. ட்‌ 
ஜகவீர பாண்டியன்‌ : இவர்‌ கவிராச பண்ட து 
அழைக்கப்‌ பெறுவர்‌. இவருக்கு ஆங்கிலம்‌, நீ 


460 இக்காலப்‌ புலவர்கள்‌ 


தெலுங்கு முதலிய மொழிகளில்‌ ௩ல்ல பயிற்சியுண்டு. 

வரது நூற்கள்‌ புலவர்‌ உ.லகம்‌, பாஞ்சாலக்‌ குறிச்சி, வீர 
சரித்திரம்‌, இந்தியத்‌ தாய்‌ நிலை, புலவர்‌ உலகம்‌, திருக்‌- 
குறள்‌, குமரேச வெண்பா முதலியன. 


பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌: இவர்‌ சென்னையில்‌ 
பிறந்தவர்‌. சென்னை இராயப்பேட்டைப்‌ புதுக்‌ கல்லூரியில்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியராகவும்‌, தமிழ்த்‌ துறைத்‌ தலைவராகவும்‌ 
இருந்து கொண்டு பணிபுரிகிறார்‌. இவர்‌ வித்துவான்‌, 
பி. ஓ. எல்‌., எம்‌. ஏ. பட்டங்களைப்‌ பெற்றவர்‌. திருமயிலை 
அன்பர்களால்‌ செந்தமிழ்ச்‌ செல்வர்‌ என்ற பட்டத்தையும்‌, 
மதுரை திருஞான சம்பந்தர்‌ ஆதினக்‌ கர்த்தரால்‌ சைவ 
சமய சிரோன்மணி என்ற பட்டத்தையும்‌ பெற்றவர்‌. இவர்‌ 
பேசும்‌ திறனும்‌ எழுதும்‌ வன்மையும்‌ உடையவர்‌. இவரது 
தொகுப்பு நூல்கள்‌ தமிழ்‌ இலக்கிய அகராதி, நால்வர்‌ 
கூறிய நல்லுபதேசங்கள்‌, வள்ளலார்‌ காட்டிய வழி என்பன. 
இவர்‌ எழுதியுள்ள உரை நூல்கள்‌ : திரு ஈங்கோய்‌ மலை 
எழுபது, திருவெம்பாவை, திருப்பாவை, திருப்பள்ளி 
எழுச்சி, மாணவர்‌ திருக்குறள்‌ விளக்கம்‌. சேக்கிழார்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்‌ பெரு விளக்க உரை (இஃதுஅச்சில்‌ உளது) 
என்பன. இவரது நாடக நூல்‌ திருமணம்‌ என்பது. ஆராய்ச்சி 
நூல்‌ பொய்யடிமை இல்லாத புலவர்‌ யார்‌ என்பது, 
சொற்பொழிவு நூல்‌, கந்தர்‌ சஷ்டி சொற்பொழிவுகள்‌ 
என்பது. பல சமயங்களில்‌ எழுதிய கட்டுரைகள்‌ சேர்ந்த 
நூலே கட்டுரைக்‌ கதம்பம்‌ ,ஆகும்‌. பெரிய புராணம்‌ ஒட்டி 
எழுதப்பட்டது, வையம்‌ போற்றும்‌ வனிதையர்‌ என்பது. 
நாவல்‌ வகையைச்சார்ந்தது, அமல நாதன்‌ என்பது. 
ஆங்கிலம்‌ தழுவிய நூற்கள்‌ பழமை பாராட்டல்‌, ஜான்சன்‌ 
வரலாறு, புதுமை கண்ட பேரறிஞர்‌, கலைவல்லார்‌ என்பன. 
சங்க நூற்களைத்‌ தழுவி எழுதப்பட்டவை சங்கச்‌ சான்றோர்‌- 
கள்‌, கடை எழு வள்ளல்கள்‌, கவி பாடிய காவலர்‌, 
அதிகமான்‌ என்பன. 


மாணவர்கள்‌ இலக்கண அறிவையும்‌, கட்டுரை எழுதும்‌ 
வன்மையும்‌ பெற எழுதப்பட்டவை மாணவர்‌ தமிழ்க்‌ 
கட்டுரை, மாணவர்‌ தமிழ்‌ இலக்கணமாகும்‌. இவ்வகையில்‌ 
எழுதப்பட்ட இலக்கண நூற்கள்‌ ஆரம்ப, நடுத்தர, உயர்‌ 
நிலை, கல்லூரி மாணவர்கட்கு ஏற்ப உள்ளன. சிறு 


அப்‌ 461 


கதைகளாக எழுதப்பட்டவை நானே படிக்கும்‌ புத்தகம்‌ 
சிறுவர்கட்கான சிறு கதைகள்‌, இன்பக்‌ தன்தன்‌ 
அன்புக்‌ கதைகள்‌, நீதி போதனை என்பன. இவைகளே 
அன்றி _ நகைச்சுவையும்‌ கவிச்சுவையும்‌, திருக்குறள்‌ 
அறத்துப்பால்‌ _ வசனம்‌. தூது சென்ற தூயர்‌, தமிழ்ப்‌ 
புலவர்‌ அறுவர்‌, தமிழ்த்‌ தொண்டர்‌, சீவகன்‌ வரலாறு, 
தமிழர்‌ போர்‌ முறை, வள்ளுவர்‌ கண்ட அரசியல்‌ என்பன- 
வற்றையும்‌ எழுதியுள்ளார்‌. திருக்காளத்தி காதர்‌ உலா, 
திருக்கழுக்குன்றத்து உலா ஆகிய இவ்விரு நூற்களைப்‌ 
பற்றிய ஆய்வுக்‌ கட்டுரைகளையும்‌, பதினோரும்‌ திருமுறை- 
யில்‌ உள்ள சில நூல்களை ஆய்ந்து எழுதிய கட்டுரைகளை- 
யும்‌ எழுதியுள்ளார்‌. இவைகளே அன்றிப்‌. பள்ளிக்கூட 
மாணவர்கட்குப்‌ பாட நூல்களையும்‌ எழுதியுள்ளார்‌. சித்தாந்த 
சாத்திரத்தைச்‌ சார்ந்த கொடிக்கவி .என்னும்‌ நூல்‌ பற்றிய 
விரிந்த அளவில்‌ ஒரு கட்டுரையினையும்‌, திருமந்திரத்தினைக்‌ 
குறித்தும்‌ விரிந்த அளவில்‌ நான்கு கட்டுரைகளையும்‌ எழுதி- 
யுள்ளார்‌. போப்பையர்‌ திருவாசக ஆங்கில மொழி பெயர்ப்‌- 
பைப்‌ பற்றியும்‌, வடநாட்டுத்‌ தலங்களைப்‌ பற்றியும்‌ பல 
கட்டுரைகளையும்‌ பல தாள்கட்கும்‌, நினைவு மலர்கட்கும்‌ 
எழுதிய கட்டுரைகளும்‌ பற்பலவாகும்‌. 


இறுவாய்‌ 
தமிழகம்‌ 


இந்நூலின்‌ தோற்றுவாயில்‌ சங்க கால மக்கள்‌ வாழ்க்‌- 
கையினை நன்கு அறிந்தோம்‌. அதன்‌ பின்‌ தமிழ்‌ மொழியின்‌ 
இலக்கண இலக்கிய நூற்களின்‌ பரப்பையும்‌ மாண்பை- 
யும்‌ உணர்ந்தோம்‌. அதன்‌ பின்‌ அந்நூல்கள்‌ இயற்றிய 
ஆசிரியர்களின்‌ வாழ்க்கைக்‌ குறிப்புக்களையும்‌, அவர்களது 
அரும்பெருஞ்‌ சிறப்புக்களையும்‌ - தெரிந்து கொண்டோம்‌, 
இனி இவ்விறுவாய்ப்‌ பகுதியில்‌ இங்ஙனம்‌ நூற்களை யாத்தற்‌- 
குக்‌ கருவியாய்‌ இருந்த தமிழ்‌ மொழியின்‌ மாண்பையும்‌, 
தொன்மையையும்‌, இக்கருவியாகிய மொழியினைப்‌ ண்ட்‌ 
நூற்களை இயற்றித்‌ தமிழ்மக்கள்‌ வாழந்த இடமாக யத்‌ 
தமிழகத்தின்‌ தொன்மையினையும்‌, மப ப 6 றிது 
தெரிந்து கொள்வோமாக. முதற்கண்‌ தமிழகத்தி னப்பற்றி 
அறிவோமாக. 


462 தமிழகம்‌ 


முதல்‌ மூதல்‌ மக்கள்‌ தோன்றிய இடம்‌ தென்‌ இந்தியா 
என்பது ஆராய்ச்சியாளர்‌ கருத்து. அதுவும்‌ குமரிக்‌ கண்டத்‌ 
தில்‌ என்பதும்‌ அவர்களது முடிவாகும்‌. இதற்குக்‌ காரணம்‌ 
முதலில்‌ குளிர்ச்சி அடைந்த இடமே மக்கள்‌ தோற்றத்‌- 
திற்கு ஏற்றது என்பது. இந்தக்‌ குமரிக்‌ கண்டத்தை மேனாட்‌ 
டறிஞர்கள்‌ லெமுரியா என்றனர்‌. இங்கு முதல்‌ முதல்‌ 
வாழ்ந்த உயிர்‌ இனம்‌ லெமூர்‌ என்னும்‌ குரங்கு இனமாம்‌. 
அதனால்‌ அவர்கள்‌ அப்பெயரை அதற்குச்‌ சூட்டிவிட்டனர்‌. 
ஆனால்‌, தமிழர்கள்‌ அங்குக்‌ குமரிமலை, குமரி ஆறு, இருந்த 
தால்‌ குமரிகாடு என்று குறிப்பாராயினர்‌. குமரி நாட்டிற்குத்‌ 
தெற்கே பஃறுளி ஆறு ஓடியது. அதன்‌ கரையில்தான்‌ 
மதுரை ௩கர்‌ இருந்தது. அதுவே பாண்டிய நாட்டின்‌ பழந்‌- 
தலை நகர்‌, அங்குத்தான்‌ முதற்‌ சங்கம்‌ இருந்தது, அது 
போதுதான்‌ நெடியோன்‌ என்னும்‌ பாண்டிய மன்னன்‌ இருக்‌- 
தனன்‌. அவன்‌ காலத்தில்‌ அகத்தியர்‌ அங்கு வந்தனர்‌, 
அவன்‌ காலத்தில்‌ கடல்‌ மதுரையைக்‌ கொள்ள, அவன்‌ 
வடக்கே நோக்கி வந்து, கபாடபுரம்‌ என்‌ ற ஒன்றை உண்‌-. 
டாக்கி, அதனைத்‌ தலைககராகக்‌ கொண்டனன்‌. அங்குக்‌ 
கடைச்‌ சங்கம்‌ பின்னால்‌ நிறுவப்பட்டது. கபாடபுரமும்‌ 
கடல்‌ வாய்ப்பட, மணவூரில்‌ பாண்டியர்‌ குடி ஏறி, இதுபோது 
வைகைக்‌ கரையில்‌ உள்ள மதுரை௩கர்‌ அமைக்கப்பட்டது. 
இக்குறிப்புக்கள்‌ ௩ம்‌ தமிழ்‌ இலக்கியங்களால்‌ அறிய 
வருகின்‌ றன. புறநானூற்றில்‌ வரும்‌. 


“ செற்றீர்ப்‌ பசும்பொன்‌ வயிரியர்ச்‌ கீந்த 
மும்கிர்‌ விழவின்‌ நெடியோன்‌ 
நன்னீர்ப்‌ பஃறுளி மணலினும்‌ பலவே,” 


என்ற வரிகளால்‌ பஃறுளி ஆறு இருந்த செய்தி தெரிகிறது. 
தெற்கே மதுரை இருந்தது என்பது *: தலைச்சங்கம்‌ இருந்‌-- 
தார்‌ தமிழ்‌ ஆராய்ந்தது கடல்‌ கொள்ளப்பட்ட மதுரை 
என்ப ** எனும்‌ இறையனார்‌ களவியல்‌ உரையால்‌ புலனாகி- 
றது. கடல்‌ கொள்ளப்பட்ட செய்தி சிலப்பதிகார த்தில்‌, 


பஃறுளி ஆற்றுடன்‌ பன்மலை அடுக்கத்துக்‌ 
குமரிக்‌ கோடும்‌ கொடுங்கடல்‌ கொள்ள ” 


தமிழகம்‌ 462 


என வரும்‌ அடிகளால்‌ தெரியலாம்‌. குமரிமலை என்பது: 
மகேந்திர மலையே என்பது, வான்மீகி ராமாயணத்தாலும்‌, 
சிவதருமோத்திர நூலாலும்‌ அறிய வருகிறது. இதனை 
முறையே வால்மீகர்‌ கிஷ்கிந்தா காண்டத்தில்‌ சுக்ரீவன்‌ 
வாக்கில்‌ ££ தாமிரபரணி நதியைத்‌ தாண்டினால்‌ பாண்டியன்‌: 
கதவைக்‌ காண்பீர்கள்‌.” அதன்பின்‌ தென்‌ சமுத்திரத்தை 
அடையுங்கள்‌. அந்தச்‌ சமுத்திரத்தின்‌ கண்ணே மலைகளுள்‌ 
சிறந்தது அழகிய மகேந்திர மலை ?? என்று குறிப்பிட்டுள்‌- 
ளனர்‌. “உன்னதத்‌ தென்‌. ' மகேந்திரமே ?? என்பது 
சிவதருமோத்திரம்‌. மன்னு மாமலை மகேந்திரம்‌ ? என்பது 
மணிமொழியார்‌ வாக்கு. குமரி ஆறு உண்டு என்பது 
“ குமரியம்‌ பெருந்துறை அயிரை மாந்தி?” என்றும்‌, 
££ கெனாஅஃ்‌ துருகெழு குமரியின்‌ தெற்கும்‌?” என்றும்‌ 
புறநானூற்றிலும்‌, “தென்‌ திசைக்குமரி ஆடிய வருவேன்‌ ?' 
என்று மணிமேகலையிலும்‌, ““குமரியம்‌ பெருந்துறை 
கொள்கையில்‌ படிந்து? என்று சிலம்பிலும்‌ வருதல்‌ 
காண்க. 


இன்னோரன்ன காரணங்களால்‌ தமிழ்‌ நாட்டின்‌ பழமை- 
யினைக்‌ காணலாம்‌. தென்னிந்தியாவே மக்கள்‌ தோற்றத்‌- 
திற்கு முதல்‌ இடம்‌ என்பதை சர்‌. வால்டர்‌ ராலி என்பவர்‌ 
கருதுகிறார்‌. “India was the first planted and people 
country after the flood” என்ற வரி இதனை வலி- 
யுறுத்தும்‌ டாக்டர்‌ பெர்கூசன்‌ கருத்தும்‌, தமிழர்களின்‌ 
தென்னிந்தியக்‌ குடி இருப்பு, சரித்திரக்‌ காலத்திற்கு முற்‌- 
பட்டது என்பது, “5 Their settlements in India extend 
to such prehistoric times’’ என்ற அவர்‌ வாக்கைக்‌ 
காண்க. இந்தியா என்பது தென்னிந்தியாவை என்க. 
ஸ்காட்‌ எலியட்‌ என்பவர்‌ தாம்‌ எழுதியுள்ள இழந்த லெமூ- 
ரியா என்னும்‌ நூலில்‌ (1,080 1,881ப118) லெமூரியாக்‌ கண்‌- 
டமே. அதாவது குமரிக்கண்டமே. மனித நாகரிகத்தின்‌ 
தொட்டில்‌ என்று கூறியிருப்பதையும்‌ நினைவு கொள்ளல்‌ 
வேண்டும்‌. 

இங்ஙனம்‌ பழம்‌ பெருமையுடைய தமிழகத்தின்‌ எல்லை, 


இலக்கண வாயிலாகவும்‌ இலக்கிய வாயிலாகவும்‌ எந்தப்‌ 
பரப்பளவில்‌ இருந்தது என்பதையும்‌ அறிதல்‌ வேண்டும்‌. 


464 தமிழகம்‌ 


₹ வடவேங்கடம்‌ தென்குமரி 
ஆயிடை, தமிழ்கூறும்‌ ஈல்‌உலகம்‌.”? 
ஏன்று தொல்காப்பியத்தில்‌ பனம்பாரனார்‌ கூறினார்‌. 


££ குணகடல்‌ குமரி குடகம்‌ வேங்கடம்‌ 
்‌ எனும்கான்‌ கெல்லையின்‌ இருந்தமிழ்க்‌ கடலுள்‌.” 
என்பர்‌ நன்னூல்‌ பவணந்தியார்‌. 
££ வேங்கடம்‌ குமரி தீம்புனல்‌ பெளவம்‌ 
என்றின்‌ நரான்கெலை தமிழது வழக்கே.” 
என்பர்‌ சிகண்டி முனிவர்‌, இலக்கண நூல்களால்‌ தமிழ்‌ 
காட்டின்‌ எல்லைப்‌ பரப்பை இவ்வாறு அறிகிறோம்‌. இவ்வாறே 
இலக்கியங்களும்‌ குறிப்பிடுகின்‌ றன. 
“நெடியோன்‌ குன்றமும்‌ தொடியோள்‌ பெளவமும்‌ 
தமிழ்வரம்‌ பறுத்த தண்புனல்கன்‌ னாட்டு ” 
என்பது சிலப்பதிகாரம்‌. 


தமிழகம்‌ தொண்டை மண்டலம்‌; சோழ மண்டலம்‌ 
பாண்டி மண்டலம்‌, சேரமண்டலம்‌ என்ற பிரிவினையுடையது. 
இவற்றின்‌ வடபகுதி தொண்டை மண்டலம்‌. அப்பகுதியின்‌ 
யரப்பைக்‌ கூறவந்த இடத்துக்‌ கம்பர்‌, 
“மேற்குப்‌ பவளமலை வேங்கடம்‌ நேர்வடக்காம்‌ 
ஆர்க்கும்‌ உவரி அணிகிழக்காம்‌--பார்க்குளுயா்‌ 
தெற்குப்‌ பினா௫ திகழ்‌ இருப தின்காதம்‌ 
நற்றொெண்டை நரடெனவே நாட்டு,” 
என்று குறிப்பிட்டுள்ளனர்‌. இதிலும்‌ தமிழ்‌ நாட்டின்‌ வட 
எல்லை வேங்கடம்‌ என்று இருத்தலைக்‌ காண்க. 
தொண்டை மண்டலச்‌ சதகம்‌, தொண்டை நாட்டைச்‌ 
சார்ந்த சிவதலங்கள்‌ இன்ன என்று குறிப்பிடும்போ து, 
தயிலையும்‌ கச்சியும்‌ விற்கோலம்‌ மோடு கமுக்குன்‌ றமும்‌ 
பயில்வலி தாயமும்‌ பாச்சூரும்‌ அச்சிறு பாக்கமும்நல்‌ 
வயிலையும்‌ வல்லம்‌ திருவொற்‌ றியூரும்‌ அரிசிலியும்‌ 
மயிலையும்‌ ஈசன்‌ மகிழ்ம்ததன்‌ மேதொண்டை மண்டலமே.” 


பி 
ர 
| 
| 


தமிழகம்‌ 465 


என்று குறிப்பிட்டனர்‌. ஈண்டுக்‌ கயிலை என்பது தென்‌ 
கயிலாயமான திருக்காளத்தி, ஆகவே, இதுபோது 
தெலுங்கு நாட்டிலுள்ள திருக்காளத்தியும்‌ தமிழ்‌ காட்டைச்‌ 
சார்ந்தது என்பது புலனாகிறது. 

தமிழ்‌ காட்டுத்‌ தொண்டை மண்டலம்‌ இருபத்து நான்கு 
கோட்டங்களையுடையது. அவற்றுள்‌ ஒன்று திருவேங்கடம்‌. 
கிருஷ்ண தேவராயர்‌ காலத்தில்‌ அவருக்கு முதல்‌ அமைச்‌- 
சராக இருந்த அம்பி அறம்‌ வளர்த்த முதலியாரும்‌, திரு 
வேங்கடத்தைத்‌ தமிழ்‌ நாட்டு எல்லைக்குள்‌ படுத்தியே 
வைத்தனர்‌. சந்திரகிரியையும்‌ அவர்‌ தமிழ்‌ நாட்டில்‌ சேர்த்‌- 
திருந்தனர்‌ என்பதும்‌ தெரிகிறது. 

சித்தூர்‌, நெல்லூர்‌ என்னும்‌ ஊர்கள்‌ இதுபோது 
ஆந்திர தேசத்தில்‌ இணைந்திருப்பினும்‌, பண்டைக்கால 
முதலே தூய தமிழ்ப்‌ பெயரால்‌ குறிக்கப்பட்டமையின்‌, 
தமிழ்‌ காட்டைச்‌ சேர்ந்த ஊர்கள்‌ என்பது பெறப்படுகிறது. 


சந்திரகிரியில்‌ உள்ள கல்‌ வெட்டுக்கள்‌ நான்கு, அவை 
யாவும்‌ தமிழ்க்‌ கல்‌ வெட்டுக்களே. திருப்பதியில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள்‌ முப்பத்தெட்டு. 
அவற்றுள்‌ இருபத்தைந்து கல்வெட்டுக்கள்‌ தமிழ்‌. 
திருக்காள த்தித்‌ தலத்தில்‌ கண்டெடுத்த கல்வெட்டுக்கள்‌ 
எண்பது. அவற்றுள்‌ அறுபத்தொன்பது தமிழ்க்‌ கல்‌- 
வெட்டுக்கள்‌. திருச்சானூர்‌ கல்வெட்டுக்கள்‌ ஐந்து. அவை 
யாவும்‌ தமிழே. நெல்லூர்‌ அரங்கநாதர்‌ கோவில்‌ கல்வெட்‌- 
டுக்கள்‌ தமிழ்க்‌ கல்வெட்டுக்களே. இனனோரன்ன காரணங்‌ 
களால்‌ தமிழ்‌ நாட்டின்‌ எல்லை தெற்கே குமரி முதல்‌, வடக்கே 
திருவேங்கட (திருப்பதி) மலை வரை இருந்தது என்பதை 
உளத்துள்‌ கொள்ளவேண்டும்‌. 

தமிழர்கள்‌ திருவேங்கட ம, வைல்‌ தம்ப 
பரப்பை அமைத்துக்‌ கொண்டு வாழ்ந்தனர்‌ என்பதோடின்‌ றி, 
இமயம்‌ வரை சென்று இமயத்து உச்சியில்‌ தமது _ கொடி 
யினை நாட்டினர்‌ என்ற குறிப்பும்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 
காணக்‌ கிடைக்கின்‌ றன: 


“பதொன்றுமுதிர்‌ வடவரை வணங்காவி 


என்று அககானூற்றிலும்‌, 
வ.-80 


ல்‌ பொறித்து?” 


466 தமிழகம்‌ 


“ ஆரியர்‌ துவன்றிய பேரிசை இமயம்‌ 
தென்னங்‌ குமரியெர டாயிடை,”? 
என்று பதிற்றுப்பத்திலும்‌, 
“ மின்‌ தவமும்‌ இம௰ நெற்றியில்‌ விளங்கு 
வில்புலி கயல்‌ பொறித்த நாள்‌.” 
என்றும்‌, 
: இப்பால்‌ இம௰த்‌ திருத்திய வாள்வேங்கை 
உப்பாலைப்‌ பொற்கோட்‌ டுழையதா எப்பரலும்‌ 
செருமிகு சினவேல்‌ செம்பியன்‌ 
ஒருதனி ஆழி உருட்டுவோன்‌ எனவே.?? 
என்றும்‌ சிலம்பும்‌, 
££ கொடுவரிக்‌ 
கோண்மாக்‌ குயின்ற சேண்விளங்கு தொடுபொறி 
நெடுநீர்க்‌ கெண்டையொடு பொறித்த குடுமிய, 
என்று புறநானூற்றிலும்‌ மூவேந்தர்கள்‌ இமயத்தில்‌ தம்‌ தம்‌ 
கொடிகளை நிலை நிறுத்தியதைக்‌ காண்க. 
இக்‌ காலத்தில்‌ இமய உச்சியைக்‌ காண முயல்வார்க்கு 
இஃது ஓர்‌ அரிய சான்றாக இருத்தலை அறிந்து நாம்‌ 
இன்புறுதல்‌ வேண்டும்‌. 
மொகஞ்சதரோ, ஹரப்பா போன்ற இடங்களில்‌ பரவிய 
நாகரிகம்‌ திராவிடர்‌ நாகரிகம்‌ என்று வரலாற்று ஆசிரியர்கள்‌ 
கூறும்‌ உண்மைகளை உற்று நோக்கின்‌, அந்த அளவுக்குத்‌ 
தமிழர்‌ பரவி இருந்தனர்‌ என்று நினைவு கூர்ந்து நாம்‌ 
பேருவகை கொள்வோமாக. 
தமிழகத்தின்‌ தென்‌ பகுதி, சேர சோழ பாண்டியர்‌ 
களாகிய முடியுடை மூவேந்தர்களால்‌ ஆளப்பட்டு வந்தது. 
இதனைத்‌ தொல்காப்பியம்‌, £ வண்புகழ்‌ மூவர்‌ தண்‌ பொழில்‌ 
வரைப்பு ?? என்று குறிப்பிடுகிறது. இப்பகுதி தமிழகம்‌ 
என்று பெயருடையது என்பதைச்‌ சிலம்பு £ இமிழ்‌ கடல்‌ 
வேலித்‌ தமிழ்‌ அகம்‌? என்றும்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. 
இந்தத்‌ தமிழகம்‌ சோழ நாடு, சேர காடு, தொண்டை நாடு 
என்றும்‌ பகுக்கப்‌ பட்டிருந்தது. இந்‌ நான்கு காடுகளின்‌ 
எல்லை, கீழ்‌ வருமாறு கூறப்பட்டுள்ள து. 


அணை அசிட்‌ பைகள்‌ உபச 


தமிழ்‌ மொழி 407 
சேர நாட்டு எல்லை, 


“ வடக்குத்‌ திசைபழறி வான்‌8ழ்தென்‌ காசி 
குடக்குத்‌ திசைகோழிக்‌ கோடாம்‌--கடற்கரையில்‌ 
ஓரமே தெற்காகும்‌ உள்‌எண்‌ பதின்காதம்‌ 
சேரநாட்‌ டெல்லைஎனச்‌ செப்பு.” 

என்பது. 


சோழ நாட்டு எல்லை, 

“£ கடல்கிழக்குத்‌ தெற்குக்‌ கரைபொரு வெள்ளாறு 
குடதிசையில்‌ கோட்டைக்‌ கரையாம்‌--வடதிசையில்‌ 
ஏணாட்டுப்‌ பெண்ணை இருபத்து நாற்காதம்‌ 
சோண்ட்டுக்‌ கெல்லைஎனச்‌ சொல்‌,” 

என்பது. 
பாண்டிய நாட்டு எல்லை, முன்பே கூறப்பட்டது. 
தொண்டை நாட்டின்‌ எல்லை, 

“்‌ வெள்ளா றதுவடக்காம்‌ மேற்குப்‌ பெருவழியாம்‌ 
தெள்ளற்‌ புனற்கன்னி தெற்காகும்‌--உள்ளார 
ஆண்ட கடல்கிழக்‌ காம்‌ஐம்பத்‌ தாறுகாதம்‌ 
பாண்டியநாட்‌ டெல்லைப்‌ பதி.” 

என்பது. ்‌ 

இவ்வாறான தமிழ்‌ நாட்டின்‌ எல்லைப்‌ பரப்புக்‌ குறைந்து, 
ண்ட்‌ டக்‌ தனில்‌ மலை வரையில்மட்டும்‌ 
தான்‌ உள்ளது. மிகப்‌ பரந்து பட்ட ௩மது தமிழகம்‌ மிகச்‌ 
சுருங்கித்‌ திருத்தணி வரையில்‌ இதுபோது அமைச்திருந்‌- 
தாலும்‌, இவ்வெல்லையையும்‌ - இனிக்‌ , குறையாதவாறு 
காத்துக்கொள்வது தமிழ்‌ மக்கள்‌ ஒவ்வொருவருடைய 
கடமையாகும்‌. 


தமிழ்‌ மொழி 
ப்‌ பி ழ்‌ ப்‌ பினையும்‌ ஒருவாறு 
தமிழகப்‌ பரப்பினையும்‌, தொன்மை! . 
கிங்‌: இனி, இத்தமிழகத்தின்‌ மொழியாகிய தமிழ்‌ 
மொழியின்‌ தொன்மையினை யும்‌, மாண்பினையும்‌ சிறிது 
அறிந்து கொள்வோமாக. 


468 தமிழ்‌ மொழி 


தமிழ்‌ மொழி தொன்மையானது என்பது வான்மீக 
ராமாயணமும்‌, வியாசர்‌ மகா பாரதமும்‌ கூறுமாற்றால்‌ 
அறியலாம்‌. பாரதத்தில்‌ பாண்டிய காட்டைப்‌ பற்றிய 
குறிப்பு வருகிறது. வானரங்களுக்குச்‌ சுக்ரீவன்‌, £ நீங்கள்‌ 
மலைய மலையின்‌ சிகரத்தில்‌ அகத்தியரைக்‌ காண்பீர்கள்‌. 
அவர்‌ ஆணை பெற்றுப்‌ பாண்டியர்க்கு உரித்தான கபாட 
புரத்தைக்‌ காண்பீர்கள்‌ ?? என்று கூறிய குறிப்பு வான்மீக 
ராமாயணத்தில்‌ வருதல்‌ காண்க. பாண்டியர்களைப்‌ பற்றிய 
குறிப்பு அந்நூலில்‌ காணப்படுதலின்‌, அவர்களின்‌ மொழி- 
யாகிய தமிழின்‌ பழமையும்‌ இதன்‌ வழி அறியவருகிறது. 
பாண்டிய நாடு தமிழ்‌ வளர்த்த நாடு என்பது, 


“சந்தனப்‌ பொதியச்‌ செந்தமிழ்‌ முனியும்‌ 
செளந்தர பாண்டியன்‌ எனும்தமிழ்‌ நாடனும்‌ 
சங்கப்‌ புலவரும்‌ தழைத்தினி திருந்த 
மங்கலப்‌ பாண்டி வளகா டென்ப.”? 


என்னும்‌ செய்யுளால்‌ தெரிகிறது. 


பாரதத்திலும்‌ தமிழ்‌ காட்டின்‌ சிறப்பும்‌, பாண்டியர்‌ 
தமிழ்‌ நாட்டை ஆண்ட தொன்மையும்‌ கூறப்பட்டுள்ளன. 
உதியஞ்‌ சேரலாதன்‌ பாரதப்‌ போரில்‌ பஞ்ச பாண்டவர்கட்கு 
உணவு கொடுத்து ஊக்கியதைப்‌ புறநானூறு, 


££ அலங்குளைப்‌ புரவி ஐவரொடு சனைஇ 
நிலந்தலைக்‌ கொண்ட பொலம்பூம்‌ தும்பை 
ஈரைம்‌ பதின்மரும்‌ பொருதுகளத்‌ தொழியப்‌ 
பெருஞ்சோற்று மிகுபதம்‌ வரையாது கொடுத்தோய்‌,” 


என்கிறது. 


இந்‌ நிகழ்ச்சியை அகநானூறு, “ முதியங்‌ பேணிய 
உதியம்‌ சேரல்‌, பெருஞ்சோறு கொடுத்த ஞான்றை.” 
என்றும்‌, சிலம்பு ££ ஓர்ஜவர்‌ ஈர்‌ஐம்பதின்மர்‌ உடன்‌ எழுந்த 
போரில்‌ பெருஞ்சோறு போற்றாது தான்‌ அளித்த சேரன்‌ ?? 
என்றும்‌ கூறுதல்‌ காண்க, இச்சேர மன்னன்‌ நாட்டில்‌ 
பேசிய மொழி தமிழே ஆகும்‌. பதிற்றுப்பத்து என்னும்‌ 
நூல்‌ தமிழில்‌ அமைந்திருத்தல்‌ காண்க. 


தமிழ்‌ மொழி 469 


சோழ நாட்டிலும்‌ தமிழ்‌ வளர்ந்த நிலையினை 
“மன்ற வாணன்‌ மலர்திரு அருளால்‌ 
தென்தமிழ்‌ மகிமை சிவணிய செய்த 
அடியவர்‌ கூட்டமும்‌ ஆதிச்‌ சங்கமும்‌ 
படியின்மாப்‌ பெருமை பரவுது சோழனும்‌ 
சைவமா தவரும்‌ தழைத்தினி திருந்த 
மையறு சோழ வள௩நா டென்ப.”” 
என ஒரு செய்யுள்‌ கூறுதல்‌ காண்க. 
இம்மூவேந்தர்களைப்‌ பற்றிய குறிப்பினைத்‌ தொல்‌- 
காப்பியர்‌, 
₹ போந்தை வேம்பே ஆர்‌என வரூஉம்‌ 
மாபெரும்‌ தானையர்‌ மலைந்த பூவும்‌.” 
என்று மூவேந்தர்‌ சூடிய மலர்களைக்‌ குறித்துள்ளனர்‌. 
தொல்காப்பியம்‌ தமிழ்‌ மொழியால்‌ ஆனது. 
“வழங்குவ துள்வீழ்ந்தக்‌ கண்ணும்‌ பழங்குடி 
பண்பில்‌ தலைபிரிதல்‌ இன்று.” 
என்னும்‌ குறளினின்‌ விசேட உரையில்‌ பரிமேலழகர்‌, “பழங்‌ 
குடி தொன்று தொட்டு வருகின்ற குடியின்‌கண்‌ பிறந்தார்‌. 
தொன்று தொட்டு வருதல்‌ சேர சோழ பாண்டியர்‌ என்றாற்‌ 
போலப்‌ படைப்புக்‌ காலங்தொடங்கி மேம்பட்டு வருதல்‌ ? 
என்று விளக்கினார்‌. 
அகத்தியர்க்கு இறைவர்‌ தமிழ்‌ மொழியை உணர்த்தி 
னார்‌ என்பது; 
[7 ஆதியில்‌ தமிழ்நூல்‌ அகத்தியர்கீ குணர்த்திய 
மாதொரு பாகன்‌.” 
என்றும்‌, ்‌ - 
“ விடைஉ கைத்தவன்‌ பாணினிக்‌ கிலக்கணம்‌ மேனன்‌ 
வடமொ ழிக்குரைத்‌ தாய்கியல்‌ மலையமா முனிக்குத்‌ 
க ப்‌ 2 ஆ 27 
திடமு றுத்திஅம்‌ மொழிக்குளதிர்‌ ஆக்கிய தென்சொல்‌. 
ன ணினிக்கு வகுத்தருளி 
என்றும்‌ “ வடமொழியைப்‌ பபா ன ச 
அதற்கு இணையாத்‌ தொடர்புடைய அற்‌ பாகர்‌ 
குறுமுனிக்கு வகுத்துரைத்தா£ 


= 


470 தமிழ்‌ மொழி 


என்றும்‌ வருதல்‌ கொண்டு, அகத்தியர்‌ காலம்‌ முதல்‌ தமிழ்‌ 
மொழி இருந்ததைக்‌ காண்க. இத்தமிழை முருகப்‌ 
பெருமானும்‌ அகத்தியருக்கு அறிவுறுத்தினர்‌ என்பதை 
அருணகிரியார்‌, 
**சிவனைகிகர்‌ பொதியவரை முனிவன்‌ அகம்‌ மகிழ இரு 
செவிகுளிர இனிய தமிழ்‌ பகாரவோனே.”” 


என்றும்‌ பாடி இருக்கின்‌ றனர்‌ 


இனித்தமிழ்‌ மொழியின்‌ சிறப்பைக்‌ காண்போமாக. 
முதலாவது இம்மொழி தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. இறை 
வனே தமிழ்‌ வடிவினன்‌. இவற்றைத்‌ தேவாரத்தாலும்‌ 
பிரபந்தத்தாலும்‌, பரஞ்சோதியார்‌ வாக்காலும்‌ அறியலாம்‌. ' 


“£ தொண்டர்‌ நாதனைத்‌ தூதிடை விடுத்ததும்‌ முதலை 
உண்ட பாலனை அழைத்ததும்‌ எலும்புபெண்‌ ணுறாவாக்‌ 
கண்ட தும்மறைக்‌ கதவினைத்‌ திறந்ததும்‌ கன்னித்‌ 
தண்ட தமிழ்ச்சொலோ மறுபுலச்‌ சொற்களோ சாற்றீர்‌.” 
என்பது பரஞ்சோதியார்‌ பாடல்‌. வழிபாட்டிற்கும்‌ இம்மொ! . 
உரியது என்பதைத்‌ “தமிழ்ச்‌ சொலும்‌ வடசொலும்‌ தாட, 
நிழல்‌ சேர ?? எனத்‌ திருமந்திரத்தும்‌, “அர்ச்சனை பாட்‌, 
யாகும்‌ ஆதலால்‌ நம்மேல்‌ சொற்றமிழ்‌ பாடுக ?? என்‌, 2 
பெரிய புராணத்தும்‌ கூறப்பட்டிருத்தல்‌ காண்க, முத்திக்‌, 
வித்தான து தமிழே என்பதை, .] 
: தித்திக்கும்‌ தெள்‌ அமுதாய்த்‌ தெள்‌ அமுதின்‌ மேலான 
முத்திக்‌ கனியேஎன்‌ முத்தமிழே,”” டூ 
எனத்‌ தமிழ்‌ விடுதூதும்‌ கூறுதல்‌ காண்க. தமிழ்‌ மொழிய 
னிடத்துத்‌ தெய்வங்கட்குப்‌ பெருவிருப்பம்‌ உண்டு என்ப, 
இலக்கியங்களால்‌ அறிய வருகின்றன. ர்‌ 
“ கண்ணுதற்‌ பெருங்கடவுளும்‌ கழகமோ டமர்ந்து 
பண்ணாறத்‌ தெரிற்தரய்ந்த இப்பசந்தமிழ்‌.?” 
என்பது பரஞ்சோதியார்‌ வாக்கு. 
** முத்தமிழால்‌ வைதாரையும்‌ அங்கு வாழவைப்போன்‌,”? 


என்பர்‌ அருணகிரியார்‌. 


டா அனத ணா ரகளை 


தமிழ்‌ மொழி 471 


“£ கடுக்க வின்பெறு கண்டனும்‌ தென்திசை நோக்கி 
அடுக்க வந்துவம்‌ தாடுவான்‌ ஆடலின்‌ இளைப்பு 
விடுக்க ஆரம்மென்‌ கால்திரு முகத்திடை வீசி 
மடுக்க வும்தமிழ்‌ திருச்செவி மாந்தவும்‌ அன்றே ” 

என்பது திருவிளையாடற் புராணம்‌. 

6 பைந்தமிழ்ப்‌ பின்‌ சென்ற பச்சைப்‌ பசுங்‌ கொண்- 
டலே ”” என்பது குமரகுருபரர்‌ வாக்கு. 


இன்னோரன்ன காரணங்களால்‌ தமிழ்‌ தெய்வங்களால்‌ 
பெரிதும்‌ விரும்பப்பட்டதை ௩ன்கு தெளியலாம்‌. 


தமிழ்‌ என்னும்‌ சொல்‌ தமிழே அன்றித்‌ திராவிடம்‌ 
ன்னும்‌ சொல்லின்‌ திரிபன்று. தொல்காப்பியத்தில்‌ 
தமிழெனும்‌ கிளவி 2 என்ற தொடரே தமிழ்‌ என்னும்‌ 
சால்‌ இருத்தலைக்‌ காட்டுகிறது. தமிழ்‌ கூறும்‌ ஈல்லுல- 
கன்பதைத்‌ தொல்காப்பியப்‌ பாயிரத்தும்‌ காண்க. “££ செர்‌- 
மிழ்‌ நிலத்து வழக்கொடு சிவணி ?? என்னும்‌ தொடரையும்‌ 
ரண்க. ““செந்திறத்த தமிழ்‌ ஓசை வடசொல்லாகி 22 
ன்னும்‌ நாலாயிரப்‌ பிரபந்தத்‌ தொடரால்‌, வடமொழிக்கும்‌ 
ணையாய்‌ இருப்பது செந்தமிழ்‌ என்பதையும்‌ அறியவும்‌. 
_மிழ்மொழியே தீராத ஜயங்களையும்‌ தீர்க்கவல்லது 
( பதை வேதாந்த தேசிகர்‌, 
(29)  செய்யதமிழ்‌ மறைஅனைத்தும்‌ தெளிய ஓதித்‌ 
Si தெரியாத மறையஙிலங்கள்‌ தெரிகின்‌ ஜோமே.”? 
று கூறுதல்‌ காண்க. இதன்‌ வழி, தமிழ்‌ மறைகள்‌ 
௭ நதமையும்‌ உணர்வோமாக. கம்பா ₹£ ஆரணத்தின்‌ மும்‌ 
மத்‌ தமிழ்‌ ?' என்று அறிவித்தலை ஓர்க. 
தமிழ்‌ மொழி இனிமையானது என்பது இதில்‌ அமைக்‌ 
்‌ ள்ள சொற்களின்‌ உச்சரிப்பு மூலம்‌ அறியலாம்‌. இஃது 
நற்கெளிதாய்‌, உணர்தற்கு இன்பமாய்‌ அமைந்தமொழி. 
*? இனிமை என்னும்‌ பொருளையே தரும்‌ சொல்லாகவும்‌ 
1ழ்ச்‌ சொல்‌ திகழ்கிறது. ந இனிமையும்‌ நீர்மையும்‌ தமிழ்‌ 
னல்‌ ஆகும்‌”? என்பது பிங்கல நிகண்டு. இக்கருத்தைக்‌ 
்‌ ற்வரும்‌ இலக்கியத்‌ தொடர்களைக்‌ கொண்டும்‌ அறிந்து 
காள்ளலாம்‌. 


472 தமிழ்‌ மொழி 


“தமிழ்‌ தழீஇய சாயலவர்‌?? என்று சீவகசிந்தாமணியு ... 
“*தமிழ்‌ மாருதம்‌? என்று பெரிய புராணமும்‌, “வண்டு தமிட்‌ ள்‌ 
பாட்டிசைக்கும்‌ தாமரையே ?? என்று கம்ப ராமாயணயு; 
தமிழ்‌ என்னும்‌ சொல்லை இனிமை என்ற பொருளில்‌ அமை, J 
திருத்தலைக்‌ காண்க, கவிபாக்ஷா சேகரர்‌ திரு. இராக, 
ஐயங்கார்‌ அவர்கள்‌, இனிமை என்னும்‌ பொருள்படு ! 
தமிழ்‌ என்னும்‌ சொல்லே, ஈம்காட்டு மொழிகளுள்‌ தொல்‌.” 
மையும்‌, முதன்மையும்‌ பெற்று இத்தென்னாட்டுத்‌ தாம்‌' 
மொழிக்குப்‌ பெயராய்ப்‌ பண்டைக்காலம்‌ தொடங்கி 
வந்தது”? என்று கூறியுள்ளனர்‌. 


தமிழ்‌ மொழி எழுத்து நுட்பமும்‌, சொற்‌ பெருக்கமும்‌, 
பொருட்‌ பொலிவும்‌, யாப்பமைதியும்‌, அணி அழகும்‌, ஒலி 
இனிமையும்‌, தெய்வத்‌ தன்மையும்‌ அமைந்தது. 


தமிழ்‌ மொழியின்‌ மேன்மையைக்‌ குறித்து மேற்கு. 
நாட்டவர்கள்‌ நன்கு சிறப்பித்துக்‌ கூறியுள்ளனர்‌. கால்டு 
வெல்‌, கிரியர்ஸ்ன்‌ போன்ற மொழிநூல்‌ பேராசிரியர்கள்‌: 
தமிழ்‌ மொழியின்‌ ஒலி அமைப்பு, வரி அமை 
முதலிய சிறப்பு இயல்புகளை மிக மிகப்‌ பாராட்டி எழுதிய ள்‌ 
ளனர்‌. டாக்டர்‌ ஜி. யு. போப்‌ அவர்கள்‌, £ தென்னிந்திட 31 
எந்‌ நாட்டாரினும்‌ ௩ல்லொழுக்கத்திலும்‌ சிறந்து மு. -- 
அணியில்‌ நிற்றற்குரியர்‌.. அதற்குக்‌ காரணம்‌ நகாலீ4்‌- 
நானூறும்‌, திருக்குறளுமே *? என்று கூறி இருப்பது இவ்வி :” 
நூற்களும்‌ நந்தம்‌ நற்றமிழ்‌ மொழியில்‌ இருப்பதனா. ம 
அன்றோ? கனம்‌ வின்ஸ்லோ என்னும்‌ மாபெரும்‌ புலவ வ 
££ தமிழ்மொழி செய்யுள்‌ அமைப்பில்‌ கிரேக்க மொழியினை 
யும்‌, இலக்கியப்‌ பெருமையில்‌ இலத்தீன்‌ மொழியையும்‌ ! 
வெல்ல வல்லது ?? என்கிறார்‌. டாக்டர்‌ கால்டுவெல்‌ 4 தமி! ”” 
மொழி பழமையானது ; ௩லம்‌ சிறந்தது ; உயர்‌ நிலையி' 3! 
உள்ளது. இதைப்‌ போன்ற திராவிட மொழி வேறு எதுவும்‌ 
இல்லை ”” என்று உளமாரப்‌ புகழ்கிறார்‌. சிலேட்டர்‌ என்பவர்‌" 
திராவிட மொழிகள்‌ எல்லாவற்றிலும்‌, “மக்கள்‌ பேசும்‌ 
மொழிக்கு உரிய தன்மையைப்‌ பெற்றுள்ள மொழி தமிழ்‌” 
மொழியே ”” என்று அறுதியிட்டு உறுதியாகக்‌ கூறுகின்றார்‌. 
மார்டாக்கு என்னும்‌ புலவர்‌, ** துரானிய மொழிகள்‌ பலவற்- 
அள்ளும்‌ மிகச்‌ சீரிய மொழியாகவும்‌, அழகிய இலக்கியங்‌- 
களைப்‌ பொருந்தப்‌ பெற்றதாகவும்‌ விளங்குவதும்‌ தமிழே ??' 


தமிழ்‌ மொழி 473 


ர்று ஆய்ந்து முடிவு கட்டுகின்றார்‌. ஜெர்மன்‌ தேசத்து 
, றிஞர்கள்‌, “ அரியத்துக்கு முன்னது தமிழ்‌; அது மட்டும்‌ 
ன்று. அதற்கு மேலானது,” என்றும்‌ கூட மொழிந்துள்‌- 
னர்‌. 

‘It js most perhaps extravagant to Say that in its 
etic forms, the Tamil is more polished and exact than 
week.’ 

, “It is one of the 1080001005, refined and polished 
languages spoken by man.’ 

என்பன தமிழ்‌ மொழியைப்பற்றித்‌ திரு. டெயிலர்‌ அவர்‌- 

களின்‌ கருத்துக்கள்‌. 

«Tamil is the most highly cultivated language and 
possesses the richest stores of indigenous literature ”’ 
கன்று மாக்ஸ்‌ முல்லர்‌ கூறியிருப்பதையும்‌ ஈண்டு நினைவு 
ட காள்ளவும்‌. 


நமது பாரத நாட்டின்‌ தந்தையாராகிய மகாத்மா 
தி அவர்கள்‌, தாம்‌ எழுதிய சிறைச்சாலை அனுபவங்கள்‌ 
னும்‌ கட்டுரையில்‌ வாயார, உளமார ௩ம்‌ செந்தமிழ்‌ 
ஈாழியின்‌ சிறப்பைக்‌ குறித்து, எடுத்து எழுதி இருப்பதைக்‌ 
'ண்மினோ ! காண்மின்‌ ! ££ தமிழர்கள்‌ மொழியைக்‌ கருத்‌- 
ன்றிக்‌ கற்பதில்‌ சென்ற மாதத்தைக்‌ கழித்தேன்‌. 
. வளவுக்குக்‌ கற்றேனோ அவ்வளவிற்கு அதன்‌ அழகுகளை 
. ணர்ந்தேன்‌. அது விரும்பத்‌ தக்கதும்‌ இன்பமானதுமான 
“பாழி. நான்‌ கற்றதிலிருந்து தமிழர்கள்‌ தங்களுக்கு 
ஐடயில்‌ பண்டும்‌ இன்றும்‌, அறிவும்‌, சாதுர்யமும்‌, 
உ மும்‌ வாய்ந்த மக்களைக்‌ கொண்டவர்கள்‌ என்பதை 
2 றிகிறேன்‌. பின்னும்‌ இந்தியாவின்‌ மக்கள்‌ தொகுதி 
ச்‌ எறாகுமானால்‌, சென்னை ராஜதானிக்குப்‌ புறம்பே வாழும்‌ 
க்கள்‌ தமிழ்‌ அறிதல்‌ வேண்டும்‌.!' என்று எழுதியிருத்தல்‌ 
மணக. 
தமிழ்‌ மொழியின்‌ சாயல்‌ பிற மொழிகளிலும்‌ சேர்ந்‌- 
, துள்ளது. ஹீப்ரு மொழியில்‌ துக்கி எனப்படுவது தோகை 
என்னும்‌ சொல்லே ஆகும்‌. கிரேக்க மொழியில்‌ உள்ள 
ஒரிசி என்பது அரிசி என்பதில்‌ ஜயம்‌ இல்லை. இங்ஙனம்‌ 
.. தமிழ்‌ மொழி பிறமொழிகளில்‌ கலந்திருப்பதை Rhys 


Davids என்பவர்‌ [he three classic languages of th 
world, namely Sanskrit,-Hebrew and Greek contain 
Tamil words in the vocabulary °’” என்று கூறியுள்ளனர்‌, 


Rev. Heras அவர்களும்‌ இக்கருத்தை, “Being Dravidians - 


the inhabitants of Mohenjodaro in Northern Indi, 
naturally spoke a Dravidian Language in which, the 


earliest proportion of the words used are found in 


Tamil. This confirms the common belief that Tamil 
is the oldest of the present Language’? என்று 
எழுதியுள்ளனர்‌. 3 

தமிழ்‌ என்னும்‌ சொல்லின்‌ த என்னும்‌ வல்லினமும்‌, 
மி என்னும்‌ மெல்லினமும்‌, ம்‌ என்னும்‌ இடையினமும்‌ 
சேர்ந்து தமிழ்‌ மொழியின்‌ ஓசையின்‌ சிறப்பியல்புகளை 
எடுத்துக்‌ காட்டிக்‌ கொண்டிருப்பதைக்‌ காண்க ; தமிழ்க்கே 


உரிய சிறப்பெழுத்துக்களாகிய ற,ன, ழ, ௭, ஓ என்பன... 


வற்றுள்‌ ழ எம்மொழியிலும்‌ இல்லாச்‌ சிறப்புடன்‌ துலங்கு- 
தலை உணர்க. 

திருவருட்பா இராமலிங்க சுவாமிகள்‌, ₹₹ கடவுள்‌ அருள்‌ 
ஆணையால்‌ கற்பிக்கப்பட்ட தும்‌, எம்மொழிகளுக்கும்‌ பிதுர்‌ 
பாஷை என்று ஆக, ஆன்நேர்களால்‌ கொண்டாடப்பட்ட- 
தும்‌, இனிமை என்று நிருத்தம்‌ சித்திக்கப்‌ பெற்றுள்ளது- 
மான தமிழ்‌ என்னும்‌ இயற்கை உண்மைச்‌ சிறப்பியள்‌ 
மொழி?” என்றும்‌, 6 ழ்‌?” என்னும்‌ சிறப்பியல்‌ அக்கரம்‌ 
(எழுத்து) பதின்‌ எண்‌ மெய்களில்‌ எண்‌ குறிப்பில்‌ நின்று சிவ 
யோக பூமியாகிய பரத கண்டத்தில்‌ குறிக்கப்பட்ட ஐம்பத்‌- 
தாறு தேசங்களுள்‌ சுதேசம்‌ (தமிழ்‌ காடு) தவிர, மற்ற 
ஐம்பத்தைந்து தேச மொழிகளிலும்‌ இல்லாததாய்‌ ” 
என்றும்‌, * தமிழ்‌ மொழியே அதி சுலபமாகச்‌ சுத்த சிவானு 


பூதியைக்‌ கொடுக்கும்‌”? என்றும்‌ ஈன்கு எடுத்து எழுத்‌ 


யுள்ளனர்‌. 
இன்னோரன்ன வளமிக்க தமிழ்‌ மொழியையும்‌, தமிழ 


கத்தையும்‌, தமிழ்‌ நூல்களையும்‌ சிறப்பாகப்‌ பாதுகாத்துக்‌. 


கொள்வதோடு, பொதுவாக இந்தியாவையும்‌ எவர்‌ சை 1 
கத்தும்‌ அகப்படாவாறு முன்னணியில்‌ நின்று எல்‌ 5, 
வகையாலும்‌ காக்கவேண்டியது தமிழர்கள்‌ ஒவ்வொருவ ஈ- 
டைய கடமையாகும. 


